த. பா. நி. (க.வெ,) வரிசை எண்‌.904.. 


க்‌ க்‌ | ள்‌ து 
இயக்களிமையியல்‌ 
(்ட்டபடிப்பிற்குரிய சிறப்புப்‌ பாடம்‌) 
(திருத்தப்பட்ட பாடத்திட்ட த்தின்கீழ்‌ வெளியீடப்படுகிற து) 


ஆசிரியர்‌ 
கே. இராஜகோபாலன்‌, எம்‌.ஏ., எல்‌.டி., 
- முதல்வர்‌, 
சர்‌ தியாகராயர்‌ கல்லூரி, 


சென்னை. 


First Edition March; 1972 


T.N.T.B.S. (C.P.) No. 802 


ஓ Tamil Nadu Text Book Society 


DYNAMICS (For B.Sc. Major) ' 


K. RAJAGOPALAN 


‘Net Price Rs. 9-00 
‘(No discount) 


்‌ * Published by the Tamil Nadu. Text 

Book Society under the Centrally Spon- 

{sored Scheme of Production of books. 
and literature in regional languages: at : 

the University level,’ of Government of I 

[¥ India in the Ministry of Education and |. 

| Social ‘Welfare. 


2ririted by: 

WELDUN PRESS, . 

ற்‌ 1, Mannappa Mudali Street, 
Wa shermenpet, Madrag-21, 


அணிந்துரை. 


திரு. இரா. நெடுஞ்செழியன்‌ 
(தமிழகக்‌ கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர்‌) 


தமிழைக்‌ கல்லூரிக்‌ கல்வி மொழியாக ஆக்கிப்‌ பதினோராண்டு 
கள்‌ ஆகிவிட்டன. குறிப்பிட்ட சில கல்லூரிகளில்‌ பி.ஏ. வகுப்பு 
மாணவர்கள்‌ தங்கள்‌ பாடங்கள்‌ அனைத்தையும்‌ தமிழிலேயே கற்று 
வந்தனர்‌. 1968ஆம்‌ ஆண்டின்‌ தொட க்கத்தில்‌ புகுமுக வகுப்பிலும்‌ 
(P.U.C.), 1969ஆம்‌ ஆண்டிலிருந்து பட்டப்படிப்பு வகுப்புகளிலும்‌ 
அறிவியல்‌ , பாடங்களையும்‌ தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்‌ 
துள்ளோம்‌, தமிழிலேயே கற்பிப்போம்‌ என முன்வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின்‌ ஊக்கம்‌, பிற. பல துறைகளிலும்‌ தொண்டு 
செய்வோர்‌ இதற்கெனத்‌ தந்த உழைப்பு, தங்கள்‌ சிறப்புத்‌ துறை 
களில்‌ நூல்கள்‌ எழுதித்‌ தர முன்வந்த நூலாசிரியர்கள்‌ தொண்‌ 
டுணர்ச்சி இவற்றின்‌ காரணமாக இத்‌ திட்டம்‌ நம்மிடையே மகிழ்ச்சி 
யும்‌ மனநிறைவும்‌ தரத்தக்க வகையில்‌ : நடைபெற்றுவருகிறது, 
இவ்‌ வகையில்‌, கல்லூரிப்‌: பேராசிரியர்கள்‌ கலை, அறிவியல்‌ 
பாடங்களை மாணவர்க்குத்‌ தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத்‌ 
. தேவையான பயிற்சியைப்‌ . பெறுவதற்கு மதுரைப்‌. பல்கலைக்கழகம்‌ 
ஆண்டுதோறும்‌. எடுத்துவரும்‌ பெருமுயற்சியைக்‌ குறிப்பிட்டுச்‌ 

சொல்லவேண்டும்‌. . 

பல துறைகளில்‌ பணிபுரியும்‌ பேராசிரியர்கள்‌ எத்தனை டே 

- நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய: காலத்தில்‌ தக முறையி: 
நூல்கள்‌ எழுதித்‌ தந்துள்ளனர்‌. 

்‌ வரலாறு, அரசியல்‌, உளவியல்‌, பொருளாதாரம்‌, தத்துவ:ம்‌, 
புவியியல்‌, புவியமைப்பியல்‌, மனையியல்‌, கணிதம்‌, பெளதிக, 
வேதியியல்‌, உயிரியல்‌, வானியல்‌, புள்ளியியல்‌, . விலங்கியல்‌, . 
தாவரவியல்‌, பொறியியல்‌ ' ஆகிய எல்லாத்‌ துறைகளிலும்‌ தனி 
நூல்கள்‌, மொழிபெயர்ப்பு நூல்கள்‌ என்ற. இரு வகையிலும்‌ குமிழ்‌ 
i பாடநூல்‌ நிறுவனம்‌ வெளியிட்டுவருகிறது, 

- இவற்றுள்‌ ஒன்றான*இயக்கவிசையியல்‌” : என்ற இந்‌ நூல்‌ தமிம்‌ 
நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனத்தின்‌ 302ஆவது வெளியீடாகுட 
இதுவரை 337 நூல்கள்‌ வெளிவந்துள்ளன. இந்‌ நூல்‌-மைய அர 
கல்வி, சமூக நல அமைச்சகத்தின்‌ மாநில மொழியில்‌ பல்க! 
கழக நூல்கள்‌ வெளியிடும்‌ திட்டத்தின்கீழ்‌ வெளியிடப்படுகிறது, 

உழைப்பின்‌ வாரா. உறுதிகள்‌ இல்லை; ஆதலின்‌, உழைத்து 
வெற்றி காண்போம்‌, தமிழைப்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌ உலகு: 
மாணவர்களிடையே சிறந்த இடம்‌ பெற வேண்டும்‌. அதுவே. 
தமிழன்னையின்‌ குறிக்கோளுமாகும்‌ மிழ்நாட்டுப்‌ ' : உபுல்கலைக்‌ 
கழகங்களின்‌ பல்வகை உதவிகளுக்கும்‌. கழைப்புக்கும்‌ தம்‌ மகி: 
தலந்த நன்றி உரியதாகுக, . 


i. 


9. 
10... 


க்க 
12, 


ட பெொருள்டக்கம்‌. 


- பக்கம்‌ 


இயக்கவியல்‌ 
பகுதி 1-முன்னுரை: வேகம்‌, திசைவேகம்‌, 
முடுக்கம்‌. 
பகுதி 2 - நேர்கோட்டியக்கம்‌ 


- இயக்கவியல்‌ விதிகள்‌ 
்‌ வேலை, திறன்‌; ஆற்றல்‌ 
- எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ வ்கி 


.தாக்களவை, கணத்தாக்கு விசை ந்தவ 


பிரிவு 2. மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை க 


வட்ட இயக்கம்‌ ' த்‌ லஸ்‌ 
சாமானிய சீரிசை இயக்கம்‌ os 
மைய விசைகளின்கீழ்‌ இயக்கம்‌ த 
பகுதி 1. - கோணதூரக்‌ கூறுகள்‌, பாதச்‌ 
சமன்பாடுகள்‌ ன்‌ 
பகுதி 8 - மைய விசையின்கீழ்‌ இயக்கம்‌ ஸ்‌ 
நிலைத்‌ திருப்புத்‌ திறன்‌ 


ஒரு நிலையான அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ இண்‌ 
பொருளின்‌ இயக்கம்‌ 


அலகுகளும்‌ பரிமாணங்களும்‌ 
தடை ஊடே நேர்கோட்டியக்கம்‌ 


1: இயக்கவியல்‌ 


(Kinematics) 
பகுதி 1 - முன்னுரை : வேகம்‌, திசைவேகம்‌, 
முடுக்கம்‌, 


முன்னுரை 

1.1 இயக்கவிசையியல்‌ (Dynamics) 

 - அநேக விசைகள்‌ ஒரு பொருளைத்‌ தாக்கினால்‌, அதன்‌ பலனாக 
(1) அப்பொருள்‌ ஓய்வுநிலை எய்தலாம்‌, அல்லது (11) . அப்பொருளில்‌ 
இயக்கம்‌ தோற்றுவிக்கப்படலாம்‌, அல்லது 01) ஏற்கெனவே இருந்த 
இயக்கம்‌ A 

ஸ்‌  விசைகளின்‌ தாக்கத்திற்குட்பட்ட பொருள்கள்‌ ஓய்விலிருக்கும்‌ 
வண்ணம்‌ விசைகள்‌ அமையப்‌ பெற்ற நிலையில்‌, பொருள்களின்மீது 
விசைகளின்‌ தாக்கத்தைப்பற்றிக்‌ கூறும்‌ நூல்‌ நிலையியல்‌ பகல 
எனப்படும்‌, 


பொகுள்சனின் மீது. ச்சை ல்‌ தாக்கத்தின்‌ காரணமாக இயக்‌ 
கம்‌ ஏற்படுவதைப்பற்றிக்‌ ப்ர நூல்‌ இயக்க விசையியல்‌ (து 

எனப்படும்‌. ல 

இந்நூலில்‌, நாம்‌ முதற்கண்‌ ஒரு துகளின்‌ (Particle) இரசிக்க 1 


தைப்‌ பற்றியும்‌, அதன்‌ பிறகு ஒரு கட்டறுக்கப்‌ “பழனி (Rigid 
Body) க ர்க்க படிப்‌ i 


டத . இயக்க விசையியல்‌ 
இயக்கவிசையியல்‌:இரு பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது : 

(1): இயக்கவியல்‌ (Kinematics) 

(பி விசையியல்‌ (Kinetics) 


இயக்கவியல்‌ பொருள்களின்‌ இயக்கத்தைப்பற்றியும்‌, விசையியல்‌ 
பொருள்களின்‌ இயக்கத்திற்குக்‌ காரணமான விசை, மற்றும்‌ திறன்‌, 
ஆற்றல்‌ என்பனபற்றியும்‌ கூறுகின்றன. 


1.2 இயக்கவியல்‌ (Kinematics) 


இவ்வத்தியாயத்தில்‌ பொருள்கள்‌ இயங்கும்போது, அவற்றின்‌ 
பாதைகளின்‌ வடிவமைப்பை (Geometry of the motion) ஆராய்‌ 
வோம்‌. இயக்கத்திற்குக்‌ காரணமான விசைகனைப்பற்றிக்‌ கருதாமல்‌, 
பொருள்‌ கள்‌ இயங்கும்‌ பலவகையான பாதைகளின்‌ வடிவமைப்பை 
ஆராயும்‌ இப்பகுதிக்கு இயக்கவியல்‌ (K॥atiஎ5) எனப்பெயர்‌. 


1.3 ப்‌) இயக்கம்‌ 


்‌ வரையறை : ஒரு பொருள்‌ (8003), ஒரு துகள்‌ (Particle), 
ஓய்வு (Rest), விசை (for); ஒரு கட்டிறுக்கப்‌ பொருள்‌ (82ம்‌ 
Body); சமநிலை (Equilibrium) ஆகியவற்றின்‌ வரையறைகளை 
ஆசிரியரின்‌ நிலையியல்‌ (515) என்னும்‌ நூலில்‌ காண்க, 
நிற்க, இந்நூலில்‌ கருதப்புகும்‌ £ இயக்கம்‌ ' என்றால்‌ என்ன 2. 
ஒரு பொருள்‌ அல்லது துகள்‌ நிலையான ஏதேனும்‌ ஒரு பொருளைப்‌ 
பொறுத்துத்தன்‌ நிலையைத்‌ தொடர்ந்து மாற்றிக்கொண்டே 
இருந்தால்‌, அது இயங்குகிறது என்கிறோம்‌. 
ப்ர) இயக்கப்பாதை : இயங்கும்‌ ஒரு துகள்‌ அல்லது புள்ளியின்‌ 
அடுத்தடுத்த நிலைகளை: இணைத்துக்‌ கிடைக்கப்பெறுங்‌ கோடு அதன்‌ 
பாதை எனப்படும்‌. ்‌ 
அப்‌ புள்ளியின்‌ நிலையை ஆயத்தொலை வடிவக்கணித முறைப்‌ 
படி இரு செவ்வக அச்சு த்‌ தூரங்களால்‌ குறிப்பிட்டு, அதன்‌ பாதையின்‌ 
சமன்பாட்டைப்‌ பெற்று, அதன்‌ வாயிலாக அப்பாதையின்‌ பண்புகளை 
அறியலாம்‌. ; 
2. வேகம்‌ (ற்‌): ஓர்‌ இயங்குகின்ற புள்ளியின்‌ வேகம்‌ 
அப்புள்ளி தன்‌ பாதையை வரைகின்ற வீதமாகும்‌. 
2.1 சீரானவேகம்‌ (Uniform speed) : ஒரு. புள்ளியானதுஎத்துணைச்‌ 
சிறிய நேரங்களாயினும்‌, சமநேரங்களிலே, தன்‌ வழியே சமதொலைவு 
களைக்‌ கடக்குமாயின்‌,அது சீரான வேகம்‌ கொண்டுள்ளது எனப்படும்‌. 


இயக்கவியல்‌ 8. 
வேகம்‌ சீரானதாக இருக்கும்போது, அத்ன்‌” வேகம்‌ அது 
ஓரலகு நேரத்தில்‌ செல்லுகின்ற தூரத்தால்‌ அளக்கப்படும்‌, : 
2.2 சராசரி வேகம்‌ (4Avபrage speed) 
ஒரு புள்ளியின்‌ வேகம்‌ சீரானதாக இல்லாவிடில்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட .கால இடைவெளியில்‌ புள்ளியின்‌ சராசரி வேகத்தையோ, 
அல்லது ஒரு கணத்தில்‌ அதன்‌ வேகத்தையோ கணக்கிடலாம்‌, 


புள்ளி கடந்த மொத்தத்‌ தொலைவு 


சராசரி வேகம்‌ = - 
; காலம்‌ 


ஒரு புகைவண்டி மணிக்கு 64 கி.மீ. (கிலோ மீட்டர்‌) வேகத்துடன்‌ 
்‌ செல்லுகின்றது எனின்‌, அது கட ந்த ஒரு மணி நேரத்தில்‌ 64 கி.மீ. 
சென்றது என்றோ, அல்லது அடுத்த ஒரு மணி நேரத்தில்‌ 64 கி.மீ. 
போகும்‌ என்றோ கொள்வதற்கில்லை. அது ஒரு மணி நேரத்திற்கு 
மாறா வேகத்துடன்‌ செல்லுமாயின்‌, அந்த ஒரு மணி நேரத்தில்‌ 
64 கி.மீ, செல்லும்‌ என்பதே கருத்து. $ 3 
2.3 ஒரு குறிப்பிட்ட கணத்தில்‌ புள்ளியின்‌ வேகம்‌ ($ற௦்‌ 
at an instant) . 
... வேகம்‌ சீரானதாக இல்லாதபோது, ஒரு குறிப்பிட்ட கணத்தில்‌ 
புள்ளியின்‌ வேகத்தை வகை நுண்கணிதக்‌ (௰ifferential Calcuius) 
குறியீடுகளைப்‌ பயன்படுத்திப்‌ பின்வருமாறு காணலாம்‌. . இயங்கும்‌ 


3 கம்‌ பத்த ட்‌ 
a 
179 

படம 
ஒரு புள்ளி ர என்ற காலத்தில்‌ அதன்‌ பாதையில்‌ 3. என்னும்‌ தூரத்‌ 
தைக்‌ கடந்து என்னும்‌ புள்ளியில்‌ இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. 


! என்ற கணத்தில்‌ அப்புள்ளியின்‌ வேகத்தைப்‌ பின்வருமாறு 
கணிக்கலாம்‌: ன்‌ § I 


! என்ற கணத்தை அடுத்துள்ள / என்ற மிகக்‌ குறுகிய கால 
அளவில்‌, புள்ளி 99 என்னும்‌ தூரத்தைக்‌ கடப்பதாகக்‌ கொள்வோம்‌, 


எனின்‌; அக்‌. குறுகிய கால அளவில்‌, புள்ளியின்‌ சராசரி 


வேகம்‌ (ரி த 
குறிப்பிட்ட கணத்தில்‌ புள்ளியின்‌ வேகம்‌ 
ds ds 
க எக 


Bi 


4. இயக்க விசையியல்‌ 
2.4 வேகத்தின்‌ அலகுகள்‌ 


மெட்ரிக்‌ (௦.0.5.) முறையில்‌ தூரத்தைச்‌ சென்டி மீட்டரிலும்‌, 
காலத்தை வினாடியிலும்‌ அளக்கிறோம்‌, : 
(1) ஆகையால்‌ 6,6.5. முறையில்‌ வேகத்தின்‌ அலகு செ.மீ./வி. 
அநேக பொறியியல்‌ பிரச்சினைகளிலும்‌, குறிப்பாக மின்சாரப்‌ 
பொறியியல்‌ கணக்கீடுகளிலும்‌ M.K.5. முறை மிகவும்‌ பயனுள்ள 
தாக அமைகின்றது, 

0.0.5. முறையில்‌ சமன்பாடுகளை எழுதுவோமானால்‌, 10-8, 9-81 
போன்ற ஒட்டுக்காரணிகள்‌ வரக்காண்கிறோம்‌. இவை தோன்றா 
வண்ணம்‌ கோவைகளை எழுத 18.௩.5. முறை சிறந்தது. 

M.K.S. முறையில்‌, தூரத்தை மீட்டரிலும்‌, நிறையை கிலோ 
கிராமிலும்‌, காலத்தை வினாடியிலும்‌ அளக்கிறோம்‌. ஆகையால்‌, 


(11) M.K.S. முறையில்‌ வேகத்தின்‌ அலகு மீட்டர்‌/வினாடி ஆம்‌ ; 

(111) பிரிட்டிஷ்‌ முறையில்‌ வேகத்தின்‌ அலகு அடி/வினாடி ஆம்‌, 
அன்றாட வாழ்க்கையில்‌ மணிக்கு இத்தனை மைல்கள்‌ அல்லது 
மணிக்கு இத்தனை கிலோ மீட்டர்கள்‌ என்று வேகத்தைக்‌! குறிப்பிடு 
வது வழக்கம்‌. 


2.5. வேகம்‌, ஒரு திசையிலி (Speed, a scalar) 


வேகத்தின்‌ வரையறையில்‌ ஒரு புள்ளியோ அல்லது. துகளோ 
செல்லும்‌ திசையைப்‌ பற்றிக்‌ கூறவில்லை. ஆகவே, வேகத்திற்கு 
எண்‌ மதிப்பு மட்டுமே உண்டு, 


இவ்வாறு எண்‌ மதிப்பு மட்டும்‌ கொண்ட தொலைவு: போன்ற 
திசைசாரா இராசிகள்‌ 4 திசையிலி” கள்‌ ($081818) எனப்படும்‌. 


வேகம்‌, நிறை (Mass), பருமன்‌; ஆற்றல்‌, வெப்ப எண்‌ 
(Specific Heat) இவையெல்லாம்‌ திசையற்ற இராசிகளாகும்‌. 


3. இடப்பெயர்ச்சி (1949120200) 


ஓர்‌ இயங்குகின்ற புள்ளியின்‌ இடப்பெயர்ச்சி அதனுடைய நிலை 
மாற்ற மாகும்‌. 


இவ்‌ விடப்‌ பெயர்ச்சியை அறிதற்கு, அவ்வியும்குகின்ற புள்ளி 
யினுடைய இரு நிலைகளையுங்‌ தொடுக்கும்‌ கோட்டினுடைய. திசை 


௬ 


இயக்கவியல்‌ . த்‌ 
யையும்‌, நீளத்தையும்‌ அறிதல்‌ வேண்டும்‌. ஆகவே, ஒரு புள்ளி 
மின்‌ இட.ப்பெயர்ச்சியானது * எண்மதிப்பு', “திசை” என்னும்‌ 
இரண்டையும்‌ பெற்றுள்ளது. 


உதாரணமாக, ஓர்‌ இயங்கும்‌ புள்ளி இருகணங்களில்‌ A,B என்ற 
புள்ளிகளில்‌ இருப்பதாகக்‌ கொள்ளுவோம்‌. 


கறியை இணைக்கும்‌ AB என்னும்‌ நேர்கோடு புள்ளியின்‌ 
ஆஃ 
இடப்பெயர்ச்சியைக்‌ குறிக்கிறது, இதை AB எனக்‌ குறிப்பிடுவது 


ப்‌ 


வழக்கம்‌, க என்பது இடப்பெயர்ச்சியின்‌ எண்மதிப்பையும்‌, 
அம்புக்குறி அவ்விடப்‌ பெயர்ச்சி எத்திசையைக்‌ கொண்டுள்ளது 
என்பதையும்‌ குறிக்கின்றன. 


4.1 திசைவேகம்‌ (Velocity) 


்‌ வரையறை : ஓர்‌ இயங்குகின்ற புள்ளியின்‌ திசைவேகம்‌ அதன்‌ 
இடப்பெயர்ச்சியின்‌ வீதமாகும்‌. 


ஓர்‌ இயங்கும்‌ புள்ளி ஒரு வினாடி நேரத்தில்‌ பெறும்‌ இடப்‌ 
பெயர்ச்சி அதன்‌ இடப்பெயர்ச்சி வேகம்‌ அல்லது திசைவேகம்‌ 
ஆகும்‌, 

திசைவேகம்‌ * எண்மதிப்பு, திசை என்னும்‌ இரண்டையும்‌ 
பெற்றுள்ளது; ஆகவே, திசைவேகத்தைக்‌  குறிப்பிடும்பொழுது 
வேக அளவுடன்‌ அதன்‌ திசையையும்‌ குறிப்பிட வேண்டும்‌, 


8 இயக்க விசையியல்‌ 
4.2 திசைவேகம்‌ - ஒரு£திசையி? (Velocity, a vector) 

எண்மதிப்பு, திசை ஆகிய இரண்டையும்‌ பெற்ற இராசியைத்‌ 
₹ திசையி” (Vector) என அழைக்கின்றோம்‌. 

இடப்பெயர்ச்சி (015140201௦), திசைவேகம்‌ (Velocity), விசை 
(Force), நாம்‌ காணப்போகும்‌ முடுக்கம்‌ (acceleration) இவை 
யெல்லாம்‌ திசையுள்ள இராசியாகும்‌. இவை “ திசையி” என 
அழைக்கப்படும்‌. ்‌ 
4.3 சீரான திசைவேகம்‌: 

ஒரு புள்ளியானது ஒரு திசையாக இயங்கி எத்துணைச்‌ சிறிய 
நேரங்களாயினுஞ்‌ சமநேரங்களில்‌ சமநீளங்கள்‌ செல்லுமாயின்‌ , அது 
மாறாத்‌ திசைவேகத்தோடு இயங்குகின்றது எனப்படும்‌. 

புள்ளியின்‌ திசைவேகம்‌ சீரான தாக இருக்கும்போது, அப்புள்ளி 
ஓரலகு நேரத்தில்‌ பெறும்‌ இடப்பெயர்ச்சி அதன்‌ திசைவேகமாக 
அளவிடப்படுகிறது. 

ஒரு புள்ளி : சமகால அளவுகளில்‌ கடக்கும்‌ தொலைவுகளோ 
அல்லது அதன்‌ இயக்கத்‌ திசையோ மாறுபடின்‌, அதன்‌ திசை 
வேகம்‌ மாறுகிறது. 

திசைவேகம்‌ மாறும்போது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி 
யில்‌ புள்ளியின்‌ சராசரி திசை வேகத்தையோ அல்லது. ஒரு குறிப்‌ 
பிட்ட கணத்தில்‌ அதன்‌ திசைவேகத்தையோ கணக்கிடுகிறோம்‌. 
4.4 சராசரி திசைவேகம்‌ (Average velocity) 

ஒரு புள்ளி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில்‌ பெற்ற மொத்த 
இடப்பெயர்ச்சிக்கும்‌ அக்கால அளவுக்கும்‌ உள்ள விகிதம்‌ அப்புள்ளி 
யின்‌ சராசரி திசைவேகமாகும்‌. 

இச்‌ சராசரி திசைவேகம்‌ மொத்த இடப்பெயர்ச்சித்‌ திசையை 
நோக்கி இருக்கும்‌. 
4.5 ஒரு குறிப்பிட்ட சுணத்தில்‌ புள்ளியின்‌ திசைவேகம்‌ (Velocity 
at an instant) 

திசைவேகம்‌ . மாறும்‌ 
பொழுது, குறிப்பிட்ட ஒரு 
கணத்தில்‌ அதன்‌ திசை 
வேகத்தை வகைநுண்‌ 
கணிதத்தைப்‌ பயன்படுத்‌ 
திக்‌ காணலாம்‌. . இயங்கும்‌. 
.. ஒரு புள்ளி 1 என்ற கணத்‌ 
கில்‌ அதன்‌ . பாதையில்‌ 3 
என்னும்‌ . தூரத்தைக்‌ 
கடந்து ஒ என்னும்‌ புள்ளி 


இயக்கவியல்‌ 7 


யில்‌ இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. ர என்ற கணத்தில்‌ அதன்‌ வேகத்‌ 
தைப்‌ பின்வருமாறு கணிக்கலாம்‌. 

/ என்ற கணத்தை அடுத்துள்ள 81 என்ற மிகக்‌ குறுகிய கால 
அளவில்‌ அப்புள்ளியின்‌ இடப்பெயர்ச்சி 95 எனில்‌, இக்குறுகிய கால 


94 
இடைவெளியில்‌, புள்ளியின்‌ சராசரி திசைவேகம்‌ 5 ஆகும்‌. 
எனவே, குறிப்பிட்ட கணத்தில்‌ புள்ளியின்‌ திசைவேகம்‌ 


ds 
V == Lt z=. 

dt 
க 


இத்திசை வேகம்‌ 1 என்ற புள்ளியில்‌ அதன்‌ பாதைக்கு வரையப்‌ 
படும்‌ தொடுகோட்டின்‌ திசையை நோக்கி இருக்கும்‌, 


4.6 திசைவேகத்தின்‌ அலகுகள்‌ 

திசைவேக அலகின்‌ அளவானது ஒரு நேர அலகில்‌ ஒரு நீள 
அலகுக்குச்‌ சமனான ஓரிடப்பெயர்ச்சியைக்‌ கொள்ளும்‌ ஒரு ப 
யின்‌ திசைவேகமாகும்‌. 


'இடப்பெயர்ச்சியைத்‌ தொலைவின்‌ அலஞ்கக்ரக்‌ கொண்டே அள 
.. விடுவதால்‌, திசைவேகத்தின்‌ அலகுகளும்‌. வேகத்தின்‌ அலகுகளும்‌ 
ஒன்றே. ஆனால்‌, திசைவேகத்தின்‌ அலகை முற்றிலும்‌ வரை 
யறுக்கப்‌ புள்ளி இயங்கும்‌ திசையையும்‌ குறிப்பிட வேண்டும்‌. .- 
- எனவே, திசைவேகத்தின்‌ அலகுகள்‌ 
மெட்ரிக்‌ முறை : செ.மீ./வினாடி 
நக. முறை: மீ. /வினாடி 
பிரிட்டிஷ்‌ முறை : அடி/வினாடி . 
ஓரியங்குகின்‌ ற புள்ளிக்கு V என்னும்‌ திசைவேகம்‌ உண்டென்று. 
கூறினால்‌, அதற்கு 4: திசை வேக அலகுகள்‌ உண்டென்று கருத 
வேண்டும்‌. (௮-து) ஓரலகு. நேரத்தில்‌ அப்புள்ளி V நீள அலகு 
களுக்குச்‌ சமமான ஓரிடப்பெயர்ச்சி யடையும்‌ என்பது பொருள்‌. 
திசைவேகம்‌ 10. செ,மீ./வினாடி என்றால்‌, ஒரு செகண்டுக்கு 
10 சென்டி மீட்டர்‌ திசைவேகம்‌ கொண்டது என்பது பொருள்‌. 
ஓரியங்குகின்‌ ற புள்ளியின்‌ வேகம்‌ ஒரு திசையில்‌ V ஆல்‌ குறிக்கப்‌ 
படின்‌; ஒருசம திசைவேகம்‌ எதிர்த்‌ . ச V ஆல்‌ குறிக்‌ 
கப்படும்‌... ட 2, 
4, 7 வேகமும்‌ திசைவேகமும்‌ (Speed, velocity) 


ஒரு புள்ளி ஒரு நேர்கோட்டில்‌ இயங்கும்போது. அதன்‌. வேகமும்‌ 
திசைவேகமும்‌ ்‌ சமமாகும்‌, அவ்வியக்கம்‌. ஒரு நேர்கோட்டில்‌ 


8 இயக்க விசையியல்‌ 


இல்லாமல்‌ வேறெந்தப்‌ பாதையாக அமைந்தாலும்‌ வேகமும்‌, திசை 
வேகமும்‌ ஒன்றாகா. உதாரணமாக, ஒரு புள்ளி ஒரு வட்டத்தை ஒரு 
சீராக வரைகின்றதெனக்‌ கொள்க, அதன்‌ இயக்கத்தின்‌ திசை, 
அதாவது வட்டத்தின்‌ தொடுகோட்டின்‌ திசை பரிதியிலுள்ள வேறு 
வேறு புள்ளிகளில்‌ வெவ்வேறாகும்‌. ஆகவே; அப்புள்ளியின்‌ வேகம்‌ 
மாரா திருப்பினும்‌, திசைவேகம்‌ மாறிக்கொண்டே இருக்கும்‌. 


மாதிரிக்‌ கணக்கு 


ஒரு மனிதன்‌ மணிக்கு. 8 கிலோமீட்டர்‌ வேகத்தில்‌ நேர்‌ 
கிழக்கே 4 கி.மீ.நடந்து, அங்கிருந்து நேர்‌ வடக்கே மணிக்கு 4 கி.மி 
வேகத்தில்‌ 8 கி.மீ. நடக்கிறான்‌. அவனது முழுப்‌ பன அன்‌ 
சராசரி வேகயென்ன ? சராசரி திசைவேகமென்ன ? 


தி 


0 ம்‌ த... 
படம்‌4.. 


ட “படத்தில்‌ 0 எ சகி.மீ,; AP அ 8கி.மீ, எனக்‌ கொண்டால்‌ 
OP = சகட = 5: 


மேலும்‌, 5௧. ௧ 448 = 2 கி.மீ, ஆம்‌ 


பிரயாணத்திற்கு எடுத்துக்‌ கொண்ட மொத்த நோம்‌. 


அ 5 
சக்‌ காதலி 


மக கல்துத்‌ த பபப அயற்‌ தத்த மர்‌ 
ன்‌ பரப 5 மொத்த நேரம்‌ க. 1 5 கி. ர ரர. 


இயக்கவியல்‌ ' 9 


எத OP 5 
சராசரி திசைவேகம்‌ = “மொத்த நோம்‌ ந்‌ ந்தம்‌ 


8 & 
tan / AOP = ஏ ஆம்‌ 


ஆகையால்‌, சராசரி திசைவேகம்‌ 18 1 ்‌ கோண த்தில்‌ வடகிழக்‌ 

கில்‌ செயல்படுகின்றதாகும்‌. 

4,8 திசைவேகத்தை நேர்கோட்டால்‌ குறிப்பிடுவது 
திசைவேகத்திற்கு எண்மதிப்பும்‌, திசையும்‌ உண்டு. ஆதலால்‌, 

ஓரியங்குகின்ற புள்ளியின்‌ திசைவேகத்தை &% என்னும்‌. நேர்‌ 

கோட்டால்‌ எளிதாகக்‌ குறிக்கலாம்‌, எனின்‌, வேகத்தின்‌ அள்வு 


AB-க்கு விகித சமமாகவும்‌,அது A8-யின்‌ பத்து இப்‌ செயல்‌ 
படுகிறது என்று பொருள்‌ கொள்ளவேண்டும்‌. 


4.9 திசைவேகங்களின்‌ தொகுப்பு (Composition of Velocities) 

ஒரு பொருளுக்கு ஒரே சமயத்தில்‌ இரண்டு அல்லது இரண்டிற்கு 
மேற்பட்ட திசைவேகங்கள்‌ இருக்கலாம்‌. உதாரணமாக, ஒரு நீரா 
விக்‌ கப்பலானது ஒரு திசையை நோக்கிச்‌. செல்ல, அதை நீரோட்டம்‌ 
வேறொரு திசைக்கு இழுக்க, மாலுமி ஒருவன்‌ . நிலைக்குத்தான 
பாய்மாமொன்றில்‌ ஏறுகிறான்‌ எனக்கொள்க. அம்மாலுமி கப்பலின்‌ 
திசைவேகம்‌, நீரோட்டத்தின்‌ திசைவேகம்‌, அவன்‌ பாய்மரம்‌ ஏறு 
கின்ற திசைவேகம்‌ என மூன்று கிசைவேகங்களைப்‌ பெறுகிறான்‌. 
இம்‌ மூன்று 'திசைவேகங்களும்‌ ஒருங்கமைந்து பெற்றதால்‌ ஏற்படக்‌ 
கூடிய பலனைத்‌ தனியே விளைவிக்கக்‌ கூடிய ஒரு திசைவேகம்‌ மேற்‌ 
கூறிய பல்வேறு திசைவேகங்களின்‌ விளைவு (1565016804) எனப்படும்‌, 


இவ்வாறு பல்வேறு திசைவேகங்களின்‌ விக வைக்‌ காண்பது 
திசைவேகங்களின்‌ தொகுப்பு (Composition of Velocities) 
எனப்படும்‌, 


.திசைவேகங்களின்‌ விளைவு (Resultant of Velocities) 


வரையறை ; இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட திசை 
வேகங்களுக்குச்‌ சமனான திசைவேகம்‌ 'அவற்றின்‌ விளைவு (Resultant) 
என்றும்‌, இத்திசை வேகங்கள்‌  இவ்விளைவினுடைய கூறுகள்‌ 
(Components) என்றுங்‌ கூறப்படும்‌. 


ஒரு பொருள்‌ ஒரே . திசையில்‌ ம, 1 என்ற இரு திசைவேகங்‌ 
“களை ஒருங்கே. பெற்றிருப்பின்‌, அத்‌  திசைவேகங்களின்‌ விளைவு 
௩௮ மு. ஆகும்‌, மேலும்‌, இவ்‌ வினைவுத்‌ திசைவேகம்‌ அவ்ன்‌ 

* திசை தவிக்க ந்த்‌! செயலும்‌, 


10 இயக்க்‌ விசையியல்‌ 


ஒரு பொருள்‌ எதிர்த்‌ திசைகளில்‌ செயல்படும்‌ ௨, ஏ (8?) 
என்ற இருதிசைவேகங்கனைப்‌ பெற்றிருப்பின்‌, அத்‌ கிசைவேகங்‌ 
களின்‌ வினைவு ௩ - யு ஆகும்‌. மேலும்‌, இவ்விளைவு இவ்விரு 
திசைவேகங்களுள்‌ பெரியதன்‌ திசையில்‌ செயல்படும்‌. 


இப்படியே, ஒரே நேர்கோட்டில்‌ செயல்படும்‌ கிசைவேகங்‌ 
களின்‌ வினைவு அத்‌ திசைவேகங்களின்‌ குறியியல்‌ கூட்டுத்தொகைக்‌ 
குச்‌ சமமாகும்‌. 

4,10 ஒரு புள்ளியின்மீது இரு திசைவேகங்கள்‌ ஒன்றுக்கொன்று 
சாய்ந்த நிலையிலுள்ள இரு வேறு திசைகளில்‌ செயல்பட்டால்‌, 
அவற்றின்‌ விளைவைத்‌ *திசைவேகங்களின்‌ இணைகர விதி” என்னும்‌ 
விதியால்‌ பெறலாம்‌, 


தேற்றம்‌ ; திசைவேக இணை கரம்‌ (Parallelogram of Velocities) 


ஓரியங்குகின்ற புள்ளிக்கு, ஒரு புள்ளி வழியாக வரையப்படும்‌ 

ஓரிணைகரத்தினுடைய இருபக்கங்களால்‌ அளவு திசைகளிற்‌ குறிக்கப்‌ 

பட்ட ஒருங்கமைந்த திசைவேகங்கள்‌ உண்டெனின்‌, அவற்றின்‌ 

விளைவு அக்கோணப்புள்‌ ளி..வழியாகச்‌ செல்லும்‌ அவ்‌ விணைகரத்தின்‌ 
மூலைவிட்டத்தால்‌ அளவிலும்‌, திசையிலும்‌ குறிக்கப்படும்‌. 

இயங்கும்‌ புள்ளியின்‌ ப, ) என்ற ஒருங்கமைந்த திசைவேகங்கள்‌ 

்‌ அ அ 

A என்னும்‌ புள்ளியில்‌ - இருந்து வரையப்பட்ட முறையே AB, AC 

என்ற்‌ திசையி' (vecto1) களால்‌ குறிக்கப்படட்டும்‌. (அ-து) AB, AC 


C D 


பத வ்வ லைபக அடு பத டு 
| படம்‌ 5 க்‌, 


என்னுங்‌ கோடுகளின்‌ _ நீளங்களும்‌, திசைகளும்‌ முன்ற்யே ஸ்‌ ர, 
ஆகியவற்றின்‌ எண்மதிப்புகளையும்‌, திசைகளையும்‌ குறிக்கட்டும்‌), 


இயக்கவியல்‌ a 

இவ்விரண்டு திசைவேகங்களின்‌ விலைவைக்‌ காண ABDC 
என்ற இணைகரத்தைப்‌ பூர்த்தி செய்து AD ஐச்‌ சேர்க்கவும்‌. 

AD தான்‌ அளவிலும்‌, திசையிலும்‌ வினைவுத்‌ திசைவேகத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்று தேற்றம்‌ கூறுகிறது. 

இவ்வுண்மையைப்‌ பின்‌ வருமாறு நிறுவலாம்‌. படம்‌ 5-ல்‌ புள்ளி 
யின்‌ இயக்கங்களைப்‌ பின்வருமாறு கருதலாம்‌. 

இயங்கும்‌ புள்ளி &$ வழியே டீ என்னும்‌ திசைவேகத்துடன்‌ 
.செல்ல, அதே சமயத்தில்‌ 4&8 என்னும்‌ கோடு தனக்கு இணையாக 
இயங்கி, A என்னும்‌ புள்ளி ॥ என்ற திசைவேகத்துடன்‌ AC ஜ 
வரைவதாகக்‌ கொள்ளுவோம்‌. 

அ அ 

AB, AC ஆகியவற்றின்‌ நீளங்கள்‌ ம; ர) என்பவற்றின்‌ எண்‌ 
மதிப்புகளைக்‌ குறிப்பதால்‌, ஒரு வினாடியின்‌ இறுதியில்‌, இயங்கும்‌ 
புள்ளி B-யிலும்‌, அதே நேர முடிவிலே AB என்னுங்‌ கோடு CD- யினது 
நிலையையும்‌ அடையும்‌. எனவே, இயங்கும்‌ புள்ளி: ஓரலகு நேர 
இறுதியில்‌ 1) என்னும்‌ புள்ளியில்‌ இருக்கும்‌. 

இனி, இவ்விரு ஏககாலத்‌ திசைவேகங்களும்‌ அளவுத்திசைகளிலே 

மாருதிருத்தலால்‌, &-யிலிருந்து D-க்கு உள்ள அப்புள்ளியின்‌ திசை 
வேகமும்‌ அளவுத்‌ திசைகளிலே மாருதிருத்தல்‌ வேண்டும்‌. ஆகவே, 
AD என்பதே அவ்வலகு நேரத்தில்‌ அவ்வியங்குகின்ற ப பத 
வரைந்த வழியாகும்‌. 

எனவே, க என்பதே AB, AC என்பனவற்ருற்‌ குறிக்கப்பட்ட 
விசைவேகங்களுக்குச்‌ சமனான விளைவும்‌ த்‌ பண்டக அடத பல்க்‌ 
திசையிலும்‌ குறிக்கும்‌. 
4.11 ஒன்றுக்கொன்று சாய்வான இரண்டு ண்கள்‌ 


விளைவைத்‌ திரிகோண கணிதத்தால்‌ எளிதிற்‌ பெறலாம்‌. (&றவி9- 
tical expression for Resultant) 


படம்‌ 5-ல்‌, AB, AC என்பன 1, | என்னும்‌ வேகங்களைக்‌ 
குறிப்பனவாகுக, : 
மேலும்‌, 4 BAC = 8 ஆகுக. 
ஆயின்‌, திரிகோண கணிதத்தின்படி, 
AD’ = AB? + BD? — 2AB. BD cos ZABD 
த்த க்கள்‌ தா என்பது ௨ ஆல்‌. குறிக்கப்படின்‌, 
ம்‌ ig ABD = — அ தகைர்கில்‌, ஞ்ச ப 


ம? ழி + ன்‌ — 200008 (2), 


12 இயக்க விசையியல்‌ 


(அஃது) ம uy? + y+ uv cosa (1) 
ட யிலிருந்து AB க்கு DE என்ற நேர்‌ குத்துக்கோடு வரைக. 
DE _ . DE 
AE இறை 
BD sin EBD 
AB + BD cos EBD 


y sind 
ல்‌ (2) 


yy cosa 


LBAD == 0 எனின்‌, tan 0 == 


எனவே மூ என்னும்‌ திசைவேகங்களின்‌ விளைவின்‌ அளவும்‌, 

திசையும்‌ சமன்பாடுகள்‌ (1), (2) என்பனவற்றிலிருந்து பெறலாம்‌. 

கி.தே. 1: அத்‌ திசைவேகங்கள்‌ ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 
௯ 

அமையுமாயின்‌, 6 அ 2: 


எனவே, 0 4/ மூட 


0 


tant 2. 
ட்ப 
கி.தே. 2: திசைவேகங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ மக்குச்‌ சமமாயின்‌, நாம்‌ 
பெறுவது :: 
w= 4 yi(1+1+cosa) = 84/2(140082) 


தரம்‌. a 
ய 732௨௭ ஜூ. 208 2 


ங்க a 
2 u Sin 2- COS > 


திஸ்‌ 92 _ 102 

்‌ த u (14௦௦82) 
ன்‌ க்‌ 

2 «sin ஏ 008 ஐ ன 

ணை tn ஓ 


a 
2 u cos’-— 
2 


இயக்கவியல்‌ 18 
ஆகவே, இரு சம திசைவேகங்களின்‌ விளைவு டவத்து இடையே 
யுள்ள கோணத்தை இரு சமக்கூ நிடும்‌, 

4,12 திசைவேகங்களின்‌ பிரிப்பு (Resolution of velocity) 


இரு திசைவேகங்களுக்கு ஒரு விளைவே உண்டு. அதற்குக்‌ 
காரணம்‌ AB, AC (படம்‌ 8) .என்னும்‌ இரு கோடுகளை அண்டைப்‌ 
பக்கங்களாகக்‌ கொண்டு ஓரிணைகரமே அமைக்கப்படலாம்‌ 
என்பதாகும்‌. 


ஆனால்‌, கொடுக்கப்பட்ட ஒரு திசைவேகம்‌ எண்ணிலி வழிகளில்‌ 
இரு கூறுகளாகப்‌ பிரிக்கப்படலாம்‌. இதற்குக்‌ காரணம்‌ AD 
(படம்‌ 8) என்பதை ஒரு மூலைவிட்டமாகக்‌ கொண்டு எண்ணிலி யிணை 
கரங்கள்‌ அமைக்கப்படலாம்‌ . என்பதும்‌, இவ்விணைகரங்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌ ஒரு ஜோடி அத்தகைய கூறுகனைத்‌ தரும்‌ என்பதுமே. 


4.13 தரப்பட்ட ஒரு திசைவேகத்தை ஒன்றுகொன்று. செங்‌ 
கோணத்திலுள்ள இரு கூறுகளாகப்‌ பிரித்தல்‌ 


(திசை வேகப்‌ பிரிப்பு வகைகளிலே இதுவே மிக முக்கியத்துவம்‌ 
வாயிதள்ன 


‘AD என்பதிற்‌ குறிக்கப்படும்‌ 2 என்னும்‌ ஒரு திசை 
வேகத்தை, ஒன்று AB என்னுந்‌ திசையிலும்‌, மற்றையது &.-க்குச்‌ 


C 1D 


படம்‌ 6 தல்‌ 
ப்ளக்‌ திசையிலும்‌ இரு கூறுகளாகப்‌. பிரிக்கக்‌ கருதுகிற 


மெனக்‌ கொள்க. 


. ம என்பதை க.க்குச்‌ சங்கு த்தாய்‌ வரைந்து ABDC. என்னும்‌ 
செவ்வகத்தைப்‌ பூர்த்தி செய்‌, AB, AC என்பவற்றாற்‌ குறிக்கப்படும்‌: 


14 இயக்க விசையியல்‌: 
திசைவேகங்களுக்கு ம என்னும்‌. திசைவேகம்‌ விளைவாகும்‌. 
ஆகவே, AB, AC என்பனவே வேண்டிய கூறுகளாகும்‌. 
BAD - என்க, 
ஆயின்‌, AB = AD 0௦58 = 00568 
AC = ADsina = usin 
எனவே பின்வரும்‌ தேற்றத்தைப்‌ பெறுவோம்‌. 
தேற்றம்‌ : “ப” என்னும்‌ ஒரு திசைவேகம்‌ தன்‌ திசையோடு 0 
என்னுங்‌ கோண மொன்றை ஆக்குமொரு கோட்டின்மீது 4 006 8 
என்னும்‌ ஒரு திசைவேகத்தோடு முதற்கூறின்‌ திசைக்குச்‌ 
செங்குத்தான 4 510 8 என்னும்‌ திசைவேகத்திற்குச்‌ சமனாகும்‌. 
4.14 ஒரு திசைவேகத்தை எவையேனும்‌ இரண்டு குறித்த 
்‌ திசைகளில்‌ இருகூறுகளாகப்‌ பிரித்தல்‌ 


OC யினாற்‌ குறிக்கப்பட்ட ப என்னும்‌ ஒரு திசை வேகத்தினுடைய 
கூறுகள்‌ 0&, 0B என்னுந்‌ திசைகளில்‌ வேண்டியன வாகுக, 
கோணங்கள்‌ ௧௦6, COB என்பன முறையே 8, $ என்பன வாகுகு, 


B 


0. ர க்‌ 
படம்‌? 
BO-க்கு இணையாக CM என்பதை வரை. அது OA ஐ M-ல்‌ 
சந்திக்கட்டும்‌. OCN என்னும்‌ இணைகரத்தைப்‌ பூர்த்தி செய்க, 
ஆயின்‌, 018, 071 என்பனவே வேண்டிய கூறுகளாகும்‌. 
MC; ON என்பன இணையாகையால்‌, நாம்‌ பெறுவது 70044) 
அன்றியும்‌ 40140--180:--(8- |) 
முக்கோணத்தின்‌ பக்கங்கள்‌ எதிர்க்கோணங்களுடைய 
சைன்‌ களுக்கு : விகித சமமாகையால்‌, நாம்‌ பெறுவது 


இயக்கவியல்‌ 15 


OM _ Mc 00 
Sin <MCO  Sin<MOC  Sim<OMC 
i OM MC _ 17 

'ஸ்ந ஸ்க ண்‌ (ந) 


எனவே, இவ்விருதிசைகளில்‌ திசைவேகக்‌ கூறுகள்‌ 


ட snp ப பத்‌ என்பன வாகும்‌ 
sin (a+) ? sin (+B) ட்‌ 
4.15 திசைவேக முக்கோணம்‌ (Iரiangle of velocities) 

.ஓரியங்கும்‌ புள்ளிக்கு ஒரு முறையாக வெடுத்த ஒரு முக்கோணத்‌ 
தினுடைய பக்கங்கள்‌ க, BD என்பனவற்றாற்‌ குறிக்கப்பட்டுள்ள 
ஒருங்கமைந்த திசைவேகங்கள்‌ உண்டெனின்‌ அவை A)ற-யால்‌ 
குறிக்கப்பட்ட திசைவேகத்திற்குச்‌ சமனாகும்‌. 


ABDC என்னும்‌ இணைகரத்தைப்‌ பூர்த்தி செய்‌ (படம்‌ 3). 


BD, AC என்பன சமமும்‌ இணையு மாகையால்‌, BD, AC 
என்பனவற்றாற்‌ குறிக்கப்படும்‌ திசைவேகங்கள்‌ சமமாகும்‌. 


ஆகவே, AB, BD என்பனவற்றாற்‌ குறிக்கப்படும்‌ திசை 
வேகங்களும்‌, AB, AC யால்‌ குறிக்கப்படும்‌ திசைவேகங்களும்‌ 
ஒன்றாகும்‌. 


... "ஆனால்‌, “திசைவேக விணைகரத்தின்படி,. AB, AC-யால்‌ 
குறிக்கப்படும்‌  திசைவேகங்களின்‌ விளைவு  &-யால்‌ அளவிலும்‌, 
திசையிலும்‌ குறிக்கப்படும்‌. 


கி. தே.1: ஒரு புள்ளியில்‌ ஒரு முறையாக ..எடுத்த ஒரு முக்‌ 
கோணப்பக்கங்களாற்‌ குறிக்கப்பட்ட மூன்று. திசைவேகங்கள்‌ 
ஒருங்கமையச்‌ செயல்பட்டால்‌, அப்புள்ளி ஓய்விலிருக்கும்‌. 


- தி.தே. 2: ஓரியங்கும்‌ புள்ளிக்கு 0A, 4-08 என்பனவற்றாற்‌ 
குறிக்கப்பட்ட  "திசைவேகங்கள்‌ உண்டெனின்‌, . அத்‌. திசை 
- வேகங்களின்‌ விளைவு (4/2). 06 யால்‌ குறிக்கப்படும்‌. இங்கு 
C என்பது ),_*04-/8:0 ஆகும்படி A8-யிலுள்ள ஒரு புள்ளியாகும்‌.. . 


திசைவேக முக்கோண த்தால்‌; 0A என்னும்‌ திசை. 
வகமானது 900, ௩. CA என்னும்‌ திசைவேகங்களுக்குச்‌ சமம்‌ 
ட வேக இ.சி என்னும்‌ , ன்‌ ப 


இதேபோல்‌, 08 என்னும்‌ B 
திசைவேகம்‌ 72:00) FCB 
என்னும்‌ திசைவேகங்களுக்‌ 
குச்‌ சமம்‌. ஆனால்‌, %*CA, 
“மே என்பன சமனு மெதிரு 
மான திசைவேகங்களாதலின்‌, 
ஒன்றை யொன்று அழிக்‌ 


கின்றன. ஆகவே, வினைவுத்‌ i 
திசைவேகம்‌ (% 4 1). ௦C 
ஆகும்‌. 


௦ A 
படம்‌ 8 


4.16 திசைவேகப்‌ பல்கோணம்‌ (Polygon of Velocities) 


படம்‌ 9 


ஓர்‌ இயங்கும்‌ புள்ளிக்கு ஒரு பல்கோணத்தினுடைய பக்கங்கள்‌ 

BG, Aire PQ என்பனவற்றாற்‌ குறிக்கப்பட்ட திசை 

ங்கள்‌ ஒருங்கமைய உண்டெனின்‌, அவற்றின்‌ விளைவுத்‌ திசை 
AQ-வினால்‌ குறிக்கப்படும்‌ (படம்‌ 9). 


பல்கோணத்தின்‌ பக்கங்கள்‌ ஒரே தளத்தில்‌ இருப்பினும்‌ 
னும்‌. இத்‌ தேற்றம்‌ பொருந்தும்‌) 

க. முக்கோணத்தின்படி, AB; BC என்னும்‌ திசை 

யால்‌ குறிக்கப்பட்ட திசைவேகத்திற்குச்‌ சமம்‌, 


இயக்கவியல்‌ 17 


இனி, திசைவேகங்கள்‌ AC, CD என்பன AD க்குச்‌ சமன்‌. இவ்‌ 
வாறு செய்ய, இறுதித்‌ திசைவேகம்‌ AQ வினால்‌ குறிக்கப்படுதல்‌ 
காணலாம்‌, 
கி.தே: புள்ளி வானது தீயுடன்‌ பொருந்தின்‌, (அ-து அப்பல்‌ 
கோணம்‌ ஒரு மூடிய வுருவமாயின்‌) விரைவுத்‌ திசைவேகம்‌ மறையும்‌; 
அப்புள்ளி ஓய்வினிற்கும்‌. 

4.17 ஒரு புள்ளிக்கு ஒருதளத்திற் பல்வேறு திசைகளில்‌ ' திசை 


வேகங்கள்‌ ஒருங்கமைய உண்டெனின்‌, அவற்றின்‌ விளைவைக்‌ காணல்‌: 


ய/ம்‌/0 


இப்‌ பல்வேறு திசைவேகங்களை ஒன்றுக்கொன்று செங்கோணங்களி 
லுள்ள இரு நிலையான திசைகளில்‌ பிரித்து; இத்திசைகளில்‌ 
கிடைக்கும்‌ வினைவுத்‌ திசைவேகங்களை த்‌ தொகுத்துக்‌ காணலாம்‌. 

ஒரு புள்ளிக்கு, ஒரு நிலையான கோடு 0% உடன்‌ கூத 
என்னுங்‌ கோணச்‌ சாய்வுகளிலுள்ள திசைகளில்‌ பில... என்னும்‌ 
திசைவேகங்கள்‌ உண்டெனக்‌ கொள்க, 

OY என்பது 0%-க்குச்‌ செங்குத்தாகுக. 

OX, OY என்ற திசைகளில்‌ ம வினுடையகூறுகள்‌ ப 050, 
ப 81 ஏ ஆகும்‌. 

0X, OY என்ற திசைகளில்‌ ஏ யினுடையகூறுகள்‌ 9 008 [; 
9 810) ஆகும்‌. இவ்வாறே பிறவும்‌. 


அத்திசை வேகங்கள்‌ 0X என்ற திசையில்‌. 


10௦8-7005 B + w.cosY + சான்ற ஒரு, கூறுக்கும்‌, 
< 


18 இயக்க விசமையல்‌ 


OY என்ற திசையில்‌, 


usina + vsinf+ ௰ sin 4 அனற ஒரு. கூறுக்கும்‌ 
சமனாகும்‌. 


இத்‌ திசைவேகக்‌ கூறுகஃ முறையே U4 1, என்பன வாகுக. 
Uy-ன்‌ விளைவுத்‌ , - உசவேகம்‌ V எனக்‌ கொள்க. 


து. 0%-க்கு 0கோ..॥ அளவில்‌ சாய்ந்திருப்பின்‌, நாம்‌ 
வ VeosQ=U 


த (2) 


இவ்‌ விரு சமன்பாடுகளும்‌ 47, 0 என்பனவற்றை (அதாவது) வேண்‌ . 
டிய திசைவேகத்தின்‌ அளவையும்‌, திசையையும்‌ தரும்‌. 

4 18 திசைவேக விணைகரத்‌ திண்மம்‌ (Parallelopiped of velocities) 
தேற்றம்‌: - 

“ஒரு புள்ளியில்‌ சந்திக்கும்‌ ஓரிணைகரத்‌ திண்மத்தினுடைய 
மூன்று விளிம்புகளாற்‌ குறிக்கப்பட்ட மூன்று திசைவேங்களின்‌ 
விளைவானது அக்கோணப்‌ புள்ளி வழிச்‌ செல்லும்‌ ௮வ்விணைகரத்தின்‌ 
மூலைவிட்டத்தால்‌ அளவிலும்‌ திசையிலும்‌ ப்‌ ஒருதிசை 
வேகமாகும்‌. ?” 

இந்தத்‌ தேற்றத்தின்‌ உண்மையைத்‌ திசைவேக விணைகர 
விதியை நிறுவியதுபோல நிறுவலாம்‌, 
ல்‌ மறுதலையாக,” ஒரு திசைவேகமானது மூன்று வேறு திசை 
வேகங்களாகவும்‌ பிரிக்கப்‌ படலாம்‌. 


4.19 திசைவேகம்‌ : : திசையி (vector) முறை 


OXYZ என்பது கார்ட்டிஷியன்‌ ப்ப ஒரு செவ்வக 
அச்சமைப்பு ஆகட்டும்‌. 


P என்ற புள்ளி ஓரியங்கும்‌ புள்ளி எனில்‌, 


OP என்பது 0 வைப்பற்றிப்‌ 1 யினது வெக்டர்நிலை (Position vector) 
ஆகும்‌. 
இதை ர எனக்குறிப்பது வழக்கம்‌. I 

OX, OY, 92 என்ற திசைகளில்‌ உள்ள ஓரலகு வெக்டர்கள்‌ 
மூறையே :],ந்‌. ஈ எனக்‌ A இனி, யின்‌ ஆயத்‌ தொறகள்‌ 
%,),2 எனின்‌, 


இயக்கவியல்‌ 19 


r=xikyjtzk 
P என்ற புள்ளி இயங்கும்‌ போது 1 மாற மாற ரம்‌ மாறுகிறது. 


ஆகவே, நாம்‌ £ என்பதை 1 யினது வெக்டர்சார்பு (Vector) 
0௦௦) எனக்‌ கருதுகிறோம்‌, 4 பற்றி ஈடன்‌ வகைக்கெழு 


(Derivative) அதாவது ட என்பதுதிசை வேக வெக்டர்‌ ஆகும்‌. 


r=xityjtzk 
அதாவது, * = எரர்‌ 9] த% 
பய ச்ம்‌” வெக்டரின்‌ பிரிப்பீடுகள்‌ ஐ, ர, 2 என்பனவாகும்‌. 
மாதிரி 1, $ கி.மீ. அகல முள்ள ஓர்‌ ஆற்றின்‌ நீரோட்டத்தின்‌ 
திசை வேகம்‌ மணக்க 1 கி.மீ. அதை மணிக்கு 21 கி.மீ. வீதம்‌ 
நீந்தக்‌ கூடிய ஒருவர்‌ கடக்க விரும்பினால்‌(1) மிகக்‌ குறுகிய பாதை 
வழியே ஆற்றைக்‌ கடக்க எடுத்துக்கொள்ளும்‌ தேரமென்ன ? 
. (20 எவ்வளவு மிகக்‌ குறுகிய கால அளவில்‌ ஆற்றைக்‌ கடக்க 
முடியும்‌? (11) நீரோட்டத்‌ திசையில்‌ கிளம்பிய இடத்திலிருந்து , 


ப எவ்வளவு தூரத்தில்‌ அவர்‌ எதிர்கரையை அடைவார்‌ ? 
(1) மிகக்குறுகிய பாதை ஆற்றுக்குச்‌ செங்குத்தாகும்‌. ஆகவே, 
மிகக்குறுகிய பாதை வழிவே ஆற்றைக்‌ கடக்க, அவருடைய 


20 இயக்க விசையியல்‌ 


வினைவுத்‌ திசைவேகம்‌ ஆற்றுக்கு நேருக்கு நேராக அமைய 
வேண்டும்‌. 


நீந்தத்‌ தொடங்கும்‌ இடம்‌ A என்றும்‌, AB என்பது நீரோட்டத்‌ 
தின்‌ திசையென்றும்‌, விளைவுத்‌ திசைவேகத்தின்‌ திசை நேர்க்‌ 
குறுக்கான AD திசை என்றும்‌, இந்த வினைவுத்‌ திசைவேகத்‌ 
திசையை அடைய நீந்த வேண்டிய திசை AC எனவும்‌ கொள்வோம்‌. 


கொடுக்கப்பட்ட திசைகளில்‌ AB= 11 அலகு, கே 2 அலகாகச்‌ 


செய்து ABDC என்ற இணைக்கரத்தைப்‌ பூர்த்தி செய்‌. / DAB ஒரு 
செங்கோண மாதலால்‌ ADC ஒரு செங்கோண முக்கோணமாம்‌. 


. AD?= AC?— CD? = (21)2—(1{)2=4 


“ AD = 2 அலகு. 


அதாவது, வினைவுத்‌ திசை வேகம்‌ மணிக்கு 2. கி.மீ 
ஆற்றின்‌ அகலம்‌ A] கி.மீ. 


“மிகக்குறுகிய பாதைவழியே ஆற்றைக்கடக்க எடுத்துக்கொள்ளும்‌ 


= 15 நிமிடங்கள்‌, 


இந்த மிகக்குறுகிய பாதைவழியே ஆற்றைக்‌ கடக்க அவர்‌ நீந்த 
வேண்டிய திசை AC ஆகும்‌. 


Z DAC=Q எனக்‌ கொள்வோம்‌ 
கத்‌ ந 202 அதி 
ச. க்கும்‌! ஒரு 5 
“ Q= 36° 5R" 


ஆகவே, அவர்‌ நீரோட்டத்‌ திசைக்கு (902486252) ௨196 59௦ 
கோணத்தில்‌ நீந்த வேண்டும்‌, 


இயக்கவியல்‌ தீர 


(2) (1) மிகக்குறுகிய கால 
அளவில்‌ ஆற்றைக்கடக்க, 
நீந்துபவர்‌ நீரோட்டத்‌ 
திசையில்‌ எவ்வளவு தூரம்‌ 
இழுத்துச்‌ செல்லப்படினும்‌, 
அதைப்‌ பெரு ட்படுத்‌ 
தாமல்‌ தன்‌ முழுச்சக்தி 
யையும்‌ ஆற்றைக்‌ கடப்‌ 
பதில்‌ பயன்படுத்த வேண்‌ 


டும்‌, 


நீந்தத்‌ தொடங்கும்‌ இடம்‌ A ஆகட்டும்‌. 

நீரோட்டத்‌ திசையில்‌ AB=1 அலகு என்றும்‌: நீரோட்டத்‌ 
திற்குச்‌ செங்குத்தாக AC 22 அலகு என்றும்‌ எடுத்து ABDC 
இணைகரத்தைப்‌ பூர்த்திசெய்‌ 


வினைவுத்‌ திசை வேகத்தின்‌ திசை ற ஆகும்‌. A யின்‌ திசை 
ஆற்றின்‌ கரையை F என்ற புள்ளியில்‌ சந்திக்கட்டும்‌, 


V 84. 
விளைவுத்திசைவேகம்‌ = ¥ (2D) 2 (105 (1D) ரன்தல்‌ 


ZCAD=9, எனின்‌, 


ட EF 8 

" AE 5 

ஆற்றின்‌ அகலம்‌ AR ௮.1 கி.மி, 
ர்‌ 8 1 8 
மட்ட தட்‌ நரக ச 


ஆற்றின்‌ நீரோட்டத்‌ திசையில்‌ அவர்‌ . இழுக்கப்பட்டுச்‌. செல்லும்‌ . 


ன்னை 1 - 


22 இயக்க விசையியல்‌ 


பண்ணை A(z 7) +(e) ட 


ஃ ஆற்றை கடக்க எடுத்துக்கொள்ளும்‌ காலம்‌ 


V 84 
AF "10 2 க 
__ = = = _ மணி, 
விளைவுத்‌ திசைவேகம்‌ னு 10 5 - 12 நிமிடங்கள்‌ 
வழ 


மறுவழி : 


நீந்துபவர்‌ ஆற்றின்‌ நேர்க்குறுக்காக நீந்துவதால்‌, ஆற்றைக்‌ 
கடக்க எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌, நீரோட்டத்தின்‌ வேகத்தால்‌ 
பாதிக்கப்‌ படாது. 


நீரோட்டம்‌ அதே நேரத்தில்‌ தன்வேகத்தால்‌ நீந்துபவரை 
நீரோட்டத்‌ திசையில்‌ இழுத்துச்‌ செல்லுகிறது 


ஆகவே, ஆற்றைக்கடக்க எடுத்துக்‌ கொள்ளும்‌ மிகக்குறுகிய நேரம்‌ 
மணி. 12 நிமிடங்கள்‌. 


இதே $ மணி நேரத்தில்‌, நீரோட்டம்‌ நீந்துபவரை இழுத்துச்‌ 
தய அர்‌ 8 
ல்‌ ௫௨ X11 கி.மீ, 
செல்லும்‌ தூரம்‌ த்‌ X15 10 


மாதிரி 2: ஒரு புள்ளிக்கு 1;,2,84/8,4 என்னும்‌ அளவுகள்‌ கொண்ட 
திசை வேகங்கள்‌ ஒருங்கமைந்துள்ளன. முதலாவதற்கும்‌ இரண்டா 
வதற்கும்‌ இடையிலுள்ள கோணம்‌ 60? ஆகவும்‌, இரண்டாவதற்கும்‌ 
மூன்றாவதற்கும்‌ இடையிலுள்ள கோணம்‌ 904 ஆகவும்‌, மூன்றா 
வதற்கும்‌ நாலாவதற்கும்‌ இடையிலுள்ள கோணம்‌ 1505 ஆகவு 
மிருந்தால்‌, ஆவற்றின்‌ வினைவுத்திசை வேகத்தைக்‌ காண்க, 


முதலாந்‌ திசைவேகத்தின்‌ திசையில்‌ 0% ஐயும்‌, அதற்குச்‌ 
செங்குத்தாய்‌. 0% ஐயும்‌ எடுக்கப்‌, புள்ளியின்‌ திசைவேகங்கள்‌ 


22 


இயக்கவியல்‌ 


படம்‌[3 
60°, 1505, 900 என்னுங்‌ கோணங்களை 


0X உடன்‌ முறையே 09, 
உண்டாக்குகின்றன. 
. ர என்பது 0% ற்கு என்னும்‌ கோணத்தில்‌ சாய்ந்துள்ள 
விஜாவுத்திசைவேக மாயின்‌, 
V cos Q= 1-2 cos 60-4348 cos 150°4 cos 200° 


V sin Q= 2 sin 6004848 sin 150° +4 sin 5? 


௦060 = 142 (0+ By aL ப Ae 0 
| = எழக Uz 
tag i 5) + 398 (த ப்‌ (பர்‌ 3) 
= V8 த்‌ 
உ ப, 


டகர சா 2௫) (7 ன 


U 
tan 9 மு. ஐ V3 க்‌ 


24 இயக்க விசையியல்‌ 


. வினைவுத்திசை வேகம்‌ முதலாந்‌ திசை வேகத்தின்‌ திசைக்கு 
1 20௨ என்னும்‌ கோணச்சாய்விலுள்ள 1 அளவுக்குச்‌ எமன்‌ திசை 
வேகம்‌ ஆகும்‌. 


வரைப்பட முறை : 


இம்முடிவை வரைப்பட முறையிலும்‌ பெறலாம்‌. ,0%-இல்‌ 


7 


படம்‌ 14. 


0A= 1 செ.மீ. ஆக A ஜக்‌ குறிக்க, 7340-60. ஆகவும்‌ ' 
AB= & செ.மீ, ஆகவும்‌. ஜக்‌ குறிக்க AB-க்குச்‌ . செங்குத்‌ 
தாகவும்‌, 94/8 செ.மீ. க்குச்சமமாகவும்‌ யை வரைக. நீட்டிய 
BC யொடு 1505 ஐ. ஆக்கும்‌ CD ஜ 4 செ,மீ க்குச்‌ சமமாக வரைக, 


[i 


OD ஐச்‌ சேர்க்க, 
ற; 4 க = 120 என அளந்து காணலாம்‌, 


பயிற்சி 1.1 


ரச்‌ ஒரு படகு மணிக்கு 2 கி, மீ. வீதம்‌: ஓடம்‌ ஓராற்றுக்கு ர்க்‌, 
குறுக்கே மணிக்கு 6.கி.. மீ; வீதம்‌ செலுத்தப்படுகின்றது. அதன்‌ 
. அகலம்‌ 900மீடர்‌ ஆயின்‌, அது முன்னர்‌ செலுத்தப்பட்ட புள்ளிக்குக்‌. 
- கீழே நீரோட்டத்‌ திசையில்‌ எனவ தூரத்தில்‌ எதிர்ச்கரையை 


பட அவி கப்று படம்‌ மட பப ர (100) 


இயக்கவியல்‌ 28 


2, ஒரு மனிதன்‌ ஒரு ஆற்றைக்‌ கடந்து மற்றைக்‌ கரையினது 
நேரெதிர்ப்‌ புள்ளியை அடைய விரும்புகிறான்‌. அவனுக்குத்‌ தன்‌ 
படகை நீரோட்ட வேகத்தின்‌ இருமடங்கு வேகத்தோடு செலுத்த 
ஆற்றல்‌ உண்டெனின்‌, அவன்‌ தன்‌ படகை நீரோட்டத்திற்கு 
எக்கோணச்‌ சாய்வில்‌ செலுத்தவேண்டும்‌? (1205) 


8. ஒரு இரயில்வண்டி மணிக்கு 27 கி.மீ திசைவேகத்தில்‌ செல்லு 
கின்றது. எத்திசையாக ஒரு பொருளை வினாடிக்கு 18மீடர்‌ திசை 
வேகத்தோடு அதிலிருந்து எறிந்தால்‌, அதன்‌ வினைவியக்கம்‌ 
அவ்வண்டிக்குச்‌ செங்கோணத்தி லிருக்கும்‌ ? 

[இரயிலின்‌ இயக்கத்திசை வேகத்துடன்‌ 188. 


த, ஒருகப்பலின்‌ வேகம்‌ மணிக்கு 82 மைல்‌. ஒரு பந்தானது 
அக்கப்பல்‌ செல்லுந்‌ திசைக்குச்‌ செங்குத்தாகக்‌ குறுக்கே வினாடிக்கு 
3 கெஜ வேகத்தோடு உருட்டப்படுகிறது. வெளியில்‌ அப்பந்தின்‌ 
வழி யாது? அது 8 வினாடிகளில்‌ 48 அடி செல்லுகின்றதெனக்‌ 
காட்டுக, 1 


5. ஒரு போர்ப்படை 280 மீடர்‌ அகல முள்ள ஆற்றை நீந்திக்கடக்க 
ஒரு வசதியான துறையில்‌ உத்திரவிடப்படுகிறது. நீரோட்டத்தின்‌ 
திசைவேகம்‌. மணிக்கு 8 கி.மீ. எனின்‌, குறைந்த வீதம்‌, என்ன 
வேகத்தில்‌ நீந்தினால்‌, அப்‌ படை புறப்பட்ட துறையின்‌ கீழே 
800 மீடர்‌ தூரத்திலுள்ள நீர்வீழ்ச்சியிலிருந்து தப்ப முடியும்‌? 

, [மணிக்கு 2.8 கி.மீ ] 


6, 100 மீடர்‌ அகலமுள்ள ஓர்‌ ஆற்றை . ஒருவர்‌. நீரோட்டம்‌ 
இல்லாதபோது 4 நிமிட நேரத்திலும்‌, நீரோட்டம்‌ இருக்கும்‌ போது 
'தநிமிட நேரத்திலும்‌ நேர்க்குறுக்காக நீந்திக்‌ கடக்கக்‌ . கூடும்‌. 
நீரோட்டத்தின்‌. திசைவேகத்தைக்‌ காண்க [18 மீ/நிமிடம்‌] 
7. வினாடிக்கு 80 மீடர்‌ திசைவேகத்தில்‌ வரும்‌ கிரிக்கட்‌ பந்தை 
என்ன திசை வேகத்துடன்‌ தாக்கினால்‌; அது தனது தொடக்கப்‌ 
பாதைக்குச்‌ செங்கோணத்தில்‌ வினாடிக்கு 40 மீடர்‌ திசைவேகத்தில்‌ 
செல்லும்‌ ? த்‌, வலு [50மீ/வி] 


8. ஒரு புள்ளி பெற்றிருக்கும்‌ இரு திசைவேகத்தின்‌ கூட்டுத்‌ 
தொகை 8 மீ/வி. அவற்றின்‌ விளைவுத்திசைவேகம்‌ . சிறியதற்குச்‌ 
செங்குத்தாக இருக்கிறது. அவற்றின்‌ விளைவுத்திசைவேகம்‌ 4மீ/வி, 
எனின்‌, அத்‌ திசைவேகங்களையும்‌. அவற்றிற்கிடையே . யுள்ள 
கோணத்தையும்‌ காண்க: [5மீ/வி; சமி/வி; Siற-! £] 


9. ஒரு கப்பல்‌ நேர்‌ மேற்கே ஓடும்‌ நீரோட்டத்திற்குக்‌ குறுக்கே 
நேர்வடக்குத்‌ திசையாக ஓடுகிறது. ஒரு மணிநேர இறுதியில்‌ அது 


28 இயக்க வியையியல்‌ 


வடக்குக்கு 80₹6மற்கு என்னுந்‌ திசையில்‌ 84/8 கி.மீ தூரம்‌ 
சென்றுள்ளது. எனின்‌, அந்நீரோட்டத்தின்‌ திசை வேகத்தையும்‌, 
அக்கப்பலின்‌ திசைவேகத்தையுங்‌ காண்க. [4v8, 12] 
10. ஓரு கொடுக்கப்பட்ட ப என்னும்‌ திசைவேகம்‌ தன்‌ திசைக்கு 
80, 45௦ என்னுங்‌ கோணங்களிற்‌ சாய்ந்த இரு கோடுகளின்‌ மீது 
பிரிக்கப்பட்டுள்ளது. அத்திசை வேகக்‌ கூறுகளைக்‌ காண்க 


| 7 ட oz (46-42) | 


11. ஒரு புள்ளிக்குத்‌ தந்த இரு திசைகளில்‌ சம ,திசைவேகங்கள்‌ 
உண்டு. இத்‌ திசைவேகங்களுள்‌ ஒன்றை அரைப்‌ பங்காக்கினால்‌ 
விளைவானது மற்றையதனோடு  ஆக்குங்‌ கோணமும்‌ அரைப்‌ 
பங்காகும்‌. அத்‌ திசைவேகங்களிடையே யுள்ள கோணம்‌ 120௦ 
எனக்‌ காட்டுக, 

12. ஒரு புள்ளிக்கு ஒரு வட்டத்திலுள்ள யாதேனு மொரு 
புள்ளியை ஒரு விட்டத்தினுடைய முனைகளுக்குத்‌ தொடுக்கும்‌ 
கோடுகளால்‌ அளவு திசைகள்‌  . பற்றிக்‌ குறிக்கப்பட்ட திசை 
வேகங்கள்‌ உளவெனில்‌ , அவற்றின்‌ வினைவு அப்‌ புள்ளிவழிச்‌ செல்லும்‌ 
விட்டத்தாற்‌ குறிக்கப்‌ படுமெனக்காட்டுக 


£18. ஒரு நீராவிக்‌ கப்பலானது தன்‌ முகப்பை நேர்வடக்கில்‌ 


காட்டிய படியே மணிக்கு 24கி.மீ. திசைவேகத்தோடு ஓடத்‌ 
தென்‌ கீழ்த்‌ திசை முகமாக மணிக்கு 8/2 கி.மீ. வீதம்‌ ஓடுகின்ற 


்‌.. நீரோட்டத்தால்‌ இழுக்கப்படுகின்றது. ஒரு மணி நேர முடிவில்‌ அது 


புறப்பட்ட. விடத்திலிருந்து அது. நிற்குந்‌ தூரத்தையும்‌ திசையையும்‌ 

காண்க. 

[வடக்குக்குக்‌ கிழக்கே tan-" Fy கோணத்தில்‌, 45926 கி.மீ.] 
ஒரு புள்ளிக்கு 4,8,2,1 என்னும்‌ அளவுகள்‌ கொண்ட திசை 


"வேகங்கள்‌ ஒருங்கமைந்துள்ளன. முதலாவதற்கும்‌ இரண்டாவதற் 


கும்‌ இடையிலுள்ள கோணம்‌ 80 ஆகியும்‌, இரண்டாவதற்கும்‌ 
மூன்றாவதற்கும்‌ . இடையிலுள்ளது 90 ஆகியும்‌, மூன்றாவதற்கும்‌ 
நாலாவதற்கும்‌ இடையிலுள்ளது 120௪ ஆகியுமிருந்தால்‌, அவற்றின்‌ 
விளைவைக்‌ காண்க ள்‌ 

[முதலாம்‌ திசைவேகத்தின்‌ திசைக்கு 24754” கோணச்சாய்வில்‌ 
5.82 அளவுள்ள து] 
15. . 78,18. என்பனவற்றாற்‌ . குறிக்கப்பட்ட திசைவேகங்களை 


யுடைய 'ஒருபுள்ளி ஓய்வில்‌ இருக்கின்றது. அத்‌ திசை வேகங்களுட்‌ 
சிறியன. இரண்டினுடைய திசைகளுக்கிடையிலுள்ள கோண த்தைக்‌ 


காண்க, [60] 


இயக்கவியல்‌ | ப டகர 


16. ஒரு புள்ளிக்கு 8,19,9, என்பன வ்ற்றாற்‌ குறிக்கப்பட்ட கிசை 
வேகங்கள்‌ உள. அவை ஒன்றற்கொன்று 120௦ கோணச்‌ 
சாய்‌ விலிருந்தால்‌, வரைப்பட முறையிலும்‌, லவ முறையிலும்‌ 
அவற்றின்‌ விசைவைக்காண்க. 

[மிகப்‌ பெரிய திசைவேகத்துடன்‌ ௦08 -1 a கோணச்‌ 
சாய்வில்‌ 14 அலகு அளவு கொண்டது] 


17. ஒரு கப்பல்‌ வினாடிக்கு 4 அடி வீதத்தில்‌ வடக்கு முகமாக 
ஓடுகிறது. நீரோட்டம்‌ அதை வினாடிக்கு 8 அடி வீதம்‌ கிழக்கே 
இழுத்துச்‌ செல்லுகின்றது. அக்‌ கப்பலிலுள்ள நிலைக்குத்தான 
கம்பத்தில்‌ மாலுமி ஒருவன்‌ வினாடிக்கு 2 அடி வீதம்‌ ஏறுகிறான்‌. 
வெளியில்‌ அம்மாலுமியின்‌ வேகத்தையும்‌, திசையையுங்‌ காண்க 


[கிழக்குக்கு வடக்காக க -! $௪ 58௦8 கோணச்சாய்விலுள்ள 
படுக்கைக்‌ கோட்டிற்கு (8-1 $- 21648 ஏற்றக்‌ கோணத்‌- 
திலுள்ள்‌ திசையில்‌ 4/ 29அளவுள்ளது] 


5.1 சாரியக்கம்‌ : 

ஓய்வும்‌ இயக்கமும்‌ சார்பை உணர்த்தும்‌ சொற்கள்‌. தனி 
இயக்கம்‌ அல்லது. சார்பில்லாத்‌ திசைவேகம்‌ இன்னதென்று 
நாம்‌ காணவே முடியாது. 

உதாரணமாக, ஒரு புகைவண்டி மணிக்கு 40 கி.மீ திசை 
வேகத்துடன்‌ வடக்கு முகமாகச்‌ செல்லுகின்றதென்று கூறும்போது, 
அது புவியில்‌ ஓய்வினிற்கும்‌ ஒரு மனிதன்‌ புவிபற்றி புகைவண்டியிற்‌ 
காணும்‌ வேக மாகும்‌. (௮-து) புவியை நிலையெனக்‌ கருதி அவ்வேகம்‌ 
கணக்கிடப்‌ பட்டது. ஆனால்‌, அவ்வண்டி புவிமேற்பரப்பிலுள்ள _ 
அவ்‌ வியக்கத்தோடன்றிப்‌ புவி தன்‌ அச்சைப்பற்றிச்‌ . சுழலும்‌ 
நாடோறு முள்ள இயக்கத்திலும்‌ (புவி யினுடைய ஏனைப்‌ பொருள்‌ 
களுடன்‌) பங்கு பெறுகின்றது. மேலும்‌, அது புவியானது 
'ஞாயிற்றைச்‌ சுற்றும்‌ இயக்கத்திலும்‌ . பங்கு பெறுகின்றது. 
இவற்றோடமையாது முழு ஞாயிற்றுத்‌ தொகுதிக்குள்ள வேகத்தையும்‌ 
அது கொண்டிருக்கின்றது. 

ஆகவே, ஒரு பொருளின்‌ உண்மையான திசைவேக த்தை 
நாம்‌ அறிய முடியாது. 

எனவே, நாம்‌ காணுந்‌ திசைவேகம்‌ நிலையானதெனக்‌ கருதப்‌, 
படும்‌ ஒரு சுட்டமைப்பைப்‌ பொறுத்துச்‌ கணக்கிடப்படும்‌ ஒன்றாகும்‌, 


... இப்படிக்‌ கணக்கிடும்‌ திசைவேகத்தை அச்சுட்டமைப்பைச்‌ 
சார்ந்த திசைவேகம்‌ அல்லது சார்புத்திசைவேகும்‌ அல்லது சார்திசை 
்‌. வேகம்‌ என அமல்‌ னுள்‌: 


ஜ்தி இயக்க விசையியல்‌ 


5,2 சாரியக்கம்‌': விளக்கம்‌ 
. சமதிசை வேகங்களோடு ஒரு திசையாகச்சமாந்தரமான பாதை 
களில்‌ இரு இரயில்‌ வண்டிகள்‌ செல்லுகின்றன வெனக்கொள்க. 


ப்டம்‌ 15 


A,B என்பன முறையே அவ்‌ வண்டிகளிலுள்ள இரு புள்ளிகள்‌ 
களாகட்டும்‌. ்‌ 

அவற்றுள்‌, & என்னும்‌ புள்ளியில்‌ இருப்பவன்‌ தன்னியக்கத்தைப்‌ 
பற்றிச்‌ சிந்தை யின்றி B யிலே தன்‌ கவனத்தைச்‌ செலுத்திய 
வண்ணம்‌ இருந்தால்‌, என்பது ஒய்வி லிருப்பதாகக்‌ கருதுவாண்‌. 
AB என்ற. கோடானது அளவிலும்‌, திசையிலும்‌ மாருதிருக்கும்‌. 
A யைச்‌ சார்ந்த யின்‌ திசைவேகம்‌ பூச்சியமாகும்‌. 


உதக 


A 80 


.. நும்‌ 75 


- இரண்டாம்‌ வகையாக, முதல்‌ இரயில்வண்டி மணிக்கு 80 கி.மீ 
வீதம்‌ செல்க. இரண்டாம்‌ இரயில்‌ வண்டி அதேதிசையில்‌ மணிக்கு 
25 கி.மீ வீதம்‌ செல்க... ்‌ கணட நல்ல்‌ 

இங்கு (இரு பாதைகளுக்கும்‌ இடையிலுள்ள தூரத்தைப்‌ புறக்‌ 
கணித்தால்‌) 4 ஐ. உடன்‌. சேர்க்கும்‌ கோடு மணிக்கு 8. கி.மீ 
மேகத்தில்‌ கூடும்‌, இதுவே, தலச்‌ சார்ந்த யின்‌ திசை வேக மாகும்‌, 


இயக்கவியல்‌ 29 


திமி B 


A 30இ.மி 
படம்‌ 17 ்‌ 


மூன்றாம்‌ வகையாக, இரண்டாம்‌ இரயில்‌ வண்டி முதலாவதற்கு 
எதிர்திசையாக மணிக்கு 85 கி.மீ வீதம்‌ செல்க, 

& ஐ. உடன்‌ சேர்க்குங்‌ கோடு &யின்‌ இயக்கத்திற்கு எதிர்‌ 
திசையாக மணிக்கு 65 கி.மீ, வீதங்கூடும்‌. Aஜப்‌ பற்றி Bயினது 
சார்திசைவேகம்‌-68 கி.மீ. ஆகும்‌, ்‌ 


இவ்வகைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌, முதலாம்‌ இரயில்‌ வண்டியைக்‌ 
குறித்து, இரண்டாம்‌ இரயில்‌ வண்டியின்‌ சார்திசைவேகமான து தன்‌ 
"வேகத்தோடு முதலாம்‌ இரயில்‌ வண்டியின்‌ திசைவேகத்திற்குச்‌ சமமு 
மெதிருமாயுள்ள ஒரு இசைவேகத்தைக்‌ கூட்டுதலாற்‌ பெறப்படுதல்‌ 
இனி, முதல்‌ இரயில்‌ வண்டி திசைவேகம்‌ “ப? உடன்‌ கோடு 


20 இயக்க விசையியல்‌ 


0K மீது செல்ல, இரண்டாம்‌ வண்டி திசை வேகம்‌ ஏ) உடன்‌ 
OK யிற்கு 0 என்னும்‌ கோணத்திற்‌ சாய்ந்த 01, என்னும்‌ கோட்டின்‌ 
மீது செல்க. 


திசைவேகம்‌ ர ஐ ஒன்று 0%.ஃக்குச்‌ சமாந்தரமான திசையிலும்‌ 
மற்றையது அதற்குச்‌ செங்குத்தான திசையிலும்‌ விளங்குமாறு 
பிரிக்கலாம்‌, 


OK வுக்குச்‌ சமாந்தர திசையில்‌ $-ன்‌ கூறு ௨ ஏ 0080 


OK வுக்குச்‌ செங்குத்தான திசையில்‌ ர-ன்‌ கூறு ஓ, 
முன்போல 0(-க்குச்‌ சமாந்தர திசையில்‌ A ஐப்‌ பற்றின்‌ சார்திசை 
வேகம்‌ - ர ௦08 0-4 ஆகும்‌. த்‌ என்னும்‌ புள்ளிக்கு. 0C-க்குச்‌ 
செங்குத்தாய்‌ ஒருவேகமும்‌ இல்லாமையால்‌, அத்திசையில்‌ A ஜப்‌ 
பற்றி B-ன்‌ சார்கிசைவேகம்‌ அ ர 8150. 


இவ்‌ விருகூறுகளின்‌ வினைவுத்‌ திசைவேகத்தை V எனக்‌ 
குறிப்பிட்டால்‌, ்‌ 
நூல VO 0056-03 + (Vv sind = 4/9 3-2) 10089 
மேலும்‌, நன்‌ சார்புத்திசைவேகம்‌ கன்‌ இயக்கத்துடன்‌ ஞூ. என்ற 
கோணத்தை உண்டாக்குமாயின்‌, 


vsin 9 


நஹ ஓ ௫ 9.008 0 —tt 


மேற்கூறிய விளக்கங்களிலிருந்து பின்வரும்‌ முடிவைப்‌ பெறலாம்‌ 
54. சார்‌ திசைவேகம்‌ (Relative velocity) வரையறை ச: 


திசையிலாயினும்‌, அளவிலாயினும்‌ அல்லது இவ்விரண்டிலாயினும்‌ 
இருபுள்ளிகளுக்கிடையிலுள்ள தூரம்‌ மாறினால்‌, இரு புள்ளிகளுக்கும்‌ 
ஒன்றுக்கொன்றான சாரியக்கம்‌ உண்டு. மேலும்‌, & என்னும்‌ புள்ளி யைக்‌ 
குறித்து இன்னொரு புள்ளி யின்‌ சாரியக்கமானது 8 யின்‌ 
இயக்கத்தோடு & யின்‌ திசைவேகத்திற்குச்‌ சமமாயும்‌ எதிராயு முள்ள 
_ஒருவேகத்தைக்‌ கூடுதலாற்‌ (வெக்டார்‌ கூடுதலாற்‌) பெறப்படும்‌. 


5,4 . சாரியக்கத்தைச்‌ சிறிது வேறுபட்ட மற்றொரு முறையிலும்‌ 
ஆராய்தல்‌ பெரிதும்‌ பயனுடையதாக இருக்கும்‌ 

ப்‌ A,B என்னும்‌. புள்ளிகளுடைய . திசைவேகங்கள்‌ . தற: BQ 
என்னுங்‌ கோடுகளாற்‌ குறித்தப்‌ படுக, ஆயின்‌, ஒரு வினாடியில்‌ 


இயக்க விசையியல்‌ 91 


A i 


படம்‌12 | 

அப்‌ புள்ளிகளுடைய நிலைகள்‌ 4,8 என்பனவற்றிலிருந்து ௪, 
என்பன வற்றிற்கு மாறும்‌. PRB என்னும்‌ இணைகரத்தைப்‌ பூர்த்தி 
செய்து ௩௦ ஐச்‌ சேர்க்கவும்‌ | 


இவ்‌ வத்தியாயம்‌;பிரிவு 4.18 -ன்‌ படி, திசைவேகம்‌ $0 என்பது 
திசைவேகங்கள்‌ BR, RQ என்பனவற்றாற்‌ குறிக்கப்படுந்‌ திசை 
வேகங்களுக்குச்‌ சமம்‌. மேலும்‌, BK என்பது AP-க்குச்‌ . சமமாயும்‌ 
சமாந்தரமாயுமுள்ளது. ஆகவே, யின்‌ திசைவேகமானது A யின்‌ 
திசைவேகத்திற்குச்‌ சமனாயும்‌ சமாந்தரமாயுள்ள BR என்பதால்‌ 
குறிக்கப்படும்‌ ஒரு வேகத்திற்கும்‌ ௩௦ ஆல்‌. குறிக்கப்படும்‌ மற்றொரு 
திசைவேகத்திற்கும்‌ சமம்‌. ப 
எனவே, & ஐச்சார்ந்த ௮ யின்‌ திசைவேகமானது RQ ஆல்‌ குறிக்கப்‌ 
படும்‌. 212173 னக வ தரல்‌ 
ஆனால்‌, ௩௦ என்பது. RB, BQ என்னும்‌. திசைவேகங்களுடைய 
- விளைவாகும்‌. அதாவது, RQ என்பது 8 யின்‌ வேகம்‌, க யின்‌ திசை 
வேகத்திற்குச்‌ சமனாயும்‌ எ.திராயுமுள்ள ஒருதிசைவேகம்‌, ஆகியவற்‌ 
றின்‌ விகாவாகும்‌; ல்‌ : 
ஆகவே, Aஐக்குறித்து. யின்‌ சார்திசைவேகமானது 8 யின்‌ 
உண்மையான வேகத்தோடு & யின்‌ திசைவேகத்திற்குச்‌ சமமாயும்‌ 


எஜிராயுமுள்ள ஒரு திசை வேகத்தைக்‌ கூ ட்டுதலாற்‌ கிடைக்குப்படும்‌ - 


“குறிப்பு; - மேலே கண்ட பிரிவுகள்‌ 8-2, 5-8, 2-4லிருந்து இரு 
புள்ளிகள்‌ க... என்பன... முறையே , ம; 4... என்னும்‌. திசை 
வேகங்களோடு ஒரு திசையாக இயங்கினால்‌, அத்‌ திசையில்‌ 
& ஜக்‌ குறித்து ௮ யின்‌ சார்‌ திசைவேகம்‌ 7-1 ஆகுமென்றும்‌, அவை 
வெவ்வேறு திசைகளில்‌ - இயங்கினால்‌, சார்வேகமானது திசை 
வேக - விணைகரந்‌ துணைகொண்டோ அல்லது . திசை வேக 
முக்கோணந்‌ துணைகொண்டே காணலாமென்றும்‌ அறிய வருகிறோம்‌ . 


92 ப இயக்கவியல்‌ 


மாதரி 1, 

, ஒரு இரயில்வண்டி மணிக்கு 86 கி,மீ. வேகத்திற்‌ செல்ல, 
அவ்வண்டி இயங்குந்‌ திசையாக வீசுங்‌ காற்றினால்‌ மழை உந்தப்‌ 
பட்டு, நிலைக்குத்துடன்‌ 80 என்னும்‌ கோணத்தில்‌ வினாடிக்கு 
5 மீடர்‌. வீதம்‌ விழுகின்றது. அவ்‌ வண்டியில்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ 
ஒரு மனிதனுக்கு மழை எத்திசையாக விழுவதாகத்‌ தோன்று 
மெனக்‌ காண்க. 
மாதிரி 1 

இரயில்வண்டியின்‌ வேகம்‌ மணிக்கு 86 கி.மீ; அதாவது, வினா 
டிக்கு 10 மீடர்‌. AB என்பது மழையின்‌ உண்மையான வேகமாகுக. 
% 


இல்லக்‌ ப A 


க 


ட்ட படம்‌ 20 ப 
எனின்‌, தப்‌ என்பது ஒரு நிலைக்குத்துக்‌ கோடாயின்‌, 4 AB= 805, 
ACஜ இரயில்‌ வண்டியின்‌ வேகமாகிய வினாடிக்கு10 மீடர்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்படி கிடைக்கோடாய்‌ அதன்‌ திசைக்கு எதிராய்‌ வரைக, 
“ABDC என்னும்‌ - இணைகரத்தைப்‌ பூர்த்திசெய்து, க யைச்‌ 
சேர்க்கவும்‌: 2413-09 ஆகுக. - ட அ 
AD என்பது மழையின்‌ தோற்றத்திசை ஆகும்‌. 
BAD என்னும்‌ முக்கோண த்திலிருந்து நாம்‌ பெறுவது 
ற. sinBAD_ 'sin(@+309) 
த்‌ து sin கற cos 


19: ஹட cos 80 4 008.0 sin 30° 
ஜய 13 இஃ: ம தத்தத்‌ 


பககம்‌ 00 cos 80°+sin 80°. 


இயக்கவியல்‌ I | 0 
அதாவது, = tang. ப +g 


ந tang = Vg = tan 00௦ 


௮. 60, 


எனின்‌, 4 BAD என்பது ஒரு செங்கோணமாகும்‌.. 
அதாவது மழையின்‌ தோற்றத்திசை உண்மைத்‌ திசைக்குச்‌ 
செங்குத்தாகும்‌. 
மாதிரி 2, மணிக்கு 9 கி,மீ, வீதம்‌ நடக்கின்ற ஒரு மனிதனுக்கு . 
மழை செங்குத்தாக வீழ்கின்றதாகத்‌ தோன்றுகின்றது. அவன்‌ 
தன்‌ வீதத்தை மணிக்கு 6 கி.மீ. ஆக மிகைப்படுத்திக்‌ கொண்டால்‌, . 
மழை 48 என்னும்‌ கோணத்தில்‌ அவனைச்‌ சந்திப்பதாகத்‌ ' 
தோன்றும்‌. அம்‌ மழையினுடைய உண்மையான திசையையும்‌ 
வேகத்தையும்‌ காண்க. 

AB என்பது மழையின்‌ உண்மையான வேக மாகுக. அதை 
ம எனக்‌ குறிப்போம்‌. AC ஐ. மனிதன்‌ செல்லும்‌ திசைக்கு எதிராகக்‌ 
கிடைக்கோட்டால்‌ ல்க 9 கி.மீ வேகத்தைக்‌ றின்‌ 
வரைக. 


Py ற: ட்‌ 


படம்‌ 21 


கற்‌ என்னும்‌ இணைகரத்தைப்‌ பூர்த்தி செய்‌, 
மழையின்‌ தோற்றத்திசை செங்குத்தாக இருப்பதால்‌, / ADB 00 
ஆகும்‌, தக 0 எனக்கொள்க, AE = 6 கி,மீ-ஐக்‌ குறிக்கும்‌ 
வண்ணம்‌ &6-ஐ . -க்கு நீட்டி, ABFE என்னும்‌ இணை 
பூர்த்தி செய்‌. AF-ஜச்‌ சேர்க்கவும்‌, வட்‌ வ்‌ 


இப்பொழல மழையின்‌ தோற்றத்திசை க ஆகும்‌, ச்‌ BAF அத்துப்‌ 


84 இயக்க விசையியல்‌ 


ABD என்னும்‌ ப்பட த்தல்‌ முக்கோணத்திலிருந்து தாம்‌ 


பெறுவது 
using 0-8 (1) 
ABF என்னும்‌ முக்கோணத்திலிருந்து நாம்‌ பெறுவது 
u BF ட 


sin 45° (485409) 

ப ட்ட ப ப 8 
விகி பக. 8 (48240) 
usin (4540) = 6sin 45°. 

u(sin 452 008 9-- cos 45° sin) == . 6 sin 45° 
அதாவது; ய (cos 0.-+- sin 0)= 0-.8ம sin 9. 
ப்‌? - sin = cos 0 
ஸ்‌ 0-5. 
க்லாம்‌ : u=8 Cosec ட 84/8 


ஆகவே, காற்றின்‌ உண்மையான: திசைவேகம்‌. ன்‌ திழ்க்கர்க 
மணிக்கு 84/2 கி.மீ. ஆகும்‌, 


- மாதிரி 3. கிழக்குத்திசை யாக மணிக்கு24கி.மீ, 'திசைவேகத்‌ 
துடன்‌ செல்லும்‌ஒரு கப்பல்‌ நண்பகலில்‌ ஒருகுறித்தபுள்ளியைக்‌ கடக்‌ 
்‌ கின்றது. இரண்டாங்‌ கப்பலொன்று மணிக்கு 92 கி.மீ, திசைவேகத்‌ 
இமான்‌ வடக்கே ஓடி அப்‌ புள்ளியைப்‌. பதிய 1- 50. ட தணிக்கக்‌ கடக்‌ 


(8) 


ட்டம்‌ திட ன அடி 


ங்கற அம ண கன சஸ்‌ வ னை வா சக க்‌ 


இயக்கவியல்‌ 25 


கின்றது. அவைகள்‌ ஒன்றையொன்று மிக நெருங்கியுள்ள நேர 
மென்ன?, அப்போது அவைகட்கிடையே யுள்ள தூரமென்ன? 
0 என்பது ஒரு நிலையான புள்ளியாகுக. B என்பது நண்பகல்‌ 
12. மணிக்கு இரண்டாங்‌ கப்பலின்‌ நிலையாகுக. ஆயின்‌, 
. 0B = 82X 1 = 48 கி.மீ, ஆகும்‌, 
இரண்டாங்‌ கப்பலைக்‌ குறித்து முதலாங்‌ கப்பலின்‌ சார்திசை 
வேகமானது: இரண்டாங்‌ கப்பலின்‌ திசைவேகத்திற்குச்‌ சமமாயும்‌ 
- எதிராயு முள்ள ஒரு திசைவேகத்தை 24 உடன்‌ கூட்டுதலாற்‌ 
பெறப்படும்‌. 
எனவே, கூட்ட ப்படுவது தெற்கு முகமா யுள்ள 82 கி.மீ. வேகம்‌... 
... இந்தச்‌ சார்திசைவேகத்தின்‌ திசையை 60 எனக்‌ குறிப்பிடு 
வோம்‌. 


ர ர. 
4 BOC -0எனின்‌,1ஊ 0 அலற அன ர ஆம்‌ 


சார்திசைவேகத்தின்‌ அளவு ௪ 4/(24)3 (82) -40கி.மீ/மணி, 


0C-க்குச்‌. . செங்குத்தாக BL-ஜ வரைக, BL என்பதே 
வேண்டிய சிறுதூர மாகும்‌ என்பது தெளிவு 
8. 144 


இனி, BL = OBsin L BOL= 48x “த ம ௨8.8 கி.மீ, 
ஆகும்‌, 


மேலும்‌, இச்‌ சிறுதூர நிலையை அடைய நண்பகல்‌ 19-பணிக்குப்‌ 
பிறகு எடுத்துக்கொள்ளும்‌ நெரம்‌ 40 கி.மீ/மணிக்கு என்னும்‌ 
சார்‌ வேகத்தோடு 01 ஐக்‌ கடக்க எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ 


மெலி சி நர நி, 86 செ. 


= 


40 40 40 25 

பிறிதொரு முறை ல 

12 மணிக்குப்பிறகு நேரம்‌ (-இன்‌ முடிவில்‌ அல்‌ கப்பல்‌ 

களுடைய உண்மையான நிலைகள்‌ 7, 0 ஆகுக. 

. எனின்‌, 02 = 241, 00 = 48-821 
A PQ? = (241)? + (4892) 
I ௪ 24213 + 163 (8—21)2 
௪ 82 [912 4 4 (8—21)2] 
82 [2512_4814-98] 


86 இயக்க விசையியல்‌ 
[a(t] 
“mo [() (2) 


இனி, ஒரு வர்க்கமான்து எதிர்க்குறி பெறாதாகையால்‌, அதன்‌ 
மீச்சிறு மதிப்பு பூச்சிய மாகும்‌, 


ஆகவே, 1 - 9$ என்று ஆகும்போது, PQ தனது மீச்சிறுமதிப்பை 


அடையும்‌, அப்பொழுது 8% 85% ப்‌ ல்‌ ட _ 28.8 


பயிற்சி 1.2 
1. மணிக்கு 28,8 கி.மீ வீதம்‌ ஓடுகின்றதோர்‌ இரயில்‌ வண்டிக்குச்‌ 
செங்குத்தாகச்‌  செகண்டுக்கு 6 மீட்டர்‌ வீதம்‌ கிடைக்கோட்டி- 
வியங்குமாறு ஒரு கல்‌ எறியப்படுகிறது. அக்‌. கல்‌ அவ்‌ வண்டியைச்‌ 
சந்திக்குங்கால்‌ தோற்ற வேகத்தின்‌ அளவையும்‌ திசையையும்‌ 
காண்க , 


[அளவு 10 கி.மீ; வண்டி ஓடும்‌ திசைக்கு ரக (-8)] 


03 ஒரு கப்பலானது மணிக்கு 16 கி.மீ வீதத்தோடு நேர்கிழக்கே 


ஓடப்‌,பிறிதொரு கப்பலானது மணிக்கு 24 கி.மீ. வீதம்‌ நேர்‌ வடக்கே . 


ஓடுகின்றது. முதலாங்‌ கப்பலைக்‌ குறித்து இரண்டாங்‌ கப்பலின்‌ சர்ர்‌ 2 
திசை வேகத்தைக்‌ காண்க,” I 


[வடக்கு மேற்காக an 1(3)கோணச்‌ சாய்வில்‌. 84/195, மீ/மணிக்கு] 


9, ஒரு கப்பலானது மணிக்கு 804/2 கி. மீ திசைவேகத்தோடு 
தெற்கே ஓடப்‌, பிறிதொரு கப்பலானது மணிக்கு 80 கி.மீ திசை 
வேகத்தோடு தென்கிழக்கே ஓடுகின்றது. முதலாங்‌ கப்பலிலிருந்து 
நோக்குவோன்‌ ஒருவனுக்கு இரண்டாம்‌ கப்பலினுடைய தோற்றத்‌ 
திலைவேசுத்தையும்‌ இயக்கத்‌ திசையையும்‌ காண்க 


[வடகிழக்காக மணிக்கு 80 கி.மீ] 
4. ஒரு நீராவிக்கப்பல்‌, மணிக்கு 6 கி.மீ, வீதம்‌ தெற்கே ஓடுகின்ற 


நீரோட்டத்தைக்‌ குறித்து மணிக்கு 18கி.மீ. சார்திசைவேகத்தோடு 
மேற்கே ஓடுகின்றது. அல்‌ கப்பலைக்‌ குறித்து மணிக்கு 90 கி.மீ; 


இயக்கவியல்‌ 87 


வீதம்‌ நேர்வடக்கே "ஓடுகின்ற இரயில்‌ வண்டியின்‌ சார்திசை 
வேகம்‌ என்ன ? I 
[கிழக்குக்கு வடக்காக 0051 ( கோணச்சாய்வில்‌ 89 கி.மீ ] 


6. ஒரு கப்பல்‌ நேர்க்கிழக்காக ஓடுகின்றது. காற்று 
வடமேற்கிலிருந்து வீசுகின்றது. ஆனால்‌; காற்றின்‌ தோற்றத்‌ திசை 
வ.வ.கி (.N.E) எனின்‌, கப்பலின்‌ திசைவேகமும்‌ காற்றின்‌ திசை 
வேகமும்‌ சமமெனக்‌ காட்டுக, 


7. ஒரு கப்பல்‌ மணிக்கு 16 கி.மீ. வேகத்தோடு வடகிழக்கே 
ஓடுகிறது. அக்கப்பலிலுள்ள பிரயாணி யொருவனுக்குக்‌ காற்று 
வடக்கிலிருந்து மணிக்கு 164/2 கி.மீ. வேகத்தோடு வீசுவதாகத்‌ 
தோன்றுகிறது. காற்றினுடைப உண்மையான திசைவேகத்தையும்‌ 
திசையையும்‌ காண்க. 
்‌ [தென்கிழக்காக மணிக்கு 16 கி.மீ] 
8, மணிக்கு 6 கி.மீ. வீதம்‌ கிழக்கு முகமாகப்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ 
ஒரு மனிதனுக்கு காற்றானது நேர்‌ வடக்கிலிருந்து வீசுவதாகத்‌ 
தோற்றம்‌ அளிக்கிறது. அவன்‌ தனது வேகத்தை இரட்டிக்கவே, 
அதுவடக்கிலிருந்து வருவதாகத்‌ தோன்றுகின்றது. அக்‌ க்‌ 
னுடைய திசையையும்‌ வேகத்தையும்‌ காண்க. 
ன்‌ [தென்கிழக்கு திசையில்‌ 64/2 கி.மீ] 
ழ்‌ வடகிழக்கு “முகமாகப்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ ஒருவனுக்குக்‌ 
காற்று வடக்கிலிருந்து வீசுவதாகத்‌ தோன்றுகிறது. அவன்‌ தனது 
 திசைவேகத்தை இரட்டிக்க, வடக்குக்‌ கிழக்கில்‌ C௦5 ரல என்னும்‌ 
கோணத்திற்‌ ' சாய்ந்த ஒரு திசையிலிருந்து: அது வருவதாகத்‌ 
தோன்றுகிறது. அக்காற்றின்‌ உண்மையான திசையைக்‌ காண்க. 


ர்‌ மணிக்கு 8 கி.மீ. வீதம்‌ நடக்கின்ற ஒரு மனிதனுக்கு மழை 

யானது மணிக்கு 8 கி.மீ. வீதத்தில்‌, அவனது முகத்தில்‌ நிலைக்குத்‌ 
துடன்‌ 60கோணச்சாய்வில்‌ அடிப்பது போல்‌. தோன்றுகிறது. 
அம்‌ மழையினுடைய உண்மையான திசையையும்‌, திசைவேகத்தை 
யுங்‌ காண்க 


[நிலைக்குத்துக்கு 28௦ 44”  கடக்கம்கிவில்‌ 4,44 கி, மீவேகம்‌] 


11. கிழக்கு நோக்கி மணிக்கு 4 கி.மீ வேகத்தில்‌ நடந்து 
கொண்டிருக்கும்‌ ஒரு மனிதனுக்குக்‌ காற்று வடக்கிலிருந்து 
வீசுவதாகத்‌ . தோன்றுகிறது. மணிக்கு 12 கி.மீ. வேகத்தில்‌ 
வடகிழக்காக மிதிவண்டியில்‌ (சைக்கிலில்‌) செல்லும்‌ மற்றொரு 
வனுக்குக்‌ காற்று வ.159கி (N.15 ௧) திசையிலிருந்து வீசுவதாகத்‌ 


தோன்றுகிறது. எனின்‌ காற்றின்‌, உண்மையான is i 


திசை வேகத்தையும்‌ காண்க 


[நிலைக்குத்துடன்‌ 29° இல்‌: கோணத்தில்‌. 9.17 கி.மீ மணிக்கு] 


88 I இயக்க விசையியல்‌ 


12, கிழக்கு முகமாகப்‌ பிரயாணஞ்‌ செய்யும்‌ ஒருவனுக்குக்‌ 
காற்று நேர்வடக்கிலிருந்து வீசுவதாகத்‌ தோன்றுகிறது. அவன்‌ 
தனது திசைவேகத்தை இரட்டிக்க,. அது வடகிழக்கிலிருந்து 
வருவதாகத்‌ தோன்றுகிறது. அவன்‌ தனது வேகத்தை மும்மடங்‌ 
காக்கி நடந்தால்‌, காற்று கிழக்குக்கு வடக்கே 181 () என்னுங்‌ 
கோணத்திற்‌: சாய்ந்த ஒரு திசையிலிருந்து வருவதாகத்‌ தோன்று 
மெனக்‌ காட்டுக. - 


18. கிழக்கு முகமாகப்‌ பிரயாணஞ்‌ செய்யும்‌ ஒருவனுக்குக்‌ காற்று 
வ.0௦,மே (14.09) என்னும்‌ திசையிலிருந்து வீசுவதாகத்‌ 
தோன்றுகிறது. அவன்‌ அதே வேகத்துடன்‌ நேர்வடக்கே 
பிரயாணஞ்‌ செய்தால்‌, காற்று வ. மே (14.35) என்னும்‌ 


திசையிலிருந்து வீசுவதாகத்‌ தோன்றும்‌. ta 0 = ணட] எனின்‌, 
காற்றின்‌ உண்மையான திசை வ. மே (14.07) எனக்காட்டுக. 


14. மணிக்கு 12மைல்‌ வீதம்‌ வடக்கே ஓடுகின்ற ஒரு நீராவிக்‌ 
கப்பலானது மணிக்கு 16மைல்‌ வீதம்‌ நேர்‌ மேற்கே ஓடுகின்ற ஒரு 
நீராவிக்‌ கப்பலைத்‌ தனக்கு நேர்க்கிழக்கே 10மைல்‌ தூரத்தில்‌ 
காண்கின்றது. எந்நேரத்திற்குப்‌ பின்னர்‌ அவை ஒன்றுக்கொன்று 
தவறுக்கு தூரத்தில்‌ இருக்கும்‌ 2 அக்குறைந்த தூரம்‌ யாது? 

[ 24நிமிடங்கள்‌ ; மைல்‌ ] 


18. ல்‌ ல்ன்ற்‌: இரு மோட்டார்‌ வண்டிகள்‌ முறையே மணிக்கு . 
21 கிமீ; 28 கி.மீ. என்ற சீரான... திசைவேகங்களுடன்‌ ... 
ஒன்றுக்கொன்று செங்குத்தாயுள்ள இருசாலைகளில்‌ . அவற்றின்‌ 
சந்திப்பாகிய ம என்ற புள்ளியை நோக்கி ஓடிக்‌ கொண்டிருக்‌ 
கின்றன. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ AC கி.மீ; BC=8 கி.மீ, 
எனின்‌, அவற்றிற்‌ கிடையே இருக்கக்‌ கூடிய மிகக்‌ ஞ்ற்கில்‌ தூரம்‌ 
என்ன 2 [50 மீடர்‌] 


16. யாதேனு மொரு. நேரத்தில்‌ இரண்டு இயங்குகின்ற புள்ளி 
களுக்கு இடையேயுள்ள தூரம்‌ “8” ஆகியும்‌, அவற்றின்‌ சார்‌ திசை 
வேகம்‌: VY ஆகியும்‌, ம, 4 என்பன. முறையே 8யினது திசையிலும்‌, . 
அதற்குச்‌ செற்குத்தில்மூன்ன்‌ ப யின்‌ கூறுகளாகியும்‌ இருந்தால்‌, - 
அவற்றிற்கு இடையே இருக்கக்‌ கூடிய மிகக்குறுகிய தூரம்‌ 
ஸ்‌ “7 என்றும்‌, அவை இக்குறுகிய தூரத்தை அடைய எடுத்துக்‌ 


கொள்ளும்‌. நேரம்‌ ஏ, 9. என்றும்‌ காட்டுக, 


்‌ இயக்கவியல்‌ 89 
17. A,B என்ற இருதுகள்கள்‌ முறையே ப, என்ற சீரான திசை 
வேகங்களுடன்‌, ஒன்றுக்கொன்று செங்குத்தாயுள்ள %0,%0 என்ற 
இருகோடுகளில்‌ அவற்றின்‌ சந்திப்பாகிய 0 என்ற புள்ளியை 
நோக்கி இயங்கிக்‌ கொண்டிருக்கின்றன. தொடக்கத்தில்‌ அவை 
0 விலிருந்து முறையே &, ஸ்‌, என்ற தூரங்களில்‌ இருந்தால்‌ அவை 
தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய மிகக்‌ குறுகிய தூரத்தை 


அடைய எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ அடதத எனக்‌ காட்டுக. (ஸ்‌ 


18. & என்ற்‌ கப்பல்‌ அதற்கு மேற்குத்‌ திசையில்‌ 16 கி.மீ, 
தொலைவில்‌ மணிக்கு 12கி.மீ. வேகத்தில்‌ வடக்குநோக்கிச்‌ சென்று 
கொண்டிருக்கும்‌ 8 என்ற கப்பலைக்‌ காண்கிறது. 24 நிமிடங்கள்‌ 
கழிந்து அவை யிரண்டும்‌ மிக அண்மையில்‌ 6 கி.மீ. தொலை 
வில்‌ இருக்கக்காணப்படுகின்றன . ஆயின்‌ திசைவேகத்தைக்‌ 
காண்க. 

[மேற்கு திசைக்கு வடக்கே tan 1(3) என்னும்‌ கோணத்தில்‌ 
84/18 கி.மீ[மணிக்கு] | 
19, காற்றானது . நேர்மேற்காக மணிக்கு கி.மீ. வீதம்‌ “வீசிக்‌ 
கொண்டிருக்கிறது. அசைவற்ற காற்று வெளியில்‌ மணிக்கு ஏ கி.மீ 
மாருத . வேகத்தில்‌ செல்லக்‌ கூடியதோர்‌ ஆகாய விமானமானது ; 
தான்‌ புறப்படும்‌ இடத்திலிருந்து கிழக்காக % கி.மீ, தூரமும்‌, 
வடக்காக கி.மீ. தூரமும்‌ : உள்ள ஒரு இடத்திற்கு நிஸயான 
உயரத்தில்‌ * மணிநேரத்தில்‌ பறந்துசென்று, ( மணிநேரத்தில்‌ 
திரும்பி வருகிறது. இக 
க்‌ 


்‌அவ்மழ்‌ எனின்‌; tt” 


ஒவ்வோரு i பயணத்திலும்‌; ல்‌ பறக்குங்‌ கோட்டிற்கு 


டப கட்டத்‌ ஆ ன்‌ ர்‌ கணச்சாய்விலுள்ள. திசையில்‌ 


அவ்‌. ஸ்ஸ்‌ ஓட்டப்‌ படவேண்டுமென்றும்‌. காட்டுக, 


6.1 . கோணவேகம்‌. (அயம்‌ velocity) வறையறை ' ்‌ 

P என்னும்‌ ஒரு. புள்ளி ஒரு தளத்தில்‌ இயங்க, ௦. என்பது; அத்‌; ்‌ 
தளத்திலுள்ள ஒரு நிலையான புள்ளியாகவும்‌, 0& என்பது ௦: வழியாக ட்‌ 
வரைந்த நிலையான” 'நேர்க்கோடாகவுமிருந்தர்ல்‌, ௮. 16) அ என்னும்‌ 
கோணம்‌ அதிகரிக்கும்‌ , வீதமானது, : 0. வைப்பற்றி; . -வியங்குகின்ற,. 
அப்புள்ளி P யின்‌. கோணவேகம்‌ எனப்படும்‌. 


40. க இயக்க விசையியல்‌ 


0 A 
படம்‌ 23 


்‌. கோணவேகம்‌ மாரூதாயின்‌, அது ஒரு நேர அலகில்‌ OP யால்‌ 
விளைவிக்கப்பட்ட கோணத்தில்‌ உள்ள ஆரையன்‌ (Radian) 
களால்‌ அளக்கப்படும்‌. 
(உ-ம்‌) 0 என்னுங்‌ கோடு வினாடிக்கு. 4 செங்கோணம்‌ 
திரும்பினால்‌, கோணவேகம்‌ 2௩ ஆகும்‌, 

௦ யானது வினாடிக்கு 8 சுற்றுக்களை உண்டாக்கினால்‌, 
கோண வேகம்‌ 8X2௭ அல்லது 10௩ ஆகும்‌, 


கோண வேகம்‌ சீரான தாக இல்லாவிடில்‌). அதன்‌ கோண 
வேகத்தைப்‌ பின்வருமாறு காணலாம்‌: 


வினாடிகளில்‌ 01 என்பது 0.ஆரையன்கள்‌ (Radians) திரும்பட்டும்‌. 


அதை யடுத்த $( நேரத்தில்‌ 0௪ என்பது 59 கோணம்‌ வரையட்டும்‌. 
ஆகவே, 61 நேரத்தில்‌ சராசரி கோண வேகம்‌ - ல 


இனி, டன்‌ மதிப்புப்‌. பச்சியத்தை அணுகும்போது, டன்‌ 
அணுக்கமதிப்பு 0 -ஐப் பற்றி, 1, யின்‌ கோணவேகத்தைக்‌ 
கொடுக்கும்‌... ர ட 


lol 50 d ட்‌ ன்ப ட தர 
அதாவது, stp உ. ப ய மட டட கணத்தில்‌ தன்‌ 


கோண வேகமாகும்‌. 
கோண வேகத்தை ம என்று குறிப்பது வழக்கம்‌ 


ஆகவே, ( என்ற கணத்தில்‌ Pஃபின்‌ கோணவேகம்‌ = ஆ ஆரும்‌. 


இயக்கவியல்‌ di 


6,2 கோண வேகமும்‌, நேர்கோட்டுத்திசை வேகமும்‌ (ஜகா 
velocity and linear velocity) : 

பாதை தெரிந்தால்‌ கோண வேகத்தை, நேர்கோட்டு வேகம்‌ 
பற்றித்‌ தெரிவிக்கலாம்‌, 

() ஓரியங்கும்‌ புள்ளி ஒரு வட்டத்தைச்‌ சீரான வேகத்துடன்‌ 
வரைந்தால்‌, அவ்‌ வட்டமையம்‌ பற்றி அதன்‌ கோணவேகமானது 
அதன்‌ வேகத்தை அவ்‌ வட்ட ஆரையால்‌ வகுக்க வரும்‌ ஈவுக்குச்‌ 
சமமாகும்‌. 


படம்‌ 24 


P என்பது யாதேனு மொரு நேரத்தில்‌ அவ்‌ வியங்குகின்ற புள்ளி 
யினது. நிலையாகுக. . ஓரலகு நேரத்தில்‌ அப்புள்ளி 10 என்னும்‌ 
வில்லை வரைவதாகுக. இந்த நேரத்தில்‌ 0௪ என்னுங்‌ கோடு / POQ 
என்னுங்‌ கோணத்தை வரைகின்றதாகும்‌, 


ஆகவே, கோணவேகமானது /P0Q என்னுங்‌ ' கோணத்தி 


லுள்ள ரேடியன் களின்‌ எண்ணிக்கைக்குச்‌ சமமாகும்‌, 
ஆனால்‌, 5 - 10; அதாவது, 0 ௪ ன ஆம்‌. 


அதாவது, 2100 ல்‌ உள்ள ரேடியன்களின்‌ எண்ணிக்கை. 


இனி, வில்‌ 10. ஆனது ஒரு வினாடியில்‌ கவ்வும்‌ அனு: 
வேகம்‌ ஏ -க்குச்‌ சமமாகும்‌, 


42 இயக்க விசையியல்‌ 


' ஆகவே, ம என்பது கோணவேகமாகவும்‌, £ என்பது வட்டத்தின்‌ 
ஆரையாயு மிருந்தால்‌, நாம்‌ பெறுவது 


Vv 
ம = ன்‌ அதாவது, ஏ = ரம 


மறு வழி : 
ஒரு துகள்‌ 0 ஐ மையமாகவும்‌, £ ஐ ஆரமாகவுங்‌ கொண்ட ஒரு 
வட்டத்தைச்‌ சீரான வேகம்‌ ஏ உடன்‌ வரையட்டும்‌. 
1 கணத்தில்‌, துகளின்‌ நிலை ஆகவும்‌, 20% ஆன;து9 ரேடிய 
னாகவும்‌, வில்‌ ௪ ௪5 ஆகவும்‌ இருக்கட்டும்‌. அடுத்துள்ள 0 நேரத்‌ 
தில்‌ அத்‌ துகள்‌ 0 அளவுள்ள மிகச்‌ சிறு வட்டவில்லைக்‌ கடக்கு 


மாயின்‌, 
PQ = Ss, 4100 = 80 எனக்‌ கொள்ளலாம்‌. 
இனி, ஒரு வட்டத்தில்‌, 5 - 10 ஆதலால்‌, 88 - ர 86 ஆம்‌. 
ப x, 
ப ர. இர 
Lt Ss 89 $0 
. ரர்‌ ந. ட்ட நீழ OC 
20%) ஒட Ot 820 ot 
கட, 60 
ஏ ரல 


கி.தே : ஒரு புள்ளியானது மாருத வேகத்துடன்‌ ஒரு வட்டத்தில்‌ 
இயங்கினால்‌, அவ்வட்டத்தின்‌ பரிதியிலுள்ள யாதேனுமொரு புள்ளி 
பற்றி அதன்‌ கோணவேகம்‌ ஒரு மாறிலியாகும்‌. 


இயக்கவியல்‌ ' FE 


வட்டப்‌ பரிதியில்‌, 0' என்பது ஓரு நிலையான்‌ புள்ளி யாகட்டும்‌. 
எனின்‌, 22200 = 72010 ஆம்‌. 
7/200-$0.-ம்‌, 2100 = 8ர்‌ எனக்‌ குறிக்கொண்டால்‌, 


ஸ்‌ 296 - 90 அல்லது ழ்‌ ௫ 189 ஆம்‌. 
சோ ரர பட 2. 

[ந dt ட dt எம === Dr 

மறு வழி 


வட்டப்‌ பரிதியில்‌ 0” என்பது ஒரு 
நிலையான புள்ளியாகட்டும்‌: வட்ட 
மையம்‌ 0 எனின்‌, 004 என்பது 0” 
வழியாக வரைந்த விட்ட மாகட்டும்‌. 
உ என்பது வட்டப்‌ பரிதியில்‌ ' 
யாதேனு மொரு புள்ளி யாகட்டும்‌. 
அப்புள்ளி சீரான வேகத்துடன்‌ 
இயங்குவதானால்‌ 4 AO? யும்‌ சீரான 
விதத்தில்‌ அதிகரிக்கிற நிலை 
யெய்தும்‌, | 


[9] 


ப..ம.26 

4£A0O’P =  ZAOP ஆதலால்‌, 4A0' என்ற கோணமும்‌ 

சீரான. வீதத்தில்‌ அதிகரிக்க வேண்டும்‌. எனவே, 0 ஐப்‌ பற்றி 

P பெறும்‌ கோண வேகம்‌, 0 வைப்பற்றி ? க்கு உள்ள கோண 
வேகத்தில்‌ பாதியாகும்‌. 


(4) வளைகோட்டின்‌ வழியே செல்லும்‌ துகளின்‌ கோணவேகம்‌ 
- (Angular velocity of a Particle moving along a curve) 


குறிப்பிட்ட வளகோடானது. 0. என்ற நிலையான புள்ளியை 
யும்‌, 0% என்ற நிலையான. கோட்டையுங்‌ கொண்ட. ஒரு தளத்தில்‌ 
அமைந்திருக்கட்டும்‌. ஒரு துகள்‌ இவ்‌ வகாகோட்டின்‌ மிது இயங்கும்‌ 


போது 1,119 என்ற அடுத்தடுத்த கணங்களில்‌ துகளின்‌ நிலைகள்‌ ...: 


முறையே £,0 என்பன வாகுக, வளை கோட்டின்‌ மீதுள்ள யாதேனு. 
மொரு நிலையான புள்ளி: த்தப்ப ரிம்‌ நீளத்தை 
'அளப்போம்‌, 


APs ஆகட்டும்‌, ஆகவே, PQ = By எனக்கொள்ளலாம்‌. 


44 இயக்க விசையியல்‌ 


படம்‌27 


OP = r ஆகவும்‌, 0௦ ௪ (£4 6) ஆகவுங்‌ கொள்வோம்‌. 

/ XOP = 9 ஆகவும்‌, 4200 = 69 ஆகவுங்‌ கொள்வோம்‌. 
உ யிலிருந்து 0 வுக்கு PM என்ற செங்குத்துக்‌ கோடு வரைக, 
PT என்பது P என்ற புள்ளியில்‌ வனைகோட்டிற்கு வரையப்பட்ட 
தொடுகோடெனக்‌ கொள்க. 

! என்றகண த்தில்‌, துகளின்‌ நேர்க்கோட்டுத்‌ திசைவேகம்‌ 1 எனின்‌ 

அது PT வழியே இயக்கங்‌ காட்டும்‌. 

சமா = 4 எனக்கொள்வோம்‌. 0% டூச்சியத்தை அணுகும்‌; 
போது, 0 என்பது£ ஐ அணுகும்‌. 


அப்பொழுது, 20௪ என்ற கோணம்‌ / OPT என்ற நில்யை 
எய்தும்‌. 


்‌ ்‌ in © 
இனி, ஐ ZOQP = sin ZMQP = க க - 
$1 ஆனது பூச்சியத்தை அணுகும்போது, 2 OQP-> / OPTஆம்‌ 
அதாவது, sin ZOQP — sin ல்‌ ஆம்‌, 
த்‌ ்‌ _ sine _ 69.59... 46 
tpg IPO தே கே 


2 86 பூச்சியத்தை அணுகும்போது, 840 90 ௪ 59 ஆதலின்‌ 
(தோராயமாக) 


பெ 


இயக்கவியல்‌ 45 


4 019 
811 6 = T 35 (1) 


இனி, துகளின்‌ திசைவேகம்‌ 6 


ப பணி பூ அர்கம்‌ ட ரி 
மு... ம ம... 
ஏ 2 )லிரும்‌ 
டை த்‌ [(1)லிருந்து] 
ஆ டப இட்டவ vsing 
r 


7. இயங்கும்‌ இரு துகள்களுக்கிடையே யுள்ள சார்புக்‌ கோணவேகம்‌ 
(Relative angular velocity between two moving points) 


படம்‌ 28 
A என்பது ஒரு நிலையான புள்ளி யாகட்டும்‌. என்ற. ஒரு 
இயங்கும்‌ புள்ளியின்‌ திசைவோம்‌ ॥ என்பது AB என்ற கோட்டுடன்‌ 
௩ கோணச்‌ சாய்வில்‌ அமையட்டும்‌, 
எனின்‌, & என்ற புள்ளியைப்பற்றி B -ன்‌ கோணவேகம்‌ 


usina hi 
= [பிரிவு 6,2 (11) ] 


_ தறக்குச்‌ செங்குத்தாக B ஃன்‌ திசைவேகத்தின்‌ கூறு 
பத்க்‌ புள்‌. அழாக ப த வால்‌ ச 


AB-ன்‌ திசையில்‌, B -ன்‌ திசைவேகக்‌ கூறாகிய ௩௦05 6 என்பது 
எவ்விதச்‌ சுழற்று விளைவையும்‌ ஏற்படுத்தாது. 


46 இயக்க விசையியல்‌ 


இனி, & என்ற புள்ளியும்‌ இயங்குவதாகக்‌ கொள்வோம்‌. & யின்‌ 
திசைவேகம்‌ 4 என்றும்‌, அது A8 யுடன்‌  என்றகோணச்‌ சாய்வில்‌ 
அமைவதாகவுங்‌ கொள்வோம்‌. (அ-து) A, B என்பன இரு 
இயங்கும்‌ துகள்களின்‌ கணநேர நிலைகள்‌ (instantaneous positions) 
என்றும்‌, 1, ம என்பன அவைகளின்‌ 'திசை வேகங்கள்‌ என்றும்‌, 
இத்திசை வேகங்கள்‌ 8 என்ற கோட்டுட ன்‌ முறையே 8,௦ என்ற 
கோணங்களை ஏற்படுத்துவனவாகவும்‌ கொள்வோம்‌. 


இருதுகள்களும்‌ இயங்குவதால்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ மற்றதனைப்‌ 
பொறுத்துக்‌ கோணவேகம்‌ வாய்ந்திருக்கின்றதாகும்‌. 


இனி *, ॥ ஆகியவற்றை & யின்‌ திசையிலும்‌, அதற்குச்‌ செங்‌ 
குத்தான திசையிலும்‌ பிரிப்போம்‌. AB வழியே செயல்படும்‌ 
அவற்றின்‌ கூறுகள்‌ AB யில்‌ எவ்விதச்‌ சுழற்று விளைவையும்‌ ஏற்‌ 
படுத்த மாட்டா. 

ஆனால்‌, AB-க்குச்‌ செங்குத்தான கூறுகள்‌ AB யைச்‌ சுழற்றும்‌, . 


A ஐப்பற்றி, யின்‌ சார்புத்திசைவேகம்‌ ப 8102-4 sin ட ஆம்‌. 


ஆகவே, க்‌ வைப்‌ பற்றி, B யின்‌ கோணவேகம்‌ 2 உஸ்‌ 8 


கிளை.1 மக்க ஏசர்றநீ எனின்‌, A ஐப்பற்றி Bயின்‌ கோணவேகம்‌ 
பூச்சிய மாகும்‌. எனவே, A8 யானது தனக்கு இணையாகவே நகரும்‌. 
அதாவது,  ஐப்பற்றி B யின்‌ நேர்கோட்டுத்‌ திசைவேகம்‌AB வழியே 
மட்டும்‌ செயல்படும்‌, ்‌ 


கிளை.2 இரு இயங்கும்‌ புள்ளிகளை இணைக்கும்‌ நேர்கோட்டின்‌ 
கோண வேகம்‌. 
்‌ A,B என்பன இரு இயங்கும்‌ புள்ளிகளின்‌ கண நேர நிலைகள்‌ 
என்றும்‌, AB-க்குச்‌ செங்குத்தாக அவற்றின்‌ திசைவேகங்களின்‌ 
கூறுகள்‌ முறையே 1), 1_ என்றும்‌ கொள்வோமானால்‌, 


AB என்ற கோட்டின்‌ கோணவேகம்‌ - பட்டர்‌ அம்‌. 


குறிப்பு: இது AB யின்‌ கணநேரக்‌ .கோணவேகத்தையே குறிக்‌ 
கின்றது. : ஏனெனில்‌, AB யின்‌ திசை மாறும்போது, . AB-க்குச்‌ 
செங்குத்தான. திசைவேகக்‌ கூறுகளும்‌ மாறும்‌. மேலும்‌, AB யின்‌ 
நீளமும்‌ மாறும்‌, கல்‌ ஆ. ஆப த கா 


இயக்கவியல்‌ 


மாதிரி 1, 

ஒரு சக்கரம்‌ தரையின்‌ மேல்‌ வழுக்காமல்‌, நேர்‌ சீராக ௨௬௩ 
கிறது. அதன்‌ மையம்‌ ஒரு நேர்க்கோட்டை வரைந்தால்‌, அதல்‌ 
விளிம்பிலுல்‌ள வெவ்வேறு புள்ளிகளுடைய வேகங்களைக்‌ காண்க. 

படத்தில்‌ 0 என்பது சக்கரத்தின்‌ மையத்தையும்‌, A என்பது 
யாதேனு மொருகணத்தில்‌ சக்கரம்‌ தரையைத்‌ தொடுகின்ற புள்ளி 
யையும்‌ குறிக்கின்றன. 

சக்கரத்தின்‌ ஆரை ர என்றும்‌, ஏ என்பது மையம்‌ இயங்கும்‌ 
திசைவேகம்‌ என்றும்‌, ஒ என்பது சக்கரத்தின்‌ பரிதியின்‌ மீதுள்ள 
யாதேனுமொரு புள்ளி என்றும்‌ கொள்வோம்‌ 

இனிச்‌,சக்கரம்‌ மையத்தைப்‌ பற்றிச்‌ சீராகத்‌ திரும்ப, மையம்‌ 
ஒரு நேர்க்கோட்டிலே முன்னாக இயங்குகிறது. 


A C 
[டம 29 

இன்னும்‌, அச்சக்கர த்தினுடைய புள்ளிக ளொவ்வொன்றும்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாகத்‌ தரையைத்‌ தொடுகின்றமையால்‌, சக்கரத்‌ 
தின்‌ மையம்‌ சக்கரத்தின்‌ பரிதிக்குச்‌ சமமான தொலைவைக்‌ கடக்கும்‌. 
அதே நேரத்தில்‌, சக்கர விளிம்பிலுள்ள 1 என்ற ஒரு புள்ளி 
மையத்தைக்‌ குறித்து அச்‌ சக்கரத்தின்‌ பரிதிக்குச்‌ சமமான தொலை 
வைக்‌ கடக்கிறது, 


ஆகவே, சக்கரத்தின்‌ மையத்தைப்‌ பொறுத்து ௪ யின்‌ திசை 
வகம்‌ அம்‌ மையத்தின்‌ கிசைவேகமாகிய ட-க்குச்‌ சமமாகும்‌, 


எனவே, அச்‌ சக்கரத்திலுள்ள யாதேனு மொரு புள்ளி P-க்கு, 
ப்வொன்றும்‌ ர-க்குச்‌ சமமான இரு வேகங்கள்‌ உண்டு. ஒன்று 


45 | இயக்க விசையியல்‌ 


Pயிடத்தில்‌ அவ்வட்டத்தின்‌ தொடுகோடு 17 திசையிலும்‌, 
மற்றொன்று அவ்வட்டத்தின்‌ மையம்‌ இயங்குகின்ற PM திசையிலும்‌ 
செயல்படும்‌. 

படத்தில்‌ 2208-9 ஆகட்டும்‌. 

PM, PT என்பன முறையே OB, OP என்பனவற்றிற்குச்‌ 
செங்குத்தாய்‌ இருப்பதால்‌, MPT = /POB = 0 ஆம்‌. 
ஆகவே, £-ன்‌ இரு: திசைவேகங்களின்‌ விளைவு = 81008 அ 
என்றாகும்‌, 

இது 4NMPT-ன்‌ இரு சமவெட்டியான Pட திசையில்‌ 
செயல்படும்‌. 

ந 


௪ ZT -ம்‌ ஆம்‌ 


மேலும்‌, OPT = 90° ம்‌, OPA = 
ல்‌ ZAPL = LAPT + சார 
= LAPT + OPA = OPT = 902 ஆம்‌. 
: ஆகவே, ஒ என்னும்‌ புள்ளி இயங்குகின்ற திசை &௦ யிற்குச்‌ 
செங்குத்தாகும்‌.. அதாவது, உ யானது A -ஜப்‌ பற்றிச்‌ சுழலுகின்ற 
நிலைமைத்தது ஆகும்‌. 


' ஆகவே, & ஜப்‌ பற்றி, P-ன்‌ திசைவேகம்‌ 


2V cos ¢ avoos 2 


- AP 21008 0 ச்‌ 


ட்‌ v ° க a ஆ » . - ட ம்‌ 5 
ஆனால்‌, -- என்பது 0 வைப்‌ பற்றிச்‌ சுற்றும்‌ அச்‌ சக்கர த்தின்‌ கோண 
வேகமாகும்‌.' 


ஆகவே, அச்சக்கரத்தின்‌ பரிதியிலுள்ள ஒவ்வொரு புள்ளியும்‌, அச்‌ 
சக்கரத்தின்‌. மையவேகத்தை . ஆரையால்‌ வமுக்கவரும்‌ ஈவுக்குச்‌ . 
சமமான ' அளவு கொண்ட ஒரு மாறாக்‌ கோணவேகத்தோடு அச்‌ 
சக்கரம்‌ தரையைத்‌. தொடுகின்ற . புள்ளிபற்றிச்‌.... சுற்றுகின்றது 


என்ற றியப்படும்‌ ்‌ 


( 


இயக்கவியவ்‌ - | ர ஆழி 


சக்கரவிளிம்பில்‌ உள்ள ஒவ்வொரு புள்ளியும்‌. சக்கரம்‌ : தரை : 
யைத்‌ தொடும்‌ புள்ளிபற்றிப்‌ பெற்றுள்ள கோணவேக மானது சக்கர 
மையத்தைப்‌ பற்றிச்‌ சக்கரம்‌ கொண்டுள்ள கோண வேகத்திற்குச்‌ 
சமமாகும்‌. ்‌ 
குறிப்பு:- (1) சக்கரம்‌ தரையைத்தொடும்‌ புள்ளியாகிய 4 யின்‌ திசை 
வேகம்‌. 7-0 ஆகவே, & என்பது அக்கணத்தில்‌: ஓய்விலிருக்‌ஃ 
கின்றது. 

(1) சக்கரத்தின்‌ உச்சியிலுள்ள புள்ளி Bயின்‌ திசைவேகம்‌ 
44280 ஆகும்‌. 
மாதிரி 2. A,B என்ற துகள்கள்‌ முறையே கம்‌ என்ற ஆரைக 
ளுடைய இருவேறு பொது மைய வட்டங்களில்‌ இயங்குகின்றன. 
அவற்றின்‌ வேகங்கள்‌ அவை இயங்கும்‌ வட்டங்களின்‌ ஆரங்களுக்கு 
எதிர்விகிதத்தில்‌ (varying inversely as the 18011) உள்ளன. அவற்றின்‌ 


ஆரங்களுக் கிடையே யுள்ள கோணம்‌ 608 1 னர்‌ என்னும்‌ 
போது அவற்றின்‌ சார்புத்‌ திசைவேகம்‌ அவற்றை இணைக்குங்‌ 
கோட்டுக்கு இணையாக உள்ளதென்று நிரூபிக்க, 

..... வட்டங்களின்‌ பொதுமையத்தை 6 எனக்‌ குறிப்போம்‌, 


A;B என்பவற்றின்‌ நேர்க்‌ கோட்டுத்திசைவேகங்கள்‌ முறையே 


டம 30. 


த்‌ தல்‌ 

வா்‌ எனக்கொள்வோம்‌. இங்கு & என்பது ஒரு மாறிலி 
யாகும்‌. & யின்‌ நேர்க்கோட்டுத்‌ திசைவேகம்‌ 04-க்குச்‌ செங்குத்‌ 
தாகவும்‌, B யின்‌ திசைவேகம்‌ க்குச்‌ செங்குத்தாகவும்‌ செயல்‌ 
படும்‌; அவற்றின்‌ சார்புத்‌ - திசைவேகம்‌ அவற்றை இணைக்கும்‌ 
ண்ட்‌ இணையாக இருக்கும்போது AB-க்குச்‌ செங்குத்துத்‌ 


அதத்‌ இயக்க விசையியல்‌ 
திசையில்‌ Aஜப்‌ பொறுத்து B யின்‌ சார்புத்‌ திசைவேகம்‌ பூச்சியமாக 
வசண்ும்‌, 

இந்‌ நிலையில்‌, ACB= 0. கந, ட்‌ எனக்‌ 
கொள்வோம்‌. . 
“ க்குச்‌ செங்குத்துத்‌ : அணில்‌; த்‌ ஜப்‌ ௦ பொறுத்து நின்‌ 
தங்கக்‌ 


- K sin (0) - _5ஸ்‌ n (600). 

1. Kk ட்‌ னி ்‌ 
= ஆ 008 $B ர்‌ cos t= 0 ண்கள்‌ 
(அதாவது) 6 008 0 ட்டன =0 (3. 


இனி, A8C என்ற முக்கோணத்தில்‌, 


a=ABcosd 3006... (2) 
‘ p=AB 6088 + ௨௦௦6. (8) 
a—b 0080 


2 லி ்‌ (2 எண்ணை மால்கம்‌ 
(2 ருந்து, 008 எ 


வி _b—a cos 208 0 
( 8) ருந்து, cos இ = ன்‌ க்‌ 


இவற்‌ (1)ல்‌ பிரதியிட்டு, நாம்‌ பெறுவது ்‌ 


b (a—b cos 6) ப a(b—acos 0)_ த்‌ 
AB AB 


3 (அதாவது) ab—b’cos + ab—acos 0-0 
(அதாவது) (874 52).௦௦5 0 ௪ 2b 


cos Q = ட்‌ 
பயிற்சி 1, 3 


10 ஓர்‌. "இயங்கும்‌. புள்ளி. ஓரலகு. ண்‌ வேக்த்துபன்‌ I 
40 செ.மீ. ஆரையுள்ள ஒரு வட்டத்தை வரைந்தால்‌, அதன்‌ நேர்க்‌ 
கோட்டு வேகம்‌ என்ன ம டகர மட்டு [40 செ, மீ. /வி... 


PAE: 


இயக்கவியல்‌ 51 


(1) ஓர்‌ இயங்கும்‌ புள்ளி செகண்டுக்கு 8 அடி திசை வேகத்‌ 
தோடு 5 அடி ஆரையுள்ள ஒரு. வட்டத்தை வரைந்தால்‌, அதன்‌ 
கோண வேகம்‌ என்ன 2 [1$ ரேடியன்‌/வி] 

(111) ஒரு சக்கரம்‌ தன்‌ மையம்‌ பற்றி “நிமிடத்திற்கு 200 
சுற்றுக்கள்‌ வீதம்‌ திரும்புகின்றது. அச்சக்கரத்தின்‌ விளிம்பிலுள்ள 
யாதேனுமொரு புள்ளியின்‌ கோண வேகத்தை மையம்‌ பற்றிக்‌ 


காண்க க சடியன்கள்‌[வி | 


(iv) ஒரு சக்கரம்‌ தனது மையம்‌ பற்றி வினாடிக்கு 4 சுற்றுக்கள்‌ 
வீதம்‌ திரும்புகின்றது. அதன்‌ ஆரை 2 அடி ஆனால்‌, அதனுடைய 
நேர்க்‌ கோட்டு வேகம்‌ என்ன 2 [16 '[வி] 


2. பூமி தனது அச்சைப்‌ பற்றி ஒரு முழுச்சுற்றை 24 மணி 
நேரத்தில்‌ ஆக்கினால்‌, அதன்‌ யேற்பரப்பிலுள்ள ,பாதேனு மொரு - 
புள்ளியின்‌ கோண வேகம்‌ யாது 2 பூமியின்‌ 7 நடுவரையிலுள்ள 
யாதேனு மொருபுள்ளியின்‌ நேர்க்கோட்டுத்‌ திசைவேகம்‌ என்ன்‌? 

2071 53% [1047 மைல்‌/மணி] 

8. ஒரு த்‌ நிமிடமுள்‌ 60 செ.மீ. நீளமாயின்‌ அதன்‌ . 
முனையின்‌ கோண வேகத்தையும்‌, அதன்‌ நேர்க்கோட்டு வேகத்‌ 
தையும்‌ காண்க [௩/1800 ரேடியன்கள்‌/வி;. ௬௩/90. செ.மீ. [வி] 

4, ஓரு கைக்கடிகாரத்தினுடைய மணி, நிமிட, வினாடி ' முட்‌ 
கள்‌ முறையே, 1.2 செய; 2 செயி; 6 செ.மீ. நீள மேடையன்‌ 
வாயின்‌, அவற்றினுடைய முளை வேதங்களை ப்பிடுக 

ர) [1 20: 960] 
8, ஓர்‌ இயங்கும்‌ புள்ளி, இரு AIR பற்றித்‌ தன்‌ 
கோணவேகம்‌ சமமாக இருக்கும்‌ வண்ணம்‌ நகர்ந்தால்‌ அது ஒரு வட்‌ 
டத்தை வரைகின்றது' என: நிறுவுக. 
6. ஒரு நிலையான புள்ளி பற்றி ஒரு நேர்க்கோட்டில்‌ இயங்கும்‌ 
மற்றொரு புள்ளியின்‌ கோணவேகம்‌, அந்நிலையான புள்ளியிலிருந்து 
அதன்‌ தூர்‌ த்தின்‌ ர அகர வகைப்‌? எதிர்‌ அறத்தில்‌ கட்‌ அலம்‌ 
றது என நிறுவுக; 
பட ஒரு... இரயில்‌ வண்டி: ண்ற்த்கு. 80 மைல்‌ வீதம்‌ ஓடு 
கின்றது. அதன்‌ சக்கரத்தின்‌: விட்டம்‌ 8 அடி. இயக்க நெறியில்‌ 
வழுக்கல்‌ இல்லையாயின்‌, அச்‌ சக்கரத்தின்‌ கோண வேகம்‌என்ன 2. 


மையத்தைக்‌ - குறித்து,. . அச்சக்கரத்தின்‌ உட்பட்‌ புள்ளியின்‌ 
சார்புத்திகை, வேகத்தையுங்‌ காண்க; 


பட்‌ ச்யள்கள்‌ வி, 20 ன | 


த்‌ ட 


22 இயக்க விசையியல்‌ 


8. ஒரு எஞ்சின்‌ . மணிக்கு 60 மைல்‌ வீதம்‌ ஓடுகின்றது, 
அதன்‌ சக்கரம்‌ 6 அடி விட்டங்‌ கொண்டுள்ளது. தரையிலிருந்து 
4] அடி உயரத்திலிருக்கின்ற அச்சக்கரத்தின்‌ புள்ளிகள்‌. இரண்‌ 
டிற்கும்‌ உரிய வேகத்தையும்‌, திசையையுங்‌ காண்க, 


[60 4/8 மைல்‌/ மணி; கிடைக்கோட்டுடன்‌ 2 80% கோணச்சாய்வில்‌] 


(9) ஒருவண்டியின்‌ சக்கரம்‌ 2 அடி ஆரையுடையது அவ்‌ 
வண்டி மணிக்கு 10மைல்‌ வீதம்‌ ஓடுகின்றது. தரைவழுக்கல்‌ 
இல்லையாயின்‌, அச்‌ சக்கரத்தின்‌ உச்சிப்புள்ளியின்‌ வேகத்தைக்‌ 
காண்க, தரைக்குமேல்‌ 1 அடி, 8அடி என்னும்‌ உயரகங்ளிலுள்ள 
புள்ளிகளுடைய வேகங்களைக்‌ காண்க, 


[20 மைல்‌/மணி; 'கிடைக்கோட்டிற்கு &. 600 கோணச்சாய்வில்‌ , 
மணிக்கு 10மைல்‌; கிடைக்கோட்டிற்கு 230° கோணச்சாய்வில்‌, 
10 ¥ 8 மைல்‌] 


(10) இரு துகள்கள்‌ டீ என்ற ஒத்தவேகத்துடன்‌ £௮௨” என்ற 
ஆரத்தையுடைய ஒருவட்டத்தில்‌ ஒரே போக்கில்‌ இயங்குகின்றன 
' அவற்றுள்‌ ஒன்றைப்‌ பொறுத்து மற்றொன்றின்‌ சார்புக்கோணத்‌ 
திசைவேகம்‌ என நிரூபி. 


(11) A,B.என்ற இயங்கும்‌ புள்ளிகளை இணைக்குங்‌ கோட்டின்‌ 
நீளம்‌ ££ என்பது மாறாமல்‌ இருக்கின்றது. அவற்றின்‌ திசைவேகங்‌ 
கள்‌ யுடன்‌ முறையே ,என்னும்‌ கோணச்சாய்வுகளில்‌ செயல்படு 
கின்றன. & யின்‌ திவசம்‌ ப எனில்‌, AB யின்‌ கோண வேகம்‌ 


u sin (0-3) 


என்‌, க, 
a cos {3 கீழ்‌ 


(12) இரு பள்ளிகள்‌ 3 8, 5 த என்ற ஆரைகளுடைய பொது ' 
மைய வட்டங்களில்‌ முறையே ம,௰” என்னும்‌ கோணவேகங்களுடன்‌ 
- ஒரே திசையில்‌ ர்ரி்தின்றுன்‌, அப்‌ புள்ளிகளை இணைக்கும்‌ 
கோட்டின்‌ நீளம்‌ 4 ௨ ஆக இருக்கும்‌ போது அக்‌ கனகா. கோண 
வேகம்‌ 6” எனக்‌ அர்‌ 


(18) A,B என்ற இரு துகள்கள்‌ றிக்‌ 2 செ, மீ, 9 செ.மீ 
.. என்ற ஆரைகளுடைய பொது. மைய வட்டங்களில்‌ வன்க 
(clockwise) இயங்குகின்றன. அவற்றின்‌ திசைவேகங்கள்‌ 
முறையே வினாடிக்கு 2 செ.மீ, 9. செ.மீ ஆகும்‌. ஒரு குறிப்பிட்ட : 
கணத்தில்‌ அவற்றிடையே யுள்ள. தாரம்‌ 1 செ.மீ . எனில்‌, 
எவ்வளவு நேரத்திற்குப்‌ பிறகு அவைகளுக்கிடையே யுள்ள தூரம்‌ 
5 செ.மீ ஆகும்‌ ? [௩/2 வக்க ்‌ தது 


இயக்கவியல்‌ ்‌ தத 


(14) 4, என்ற இரு துகள்கள்‌ முறையே கூட என்ற ஆரை 
களுடைய பொது மைய வட்டங்களில்‌ முறையே பு என்ற சீரான 
வேகங்களுடன்‌ ஒரே போக்கில்‌ இயங்குகின்றன. 48 என்ற 
au+bv 
av +bu 
என்னுங்‌ கோண த்தை உண்டாக்கும்‌ போது அவற்றுள்‌ 
ஒவ்வொன்றின்‌ சார்புத்‌ திசை வேகம்‌ மற்றதனைப்‌ பொறுத்துப்‌ 
பூச்சியமாகுமென நிரூபிக்க, த 

(15)  இருதுகள்கள்‌ ௨8; என்ற ஆரைகளுடைய . பொது 
மைய வட்டங்களை முறையே ௦,0, என்ற கோண வேகங்களுடன்‌ 
- ஓரே போக்கில்‌ வரைகின்றன. அவற்றை இணைக்கும்‌ கோட்டின்‌ 
நீளம்‌ £ ஆகும்‌ போது, அக்கோட்டின்‌ கோண வேகம்‌ 
[ (3 +a? —a,?)0 + (12a? 4௮,2)உ,]/21 * எனக்‌ காண்பிக்க, 


கோடு வட்டங்களின்‌ பொது மையத்தில்‌ ௦5 0 - 


(18) 4,8 என்ற இரு புள்ளிகள்‌ முறையே 21, £ என்ற ஆரை 
களுடைய 0 என்ற புள்ளியைப்‌ “பொது. மையமாகக்‌ கொண்ட 
வட்டங்களில்‌ முறையே 1, 20 என்ற சீரான. வேகங்களுடன்‌ ஒரே 
போக்கில்‌ . இயங்குகின்றன. அவற்றின்‌ சார்பு இயக்கம்‌ க, B யின்‌. 
- வழியே இருக்கும்‌ போது 0 & 8 எனின்‌, ௦௦0.6 ௨2 எனக்‌ 
காண்பி, 


(17) இரு கோள்கள்‌ சூரியனை மையமாகக்‌. கொண்ட 84 
என்ற  ஆரைகளை உடைய வட்டங்களில்‌ இயங்குகின்றன. 
அவற்றின்‌ வேகங்கள்‌ அவற்றிற்குரிய வட்டங்களின்‌ ஆரைகளின்‌ 
வர்க்கமூலங்களுக்கு எதிர்விகித்திலுள்ளன. அக்‌ கோள்களிலிருந்து 

வரையப்பட்ட  ஆரைகளுக்கிடையேயுள்ளகோணம்‌ 0 என்பது 
கல்‌ ப்‌ பழம்‌ பல, 2 அதி ட்‌ ம்‌ ள்‌ 
cos 11} PE என்னும்‌ மதிப்பைப்‌ . பெறும்‌ போது 
அவற்றின்‌ சார்புக்கோணவேகம்‌ பூச்சியமாகு மெனக்‌ . காண்பிக்க. 


(18) இருபுள்ளிகள்‌ முறையே 8 ”, 4”: ஆரைகளையுடைய 
பொது மைய வட்டங்களில்‌, அவ்வட்டங்களின்‌ ஆரைகளுக்கு எதிர்‌ 
விகிதத்திலுள்ள வேகங்களுடன்‌ இயங்குகின்றன. அவற்றிலிருந்து 
2. 

25 . 
என்னும்போது, அவற்றுள்‌ ஒன்றைப்‌ பொறுத்து மற்றதின்‌ சார்புத்‌ 
திசைவேகம்‌ அவற்றை இணைக்கும்‌ கோட்டுக்கு இணையாக 

"உள்ளதென நிரூபிக்க... கணக ரப்‌ வட க்கிற த்‌. ட்‌ 


வரையப்பட்ட ஆரைகளுக்கிடையே யுள்ள கோணம்‌ cos 1( 


(19) இரு துகள்கள்‌ 0 ஐ மையமாகக்‌ கொண்ட 1; என்னும்‌ 
்‌ ஆரைகளையுடைய்‌ பொது மைய வட்டங்களில்‌, 0 வுடன்‌ ஒரே 


54 இயக்க விசையியல்‌ 


வ்லத் ஜின்‌ ஒரே நேர்கோட்டிலும்‌. அமைந்த 4,8 என்ற இரு 
புள்ளிகளிலிருந்து ஏக காலத்திற்‌ . புறப்பட்டு ஒரே. சீரானவேகம்‌. ஏ 
உடன்‌ ஓரே. போக்கில்‌ இயங்குகின்றன. சிறிய வட்டத்தில்‌ 
இயங்கும்‌ புள்ளி அதன்‌ வட்டப்‌ பரிதியின்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு 
வரைந்தவுடன்‌, . அவற்றின்‌ சார்புத்‌ திசைவேகம்‌ ந என்றும்‌ அது 
OAB என்ற கோட்டிற்குச்‌ செங்குத்தாக இருக்கு மென்றும்‌ காட்டுக; 


(20) ஒரு நீள்‌ வளையத்தில்‌ (811086) நகரும்‌ ஒரு புள்ளியின்‌ 
ஒரு குவியம்‌ (focus) பற்றிய கோணவேகம்‌, அதன்‌ “ஆரைத்‌ 
திசையி” யின்‌ (Radius vector) வர்க்கத்தின்‌ எதிர்‌ விகிதத்தில்‌ மாறு 
கிறது. C என்பது அந்த நீள்‌ வளையத்தின்‌ மையமானால்‌, அப்புள்ளி 
யின்‌ மற்ற குவியம்‌ பற்றிய. கோண வேகம்‌ CP க்குத்‌ துணையிய 


விட்டத்தினுடைய - (Conjugate diameter) வர்க்கத்தின்‌ எதிர்‌ 
க்‌்‌ வினி றத்‌ அர்ப்‌ த்‌ 


... திசைவேக மா ற்றம்‌ things of velocity) 


ஒரு புள்ளியின்‌ திசை வேகம்‌ அதன்‌ அளவிலோ அல்லது திசை 
மிலோ அல்ல்து இரண்டிலோ. மாறுப்டின்‌, அது வகிக்க. லிட்டி 
பெற்றுள்ளது என்கிறோம்‌. 


ந்‌ 


க ௦. மத இட்ட ல ட 
ல ர்‌ ட தன்னுட்‌ ட ்‌ படம்‌... ரப? ஆதல்‌ 
ஒரு புள்ளியானது ரன்‌ ர்‌ க்கில்‌ 0A யால்‌ ட குறிக்‌ 
டச்‌ சுப்பட்ட ஒரு திசை. வேகத்துடன்‌. 'இயங்குகின்றதெனக்‌ கொள்க. 
அதற்குப்‌. பிந்திய ஒரு நேரத்தில்‌ அதன்‌ ல்‌ க்‌ OB த்‌ 
குறிக்கப்படுகின்றதெனக்‌ கொள்க, சத்‌ 


..திசைவேக முக்கோணத்தின்படி,. AB என்பதே தந்த நோத்தி i 
ள்ள வக. மாற்று, மாகும்‌... ரே னக விது, தத, ்‌. 


ன்‌ 


இயக்கவியல்‌ ம்‌ 88. 


பொதுவாக அவ்‌ விரு: வேகங்களினுடைய அளவு பற்றிய வித்தியாச 
மன்றி, இறுதி வேகம்‌ பெறுவதற்கு ஆரம்ப வேகத்தோடு தொகுக்க. 
வேண்டிய திசைவேக மாகும்‌, 


௦4-௦7 எனின்‌, வேகம்‌ ஒன்றாகவே இருக்கிறது. ட பறறி 


வேகம்‌ , மாறுபடுகின்றது. இத்திசை க வதமாற்றம்‌ ரட்‌ யால்‌ 
அளவிலும்‌, திசையிலும்‌ குறிக்கப்படுகிறது. 


வேக மாற்றமானது அளவு, திசை என்னும்‌ இரண்டு பற்றியும்‌ 
மாறாதிருந்தா லொழிய அது ஒரு மாறிலியாகாது. 
 வேகமாற்றத்திற்கு ஓர்‌ உதாரணம்‌ .  : 


ஒரு: புள்ளியானது: வினாடிக்கு... 2. மீடர்‌ திசை எல்க்‌ க்‌ 
இயங்குகிறது. அதற்குப்பிந்திய ஒரு கணத்தில்‌ முன்னிருந்த 
திசைக்கு 30 யில்‌ சாய்ந்த ஒரு திசையில்‌ அதே வீதத்தில்‌ இயங்கு 
கிறது. அதன்‌ திசை பத்தி! காண்க, ந 
அ 
மேற்பிரிவி லுள்ளபடி படம்‌ வரைந்தால்‌ AB என்பது புள்ளியின்‌ 
திசைவேக மாற்றத்தைக்‌ குறிக்கும்‌. 
ரன -08-2, 240-905 3, 0௧0 (159-99 7 
ம்‌ Aes 0A யுட்ன்‌ 180௦-78 105௦ .கோாண்ச்சாய்வில்‌ 
தள்ளத்‌! &&0-ல்‌ ep ன்‌ சமவெட்டி ED எாகத்துத்‌ 
க்‌ பதத ன்‌ ai 


2478 


அகவன்‌, திசைவேக மாற்றம்‌ க்ியின்‌ அளவு 1,09௪: மீ/வி, இது 
ரத ஆரம்பவியக்கத்திசைக்கு 105° கோணச்சாய்வில்‌. உள்ள இ. 


(AB=20A. Sin 18௦-2,2, (ue பப்பு 055 மலி, 


8. 2 முடுக்கம்‌ (வேசுவளர்ச்சிந்தகவு) ‘Acceleration 2 


ஓரியங்குகின்ற புள்ளியின்‌ திசை3வக. மாறுபாடு வீதம்‌ 
அப்‌ ப்‌ புள்ளியின்‌ வேகவளர்ச்சித்‌ தகவு' அல்ல்து முடுக்கம்‌ ' எனப்படும்‌ 


ஓரியங்குகின்ற புள்ளியின்‌ முடுக்கம்‌”. ஒரு வெக்டரேயாகும்‌,. 


ச ஏனெனின்‌, அதற்கு அளவு, திசை: என்னும்‌. இரண்டும்‌ உண்டு... 


அப்ப முடுக்கம்‌, பள்ளி இயங்கும்‌ திசைக்கு எதிராக இருப்பின்‌ அதை 
டன்‌ “எதிர்முடுக்கம்‌' பத்த அலது £வ்க. அரக்கர்‌ 


அதத ப - இயக்க விசையியல்‌. 


எனக்‌. கூறுவோம்‌. திசைவேகம்‌... குறையும்போது மஇன்கம்‌. எதிர்‌ 
குறியுடையதாக இருக்கும்‌, 
8.3. சீரானமுடுக்கம்‌:ஓரியங்கும்‌ புள்ளியின்‌ திசை வேகத்தில்‌ சமகால 
அளவுகளில்‌ அக்கால அளவுகள்‌ எத்துணைச்சிறியன வாயிருப்பினுஞ்‌ 
சமவேக ' மரற்றம்‌ ஒரே திசையில்‌ நிகழுமாயின்‌, அப்புள்ளி. சீரான 
முடுக்கத்தைப்‌ பெற்றுள்ளது எனப்படும்‌, 

முடுக்கம்‌ சீரானதாக இருக்கும்போது, முடுக்கமானது ஒரலகு 
நேரத்தில்‌ புள்ளியின்‌ திசைவேகத்தில்‌ ஏற்படும்‌ வேகமாற்றத்தால்‌ 
அளக்கப்படும்‌. 


8.4 ஒரு குறிப்பிட்ட கணத்தில்‌ தவ்வின்‌ முடுக்கம்‌ . 


. ஒரு துகளின்‌. திசைவேகம்‌ . சமகால. அளவுகளில்‌ சமவேகமாற்றம்‌ 
கொள்ளாவிடினும்‌, அல்லது வேகமாற்றம்‌ ஒரே. “திசையில்‌ இல்லா 
விடினும்‌, முடுக்கம்‌ மாறுகின்றது எனப்படும்‌, 
முடுக்கம்‌ மாறுபடும்போது, ஒரு குறிப்பிட்ட கணத்தில்‌. அதன்‌ . 
முடுக்கத்தைப்‌ பின்வருமாறு வரையறுக்கலாம்‌. 
“இரு குறிப்பிட்ட கணத்தில்‌ புள்ளியின்‌ முடுக்கம்‌ அக்‌ கணத்தை . 
உள்ளடக்கிய மிக மிகக்‌ குறுகிய நேரத்தில்‌ புள்ளியின்‌ திசைவேக: 
மாறுபாட்டிற்கும்‌ அத்‌ நேரத்திற்கும்‌ - அந்‌ ல்க பூச்சியத்தை 
அணுகும்‌ போது-உள்ள தகவு ஆகும்‌," 
முடுக்கம்‌ மாறுபடும்போது, குறிப்பிட்ட த்ரூ கண்திதில்‌ அதன்‌ ' 
-முடுக்கத்தை : . வகை... இன்த அவக்குத்தும்‌. (fora dation) ௯ 
பயன்படுத்திக்‌ காணலாம்‌." ம்‌. ட்‌ 
1 என்ற கணத்தில்‌. புன்னிபின்‌!! முடுக்கம்‌ . y என்றும்‌, அக்‌. ச்‌ 
கணத்தை அடுத்துள்ள (74:97) என்ற பண்றத. அதன்‌ முடுக்கம்‌ 
(y+ 5v) என்றும்‌ கொள்வோம்‌. க சத்த சக்க 
By. க்‌ 


துகளின்‌. முடுக்கம்‌ It ல 5 ர ரு 
பறி லி 
 (அதர்வது) ண சரக கர தா்‌ 
க ட 1 - 


இயக்கவியல்‌. - ப சச்‌ 


ர்‌ நவ்‌ dy மு... 0 dv 
மோதும்‌. பா, பஜ த்த! இ ௭ ஜே 
குறிப்பு :- 

dv ds 


இனி, பட; - ஒட என்பது வேக. மாற்றத்தை மட்டுமே 


குறிக்கும்‌ என்றும்‌ அவை திசை மாற்றத்தைக்‌ குறிப்பதில்லை 
என்றும்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌, த ல 

. நேர்க்கோட்‌ டியக்கத்தில்‌ வேகமும்‌, திசைவேகமும்‌ ஒன்‌ 
ருதலால்‌, வேக மாற்றத்தைக்‌ குறிக்குங்‌ கோவைகளே, திசைவேக 
மாற்றத்தையும்‌ கொடுக்கின்றன... 


8.5 முடுக்கத்தின்‌ அல்குகள்‌ : ர்‌ 


ஒரு புள்ளியின்‌ திசைவேகம்‌ தன்ட அலகு நேரத்திலும்‌, 
ஒரு வேக அலகு வீதம்‌ மாறுபட்டால்‌, அப்‌ புள்ளியின்‌ ள்ல 
ஓரலகு அளவுள்ள தெனப்படும்‌, 
8 மெட்ரிக்‌ முறையில்‌, ஒரு செகண்டிலே, 'செகண்டிற்கு ஒரு 
சென்டி மீடர்‌ வீதம்‌ ஏற்படும்‌ திசைவேக த்த ஒரு மூடுக்கு 
அலகு ஆகும்‌... - 
செ,மீ/வி 
இதை உறக்க ம்‌. ட (அலகு) செ. மிடி /விலடி 
od அல்லது செ, மீ/ வினாடி? 
eR என. எழுதுவது வ்ழக்கம்‌. பிரிட்டிஷ்‌ முறையில்‌, ஒரு. செகண்‌ 
... டிலே, செகண்டிற்கு ஒரு அடி வீதம்‌ ஏறிட்டு சினைவேசமாழிறயே 
௪௫: முடுக்கு அலகு ஆகும்‌. 


க்‌ அ ன்‌ டட (அல்லத) அடி/வினாடி] வீஞ்டி : 


ம அல்லது வினாடி என எழுதுவது வழக்கம்‌, 


i 5 இ தேற்றம்‌... வேகவளர்ச்சி யிணைகரம்‌' அல்லது முக்க வகரம்‌ 
(க கவிதாவும்‌ of Accelerations) 


ட்‌ வரியும்‌ புள்ளிக்கு ஒரு புள்ளி வழியாக்‌ வரைந்த ஏர்ண்கரத்‌ ட 


ப ..தினுடைய இருபக்கங்களால்‌ அளவு திசைகளில்‌ குறிக்கப்‌ பட்ட ஒருங்‌ 5 
கமைந்த முடுக்கங்கள்‌ . உண்டெனின்‌, அவை அப்‌ புள்ளி வழியாகச்‌ - 
செல்லும்‌ இணைகரத்தின்‌ மூலை விட்டத்தால்‌. அள்வு கடு ரர்‌ 

1 கப்பட்ட கற்க? சமம்‌, ர்‌ 


58 . இயக்க விசையியல்‌ 


ஓர்‌ இயங்கும்‌ துகள்‌ ர்‌ என்ற கணத்தில்‌ ௦ என்னும்‌ புள்ளியில்‌ 
மு என்னும்‌ திசை வேகங்களுடன்‌ இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. 
இத்திசை வேகங்கள்‌ முறையே 0&, 0 என்பன வற்ருற்‌ குறிக்கப்‌ 
படுவதாகக்‌ கொள்வோம்‌, 


1 என்ற கணத்தை யடுத்த ot என்ற மிகக்‌ - ன்‌ கால 
அளவில்‌: இத்திசை வேகங்களின்‌ மாறுபாடுகள்‌ முறையே 657 
_ ஆகட்டும்‌. AD,-BE என்பன முறையே 6; 8 என்பவற்றைக்‌ குறிக்‌ 
கட்டும்‌. ஆகவே, oD என்பது த்‌ டதத EO என்பது நட 
யையும்‌ குறிக்கும்‌, 


“0 பபப அதம்‌ D-. 
ன ர்‌ படம்‌. 32. ட 
OACB, ODE, CGFH. என்ற. இகணதரங்களைப்‌ பூர்த்தி 


செய்க. ள்‌ 
திசை வேக்‌ வினைக விதியின்படி, ॥ u என்பவற்றின்‌ வண. ல்‌ 
oc யால்‌ குறிக்கப்படும்‌. ர்‌ ்‌ 7 1 
OC = Veனின்‌, V என்பது. ர்‌ என்ற அனத்தல்‌ திசை 
வேகங்களின்‌ வீர்வாகும்‌.... த க 


நய ்‌ 


ல்‌ ODFE என்னும்‌ - இணைகரத்தின்‌. ஸ்‌. விட்டம்‌ OF "என்பது 
u+Su, voy என்பவற்றின்‌ விளைவாகும்‌... 


ள்‌ (அதாவது) 1491 கணத்தில்‌ உள்ள. வினவில்‌ ணவ. 
ஏர்‌ ஐ. குறிக்கின்றது. ச ட 


இனி, ௧௦௦ லிருந்து. நாம்‌. வெறவது 


- மாயினும்‌, இதுஉண்மையாகும்‌. த 


இயக்கவியல்‌ 1 59. 


அல்லது CF என்பது 61 கணத்தில்‌ ஏற்படும்‌ திசைவேக 
மாறுபாட்டை குறிக்கின்றது. I 
CF என்பது 8 ஐக்‌ குறிக்கின்றது 
- மேலும்‌, CG = AD = vu 
| CH=BE = 5v i 
CF என்பது C௮FH என்ற இணைகர த்தின்‌ மூலைவிட்டமாதலால்‌, 
5V என்பது 8,9ஏ என்பவற்றின்‌ விளைவாகும்‌. 
ஆகவே, யர என்னும்‌ திசை வேக மாற்றங்கள்‌ ஒரிணை 
கரத்தின்‌ இரு ..பக்கங்களால்‌. குறிக்கப்‌ பட்டால்‌, அத்‌ திசைவேக 
மாற்றங்களின்‌ விளைவு 97 என்பது அவ்‌ விணைகரத்தின்‌ மூலை 
விட்டத்தால்‌ அதே. அளவு திட்டத்தில்‌ குறிக்கப்படும்‌. 


82, 60, 8V என்பனவற்றிற்கு விகித. சமமானவை யாதலால்‌, இம்‌: 
மூன்று கணியங்களும்‌ (மெற!(1(188) ஒரு புள்ளி வழியாக வரைந்த . 
... ஓரிணைகரத்தினுடைய இரு பக்கங்களாலும்‌ அப்‌. புள்ளி வழிச்‌ 
செல்லும்‌ இணைகரத்தின்‌ மூலை விட்டத்தாலும்‌ முறையே அளவிலும்‌ 
திசையிலும்‌ குறிக்கப்படும்‌. மேலும்‌, 8: எத்துணோச்‌ சிறிய;கால 


7 ஆகவே, 92. பூச்சியத்தை ்‌ அணுகும்போது (அதாவது 
[1 815-0) மேலே கூறிய மூன்று கணியங்களும்‌ 04 dpi, AV! 
டர்‌ = டல்‌ பத்னி கட பச்‌: 2-3. 3. னிய ௨ 
- என்ற. முடுக்கங்களைக்‌ குறிக்கின்ற நிலையிலும்‌ இது, உண்மை. 


ட யூர்கும்‌; - 


எனவே, ட என்ற இரு முடுக்கங்களும்‌ ஒரு. புள்ளி. 


. வழியாக வரைந்த. ஓரிணைகார த்தினுடைய இரு பக்கங்களால்‌ அள ந 
விலும்‌ திசையிலும்‌ குறிக்கப்பட்டால்‌, அவற்றின்‌ விளைவு முடுக்கம்‌ - 
ப என்பது அதே அளவு திட்டத்தில்‌ அப்புள்ளி வழி! 
வரையப்பட்ட மூலை விட்டத்தால்‌ அளவிலும்‌ திசையிலும்‌ குறிக்கப்‌... .. 
“உ முற்‌ பிரிவிலிருந்து, முடுக்கக்களென்னும்‌ (வேக வளர்ச்சிக ,... 

'ளான்வை]-திசை வேகங்களைப்‌ போன்று தொகுக்கவோ அல்லது... - 


w 


ல்‌ : ட்ட த த தாட டட ப கா 


80 | இயக்க விசையியல்‌ 


- படம்‌33 


பிரிக்கவோ இடந்தருமென்பதும்பிரிவு 4.10--4,17 வரையிலுள்ளன 
வற்றோ .டொத்த- 'விவரங்களால்‌ திசைவேகம்‌ . என்ற . சொல்லிற்கு 
க முடுக்கம்‌, (வேக வளர்ச்சி) என்ற . சொல்லைப்‌ தத்வ அவை 

உண்மையாகும்‌ என்பதும்‌ அறியக்‌ கூடும்‌... ்‌ 


8.8 முடுக்கத்தின்‌ கூறுகள்‌ 
பிரிவு 8.4ஃல்‌ முடுக்கத்தைக்குறிக்கும்‌ கோன்வ்லப்‌ பெற்றோம்‌; 
மேலும்‌, இவை கண்பத்‌. இயக்குத்திற்கே பொருந்தும்‌ 
என்றும்‌ பார்த்தோம்‌... நன்‌ 
ச புள்ளியின்‌ இயக்கம்‌ ம்‌ அன்பவம்‌, முடுக்கத்‌ : 
தின்‌ கூறுகளை இகு செங்கத்தில்‌. கோடுகளில்‌, பக்கி கட்ட 
சிக்கலைத்‌ தவிர்க்கலாம்‌. 2A கத 
்‌ ஏதாவது ஒரு கணத்தில்‌. இரியங்கும்‌. பள்ளி p யின்‌ “ஆய்த. 
.. தொலைவுகள்‌ (2, 3) எக்கு OX, OY என்ற அச்சுகளுக்கு இணையாக 
அப்புள்‌ ளி யி ன்‌. கிசைவேகக்‌ ன த்‌ நபம்‌ 
தட்ப என்பனவாகும்‌, ப்ட்‌ ந 
di டில்‌ ட i 
| இவை, அச்ச்சின்மேல்‌. P ள்‌ வீச்சு ஜிஞ்்ி்ல்‌-  ன்க்கிய்‌ 
3, 31 என்பனவற்றின்‌. திசைவேகங்களாகும்‌. இவற்றை முறையே 


ற்‌, ற எனக்குறிப்பது' வழக்கம்‌ இதேபோல்‌. X,Y என்ற அச்சகளுக்கு ன்‌ 


இணையாகப்புள்ளியின்‌ முடுக்கத்தின்‌. கூறுகள்‌. மையே த; ல அ 


என்பனவாகும்‌. இவற்றை XD. ன்ற குநிங்பது. வழக்கம்‌, இந்த. nh 
'முடுக்கத்தின்‌ கூறுகளக்‌. கையாண்டால்‌, தாம்‌ Pp க்க க்‌ 


இயக்கவியல்‌ ' 61 


மாற்றத்தில்‌. ஏற்படும்‌ திசைமாற்றங்கள்‌, அளவு மரற்றங்கள்‌. ஆகிய 
இரண்டையுமே கவனத்திற்குக்‌ கொண்டதாக ஆகும்‌. 
8.9 கோணமுடுக்கம்‌ (Angular acceleration) 

0 என்ற புள்ளி பற்றி £ என்ற புள்ளியின்‌ கோணவேகம்‌ 
09. எனப்பார்த்தோம்‌ (பிரிவு 6.1 ஐப்‌ பார்க்கவும்‌) 

இனிக்‌ கம்பத்து என்பது  கோணவேக மாற்ற 
வீதமாகும்‌. 

ல்ல ட டி ஐ ரை அண்டு ல்‌ கோணமுடுக்கம்‌ 

குறிக்கப்படும்‌. 
8.10 சார்வேகவளர்ச்சி அல்லது சார்‌ முடுக்கம்‌ (Relative. accelera 
tion) 


0A, OB. என்பன ஏதேனும்‌ ஒரு ல்‌ P; 0 என்ற 2 இரு 
புள்ளிகளின்‌ முடுக்கங்களைக்‌ டதத 


ப்‌ 


0 P ஏட 
படம்‌ 34 
... சார்திசைவேகம்‌ கண்ட வ௯கயிலேயே, ஒரு புள்ளியைப்‌ பற்றி 
மற்றதின்‌ சார்‌ முடுக்கத்தையும்‌ காணலாம்‌. 


்‌ (அதாவது)  P ஐப்பற்றி 0 வின்‌ சார்மூடுக்கங்‌ காண வின்‌ 
முடுக்கத்துடன்‌ P யின்‌ முடுக்கத்திற்குச்‌ .சமமரன ஆனால்‌ எதிர்த்‌ 
I திசையில்‌ உள்ள முடுக்கம்‌ ஒன்றைத்‌ தொகுக்க வேண்டும்‌, 


எனவே, P ஐப்‌ பற்றி வின்‌ சார்பு முடுக்கம்‌ 


ஆட்ட அ அ ஆ 
0-0& =OB+AO =AB யாகும்‌, 


62 இயக்க விசையியல்‌ 


இரண்டு 'புன்ளிகளின்‌ முடுக்கங்கள்‌ சம அளவுடையனவாய்‌ ஒரே 
திசையில்‌ இருப்பின்‌, அவற்றின்‌ சார்முடுக்கம்‌ பூச்சியமாகும்‌. 
அதனால்‌, அவற்றின்‌. சாரியக்கம்‌ அவற்றில்‌ எவையேனும்‌ ஒன்றுகூட 
எவ்வித முடுக்கமும்‌ இல்லாமல்‌ இருந்திருப்பதுபோல்‌ அமையும்‌. 

இதனால்‌, ஒரு பொதுவான முடுக்கத்துக்குட்பட்ட பொருள்களின்‌ 
இயக்கத்தைப்‌ பற்றிய வினாக்களுள்‌ இந்த முடுக்கத்தைப்‌. புறக்‌- 
கணித்து எளிதாக விடை காண முடிகிறது. 

i கணநேர ஓய்விலிருக்கும்‌ ஓரியங்கும்‌ . புள்ளிக்கு முடுக்கம்‌ 
இருக்கக்கூடும்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 

“மேலும்‌, இரண்டு இயங்கும்‌ புள்ளிகளின்‌ திசைவேகங்கள்‌ 
ஏதாவது ஒரு கணத்தில்‌ சமமாகவும்‌, இணையாகவும்‌, ஒரே 
போக்கிலும்‌ இருந்தால்‌, அவற்றின்‌ சார்திசைவேகம்‌ பூச்சிய 
மாகுமெனினும்‌, . அவற்றிற்கு சார்முடுக்கம்‌ இருக்கக்‌ கூடும்‌, 


பகுதி 2; நேர்கோட்டியக்கம்‌ (Motion in a Straight. line) 

9.1 ஒரு புள்ளி சீரான முடுக்கத்துடன்‌ ஒரு நேர்க்‌ கோட்டில்‌ 
இயங்குகின்ற பொழுது அதன்‌ வேகமும்‌, திசை வேகமும்‌,ஒன்றாகும்‌, 
வேகம்‌ அதிகமாகும்‌ போது முடுக்கம்‌ நேர்‌ குறியுடையதாகவும்‌, 
வேகம்‌. குறையும்போது முடுக்கம்‌ எதிர்‌ .குறியுடையதாகவும்‌ 
இருக்கும்‌. எதிர்‌ i முடுஃகம்ளர்‌. முடுக்கம்‌ (retardation) 
எனப்படும்‌. 


9,2 இயக்கவியல்‌ சமன்பாடுகள்‌ (Equations of A 


தேற்றம்‌ : 
ஒரு புள்ளியானது திசைவேகம்‌ ட உடன்‌ “புறப்பட்டுத்‌ தனது 
இயக்கத்‌ திசையிலே ஒரு சீரான முடுக்கம்‌ / உடன்‌. இயங்குகின்றது. 
ர்‌ நேர முடிவில்‌ அதன்‌ திசைவேகம்‌ ர ஆகவும்‌, அது ப கா்‌ 
இடத்திலிருந்து அடைந்த தூரம்‌ 5 ஆகவுமிருந்தால்‌, 
“ப (1] Vey +t 
(2) 5 = ut + Af 
(8) 93 க 4-266 ஆமென நிறுவுக, 


Ww. $e என்பது வ்கி கால அலகுக்குமுரிய திசைவேக 
மாற்ற: மாகிய முடுக்கத்தைக்‌ குறிக்கின்ற மையால்‌, 7 என்பது £ 
கரல. அலகுகளிலுள்ள. திசை. வேக. மாற்றத்தைக்‌ குறிக்கும்‌, 


ஆனால்‌, அப்‌ புள்ளிக்கு ஆரம்பத்தில்‌. 4 திசைவேக அலகுகள்‌ 
இருந்தமையால்‌, ! கால க்‌ அதற்கு 91-71 அகவ அலகு . 


இயக்கவியல்‌ இஃ 62 


கள்‌ இருக்க வேண்டும்‌ ஆகவே, - மரீ! என்பது நிரூபணமாம்‌; 
(2) அவ்‌ விடைநேர நடுவில்‌, புள்ளியின்‌ வேகம்‌ டம்‌ ஆகுக, 


எனின்‌, (1) விருந்து - 17 தி ஆம்‌, 


இனி, இடைநேர / முழுவதிலும்‌ திசைவேகமானது ஒரு சீராய்‌ 
மாறுகிறது. 

ஆகவே, அவ்விடைநேர நடுவிற்கு 1 என்ற காலம்‌ பிந்திய 
கணத்துத்‌ திசைவேகம்‌ ஏ ஐ விட எவ்வளவு கூடுகிறதோ, அதே 
அளவு அல்விடை நேர நடுவிற்கு நேரம்‌ என்பதால்‌ முந்திய 
கணத்துத்திசை வேகம்‌ குறைகிறது. 

எனவே, 1 என்னும்‌ நேரம்‌ இத்தகைய சமகால சோடிக்‌ கணங் 
களாகப்‌ பிரிக்கப்படலா மாகையால்‌, சென்ற தூரம்‌ அப்‌ புள்ளி 


யானது நேரம்‌ £ முழுவதிலும்‌ திசை வேகம்‌ ஏ உடன்‌ சென்றதோ 
டொக்கும்‌. 


ssw (ut fg): 


(அல்லது) 5 - 87 - 4 

குறிப்பு :-- Veurf ன வதய ரே ur(utf) _ வட 
ல்‌, 

| க பழிக்ளளம்‌, தொடர்பானது முதலிரண்டிலிருந்து ! ஐ நீக்க 

(1) லிருந்துர்‌ ௫ இட்‌ 


இதை பி பாடப்‌? என்பதில்‌ பிரதியிட்டு 9. = ச்‌ பத்தன்‌ எனப்‌ 
பெறலாம்‌, 


மறுவழி :- 

ப்‌ மேற்கண்ட . சமன்பாடுகளை, நுண்கணித முறை (விரய 

Method) யிலும்‌ பின்‌ வருமாறு பெறலாம்‌. I ப 
! என்ற . கணத்திலுள்ள திசைவேகம்‌, முடுக்கம்‌ - இவற்றை 


ds 039 


முறையே 2? பு எனக்‌ குறிக்கலாம்‌. எனப்‌ பார்த்தோம்‌, 


[4 ந. கல்ட்‌, 
ஒர qd f ன்‌ 


64 இயக்க விசையியல்‌ 
தொகுதி (1॥£சஜாகரiறஓ), காணின்‌ நாம்‌ பெறுவது 


ds 
நாணம்‌ ப 4 A [A என்பது மாறிலி] 
- , ஆயின்‌, நக 2 என்னும்போது; 3 ௪ ॥ ஆகும்‌. 
=u 


த ds லை ன 
சத து Lif 


தம்‌ 8 | 
7 என்ற கணத்தில்‌, -7- எ) ஆதலால்‌, நாம்‌ பெறுவது 


y= ut ft 


(2) வ u + ff 


தொகுதி கணின்‌, 
ரர்‌ டம] ஒ (B என்பது கின்‌ 
1௪0 8௪0 ஆகுமிடத்து; B=0 ஆகும்‌ 
J சக ut fr 
(3) முடுக்கத்தின்‌ வரையறையின்படி.ீ- ட 


- [இவ்வத்தியாயம்‌ பிரிவு 8.4(8) ] காண்க, 
(அல்லது) 149-785 
தொதி காணின்‌; 


= fot [C என்பது டட 


ம்‌ 
ஆண்டே ர்‌ ஆம்‌ 


ப்‌ u 
ட 2 ர ட. 


க ப்‌ ண டட 


. இயக்கவியல்‌ I 68 


. கிளை: இயங்கும்‌ புள்ளி ஓய்விலிருந்து புறப்பட்டால்‌ 0: 


_... ஆகும்‌, அப்பொழுது, மேலே கண்ட சூத்திரங்கள்‌ 


நகர) சற்‌ 7; 353-279 என்றமையும்‌ 


குறிப்பு 1:--. 

மேலே கண்ட மூன்று சமன்பாடுகளும்‌ மிகமுக்கியத்துவம்‌ 
வாய்ந்தவை. இவை இயக்கவியல்‌ சமன்பாடுகள்‌ எனப்படும்‌. 
இவற்றைக்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌, 


குறிப்பு 2:-- 

யாதேனுமொரு குறித்தவினாடியில்‌ சென்ற தூரம்‌ 

இப்‌ பிரிவிலுள்ள சூத்திரம்‌ (2) என்பது ஒரு புள்ளி /வினாடிகளின்‌ 
இறுதியில்‌ பெறும்‌ மொத்த இடப்பெயர்ச்சியைக்‌ கொடுக்கிறதே 
தவிர, 1- ஆவது வினாடியில்‌ செல்லும்‌ தூரத்தைக்‌ கொடுக்கவில்லை 
யென்பதைக்‌ கவனத்தில்‌ கொள்ளவேண்டும்‌, 


இனி, அப்‌ புள்ளி --ஆவது வினாடியில்‌ செல்லும்‌ தூரத்தைக்‌ 
கணக்கிடுவோம்‌. 
ர ஆவது வினாடியில்‌ சென்ற தூரம்‌. 
௪ ர வினாடிகளின்‌ இறுதியில்‌ சென்ற தூரம்‌- (1-1) வினாடி 
களின்‌ இறுதியில்‌ சென்ற தூரம்‌ 
= [ut + 1 f2]—[u (61) உ ய7 மடய 
i இடர்‌ அர) | 
எமர்‌ 7-1) அல்லது ய 4 7-1) 
ஆகவே, இயக்கத்தினுடைய முதலாம்‌; இரண்டாம்‌, மூன்றாம்‌, 
! ஆவது வினாடிகளிள்‌ க்‌ தூரங்கள்‌ முறையே ம - 57) மர 


| 2t— 
ன்‌ வசம்‌ நதி வி ப என்பனவாகும்‌. 


இத்தூரங்கள்‌ 7 ஐப்‌ பொது ல்‌ பவ ஸ்‌ ஒரு கூட்டல்‌ 
விருத்தி (&,0.) யை ஆக்கும்‌. 
எனின்‌, ஒரு பொருளானது ஒரு மாரு முடுக்கத்துடன்‌ ன்றால்‌ 
தொடர்ந்து வரும்‌ வினாடிகளில்‌ அது சென்ற தூரங்கள்‌ ஒரு கூட்டல்‌ ' 
விருத்தியில்‌ அமையும்‌. 3 
.. .. அவ்விருத்தியின்‌ பொது வித்தியாசம்‌ அம்‌ மடக்க்திறுள் 
அலகுகளின்‌ எண்ணிக்கைக்குச்‌ சமமாம்‌, ்‌ 


கி 


66 இயக்க விசையியல்‌ 


குறிப்பு 3. 

முடுக்கம்‌ ரானதாக இல்லாமல்‌ மாறுபடுமாயின்‌, அவ்வகை 
களுக்கு மேலே கண்ட மூன்று இயக்கவியல்‌ சமன்பாடுகளும்‌ 
பொருந்தமாட்டா, 


9.3 மாறும்‌ முடுக்கத்துடன்‌ நிகழும்‌ நேர்க்கோட்டியக்கம்‌, 


ஒரு புள்ளி ஒரு நேர்க்கோட்டில்‌ யாதேனும்‌ ஒரு கொடுக்கப்‌ 
பட்ட விதிக்குட்பட்டு மாறும்‌ முடுக்கத்துடன்‌ இயங்குவதாகக்‌ 
கொள்வோம்‌. சீரான முடுக்கத்திற்குப்‌ பின்பற்றிய முறையில்‌ 
a 
13 
காண வேண்டிய இயக்கவியல்‌ .சமன்பாடுகனப்‌ பெறலாம்‌. 


என்பதைக்‌ கொடுத்த முடுக்கத்திற்கு சமனிட்டுத்‌, தொகை 


ஆனால்‌, இப்படித்‌ தொகைக்‌ காண்பது (1462181100) சில வகை 
களில்‌ எளிதாக இருக்கும்‌. மற்றும்‌ சில வகைகளில்‌ தோராயமாகத்‌ 
தான்‌ விடை காண முடியும்‌. 


9.4 வரைப்பட முறை 


மாறும்‌ முடுக்கத்திற்கு ஒரு நிலையான விதி பெற முடியாத. 
இடத்து, புள்ளி செல்லும்‌ தூரங்களும்‌, அவற்றிற்குரிய காலங்கள்‌ 
அல்லது புள்ளியின்‌ திசைவேகங்களும்‌, அவற்றிற்குரிய காலமும்‌ 
அறியக்‌ கூடிய தொடர்‌ மதிப்புகள்‌ கொடுக்கப்பட்டிருந்தால்‌, நாம்‌ 
வரைப்பட முறையில்‌ இயக்கத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ளலாம்‌, 


சம்பந்தப்பட்ட கணியங்களின்‌ தொடர்பைக்‌ காட்டும்‌ வரைப்‌ 
படங்களை வரைந்து, இயக்கத்தைப்‌ பற்றி அறிய வேண்டிய மற்ற 
கணியங்களை (211115) நிர்ணயிக்கலாம்‌. 


9.5 தூர-நேர வளைகோடு (Space-Time curve) 


0௦%,0% என்பன ஒன்றுக்‌ கொன்று செங்குத்தாயுள்ள இரு 
நேர்க்‌ கோடுகளாகுக, நேரங்கள்‌ 0%-ன்‌ மீது. வரைந்த நீளங்‌ 
களால்‌ குறிக்கப்படுக. இத்‌ திசையில்‌ ஒரு நீள அலகு ஒரு நேர 
௮லகைக்‌ குறிக்க . 

M என்னும்‌ எவ்வொரு புள்ளியிலும்‌, 0M ஆல்‌ குறிக்கப்‌ படும்‌ 
நேரத்தில்‌ அவ்வியங்கும்‌ புள்ளி சென்ற தூரம்‌ 9 ஜக்‌ திங்கும்‌ 
MP என்னும்‌ செங்குத்துக்‌ கோடு வரைக. 


இந்நிலைத்‌ தாரங்களுடைய நுனிகளெல்லாம்‌ இரு. வகா 
கோட்டிலோ அல்லது நேர்க்‌ கோட்டிலோ கிடக்கக்‌ காணலாம்‌, 


இயக்கவியல்‌ 67 


0 இ M X 
படம்‌ 35 
வளைகோட யின்‌ இவ்வள கோட்டிற்கு £ என்ற புள்ளியில்‌ உள்ள 


சரிவு அல்லது சாய்வு வீதம்‌ (81006) பப ஆகும்‌, எனவே, இதுவே 


P என்ற புள்ளியின்‌ திசைவேக (7) மாகும்‌. ஆகவே, பல நேரங்‌ 
களில்‌ புள்ளியின்‌ திசைவேகங்கள்‌ அந்தேரங்களுக்குரிய நிலைகளில்‌ 
வனை கோட்டிற்குரிய சரிவுகளால்‌ குறிக்கப்படும்‌. 


9.6 திசை-வேக-நேர வளைகோடு (velocity-time curve) 
நேரங்களை % அச்சிலும்‌, அவற்றிற்குரிய திசைவேகங்களை 


¥Y அச்சிற்கு இணையாகவும்‌ குறித்துக்‌ கிடைக்கப்பெறும்‌ வள’ைகோடு; 
திசைவேக நேர வனைகோடு எனப்படும்‌. 


Y 


“9 


88 இயக்கவிசையல்‌ 


ஏதேனும்‌ ஒரு புள்ளி ஒயின்‌ இவ்‌ வனைகோட்டின்‌ சரிவு 
க 'ஆகும்‌. ஆகவே, இதுவே சீ என்ற புள்ளியில்‌ நிகழும்‌ 
முடுக்கத்தைக்‌ குறிக்கும்‌. 

7-0] என்ற நேரத்தில்‌, திசைவேகம்‌ ர] யால்‌ குறிக்கப்‌ 
படட்டும்‌, இதை அடுத்துள்ள 7-$7--014 என்ற நேரத்தில்‌, 
புள்ளியின்‌ திசைவேகம்‌ ஏ-- ர NQ ஆக மாறட்டும்‌. 

ஆகலே MN= 5 ஆகும்‌ i 

இந்த மிகக்குறுகிய 67 கால அளவில்‌, புள்ளி சென்ற சிறிய தூர, 
5 எனின்‌, 62--79/ ஆம்‌. 

இது PMNQ என்ற சிறிய துண்டின்‌ பரப்பிற்குத்‌ தோராயமாகச்‌ 
சமமாகும்‌. 

6! ஆனது பூச்சியத்தை அணுக அணுக, இப்‌ பரப்பின்‌ அணுக்க 
மதிப்புப்‌ புள்ளி சென்ற தூரத்தைக்‌ கொடுக்கும்‌, 

ஆகவே, நுண்கணித முறைப்படி, 1, முதல்‌ ர, வரையில்‌ உள்ள 
கால இடை வெளியில்‌ புள்ளி சென்ற தூரம்‌ = ர்‌ v dt 

ந ; 1 
I இது வேகநேர வளைகோட்டிற்கும்‌, Xஅச்சிற்கும்‌ £,; 1 என்ற 

புள்ளிகளில்‌ தொடக்கத்‌ திசைவேகம்‌, இறுதித்‌ திசைவேகம்‌ ஆகிய 
வற்றைக்‌ குறிக்கும்படி வரைந்த நிலைக்குத்துக்‌ கோடுகளால்‌ இடைப்‌ 
பட்ட பரப்பைக்‌ ட்ப 


9.7  வரைப்பட முறையில்‌ சீரான முடுக்கத்துடன்‌ இயங்கும்‌ 
பள்ளியின்‌ இயக்கவியல்‌ சமன்பாடுகளைப்‌ பெறுமாறு : 
(பிரிவு 9.2 கண்ட சமன்‌ ' பாடுகள்‌) 


சீரான முடுக்கத்துடன்‌ இயங்கும்‌ ஒரு புள்ளியின்‌ காலங்களை 

X அச்சிலும்‌, : அவற்றிற்குரிய திசை வேகங்களை % அச்சிலும்‌ 

குறித்துக்‌ கிடைக்கப்‌ பெறும்‌ வரைகோடு திசைவேக.நேரவரை 
கோடு (Velocity-time graph) எனப்படும்‌. 

முடுக்கம்‌ நிலையாக இருப்பதால்‌, அடுத்தடுத்த ஒவ்வொரு 

வினாடியினுங்‌ திசைவேகம்‌ சமஅளவு, மாறும்‌, எனவே, சாகல்‌ I 

ேரவரை ஒரு நேர்க்‌ கோடாக அமையும்‌, 


இதையே வேறு முறையிலும்‌ காணலாம்‌. 
_ திசைவேக- நேர வரையின்‌ ஏதேனும்‌ ஒரு. புள்ளியில்‌ உள்ள 


சாய்வுவிதம்‌: = ள்‌ வ அப்‌ புள்ளியில்‌ உள்ள முடுக்கம்‌ 


இயக்கவியல்‌ 69 
புள்ளியின்‌ முடுக்கம்‌ நிலையானதாகையால்‌, திசைவேக நேர 
வரையின்‌ சாய்வு வீதம்‌ ஒரு மாறிலி யாகும்‌. 


பு 


துகை. M X 
யம 37 
ஆகவே, திசைவேக-நேர வரை ஒரு நேர்க்கோடாகும்‌, 


படத்தில்‌, 0) என்பது இடைதேரம்‌ /ஐயும்‌, 04 என்பது தொடக்க 
திசைவேகம்‌ 4 ஐயும்‌, MP என்பது இறுதி அசலம்‌ 9 ஐயும்‌ 


குறிக்கட்டும்‌. 


யின்‌ சாய்வு வீதம்‌ - ரீ (நிலையான முடுக்கம்‌) 
ஆனால்‌, சாய்வு வீதம்‌ = tan / PAL = ட ஆம்‌, 


ந பய 

அல்லது LP = fAL =f OM = fi 
A ¥=MP=ML+LP=OA+LP பு 
ப்‌ v= uf (1) 
மேலும்‌, நேரம்‌ ர்‌ யிற்‌ சென்ற தூரம்‌ (5) 

= 0) PஃAயின்‌ பரப்பளவு 

= பரப்பு OM LA + பரப்பு ALP 

= OA. OM +{AL.LP 

ut + 12773 

aul Hf பககக தல்‌ த லு எந்தத்‌. 


1 


70 இயக்கவிசையியல்‌ 
அன்றியும்‌, 5 ௫ 0M PA என்ற சரிவகத்தின்‌ (ஈரிணைப்‌ பக்க 
நாற்கரம்‌) பரப்பு 
= 1 (OA+MP).0OM 


PL நர 
இனி, சீ நர 
PL vu 
க (தத்‌ க விவ்‌ ல்‌ 
சீ ச்‌ 
ர வர 
ல்‌ = y+ 2 (8) 


9.8 திசைவேக- தூர வரை (Velocity -space curve) 


ஒரு புள்ளி செல்லும்‌ தூரங்களை % அச்சிலும்‌, அவற்றிற்‌ குரிய 
திசைவேகங்களை ¥ அச்சிலும்‌ குறித்துக்‌ கிடைக்கப்‌ பெறும்‌ வரையை 
திசைவேக-தூர வரைகோடு' எனக்குறிப்பிடுவோம்‌, 


இவ்‌ வனைகோட்டிற்கு ஏதேனும்‌ ஒரு புள்ளியில்‌ உள்ள சாய்வு 
வீதம்‌ = 1 என்பதாகும்‌. 
ds 
இது இயக்கத்திற்குச்‌ சம்பந்தப்பட்ட எதையும்‌ குறிக்காது. 


ஆனால்‌, வரையில்‌ உள்ள ஏதேனு ம்‌ஒரு க வரை 
செங்கோட்டடி (5b normal) 


ர ன்‌ 
4. - என்பதாகும்‌, 
ds தீர்க 


யிலுள்ள முடுக்கமாகும்‌, 


எனவே, முடுக்கம்‌ மாறிலியானால்‌, திசைவேக- தூற ரத்தப்‌ 
ஏதேனும்‌ ஒரு புள்ளியில்‌ வரையப்படும்‌ வதம்‌ கர்ட்‌ 
(sub 202081) ப்நிலியாாகும்‌? 


ok 


ஆனால்‌, ஒரு பரவளைவில்‌ வரை செங்கோட்ட்டி மாறிலி 
யாகுமென நாம்‌ அறிவோம்‌. ஆகவே திசைவேக தூர வளைவு ஒரு 
பரவளைவு (றகக௦௦18) ஆகும்‌. 


9.9 முடுக்க-நேர வளைகோடு (accele ration-time curve) 


நேரங்களை X அச்சிலும்‌, அவற்றிற்குரிய  முடுக்கங்களை 
¥ அச்சிற்கு இணையாகவுங்‌ குறித்து மூடுக்க.நேர வளைகோட்டைய்‌ 
பெறலாம்‌, 


இதிலிருந்து 11, 1, என்ற இரு காலங்களுக்கு இடையே யுள்ள 


திசைவேக மாற்றத்தைக்‌ கணக்கிடலாம்‌. 


9.10 முடுக்க- தூர வளைகோடு (Acceleration-Space Curve) 


புள்ளி செல்லும்‌ தூரங்களை 36 அச்சிலும்‌, அத்தூரங்களைச்‌ 
சார்ந்த முடுக்கங்களை அச்சிலும்‌ குறித்துக்‌ கிடைக்கப்‌ பெறும்‌ 
வனைகோடு முடுக்க - தூர வரை கோடாகும்‌, 


0 LL. MN 5 % 
| படம்‌ 38 


P என்ற புள்ளியில்‌ வரையப்படும்‌ PM என்னும்‌ நிலைக்குத்துக்‌ 
கோடு புறப்பட்ட இடத்திலிருந்து 0M என்ற தூரத்தில்‌ புள்ளி 
பெறும்‌ முடுக்கம்‌ ] ஐக்‌ குறிக்கிறது. 


இனி, எதேனும்‌ ஒரு க்கல்‌ முடுக்கம்‌ ட அல்லது 


மு அ எனப்‌ பர்த்திருக்கிறோ்‌ 


72 இயக்க விசையியல்‌ 
மேலும்‌ AL, BN என்னும்‌ நிலைக்‌ குத்துக்‌ கோடுகளுக்கிடையே 


ON 
வனைகோட்டிற்குள்ளடங்கிய பரப்பு ௪ Jas ஆகும்‌, 
OL 
ON த்‌ 
டம 
ப |» எர ds 
OL 


b Jb 
னை | y dv = ௩ பப | 
Va | 7 


இங்கு 5) ட என்பன முறையே த என்ற புள்ளிகளில்‌ 
உள்ள திசைவேகம்‌ ஏ யின்‌ மதிப்புகளாகும்‌, ்‌ 


ஆகவே, வளைகோட்டிற்குள்ளடங்கிய பரப்பு $ஏூ-ன்‌ உள்ள 
மாற்றத்தைக்‌ கொடுக்கின்றது. 


மாதிரி 1 

இரு துகள்கள்‌ ஒரே புள்ளியிலிருந்து ஏக காலத்தில்‌ புறப்பட்டு 
ஒன்று ஒரு கோட்டின்‌ மேல்‌ சீரான வேகம்‌ / உடனும்‌, மற்றொன்று 
இன்னொரு கோட்டில்‌ ஓய்விலிருந்து சீரான முடுக்கம்‌ ரீ உடனும்‌ 
இயங்குகின்றன. இரு கோடுகளுக்கிடையே உள்ள கோணம்‌ 6 


எனின்‌, அப்புள்ளிகளின்‌ சார்புத்‌ திசை வேகமானது 


A. 


இயக்கவியல்‌ 78 


என்ற நேநரத்திற்குப்பின்‌ மீச்சிறுமதிப்பை அடையுமென்றும்‌, 
இம்மீச்‌ சிறுமதிப்பு 810 8 என்றும்‌ காட்டுக. 


துகள்கள்‌ இயங்குங்‌ கோடுகள்‌ 04, 0 என்பனவாகுக, 
ஏதேனும்‌ ர என்னும்‌ காலத்தில்‌ துகள்களின்‌ திசை வேகங்கள்‌ 
முறையே. மரீ! என்பனவாகும்‌. 08 என்ற திசையிலும்‌, 08 யிற்குச்‌ 
செங்குத்துத்‌ திசையிலும்‌, 4 என்ற திசை வேகத்தின்‌ கூறுகள்‌ 
110090, ம $i 8 என்பனவாகும்‌, 


ஆகவே, இரண்டாம்‌ புள்ளி பற்றி முதற்‌ புள்ளியின்‌ சார்புத்‌ 
திசை வேகக்‌ கூறுகள்‌ 08 என்ற திசையில்‌, ம 008 6 -ரீ£ ஆகும்‌, 
0B-க்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ டீ ௨0 ௮ ஆகும்‌. 


இவற்றுள்‌ 08 திசையில்‌ உள்ள கூறு மட்டுமே ! ஐப்‌ பொறுத்து 
மாறுகின்றதாகும்‌. 


ஆகவே, இக்கூறு பூச்சியமாகும்போது, சார்புத்‌ திசை 
வேகமும்‌ மீச்சிறு மதிப்பை அடையும்‌. 


a 
அதாவது, 14008 8-7 0ஆக, = ன்‌ அ என்ற 


மதிப்பைப்‌ பெற வேண்டும்‌. 


இந்நேரத்தில்‌, சார்புத்திசை வேகம்‌ 08 யின்‌ செங்குத்துத்‌ 
திசையிலே இருக்கின்றது. அதன்‌ மதிப்பு ம5ற0 ஆகும்‌. 


மாதிரி 2, 


ஒரு புகை வண்டி ஓட்டுபவர்‌ முழு வேகத்துடன்‌ தன்‌ எஞ்சினை 
யோட்டும்போது. திடீரெனத்‌ தடைபோட்டுக்‌ கொதி நீராவியை 
நிறுத்துகிறார்‌. - பின்‌ அப்‌: புகைவண்டி முதலாம்‌ வினாடியில்‌ 
29; மீட்டருங்‌, அடுத்ததில்‌ 225 மீட்டரும்‌ செல்கின்றது, தடையின்‌ 
காரணமாக ஒரு மாறா எதிர்‌. முடுக்கம்‌ ஏற்பட்டால்‌, அப்‌ புகை 
வண்டியின்‌ ஆரம்ப வேகத்தையும்‌, அது ஓய்வடையுமுன்‌ கழிந்த - 
நேரத்தையும்‌, இவ்விடை நேரத்தில்‌ அது செல்லுந்‌ . தூரத்தையும்‌ 
காண்க, அப்புகை வண்டியானது 80 மீட்டர்‌ நீளமுடையதாயின்‌, 
அது தடை போட்டபொழுது தனக்கு 144 மீட்டர்‌ முன்னாக நின்று 
: பார்க்கின்ற ஒருவனைக்‌ கடக்க என்ன தேம்‌ எடுக்குமென்று 
காண்க. 


ஆரம்ப . திசை வேகம்‌ ய என்றும்‌, முடுக்கம்‌. என்றுங்‌ 
கொள்வோம்‌, ச 


74 இயக்க விசையியல்‌ 
ஆகவே, 292 = தத வெல Lf 
முதல்‌ வினாடி இறுதியில்‌ வேகம்‌ - மரீ 


ன்‌ 28% ௪ உர -ப7- uf 
க்‌ ட 80 மீட்டர்‌; ரீ 1 மீ/வி? 


்‌ க க ம்‌ ட வ . ய u 
வண்டி ஓய்வடைவதற்கு எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ = டத 
= 380 வினாடிகள்‌. 


வண்டி ஓய்வடைவதற்குள்‌ செல்லும்‌ தூரம்‌ எ -.... 


பார்வையாளரைக்‌ கடக்க எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரமாவது 
வண்டி 224 மீட்டர்‌ ஓடுவதற்கும்‌ 144 மீட்டர்‌ ஓடுவதற்கும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரங்களின்‌ வித்தியாச மாகும்‌. 


இந்தேரங்களை £1; 1% எனக்‌ குறிப்பிட்டால்‌, 
224 = 80H, — tii; 144 = 80 — 1 
அதாவது; 1; - 801, 4 224 0; [2 80 4 144 = 0 
(1, - 14) (1, - 16) = 0; (9 6) (( - 24) ௪ 0 


ஆகவே; 11) ௪ 14; ரீ, ௪ 6 எனச்‌ சிறிய மதிப்புகளை 
எடுத்துக்‌ கொண்டால்‌ வேண்டிய நேரம்‌ ௪ 8 வினாடிகள்‌, ஆகும்‌- 


மாதிரி 3. 


ஒரு. புகை வண்டி & என்னும்‌ இரயில்‌ நிலையத்திலிருந்து 
புறப்பட்டு A யிலிருந்து ௦ என்னும்‌ தூரத்தில்‌ உன்ள ] என்னும்‌ 
இன்னொரு இரயில்‌ நிலையத்தை அடைகிறது. வண்டி & யிலிருந்து 
புறப்பட்ட முதல்‌. 1 என்ற கால அளவிற்குச்‌ சீரான. முடுக்கத்‌ 
துடன்‌ செல்கிறது. அதன்‌ பிறகு அதன்‌ திசை வேகம்‌ 1!” என்ற 
கால அளவிற்கு மாறாமல்‌ இருக்கிறது. இதை அடுத்த 1“. என்ற 
கால அளவிற்குச்‌ சீரான . எதிர்‌ முடுக்கத்துடன்‌ - சென்று B ஐ 
அடைகிறது. : இயக்கத்தை வரைப்படமாகக்‌ குறித்து அதிலிருந்து, 
முடுக்கம்‌; எதிர்‌ முடுக்கம்‌ இவற்றின்‌ மதிப்புகளைக்‌ கண்டுபிடி. :. 

திசைவேக-நேர வரைப்‌ படத்தில்‌, 02. என்பது ர. என்ற 
காலத்தில்‌ சீரான முமுக்கத்துடன்‌ செல்லும்‌ . பகுதியையும்‌, PQ 
என்ற கிடைக்கோடு 1 என்ற காலத்தில்‌ திசைவேகம்‌ மாறாமல்‌ 


இயக்கவியல்‌ 75 


செல்லும்‌ பகுதியையும்‌, QR என்பது 1” என்ற காலத்தில்‌ சீரான 
எதிர்‌ முடுக்கத்துடன்‌ செல்லும்‌ பகுதியையும்‌ குறிக்கின்றன. 


ot M tN 141 RX 
படம்‌40 
PM, ON என்பவற்றை X அச்சுக்குச்‌ செங்குத்தாக வரையவும்‌. 
௦௨ OPQRன்‌ பரப்பு 
4 (PQ + OR) x PM 
iPM (Lt +) 
= 1 PM (t+ 27 22) 


॥ 


॥ 


2௦ 
2 PM ன்‌ நாடா: 1௭ பது 
இனி 1 என்ற காலத்தில்‌ உள்ள சீரான முடுக்கம்‌ 


கர ந அதனி 2௦ 
OP -ன்‌ சரிவு- ர ET) 


tl 


~~ 


" என்ற காலத்தில்‌ உள்ள சீரான எதிர்‌ முடுக்கம்‌ 
3 கத்‌ 6 இ 2c 
QR -ன்‌ சரிவு - NR M(B HI) 


ய 


பயிற்சி 1.4 


1. மணிக்கு 72 கி.மீ. வீதம்‌ ஓடுகின்ற. ஒரு புகை வண்டியானது 
மாறா எதிர்‌ முடுக்கத்திற்குட்பட்டு 3 நிமிடங்களில்‌ ஓய்வு பெற்றது. 
இல்‌ வெதிர்‌ முடுக்கத்தையும்‌, ஓய்வு பெறுமுன்‌ புகை வண்டி. 

சென்ற தூரத்தையும்‌ காண்க. . [- 4 மீ/செ2; 1800மீ] 


78 இயக்கவிசையியல்‌ 


2, ஒரு புள்ளியானது மாரு முடுக்கத்துடன்‌ இயங்குகின்றது 
இயங்கத்‌ தொடங்கிய 11-ஆம்‌, 15-ஆம்‌ வினாடிகளில்‌ அது 
முறையே 720 செ.மீ; 960 செமீ. தூரங்கள்‌ சென்ற தெனின்‌ 
அதன்‌ ஆரம்ப வேகத்தையும்‌ முடுக்கத்தையும்‌ காண்க. 


[90 செ.மீ. 60செ.மீ./வி£] 


8. ஒரு துகள்‌ வினாடிக்கு 200 செ.மீ. வேகத்தோடு புறப்பட்டு 
10 செ.மீ.[வினாடி? என்னும்‌ எதிர்‌ முடுக்கத்துடன்‌ ஒரு நேர்க்‌ 
- கோட்டில்‌ இயங்குகின்றது. அது 1800 செ.மீ. தூரம்‌ செல்ல 
எவ்வளவு நேரமாகும்‌ ? இரட்டை விடையை விளக்குக. 


[10வினாடி அல்லது 80 வினாடி | 


4. மாரு முடுக்கத்துடன்‌' இயங்கும்‌ ஒரு புள்ளி தன்னியக்கத்தின்‌ 
முதலாம்‌ வினாடி கழிந்த அரை வினாடியில்‌ 28 செ.மீட்டரும்‌, 
தன்னியக்கத்தின்‌ பதினோராம்‌ வினுடியில்‌ 198 செ.மீட்டரும்‌ 
செல்லுவதாயிற்‌ நெனின்‌, அப்‌ புள்ளியினுடைய முடுக்கத்தையும்‌ 
ஆரம்ப வேகத்தையும்‌ காண்க. 


[806 .மீ.[வி; 169௪.மீ.[வி/வி] 


5, மாறா முடுக்கத்துடன்‌ இயங்கும்‌ ஒரு புள்ளி குன்னியக்கத்தின்‌ 
இறுதி வினாடியில்‌ முழு தூரத்தின்‌ ஸீ பங்கு செல்லுகின்றது. அது 
ஓய்விலிருந்து புறப்பட்டு முதலாம்‌ வினாடியில்‌ 10 செ.மீ. சென்றால்‌, 
“அது சென்ற முழு. தூரம்‌ யாது? எவ்வளவு நேரத்திற்கு 
இயங்கியது ? [280 செ.மீ; 5 வினாடிகள்‌ ] 


6... ஒரு புகை வண்டியின்‌ வேகம்‌ அது 150 மீட்டர்‌ தூரம்‌ சென்ற 
போது மணிக்கு . 48 கி.மீ. ஆக இருந்த வேகத்திலிருந்து மணிக்கு 
12 கி.மீ. வேகமாகக்‌. குறைக்கப்பட்டது. எதிர்‌ முடுக்கம்‌" ஒரு 
சீராயிருந்தால்‌, ஓய்வு கொள்ளுமுன்‌ அது இன்னும்‌ எவ்வளவு 
தூரம்‌ செல்லும்‌.? [10மீ.] 


7. ஒரு துகள்‌ வினாடிக்கு 4 டெசி மீட்டர்‌ என்னும்‌ ஒரு மாறா 
வேகத்தோடு .ஒரு புள்ளி: 0 விலிருந்து புறப்படுகின்றது. 2 வினாடி 
களுக்குப்பின்‌ வேறொரு துகள்‌ அதே திசையில்‌ வினாடிக்கு 
த டசி மீட்டர்‌ வேகத்தோடும்‌ 8 டெசி மீ/வி* முடுக்கத்துடனும்‌ 
0-ஜ விட்டு புறப்படுகிறது. அது. முதலாம்‌ துகக£க்‌ கடக்கும்‌ 
நேரத்தையும்‌ இடத்தையும்‌ காண்க, [2வி; 16 டெசி.மீட்டர்‌] 
8. அடுத்தடுத்துள்ள. இரு வினாடிகளில்‌ ஒரு. துகள்‌ முறையே 
204 அடி, 28 அடி என்னும்‌ தூரங்கள்‌ செல்கின்றது. அது மாரு 
முடுக்கத்துடன்‌ . செல்கின்றதெனக்‌ கொண்டு. இவ்விரு வினாடி 


இயக்கவியல்‌ | 77 


களிலே முதலாவதன்‌ தொட.க்கத்திலுள்ள அதன்‌ வேகத்தையும்‌ 


முடுக்கத்தையும்‌ காண்க. முதலாம்‌ வினாடி, தொடங்குமுன்‌ அது 
ஓய்விலிருந்து எவ்வளவு தூரம்‌ சென்றதென்பதையுங்‌ காண்க- 


[19 அடி/வி; 8அடி/வி/வி; 601 அடி] 


9. ஒரு புள்ளியானது வடக்குத்‌ திசையாகத்‌ திசைவேகம்‌ 
வினாடிக்கு 6 டெசி மீட்டர்‌ உடையதாக இயங்குகிறது, அதற்கு 
வடக்குத்‌ திசையாக 8 டெசி மீட்டர்‌/வி என்னும்‌ முடுக்கமும்‌, 
கிழக்குத்‌ திசையாக 8 டெசி மீட்டர்‌/வி? என்னும்‌ முடுக்கமும்‌, 
உண்டு. ஒரு வச்ச இ பின்‌ அதன்‌ நிலையைக்‌ காண்க. 


2 2 
[கிழக்குக்கு வடக்கே £1"! ( என்ற கோணச்‌ சாய்வில்‌. 
2 


61442728 டெசி மீட்டர்‌] 


10. ஒரு புகைவண்டி ஒரு நிலையத்தில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு 
1 மைலுக்கப்பாலுள்ள வேறொரு நிலையத்தில்‌ ஓய்வடையுமாறு 
ஓடும்போது முதல்‌ $ தூரத்தை மாறாமுடுக்கத்துடனும்‌, மீதியை மாரு 
எதிர்‌ முடுக்கத்துடனும்‌ செல்லுகின்றது. முடுக்கத்தையும்‌, தம 
முடுக்கத்தையும்‌; உயர்வு வேகத்தையும்‌ காண்க, 

33 அடி/வி/வி; 3$ அடி/வி/வி; மணிக்கு 40 மைல்‌[ 
11, சீரான முடுக்கத்துடன்‌ செல்லும்‌ ஒரு புகை வண்டி அடுத்‌ 
தடுத்துள்ள இரு கால்மைல்‌ தொல்வுகளை முறையே 80 வினாடி 
களிலும்‌, 20 வினாடிகளிலும்‌ கடக்கிறது, முடுக்கம்‌ ஒரு சீராயிருந் 
தால்‌, ஓய்வு ல்‌! அது மேலும்‌. எவ்வளவு தூரஞ்‌ 
செல்லும்‌? . - [589 அடி] 
12. ஒரு நீளம்‌ ச ஆனது 1 சம பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட, 
ஒவ்வொரு பகுதியின்‌ முடிவிலும்‌ ஓரியங்கும்‌ புள்ளியின்‌ முடுக்கம்‌ 


அ ஆக அதிகமானால்‌; ஒரு புள்ளியாது: ஓய்விலிருந்து - 
ரத்‌ ரீ உடன்‌ புறப்பட்டு 5 என்னும்‌ தூரத்தைக்‌ லய பின்‌ 


என்ன வேகத்தை அடை யுமெனக்‌. காண்க. 
[V3] 


18. சீரான முடுக்கத்துடன்‌' செல்லும்‌ ஒரு புகைவண்டியின்‌ இரு 
முனைகள்‌ அவற்றின்‌ வழியே வெளியிலுள்ளதோர்‌ புள்ளியை 
முறையே ம; என்ற திசை வேகங்களுடன்‌ கடப்பனவானால்‌, 
அதன்‌ நடுப்பகுதி அப்‌ புள்ளியை 1: பவல்‌ ர்‌ எக்‌ தி 
வேகன்லிடன்‌. ட ண்ட ம்‌ எனக்‌ காண்க. 


22 இயக்க விசையியல்‌ 


14, ஒரு புகை வண்டி ஒரு நிலையத்தில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு 
2 மைலுக்கப்பாலுள்ள மற்றொரு நிலையத்திற்கு ஓய்வடையுமாறு 
4 நிமிடங்களில்‌ செல்கின்றது. அதன்‌ முடுக்கமும்‌, எதிர்‌ முடுக்க 
மும்‌ சீரானதாக உள்ளன. அதன்‌ மிகுதியான வேகம்‌ மணிக்கு 
45 மைல்‌ என்றால்‌, அது முழு வேகத்துடன்‌ சென்ற தூரத்தைக்‌ 
காண்க. [1 மைல்‌] 


15. ஒரு துகள்‌ ஓய்விலிருந்து முடுக்கம்‌ 7உடன்‌ புறப்படுகின்றது 
ர நேர முடிவில்‌ அம்முடுக்கம்‌ 87 ஆகின்றது, 2/ நேர முடிவில்‌ 
அது 8/ ஆகின்றது, இவ்வாறே முடுக்கம்‌ பெருகுமானால்‌, ர! 
நேரம்‌ முடிவிலுள்ள வேகத்தைக்‌ காண்க. சென்ற தூரம்‌ 


71 (21-01) (2n+1) 
n(n+ 1) 
[3 it | 


1a 
16. ஒரு புகை. வண்டியின்‌ வேகம்‌ ஒரு சீராக 6 வீதம்‌ 
அதிகரித்து பூச்சியத்திலிருந்து ஆக உயருகிறது, அதன்‌ பிறகு 
அது ஒரு இடை நேரத்திற்கு நிலையாக இருக்கிறது. முடிவில்‌ அது 
ஒரு சீராக வீதம்‌ குறைந்து பூச்சியமாகின்றது. புகை வண்டி 
சென்ற தூரம்‌ / ஆயின்‌, யு எடுத்துக்‌ கொண்ட முழு நேரம்‌ 


ஷ்‌ ப. 1 பத்‌ டல்‌ 
கப்பின்‌ ழக + B | எனக்‌ காண்பிக்க, 


ரீ? எனறுங்‌ காட்டுக, 


y 2 


17. சீரான ' முடுக்கத்திற்குரிய நேர்க்கோட்‌ டியக்கவியல்‌ 
சூத்திரங்களில்‌ 8, ஏ, ர்‌, என்பவற்றிற்குப்‌ பதிலாக முறையே 
9) மூ 1, 2. என்பவற்றைப்‌ பிரதியிட்டாலும்‌, அல்லது ம ஓ, 9 
என்பவற்றிற்குப்‌ பதிலாக ர, 4, 5 என்பவற்றைப்‌ பிரதியிடினும்‌ 
அவை பொருந்வன வாகவே இருக்குமெனக்‌ காட்டுக. இதன்‌ 
பொருளை விளக்குக. 

18.. ஒரு புள்ளி சீரான _முடுக்கத்துடன்‌. இயங்குகிறது. 11;191த 
என்ற மூன்று அடுத்தடுத்த கால இடைவெளியில்‌ அதன்‌ சராசரி 
திசை. வேகங்கள்‌ முறையே. ரு), எனின்‌, 

9 நித? ஜாட 3: 19-119 உ [ரத எனக்‌ காண்பி. 


19. ஒருமின்‌ வண்டி ஒரு நிலையத்திலிருந்து புறப்பட்டு 
8880 அடி. தொலைவிலுள்‌ ற அதற்கடுத்த நிலையத்தை 2 நிமிடங்கள்‌ 
40 வினாடிகள்‌ நேரத்தில்‌ அடைகிறது. அது முதலில்‌ சீரான 
முடுக்கத்துடனும்‌, அடுத்து 1 மைல்‌ தொலைவிற்குச்‌ . சீரான 
வேகத்துடனும்‌, பின்னர்ச்‌ சீரான. எதிர்‌ முடுக்கத்துடனும்‌ செல்‌ 
கின்றது. வண்டி முடுக்கம்‌ பெற்ற கால அளவு எதிர்‌ முடுக்கம்‌. . 


கு ்‌ 


' இயக்கவியல்‌ _- 79 


பெற்ற கால அளவைப்‌ போன்று இரு மடங்கு ஆயின்‌, வண்டியின்‌ 
(1) மைல்‌/மணி கணக்கில்‌ சீரான வேகம்‌ (11) சீரான முடுக்கம்‌ 
(114) எதிர்‌ முடுக்கம்‌ ஆகியவற்றைக்‌ காண்க. 

[46 மைல்‌/மணி; 1£56”[வி?, 5₹182£/வி3] 


20, ஒரு துகள்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு மாரு முடுக்கத்துடன்‌ 
இயங்குகிறது. அது (௩£ 4-4-1) ஆம்‌ வினாடியில்‌ சென்ற தூரம்‌ 
முதல்‌ ஈ விடைகளில்‌ சென்ற தூரத்தோடு முதல்‌ (௩41) வினாடி 
களில்‌ சென்ற தூரத்தைக்‌ கூட்ட வருவதற்குச்‌ சமமாகுமெனக்‌ 
காட்டுக. 


21. மணிக்கு 12 மைல்‌ வேகத்தில்‌ ஒரு மிதி வண்டி ஓட்டுபவர்‌ 
்‌ (ஜுூெி11) அதே திசையில்‌ அப்பொழுது தான்‌ இயங்கத்‌ தொடங்கும்‌ 
ஒரு மோட்டார்‌ வண்டியை கடக்கிறார்‌. மோட்டார்‌ வண்டி 
வினாடிக்கு 1$.அடி/வி? என்னும்‌ முடுக்கத்தை 20 வினாடிகளுக்கு த்‌ 
தொடர்ந்து பெற்று, அதன்‌ பிறகு அது சீரான வேகத்துடன்‌ 
இயங்குகிறது. அது மிதி வண்டியில்‌ செல்பவரைக்‌ கடக்குமுன்‌ 
எவ்வளவு தூரம்‌ சென்றிருக்கும்‌? [425 35 அடி] 


22. ஒரு புகை வண்டி ஒரு நிலையத்தில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு 
அதற்கடுத்த நிலையத்திற்கு ஓய்வடையுமாறு ஓடும்போது, இரு 
்‌ நிலையங்களுக்கிடையே யுள்ள தூரத்தை 1/௩ தூரத்திற்கு மாறா 
முடுக்கத்தோடும்‌, 1/8 தூரத்திற்கு மாறா எதிர்‌ முடுக்கத்தோடும்‌ 
செல்கின்றது. அதன்‌ மிக உயர்வு வேகத்திற்கும்‌ சராசரி 


ட்‌ A 1 - 
வேகத்திற்கும்‌ உள்ள விகிதம்‌ (14 4 தய டன்ன 
காண்பிக்க. 


28. இரு . துகள்கள்‌ ஒரு. நேர்க்‌ கோட்டிலுள்ள ஒரு புள்ளி 
யிலிருந்து ஒரே நோரத்திற்‌ புறப்பட்டு அந்‌ நேர்க்‌ கோட்டில்‌ 
இயங்குகின்றன. முதலாவது ம மாரு வேகத்தோடும்‌, இரண்டாவது 
ரீ மாறா முடுக்கத்தோடும்‌ இயங்குமானால்‌, இரண்டாவது முதலா 
வதைக்‌ கடக்குமுன்‌ அத்‌ துகள்களுக்‌ கிடையே கிடந்த மிகப்‌ 
பெரிய தூரம்‌ 85/87 என்றும்‌ அத்‌ தூரம்‌, அவை . புறப்பட்ட 
நேரத்திலிருந்து யர நேரங்‌ கழித்துக்‌ கண்ணுறப்‌ படு. மென்றுங்‌ 
காட்டுக, 


24. ஒரு புகை வண்டியானது ஒரு நிலையத்தினின்று . மற்றொரு 
நிலையத்திற்குச்‌ செல்லும்போது தனது பிரயாணத்தின்‌ முதற்‌ 
பகுயில்‌ ரீ மாரு. முடுக்கத்தோடு இயங்குகிறது; நீராவி நிறுத்தப்‌ 
பட்டுத்‌ தடுப்புகள்‌ (8௮%). இடப்பட்டபோது அது 7” மாறா எதிர்‌ 
- முடுக்கத்தோடு இயங்குகின்றது. சீ என்பது அந்‌ நிலையுங்களின்‌ 


80 இயக்க விசையியல்‌ 


இடைத்‌ தூரமாயின்‌, அப்‌ பிரயாணத்திற்கு அப்‌ புகை வண்டி 
எடுக்கும்‌ நேரம்‌ 2d (J4/ J டப எனக்‌ காட்டுக. 

10.1 விழும்‌ பொருள்களுடய முடுக்கம்‌ : (Acceleration of falling 
bodies) 


யாதேனுமொரு பாரமான பொருள்‌ புவியை நோக்கி விழும்‌ 
போது, அது விழ விழ விரைந்து வருகின்றது என்பது நமது 
அன்றாட அனுபவமாகும்‌. அதாவது, அது முடுக்கத்துடன்‌ செல்‌ 
கின்ற தெனப்படும்‌. 


அது ஒரு மாறா முடுக்கத்துடன்‌ இயங்குகின்ற தென்பது முதன்‌ 
முதலாக மோரின்‌ (4௦11) என்பவரால்‌ செய்யப்பட்ட பின்‌ வரும்‌ 
பரிசோதனையிலிருந்து தோராயமாக அறியலாம்‌. 


10.2 வரலாற்றுப்‌ பின்னணி (Historical) 


காகிதத்‌ தாளால்‌ மூடப்பட்ட ஒரு வட்ட 
வுருளை நிலைக்குத்தான தன்னச்சைப்‌ பற்றிச்‌ 
சுழலும்படி இயந்திர அமைப்பால்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளது. அவ்‌ வுருளைக்கு முற்பக்கமாக 12 
என்னும்‌ ஒரு பென்சிலைக்‌ கொண்ட ஓரிரும்பு 
எடையிருக்கிறது.. அப்‌ பென்சிலின்‌ நுனி அவ்‌ 
வுருனயின்‌ மேற்‌ பரப்பிலுள்ள . தானைத்‌ 
தொடுமாறும்‌, ஒரு நிலைக்குத்தான கோட்டில்‌ 
அந்த எடை விழுமாறும்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 


படம்‌ 41 


- அவ்வுருளை ஒரு டிராகச்‌ சுற்றும்‌ போது அந்த எடை விழும்‌ 
படி ஒழுங்கு படுத்தப்‌ பட்டிருக்கின்றது. அப்படி விழும்போது, 
அப்‌ பென்சில்‌ ' அத்தாளில்‌ ஒரு வளைகோட்டை வரைகின்றது. 
எடையானது தரையை அடைந்ததும்‌, காகிதத்தாள்‌ சுற்றவிழ்க்கப்‌ 
பட்டு ஒரு ப கர்‌ ப்‌ பரப்பில்‌ விரிக்கப்‌ படுகின்றது. 


௦, ௩ என்பன. அப்‌ 'இபன்சினால்‌, : வரையப்பட்ட வளை 
கோட்டிலுள்ள. ட்‌ அது இரு ன ளிகதார்பிலி த, 


இயக்கவியல்‌ 81 


M 
N 
படம்‌ 42 
AM _ QM? , ல 
AN = ஆரு எனக்‌ காணப்படுகிறது. 


அதாவது, அப்‌ பென்சிலால்‌ வரையப்பட்ட. வளைகோட்டி 
லுள்ள புள்ளிகளின்‌ நிலைக்குத்துத்‌ தூரங்கள்‌ அவற்றின்‌ கிடைத்‌ 


தூரங்களுடைய வர்க்கங்களோடு எப்பொழுதும்‌ விகித சமமாகக்‌ ' 


காணப்படுகின்றன. 


' இனி, அவ்வுருளை .ஒரு சீராகச்‌ சுற்றியதனால்‌, இக்கிடைத்‌ 
தூரங்கள்‌ அவ்வியக்கத்‌ ஏதடி கழிந்த நேரங்களுக்கு 
விகித சமமாம்‌, 


ஆகவே, சென்ற நிலைக்குத்துத்‌ தூரம்‌ அவ்‌ விய்க்குத்திற்குரில்‌ 
நேரத்தின்‌ வர்க்கத்திற்கு விகித சமமாம்‌. 


ஆனால்‌; பிரிவு 9:2 கிளையிலிருந்து. ஒரு மாரு முடுக்கத்துடன்‌ 
தியங்கினால்‌, அது: செல்லும்‌ தூரம்‌ நேரத்தின்‌ வர்க்கத்திற்கு 
விகித சமமாமென்று அறிவோம்‌. ர்‌ 


எனவே, ஒரு விழுகின்ற பொருள்‌ ஒரு மாறா முடுக்கததுடன்‌ 


10.3  கலிலியோவின்‌ பரிசோதனை (Galileo?s ல்க! 


........ இ௫ விழும்‌ பொருளுடைய முடுக்கம்‌ ஒரு மாறிலியென ஏறத்‌ 
தாழ 1590 ஆம்‌ ஆண்டிற்‌ பைசாவிலே (Pisa in Italy) நடத்திய 
சில பரிசோதனைகளால்‌ கலிலியோ என்பவர்‌ காட்டினார்‌. தானாக 
விழும்‌ ஒரு பொருளினுடைய. வேகம்‌ வர வரப்‌ பெரிதாகின்றமை 
யால்‌; க்‌ அளக்கும்‌ அசாத்‌, தகம்‌ விலி்குதற்‌ பொருட்டு, 


82 - இயக்க விசையியல்‌ 
அதற்குப்‌ பதிலாக ஒரு சாய்தளத்தில்‌ கீழ்‌ முகமாகச்‌ செல்லும்‌ 
இயக்கத்தை ஆராய்ந்தார்‌. 

ஒரு சாய்தளத்தில்‌ கீழ்‌ முகமாக ஒரு வரிப்பள்ள த்தில்‌ (20096) 
உருளும்‌ ஒரு சிறு கோளத்தின்‌ இயக்க விதி தானாக விழும்‌ ஒரு 
பொருளினுடைய இயக்க விதி போன்ற தெனக்கொண்டார்‌. 


1 0 
4 1 5, 


16 
படம்‌ 43 
சாய்தளத்தில்‌ வரிப்பள்ளத்தின்‌ மேல்‌ நுனியிலிருந்து 
ஆரம்பித்து 13,23,93,45 ......ஃ என்பனவற்றிற்கு விகித சமமான 


தூரங்களைக்‌ கீழ்முகமாக அளந்தார்‌. பின்னர்‌, ஒரு சிறு கோளத்தை 
நுனியிலிருந்து புறப்படச்‌ செய்து, . இத்‌ தூரங்களைச்‌ செல்லு 
நேரங்கள்‌  1,2,8,4........... என்பனவற்றிற்கு விகித சமமாக 
இருப்பதைப்‌ பார்த்தார்‌. ்‌ 
ஆகவே, ஓய்விலிருந்து சென்ற தூரங்கள்‌ நேரங்களுக்கு விகித 
சமமாயிருந்தன. 


ஆனால்‌, யிரிவு 9:2 கிகாகளில்‌ கூறியபடி, முடுக்கமானது மாறா 
திருந்தால்தான்‌, தூரங்களானவை நேரங்களுக்கு விகித. சமமாகும்‌, 


எனவே, ஒரு சாய்தளத்திற்‌ கீழ்‌ முகமான டுக்க மாமுது. 
என்பது பெறப்படும்‌. 

இதிலிருந்து கலிலியோ தானாக. விழும்‌ பொருளின்‌ முடுக்கம்‌. 
மாராதெனக்‌ கொண்டார்‌. 
குறிப்பு :- கலிலியோ போன்றவர்கள்‌ அக்காலத்திற்‌ செய்த 
பரிசோதனைகளைப்‌ பெரிதுப்‌ பாராட்ட வேண்டும்‌. கலிலியோவின்‌ 
காலத்துக்‌ கடிகாரங்கள்‌ செம்மையானவை அல்ல.அவர்‌ நேரத்தைச்‌ 
செம்மையாக. அளப்பதிற்்‌. பெரிதும்‌ அல்லற்‌ பட்டார்‌. 


அவர்‌ பெரிய குறுக்கு வெட்டு முகமுள்ள நீர்ப்‌ பாத்திரம்‌. 
' ஒன்றை எடுத்து அதன்‌ . அடியில்‌ கை விரலால்‌ மூடத்‌ தக்க ஒரு 
சிறு துவாரஞ்‌ செய்து கொண்டார்‌. அதை நீரால்‌. நிரப்பிப்‌ பந்து 
உருள ஆரம்பித்தவுடன்‌ விரலைத்‌. துவாரத்திலிருந்து எடுத்தார்‌. 
நீரானது அதனை ஏற்றுக்‌ கொள்ள வைத்த ஒரு பாத்திரத்திற்குள்‌ 


இயக்கவியல்‌ 98 


ஓடிற்று, பந்து . அவருடைய அடையாளங்களுள்‌ ஒன்றை 
அடைந்ததும்‌ அவர்‌ துவாரத்தை மூடி, நீர்‌ ஓடுவதை நிறுத்தினார்‌. 
கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திற்குள்‌ அந்நேரத்தில்‌ ஓடிய நீர்‌ 
'நிறுக்கப்பட்டது. இது கழிந்த நேரத்தின்‌ செம்மையான அளவாகும்‌. 


10.4 காற்றிலே பொருள்கள்‌ பல்வேறு திசை வேகங்களுடன்‌ விழு 
கின்றன. ஒரு ஈயக்‌ குண்டு ஒரு இறகைவிட வேகமாகப்‌ பூமியில்‌ 
விழுகிறது. இவ்‌ வேற்றுமை விழுகின்ற பொருள்களின்‌ நிறையைப்‌ 
பொருத்த தென்று முன்பு கருதப்பட்டது. அதிக நிறையுள்ள 
பொருள்கள்‌ அதிக வேகமாகவும்‌, குறைவான நிறையுள்ளவை 
குறைந்த வேகத்துடனும்‌ விழும்‌ என்று மக்கள்‌ நம்பினர்‌. 
அரிஸ்டாடில்‌ (கரர்த(௦:16) என்ற சிறந்த தத்துவ ஞானி இதையே 
பொருள்கள்‌ தமது நிறைகளுக்கு ஏற்ற திசை வேகங்களுடன்‌ விழு 
கின்றன என்று பிரஸ்தாபித்திருந்தபடியால்‌ அனைவரும்‌ இதை 
ஏற்றுக்‌ கொண்டனர்‌. ஆனால்‌, ஏறத்தாழ கி.பி. 1890-ம்‌ ஆண்டில்‌ 
கலிலியோ என்னும்‌ இத்தாலிய விஞ்ஞானியானவர்‌. தமது பெயர்‌ 
போன பரிசோதனைகளைச்‌ செய்து, மேலே கண்ட விதி தவறான 
தென்று எடுத்துக்‌ காட்டினார்‌. பைஸா நகரத்திலுள்ள சாய்ந்த 
“கோபுரத்தின்‌ மீது ஏறி, நூறு பவுண்டு எடையும்‌, ஒரு பவுண்டு 
எடையுமுள்ள்‌ இரு பொருள்களை யேக காலத்தில்‌ கீழே பேபட்டார்‌. 
அவை இரண்டும்‌ ஏக காலத்தில்‌ பூமியில்‌ வந்து மோதின. 


கீழே விழும்‌ எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌. ஒரே அ ஈவான 
முடுக்கம்‌ ஏற்படுகிறது என்பதைக்‌ . கண்கூடாகக்‌. காட்டினார்‌. 


மேலும்‌, இலேசான பொருள்கள்‌ மெதுவாக . பூமியில்‌ விழு 
வதற்கு அவற்றின்‌ குறைவான நிறை காரண மல்ல வென்றும்‌, இப்‌ 
பொருள்களின்‌ மீது ஏற்படும்‌ காற்றின்‌ தடையே த்‌ of the 
air) காரண மென்றும்‌ காட்டினார்‌. 


ப 


இதை. நியூட்டன்‌ குறிப்பிட்ட. “கினி, இறகு" பரிசோதனையால்‌ 
நன்கு காட்டலாம்‌, 


எனவே, காற்றின்‌ தடையில்லாவிட்டால்‌, எல்லாப்‌ பொருள்‌ 
களும்‌ ஒரே மூடுக்கத்துடன்‌. பூமீயில்‌ வந்து விழும்‌' என்பது 
தெளிவாகிறது. 


10.5. புவி ஈர்ப்பு முடுக்கம்‌: (accelerafion due to gravity) 


மேலே கூறிய பரிசோதனைகளிலிருந்தும்‌, . இன்னும்‌ பிற 
திருத்தமான பரிசோதனைகளிலிருந்தும்‌ ஒரு பொருளானது 
வெற்றிடத்தில்‌. விழும்படி விடப்பட்டால்‌, அது புவியின்‌ .. 
ஓரிடத்தில்‌ எப்பொழுதும்‌ ஓரளவின தாகவுள்ள ஒரு . முடுக்‌ 


84 இயக்க விசையியல்‌ 


கத்துடன்‌  இயங்குகின்றதென அறிகின்றோம்‌. இந்த முடுக்‌ 
கம்‌ புவியீர்ப்பு விசையினால்‌ நிகழ்கிறது. அதாவது, அப்‌ பொரு 
னைப்‌ பூமி தன்‌ மையத்தை நோக்கி ஈர்ப்பதால்‌ ஏற்படுவதாகும்‌. 
ஆகையால்‌, இந்த முடுக்கத்தை “புவியீர்ப்பு விசையால்‌ ஏற்படும்‌ 
முடுக்கம்‌'எனக்‌ குறிக்கிறோம்‌, பூமியின்‌ கவர்ச்சியினால்‌ நிகழும்‌ இந்த 
முடுக்கத்தை ₹2ீ என்னும்‌ எழுத்தால்‌ குறிப்ப துமரபு.[அதாவது]ஒரு ' 
பொருளைத்‌ தன்‌ வயமாக விழும்படி விட்டால்‌ அதன்‌ திசை வேகம்‌ 
ஒவ்வொரு வினாடியிலும்‌ £2” அலகுகள்‌ வீதம்‌ அதிகரிக்கும்‌ என்பதே 
பொருள்‌. 


. தயின்‌ மதிப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ எப்பொருளுக்கும்‌ 
ஒரே அளவாய்‌ இருக்கிறது. ஆனால்‌ அதன்‌ மதிப்பு புவியின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ இடத்திற்கு இடம்‌ சிறிது மாறுபடுகிறது. பூமியின்‌ 
நடுவரை (6008101)க்கு அருகில்‌ இதன்‌ மதிப்பு மிகக்‌ குறைவாகவும்‌ 
(979-08 செ,மீ,/வி2), துருவங்களுக்கு அருகே மிக அதிகமாகவும்‌ 
(983-22 செ.மீ./வி3) இருக்கிறது. 


சாமானியமாய்‌ நாம்‌ த யின்‌ மதிப்பைப்‌ பிரிட்டிஷ்‌ திட்டத்தில்‌ 88 
அடி/வி என்றும்‌, மெட்ரிக்‌ திட்டத்தில்‌ 980 செ.மீ/வி* என்றும்‌, 
M.K.S. திட்டத்தில்‌ 9.8 மீ/வி? என்றும்‌ கொள்ளலாம்‌. . 


குறிப்பு 1: ஓரிடத்திலேயே, நிலத்தின்‌ மேற்‌  பரப்பினின்று 


மேலே சென்றாலும்‌, அல்லது கீழே சென்றாலும்‌ ஐ யின்‌ அறிப்பு, மிகச்‌ 
சிறிய அளவில்‌ ஏன்ற்கின்றது 


குறிப்பு 25: ஐயின்‌ மதிப்பைப்‌ பெறுதற்குரிய சிறந்த வழி 
ஊசற்‌ பரிசோதனை (Pendulum experiments) மூலம்‌ ர்‌ 
இணையக்‌ பின்பு கரன்ட்‌. 


10. 6 புவியீர்ப்பின்‌ கீழ்‌ நிலைக்குத்தியக்கம்‌ (Vertical motiou under 
gravity) புவியீர்ப்பு முடுக்கம்‌ சீரான முடுக்க. மாகையால்‌ பிரிவு 
9.2-ல்‌ கண்ட மூன்று சமன்பாடுகளும்‌ புவியீர்ப்பு விசையால்‌ ஏற்‌ 
படும்‌ இயக்கத்திற்கும்‌ பொருந்தும்‌, 


ப என்ற திசை வேகத்துடன்‌. ஒரு பொருளை நேராகக்‌ கீழ்‌ 
பரனை எறிந்தால்‌, இந்த சமன்‌ பாடுகள்‌ 
y= Ul ந ப i 
மட்டத்‌? (2) 
ரன தோ (8) என்றாகும்‌, 


இயக்கவியல்‌ 82 


ஒரு பொருளைத்‌ தன்‌ வயமாக விழும்படி கீழே நழுவ விட்டால்‌, 
தொடக்கத்‌ திசை வேகம்‌ பு என்பது பூச்சியாகும்‌, ஆகவே, மேற்‌ 
கூறிய சமன்பாடுகள்‌, 


13 ௮ 295 என்றாகும்‌, 
ஒருயரம்‌ ர ஊடாக விழுந்த பின்‌ அதன்‌ வேகம்‌ 
ஏ 2h ஆகும்‌, 


10.7 மேழோக்கி எறியப்பட்ட பொருள்கள்‌ (Vertically Projected 
Bodies). 


புவியின்‌ மேற்பரப்பிலுள்ள்‌ ஒரு புள்ளியிலிருந்து ஒரு பொரு 
ளானது திசைவேகம்‌ ட உடன்‌ புறப்படும்படி நிலைக்குத்தாக 
எ றியப்படுகிறதெனக்‌ கொள்க. அப்பொருள்‌ மேலேறிச்‌ செல்லும்‌ 
போது, பூமீயின்‌ . கவர்ச்சி அதைக்‌ கீழ்‌: நோக்கி இழுத்துக்‌ 
கொண்டே இருப்பதால்‌, அதன்‌ திசை வேகம்‌ மாரா எதிர்‌ முடுக்கம்‌. 
(அதாவது) ஏயிக்கு உட்பட்டு வரவரக்‌ குறைந்து பூச்சியமாகி விடு 
கிறது. அப்பொழுது அப்பொருள்‌ அக்கணத்தில்‌ ஓய்விலிருக்கிறது. 
பிறகு புவியீர்ப்பு முடுக்கம்‌ அப்பொருளில்‌ ஒரு கீழ்‌ நோக்கிய திசை . 
வேகத்தை ஊட்ட, அது சீரான முடுக்கம்‌ யுடன்‌ பூமியை நோக்கி 
சென்ற வழியே திரும்புகின்ற்து. 

(1) தரப்பட்ட ஒரு உயரத்தை அடையு நேரம்‌ (Time to attain 
given height). 


ஒரு பொருளானது நேரம்‌ ர யில்‌ அடையும்‌ உயரம்‌. 4 என்பது 
பிரிவு.9.2 யிலுள்ள சமன்பாடு (4)-ல்‌ 7-ற்குப்‌ பதிலாக -- . என்‌ 
பதைப்‌.பிரதியிட பெறப்படுகின்றது. ஆகவே, h = ஏர ததா, 


இந்த இருபடி சமன்‌ பாட்டில்‌. இரு மூலங்களும்‌ மிகை. மதிப்‌ 
புள்ளன (Both roots are positive). 


குறைந்த மூலம்‌ அப்பொருளானது தந்த உயரத்திலே பேன்‌ 
முகமாகச்‌ செல்லும்பொழுதுள்ள நேரத்தையும்‌, அதே யுயரத்திலே 
அப்பொரு௱ானது கீழ்‌ பூ முகமாகச்‌ செல்லும்‌ பொலதள்ள க்‌ 
கூடிய மூலமும்‌ தருகின்றன. 

) தரப்பட்ட ns, வேகம்‌ (Velocity at. a. given 
height, 


“தரப்பட்ட உயரம்‌ /- ல்‌... உள்ள வேகம்‌ பிரிவு 9,2-ல்‌ உள்ள. 
சமன்பாடு(8] விருந்து? ரூ அ 2 29h என்பதால்‌ பெறப்படுகின்றது, ்‌ 


86 இயக்க விசையியல்‌ 


இந்தச்‌ சமன்பாட்டில்‌ ர இடம்‌ பெறாததால்‌, தந்த உயர்த்தி 
லுள்ள வேகமானது இயக்கத்‌ தொடக்கத்திலிருந்துள்ள நேரத்தைச்‌ 
சாராது. ஆகவே, அப்பொருளினது வேகம்‌, அது மேல்‌ முக 
மாகவோ, அல்லது கீழ்‌ முகமாகவோ சென்றாலும்‌, ஒரே புள்ளியில்‌ 
ஒரே பெறுமானத்தைப்‌ பெறும்‌, 

(14) அடைந்த மிகப்‌ பெரிய உயரம்‌  (ஓஈeatest height 
zttained), 

மிக உயர்ந்த புள்ளியில்‌, முடிவு வேகமானது பூச்சியமாகும்‌. 
்‌ ஆகவே, % என்பது3அடைந்த மிகப்‌ பெரிய உயரமாயின்‌ நாம்‌ 
பெறுவது 0 - நூ -- 22%. 


்‌] 
ஆகவே, அடைந்த மிகப்‌ பெரிய உயரம்‌ ௨ ன 


மேலும்‌, அவ்வுயரத்தை அடையும்‌ நேரம்‌ * என்பது 


0 = ர்‌ என்பதால்‌ கிடைக்கப்பெறும்‌. 


u 


சட [== 


14 


மாதிரி 1. ஓரு கல்‌ மேனோக்கி 49 மீ/வி, என்னும்‌ திசை 
வேகத்துடன்‌ வீசப்பட்டது. 2 வீனாடிகளுக்குப்‌ பின்னர்‌ அதே 
இட த்திலிருந்து மற்றொரு கல்‌ 49 மீ/வி, என்னும்‌ திசைவேகத்துடன்‌ 
மேனோக்கி எறியப்பட்டது. அவை எங்கே, எப்போது சந்திக்கும்‌. 
(g = 9.8மீ] வி/2) 


இந்த இரு கற்களும்‌ இரண்டாம்‌ கல்‌ எறியப்பட்ட / வினாடி 
களுக்குப்‌ பின்னர்‌ 5 என்ற உயரத்தில்‌ சந்திப்பதாகக்‌ கொள்வோம்‌ 


ஆகவே, சந்திக்கும்‌ தருணத்தில்‌ முதல்‌ கல்‌ (7-2) வினாடிகள்‌ 
இயங்கி யிருக்கும்‌. 
முதற்கல்லைப்‌ பற்றி, 5 ௪ 49 (142) — 1 % 9.8 (14-2)? 

= 49 (1+ 2) — 4.9 (1+ 2)2 

இரண்டாங்‌ கல்லைப்பற்றி, 5 = 497 -- 4,973 
என வே, \ 

49 (t+ 2) —4.9 (1+ 2)2= 497--4,973 
இதைச்சுருக்கவே, 21.42 = 10 என்றாகிறது 

a $ தீ 


ர்‌ 


இரத்களியல்‌ ச்‌ 
இதற்குள்‌ இரண்டாங்‌ கல்‌ சென்ற தாரம்‌ 
= 49xX4— 4.9X16= 117.6 மீட்டர்‌ 


எனவே, இரண்டாங்‌ கல்‌ புறப்பட்ட பின்னர்‌ 4 வினாடிகள்‌ கழித்து 
இரண்டு கற்களும்‌ 117.6 மீடர்‌ உயரத்தில்‌ சந்திப்பனவாகும்‌. 


மாதிரி 2. ஒரு கல்லானது ஒரு கிணற்றினுள்‌ விழுமாறு விடப்படு 
கின்றது. விழ ஆரம்பித்த 7.7 வினாடிக்குப்‌ பின்‌ அது நீரில்‌ விழுந்த 
ஓலி கேட்கின்றது. 


ஒலிவேகம்‌ வினாடிக்கு 1120 அடியாயின்‌, அக்கிணற்றின்‌ 
ஆழத்தைக்‌ காண்க (ஏ ௪ 88 அடி வி/வி/) 


கிணற்றின்‌ ஆழம்‌ * அடி எனக்‌ கொள்வோம்‌. கல்லானது 
கிணற்றின்‌ அடியைச்சேர எடுத்துக்கொள்ளும்‌ நேரம்‌ ர; எனின்‌, 


x = ழ்‌ இர்‌)" 


சச ர்‌ == 2x = A == Nx 
த. 


ஒலிக்கு, 4 அடி செல்ல எடுத்துக்‌ ரொள்ளும்‌ காலம்‌ £, எனின்‌" 


x 


த நந்தர்‌. 


4 கல்‌  விடப்பட்டதிலிருந்து, ஒலி வந்து கேட்குமளவும்‌ 
கழிந்த நேரம்‌ 


Wx x . நத 


மர்‌ பான எ பரா ண்த்கன்ற்‌) 
கட்‌ து. ட்‌ 
4 1120 10 


அதாவது % 4- 280 YX —77 xX 112=0 
(Vx — 28) (Vx + 808) = 0 


" I Yx= 28 அதாவது * ௨ 784 


[கிண ற்றின்‌ . . ஆழம்‌ ஒரு மிகை. தனராசி எண்‌; அதன்‌ 
வர்க்க. மூலம்‌ ஒரு குறை எண்ணாக (ருணராசி) இருக்க முடியா . 
தாகையால்‌ Wx = 2808. என்பது ஏற்க முடியாது]. 


க்‌்‌ கிணற்றின்‌ ஆழம்‌ ௫ : 784 அடி. 


88 இயக்க விசையியல்‌ 
பயிற்சி 15 


1. நிலைக்குத்துத்‌ திசையில்‌ எறியப்பட்ட ஒரு பொருள்‌ 54-5௪, மீ, 
உயரத்திலுள்ள தொரு புள்ளியை வினாடிக்கு 486 செ.மீ திசை 
வேகத்தோடு கடக்கின்றது. அது என்ன ஆரம்ப வேகத்தோடு 
எறியப்பட்டது ஆகும்‌? இன்னும்‌ எவ்வளவு நேரத்திற்கு அது 
எழும்பும்‌? (ஐ ௪ 981 செ.மீ/வி3) 

[டீ - 8458 செ.மீ[வி; 4/9 வி] 


2. ஒரு துகள்‌ வினாடிக்கு 80 மீட்டர்‌ திசை வேகத்தோடு கீழ்‌ 
முகமாக இயங்கித்‌ தந்த வொரு புள்ளியைக்‌ கடக்கின்றது. இதற்கு : 
எவ்வளவு நேரத்திற்கு முன்‌ அத்‌ துகள்‌ அதே வீதத்தோடு மேன்‌ 
முகமாக இயங்கி யிருக்கும்‌? 

I [10-2 வினாடிகள்‌] 


3. கீழே விழும்‌ ஒரு துகள்‌ தனது வீழ்ச்சியின்‌ இறுதி வினாடியில்‌ 
68-1 மீட்டர்‌ தூரம்‌ விழுகிறது. அது எவ்வளவு உயரத்திலிருந்து. 
விழுந்தது என்றும்‌, அதற்கு எவ்வளவு நேரம்‌ ஆயிற்று என்றும்‌ 
காண்க, 

[250 மீட்டர்‌; 71 வினாடி] 


4, 286 அடி உயரமுள்ள கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து நிலைக்‌ 
குத்தாக மேனேக்கி 96 அடி/வினாடிக்கு என்னும்‌ திசை வேகத்தில்‌ 
'ஒரு துகள்‌ வீசப்படுகிறது. அது தரைக்கு வந்து சேர எல்லன்‌ 
நேரமாகும்‌? 

[8 வினாடிகள்‌] 
8. ஒரு கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து நிலைக்குத்தாக மேனோக்கி 
42 மீ/வி, திசை வேகத்துடன்‌ ஒரு பந்து எறியப்படுகிறது. அது 
10 வினாடிகளுக்குப்‌ பின்னர்‌ தரையைச்‌ சேர்ந்தால்‌, அது தரைக்கு . 


..... மேலே சென்ற ந்தப்‌, உயர மெவ்வளவு? 


[160 மீட்டர்‌] 


6. ஒரு றுள்ளது ஒரு க நுனியிலிருந்து தானாக விழும்‌ 
போது இறுதி வினாடியில்‌ முழுத்தூரத்தின்‌ ஓத பங்கு செல்கின்றது. 
அக்தோபதிகின்‌ கனத காண்க... ' த 
[400 a4] 


ப்‌ அன்டி த்க்‌ 82 அடி அக்‌ வேகத்தோடு செல்கின்ற ஒரு 


வாயுக்‌ கூண்டி (9411௦௦). லிருந்து. ஒரு கல்‌ கீழே விடப்பட்டுத்‌ . 


துரையை 17 வினாடிகளில்‌ அடைகின்றது. கல்லானது கீழே விடப்‌ 
படும்போது அவ்‌ வாயுக்‌ கூண்டின்‌ உயரம்‌ என்ன? 


[4080 அடி] 


இயக்கவியல்‌ 89 


8. ஒரு வாயுக்‌ கூண்டு 4 அடி/வி2, என்ற மாறா முடுக்கத்துடன்‌ 
ஏறுகின்றது. அரை நிமிட முடிவில்‌ ஒரு பொருள்‌ அதிலிருந்து 
கீழே விடப்படுகிறது. அப்‌ பொருள்‌ தரையை அடைய எவ்வளவு 
தேோரமாகும்‌? 

[15 வினாடிகள்‌. 


9. 60 மீட்டர்‌ உயரமுள்ள ஓரு கோபுரத்தினது நுனியிலிருந்து 
ஒரு பொருள்‌ கீழே விடப்படுகின்றது. அதே கணத்தின்‌ அதே 
நிலைக்குத்துக்‌ கோட்டில்‌ அக்‌ கோபுர அடியிலிருந்து 80 மீ/விஃ 
என்னும்‌ திசை வேகத்துடன்‌ மேனோக்கி எறியப்படுகிறது, 
அவைகள்‌ சந்திக்கு ம்‌ நேரத்தையும்‌ இடத்தையும்‌ காண்க, 

[2 வினாடி; 40: கயி] 


10. ஒரு கூடு ஒரு சுரங்கத்திற்குள்‌ 2 அடி/வி” முடுக்கத்துடன்‌ 
இறங்குகின்றது. அது 10 வினாடிகள்‌ இயங்கிய பின்‌ அதன்மீது 
சுரங்க மேல்மட்டத்திலிருந்து ஒரு துகள்‌ விழ விடப்படுகிறது. 
அத்‌ துகள்‌ அக்‌ கூட்டிற்‌ படுமுன்‌ எந்நேரம்‌ செல்லும்‌? 


[84 வினாடி] 


11. ஒரு மனிதன்‌ ஒரு கோபுரத்தில்‌ ஒரு குறித்த தூரத்திற்கு 
ஏறி ஒரு கல்லை விழ விடுகின்றான்‌. பின்னர்‌ மேலும்‌ 100 அடி ஏறி 
வேறொரு கல்லை விழ விடுகின்றான்‌. : பின்னே எறிந்த கல்லானது 
தரையை அடைய முன்னதைவிட . வினாடி. கூடுதலாக எடுக்‌ 
கின்றது, காற்றின்‌ தடையைப்‌ புறக்கணித்து அவன்‌ முதற்‌: கல்லை 
விழ விடும்போதுள்ள அவனது உயரத்தையும்‌, அது மட எடுத்துக்‌ 
முலகு நேரத்தையும்‌ காண்க, 
LE [876 அடி; 6 வினாடி] 
12. புவிமீர்ப்புக்குள்ளாகி விழுகின்ற ஒரு துகள்‌ ஒரு குறித்த 
வினாடியில்‌ 100 அடி வரைகின்றது. காற்றின்‌ தடை. புறக்கணிக்கப்‌ 
பட்டால்‌, அடுத்த 100 அடியை வரைய -அது எவவளவ நரம்‌ 
எடுக்கும்‌? 5 
[77. வினாடி] 


_ 18. . ஒரு: பந்தானது புலியீர்ப்பின்‌ கீழ்‌ 5 வினாடி விழுந்த பின்‌ 

ஒரு கண்ணாடித்‌ . தட்டு -வழிச்சென்று. தன்‌ வேகத்தின்‌ அரைப்‌ 
பங்கை இழக்கிறது. இப்பொழுது அது. தரையை . 1. வினாடியில்‌ 
அடையுமெனின்‌, தரைக்கு மேலே கண்ணாடித்‌. ' தட்டிருந்த 
உயரத்தைக்‌ காண்க, ட 
[96 அடி] 


50 இயக்க விசையியல்‌ 


14. ஒரு விழும்‌ பொருளானது தன்னியக்கத்தின்‌. இறுதி வினாடி. 
மில்‌ சென்ற . தூரத்திற்கும்‌, அப்‌ பொருளானது தன்‌ இறுதி 
வினாடிக்கு அடுத்த முன்‌ வினாடியில்‌ சென்ற தூரத்திற்கும்‌ உள்ள 
விகிதம்‌ 8: 2 ஆகும்‌. அப்‌ பொருள்‌ தன்வயமாக விழுமாறு விடப்‌ 
பட்ட உயரத்தையும்‌, அது தரையை அடையும்போது அதற்குள்ள 
வேகத்தையுங்‌ காண்க. 
ர [196 அடி; 112 அடி/வி] 
15. ஒரு கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து நிலைக்குத்தாக மேலோக்கி 
எறியப்பட்ட தொரு கல்லானது 84 வினாடிகளில்‌ பூமியில்‌ வந்து 
விழுகிறது. அதே கல்‌ கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து அதே கிசை 
வேகத்துடன்‌ நிலைக்குத்தாகக்‌ கீழ்‌ நோக்கி வீசப்பட்டால்‌ 
21 வினாடிகளில்‌ தரையை வந்து அடையும்‌. எனின்‌, கோபுரத்தின்‌ 
உயரத்தையும்‌, கல்‌. எறியப்பட்ட திசை வேகத்தையும்‌ காண்க. 
அதே கல்‌, கோபுரத்தின்‌ உச்சியில்‌ இருந்து தன்‌ வயமாக விழும்படி. 
விட்டால்‌, அது எவ்வளவு நேரத்தில்‌. தரையை வந்து அடையும்‌? 
[220; 48 அடி/வி; ¥ 85/2வி] 


16. ஒரு கோபுரம்‌ 288.அடி உயரமானது. அதன்‌ உச்சியிலிருந்து 
ஒரு பொருள்‌ தன்‌ வயமாக விழ விடப்படுகின்றது. அதே கணத்தில்‌ 
வேறொரு பொருள்‌ அதன்‌ அடியிலிருந்து நிலைக்குத்தாக மேனோக்கி 
எறியப்‌ படுகின்றது. அவை ஒன்றையொன்று அரைப்‌ பங்குத்‌ 
தூரத்திற்‌ சந்திக்கின்றன. எறியப்பட்ட பொருளின்‌ . ஆரம்ப 
வேகத்தையும்‌ , அது: இறங்கும்‌ பொருளைச்‌. சந்திக்கும்பொழுது 
அடைந்த வேகத்தையும்‌ காண்க, ்‌ 

ப பக்கு [96 அடி/வி; 0] 
17. 240 அடி உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின்‌ உச்சியிலிருந்து ஒரு 
பந்து தானாக விழும்படி விடப்படுகின்றது. அதே கணத்தில்‌ 
அதன்‌ அடியிலிருந்து வேறொரு பந்து 80 அடி/வினாடி. திசைவேகத்‌ 
துடன்‌ நிலைக்குத்தாக மேனோக்கி எறியப்படுகின்றது. அவை 
இரண்டும்‌ எங்கே, எப்போது சந்திக்கும்‌. அப்பொழுது அவற்றின்‌ 
சார்புத்‌ திசை வேகமென்ன? சல்‌ 
[96 அடி; 8 வினாடி; . 80அடி [வினாடி] 


18... ஒரு பொருளானது . ஒரு குறித்த திசை வேகத்தோடு மேன்‌ 
முகமாக. ; எறியப்படுகின்றது; அது தரையிலிருந்து 990 அடி 
உயரத்திற்கு ஏறியது முதற்கொண்டு மறுபடியும்‌ அதே புள்ளிக்குத்‌ 
திரும்பிவர 4 வினாடிகள்‌ எடுப்பதாகக்‌ காணப்படுகின்றது. அதனை 
எறிந்த வேகத்தையும்‌ அது சென்ற முழுத்தூரத்தையுங்‌ காண்க. 

I ப [286 அ|[வி; 1024அடி]. 


இயக்கவியல்‌ ' oi 


19. ஒரு பொருளானது ஒரு கோபுரத்தினது உச்சியிலிருந்து 
தானாக விழ விடப்படுகின்றது. அதே கணத்தில்‌ அதே நிலைக்‌ 
குத்துக்‌ கோட்டில்‌ அக்‌ கோபுரத்தின்‌ அடியிலிருந்து வேறொரு. 
பொருளானது அக்‌ கோபுர உயரத்திற்கே செலுத்தக்‌ கூடிய வேகத்‌ 
தோடு எறியப்படுகின்றது. அவைகள்‌ எங்கே சந்திக்கு மெனக்‌ 
காண்க, 


[கோபுரத்தின்‌ உயரத்தில்‌ கால்‌ பங்கு தூரம்‌ முதலாவது பொருள்‌ 
வி முர்திருக்கும்‌ 


20. ஒரு துகள்‌ ஓருயரம்‌ 1 லிருந்து தானாக விழ விடப்படுகிறது, 
அத்‌ தூரத்தின்‌ $ விழுந்ததும்‌ அந்த துகள்‌ விழ விடப்பட்ட அக்‌ 
கணத்திலேயே மேனோக்கி எறிந்த வேறொரு துகளைக்‌ கடக்கின்றது. 
பின்னது எவ்வுயரத்தை அடையும்‌ எனக்‌ காண்க. 


[sh] 


21. A என்னும்‌ ஒரு கல்லானது வினாடிக்கு 96 அடிவேகத்தோடு 
மேலே நிலைக்குத்தாக எறியப்படுகின்றது. & ஐ எறிந்த 4 வினாடி 
களுக்குப்பின்‌ 8 என்னும்‌ வேறொரு கல்லானது அதே 
புள்ளியிலிருந்து விழும்படி விடப்படுகின்றது. A ஆனது B ஐ 
இன்னும்‌ 4 வினாடிகளுக்குப்‌ பின்னர்‌ கடக்கு மெனக்‌ காட்டுக, 


22. 64 அடி உயரமுள்ள கோபுரத்நின்‌ அடியிலிருந்து. ஒரு 
பொருள்‌ வினாடிக்கு 64 அடி திசைவேகத்தோடு நிலைக்குத்தாக 
மேலோக்கிச்‌ . செலுத்தப்படுகிறது. 1. வினாடி கழிந்தபின்‌ 
கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து. வேறொரு பொருள்‌. தானாக விழ 
விடப்பட்டால்‌, இருபொருள்களும்‌  சந்திக்குமுன்‌ என்ன நேர 
மாகும்‌? [1 வினாடி] 


28. ஓரு கல்லானது 100 அது உயரத்திற்குச்‌ செலுத்தக்‌ கூடிய 
ஒரு வேகத்தோடு நிலைக்குத்தாக மேனோக்கி எறியப்படுகின்றது. 
2 , வினாடிக்குப்பின்‌ வேறொருகல்‌ அதே இடத்திலிருந்து அதே 
வேகத்தோடு நிலைக்குத்தாக மேனோக்கி எறியப்படுகிறது. 
அவைகள்‌ சந்திக்கும்‌ நேரத்தையும்‌ . தூரத்தையும்‌ . காண்க 
னு [8% வினாடி; 84 அடி] 
24. ஒருகல்‌ மேனோக்கி 96 அடி/வினாடி திசைவேகத்துடன்‌ வீசப்‌ 
பட்டது... 8 .வினாடிகளுக்குப்‌ பின்னர்‌, அதே இடத்திலிருந்து 
மற்றொரு கல்‌. 72 அடி. வினாடி .. திசைவேகத்துடன்‌ மேனோக்கி 
எறியப்பட்டது: : அவை எங்கே, எப்போது சந்திக்கும்‌. I 23 
க்‌ ர்‌ 4 [80 ௮ உயரத்தில்‌ 8 வினாடிக்குப்பின்‌ ] 


92. ப இயக்க விசையியல்‌ 
28, ஒரு பையன்‌ ஒரு பந்தை 14.7 மீடர்‌/ வினாடி திசை 
வேகத்தில்‌ மாடியின்‌ உச்சியிலுள்ள தன்‌ நண்பனை. நோக்கி 
எறிகிறான்‌. அதே நொடியில்‌ அந்‌ நண்பன்‌ ஒரு பந்தைத்‌ தானாக 
விழும்‌ படி விடுகிறான்‌. இரு பந்துகளும்‌ வீட்டின்‌ $ உயரத்தில்‌ 
சந்தித்தால்‌, வீட்டின்‌ உயரமென்ன 2 

[14.7 மீ 
26. வினாடிக்கு 1 அடி திசைவேகத்துடன்‌ ஒரு பொருள்‌ செங்குத்‌ 
தாக மேல்‌ நோக்கி எறியப்படுகிறது. 1 வினாடிகளுக்குப்பின்னர்‌ 
அதே இடத்திலிருந்து அதே திசைவேகத்துடன்‌ மற்றொரு பொருள்‌ 
செங்குத்தாக மேல்‌ நோக்கி எறியப்படுகிறது. முதற்‌ பொருள்‌ 


எறியப்பட்ட நொடியிலிருந்து து 9 வினாடிகள்‌ கழிந்த 


u?—g2 12 


பின்னர்‌, ௭? அடி உயரத்தில்‌ 


சந்திக்குமெனக்‌ காட்டுக. 
27. . ஒரு கிணற்றினுள்‌ விழுமாறு விடப்பட்ட ஒரு கல்‌ வினாடிக்கு 
96 அடி வேகத்தோடு அதனடியை அடை கிறது. விழ ஆரம்பித்த 
8 ஏத வினாடிக்குப்‌ பின்‌, அது நீரில்‌ விழுந்த ஒலி. கிணற்றின்‌ தலை 
மட்டத்தில்‌ கேட்கப்படுகின்றது. ஒலியின்‌ . வேகத்தைக்‌ காண்க 
க்‌ ..... 71120 அடி/வினாடி ' 
28, .கிணற்றினுள்ளே ஒரு கல்லைப்‌ போட்ட 8 வினாடிகள்‌ 
கழித்து கல்‌ தண்ணீரில்‌ விழுந்த ஒலி கேட்டது. காற்றிலே, ஒலியின்‌ 
திசைவேகம்‌ வினாடிக்கு 1152 அடி என்றும்‌, த ௪ 32 அடி [வினாடி 


என்றும்‌ கொண்டு கிணற்றில்‌ எனில்‌ ஆழத்தில்‌ தண்ணீர்‌ 
இருக்கிறதென்று காண்க. 
[144 அடி] 
29. சந்திரனின்‌ மேற்‌ பரப்பில்‌ கன்ம ஒரு பொருளின்‌ 
முடுக்கம்‌ புவியின்‌ மேற்‌ பரப்பிலுள்ளதன்‌ மதிப்பில்‌ ஆறி 
லொன்றெனக்‌ கொண்டு, சந்திரனின்‌ மேற்‌ . பரப்பிலிருந்து 
வினாடிக்கு 21 மீட்டர்‌ வேகத்தோடு மேலே நிலைக்குத்தாக எறியப்‌ 
லு ஒரு. அம்ப செல்லும்‌ உயரத்தைக்‌ காண்க. : | 
ப ப ட்‌ மீட்டர்‌] 
80. ஒரு பொருள்‌ ஒரு உயர்த்தி (180)-க்கு. ய என்னும்‌ சார்திசை 
தம்ப அவ்‌ அத்த தர்‌ மேன்‌ முகமாக எறியப்‌. 


இயக்கவியல்‌ 98 


படுகின்றது, பறப்பு நேரம்‌ 1 எனக்‌ காணப்படுகின்றது. அவ்‌ 
வுயர்த்தி அ என்னும்‌ முடுக்கத்தேடு மேன்‌ முகமாக இயங்கு 
கின்ற ச்‌ காட்டுக. 


91. ஒரு வித்தைக்‌ காட்டுபவர்‌ (2121) மூன்று பந்துகளை எந்த 
நொடியிலும்‌ ஒன்று கையிலும்‌, மற்ற இரண்டும்‌ காற்றிலும்‌ இருக்கும்‌ 
வண்ணம்‌ ஒரு கையினாலேயே இயக்க நிலையில்‌ வைக்கிறார்‌. 
ஒவ்வொரு பந்தும்‌ 16 அடி உயரத்‌ திற்கு எழும்பி ஒவ்வொன்றும்‌ 
கையில்‌ ஒரு வினாடி தங்கியிருக்கு மெனக்‌ காண்பி, 


82. ஓரிடத்தில்‌ ஒரு துகள்‌ ஒரு தூரம்‌ விழுவதற்கு எடுக்கும்‌ 
நேரம்‌ மற்றொரு இடத்தில்‌ அதே தூரம்‌ விழுவதற்கு எடுக்கும்‌ 
- நேரத்தை விட 1 வினாடிகள்‌ குறைவாகவும்‌, ஆனால்‌ முதல்‌ 
இடத்தில்‌: அடையும்‌ வேகம்‌ மற்றைய இடத்தில்‌ அடையும்‌ . 
வேகத்தைவிட ஈ அடி கூடுதலாகவும்‌ இருந்தால்‌ /[ஈ என்பது அவ்‌ 
விரு இடங்களின்‌ புவியீர்ப்புகளின்‌ பெருக்கல்‌ விருத்தியிடை 
(geometric mean) எனக்‌ காட்டுக, 

11.1. வழ வழப்பான சாய்தளத்துக்‌ கீழ்‌ நோக்குஇயக்கம்‌ : 
(Motion down a smooth inclined plane) 
படத்தில்‌ AB என்பது, கிடை தளம்‌ BC யுடன்‌ ௫ என்ற 
கோணத்தை அமைக்கும்‌ ஒரு சாய்தள த்தின்‌ நிலைக்குத்து வெட்டு 
முகமாகுக. & யிலிருந்து &C-ஐ கிடைத்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாக 
வரைக. எனின்‌, AC என்பது சாய்தளத்தின்‌ உயரத்தைக்‌ 
குறிக்கும்‌, ௧௨. ; AB=1 எனக்‌ கொள்வோம்‌. 1 என்பது அத்‌ 
தளத்திலுள்ள பொருளாகுக. 


A 


94 ப இயக்க விசையியல்‌ 


யிலிருந்து BC-க்கும்‌, AB-க்கும்‌ முறையே PM, PN என்ற 
நேர்க்குத்துக்‌ கோடுகளை வரைக. 


அங்ஙனமாக, MPN = LABC = 0 ஆம்‌. மேலும்‌ 
்‌ AC 
sin 8 ௭ இர்‌ bi! 


1 ஹம = ந ஆம்‌ 


இனி, என்ற பொருள்‌ கன்னியக்கத்தை நிறுத்தும்‌ தள 
மில்லையாயின்‌, அதுத. என்ற முடுக்கத்துடன்‌ நிலைக்குத்தாகக்‌ 
கீழே விழும்‌. I 

இப்பொழுது, த என்ற நிலைக்குத்து முடுக்கத்தை; முடுக்கவிணை 
கர விதியின்படி, சாய்‌ தளத்திற்கு இணையாகவும்‌, செங்குத்தாகவும்‌ 
பிரிக்கலாம்‌. 


ஆகவே, ஐ என்ற. நிலைக்குத்து முடுக்கம்‌. 

(1) PN என்னும்‌ திசையில்‌ அத்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தான 
ஐ ௦௦8 4 என்ற முடுக்கத்திற்கும்‌, 
(2) அத்‌ தளத்தில்‌ கீழ்‌ முகமான த 810 8 என்னும்‌ முடுக்கத்‌ 
திற்கும்‌ சமனாகும்‌. 

ஆனால்‌, தளம்‌ அதற்குச்‌ செங்குத்தான திசையில்‌ உள்ள 
இயக்கமனை த்தையும்‌ தடை செய்து விடும்‌. 


ஆகவே, அப்பொருள்‌ அதி தளத்தில்‌ இழிமுகமாக ஐ 810 ம. 
என்னும்‌ முடுக்கத்தோடு இயங்குகின்ற தென்றும்‌, அதனியக்கத்தின்‌ 
- ஆராய்வு £ யிற்குப்‌ பதிலாக 'த 8108 என்பதைப்‌ பிரதியிடுகின்ற 
வகையி. .லன்றித்‌ தானாக விழுகின்ற ஒரு பொருளின்‌ இயக்கத்‌ 
தோடு ஓஒத்திருக்கின்ற தென்றும்‌ கூறலாம்‌. 
.. இதிலிருந்து, &-யில்‌ விடப்பட்ட பொருள்‌ B-ஐச்‌ சேரும்போது 
.. அடையும்‌ திசை வேகத்தைக்‌ காணலாம்‌. 
பொருள்‌ கடந்த தொலைவு - 58 ௪ சாய்தளத்தின்‌ நீளம்‌ ௪ [ 
ஆரம்ப்‌ திசை வேகம்‌ ப“ 0: 
சாய்தளத்தில்‌ அதன்‌ முடுக்கம்‌ = gsind 
B-ஜச்‌ சேரும்போது அதன்‌ திசை வேகம்‌ ஏ எனின்‌, 
W®=o+ 2gsina-l 
Hf ; [பிரிவு 912 சமன்பாடு (2) 
ர ரா பதத கத பப ததத 


இயக்கவியல்‌ 95 


ஆனால்‌, ஜ்‌ என்பது தானே விழும்‌ ஒரு பொருள்‌ ந என்னும்‌ 
உயரத்தைக்‌ கடக்கும்போது அடையும்‌ திசை வேகமாகும்‌, 

எனவே, ஒரு சாய்தளத்தின்‌ மீது கீழ்நோக்கி இயங்கும்‌ ஒரு 
பொருள்‌ அத்‌ தளத்தின்‌ இறுதியை சேரும்போது அடையும்‌ திசை 
வேகம்‌ தானே விழும்‌ ஒரு பொருள்‌ சாய்தளத்தின்‌ உயரத்திற்குச்‌ 
சமமான உயரத்தைச்‌ செங்குத்தாகக்‌ கடக்கும்போது அடையும்‌ 
திசை வேகத்திற்குச்‌ சமமாகும்‌. 

வேறொரு வகையாகக்‌ கூறின்‌, அடைந்த வேகமானது தளச்‌ 
சாய்வை யன்றி, அப்‌ பொருள்‌ விழுந்த நிலைக்குத்‌ தூரத்தையே 
சார்ந்துள்ளது எனலாம்‌. 
குறிப்பு :-- ஆனால்‌, A8-ஐ வழுக்கிச்‌ செல்ல எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
நேரமும்‌. AC என்னும்‌ தூரத்தைத்‌ தானாக விழ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ நேரமும்‌ சமமாகாது, 


AB என்னும்‌ தூரத்தை வழுக்கிச்‌ செல்ல எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
நேரம்‌; என்பதை, 8 ய்‌ எ $ ரீ? என்னும்‌ சமன்பாட்டில்‌ 


$=], மூனு, ரீக 26, 1௪1, என்று பிரதியிட்டுக்‌ 
காணலாம்‌. 


l=igsinat,? 
ந த 0) 
AC என்னும்‌ தூரத்தைத்‌ தானாக விழ எடுத்துக்‌ கொள்ளும்‌ . . 
நேரம்‌ 1, எனில்‌, I I 
ந எ 327 ஆகும்‌, 
ந்‌ A/ ah ப A/a (2) 
8 8 


1-ம்‌, £-ம்‌ சமனல்ல என்பது வெளிப்படை. - 


கலம்‌ tt A/c Af 
-g sin a 2 
1 ப ்த்‌ 
க ப ன்‌ [VA 
sina படட 4 


1; sina 


A 


96 இயக்க விசையியல்‌. 


ரீ h 
ஆகவே, நேரங்கள்‌ சென்ற தூரங்களின்‌ விகிதத்தில்‌ உள்ளன 
என்றும்‌ காண்கிறோம்‌. 
11.2 சாய்தளத்தில்‌ மேன்முக இயக்கம்‌, 


அப்‌ பொருளானது, அத்‌ தளத்தில்‌ ஏறு முகமாக 8 என்னும்‌ 
ஆரம்ப வேகத்தோடு எறியப்பட்டால்‌, பிரிவு 10-7 (1), (1), (11) யில்‌ 
உள்ள வகையில்‌ அதனியக்க த்தைப்‌ பெறலாம்‌. 

தளத்தின்‌ மேன்‌ முகமாகப்‌ பொருளின்‌ முடுக்கம்‌ - _—ஓ5iற 6 
ஆகும்‌. 

தளத்தின்‌ மேன்முகமாக அளக்க, அப்பொருள்‌ அடைந்த 


2 அ ள்‌. ‘ 

மிகப்‌ பெரிய தூரம்‌ ௪ ச்ட்‌ ஆகும்‌; 

மேலும்‌, இத்தூரம்‌ செல்ல எடுக்கும்‌ நேரம்‌ 4 ன _ இவ்‌ 
வாறே பிறவுமாம்‌. 

i I தட்‌ ன்‌ ந ழூ? 

“குறிப்பு ்‌ சாய்தள த்தில்‌ அடைந்த தூரம்‌ /-எனில்‌, 1 ௪ காக்‌ 
2 ஸ்க= ஆ 
& 


- ஆனால்‌, 781008 = h 


3? 

22 
ஆகவே, ம மாருவிடில்‌, ॥ ஒரு மாறிலியாகும்‌. அதாவது, 
. அநேக பொருள்கள்‌, சாய்வுக்‌ கோணம்‌ வெவ்வேறாக உள்ள பல 
சாய்வுத்தளங்களில்‌. மேல்‌ நோக்கி - எறிய்ப்பட்டால்‌, அவை 
அடையும்‌. செங்குத்துயரம்‌ சமமாகும்‌. இச்சம உயரம்‌ அவைகள்‌ 
இதே திசை வேகத்துடன்‌. திரைக்குத்தாக எறிந்தால்‌ அடையும்‌ 
வ உயரமாகும்‌. ... அச் த தக வ்‌ A ல்‌ 


இயக்கவியல்‌ ப 97 
பயிற்சி 1,6 


1, ஒரு பாரமான பொருள்‌ 8 மீட்டர்‌ நீளமும்‌ 4 மீட்டர்‌ உயர 
மூள்ள ஒரு வழ வழ வழப்பான சாய்தளத்தின்‌ மீது மேலிருந்து... 
கீழே .ஒய்வினின்று வழுக்கிச்‌ செல்கின்றது. அது தரையை 
அடையும்போது . என்ன வேகங்‌ கொள்ளு மென்றும்‌, எவ்வளவு 
நரம்‌ ஆகு மென்றுங்‌ காண்க, 


14 47/10 
5 


2, ஒரு பொருள்‌ 80௦ சாய்வுள்ள வழ வழப்பான சாய்தளத்தின்‌ 
மீது கீழிருந்து மேலே வினாடிக்கு 49 மீட்டர்‌ வேகத்தோடு எறியப்‌ 
படுகின்றது. அது வ்கி சென்ற தூரத்தையும்‌ எடுத்த 
நேரத்தையுங்‌ காண்க, 

[245மீ, 10 வினாடிகள்‌] 


8. ஒரு துகள்‌ ஒரு சாய்தளத்தின்‌ மீது கீழ்‌ முகமாக உராய்வின்றி 
வழுக்குகின்றது; வழுக்கத்‌ தொடங்கிய 5-ஆவது வினாடியில்‌ 
2207-25 செ.மீ. தூரம்‌ செல்கின்றது. அத்‌ று அடி வானத்திற்கு 
என்ன சாய்வில்‌ உள்ளது. 


[809] 


4, ஒரு பொருள்‌ ஒரு தளத்தின்‌ மீது கீழ்‌ நோக்கி முடிய வழுக்கி 
வரும்‌ நேரம்‌ அப்‌ பொருள்‌ ஓய்விலிருந்து புறப்ப்ட்டு அத்‌ தளத்தின்‌ 
உயரமளவு தூரம்‌ தானாகவே விழும்‌ தேரத்தினது நாலு மடங்காயின்‌, 
அத்‌ தளத்தின்‌. உயரம்‌ அதன்‌ நீளத்திற்கு என்ன. விகிதத்தில்‌ 
உள்ளது? 


[1:4] 


5. தந்த ஒரு கிடைதளத்தை யுடைய சாய் தளங்களில்‌, உச்சியி 
லிருந்து அடிக்கு வழுக்கு நேரமானது 452 சாய்வு கோணமுடைய 
சாய்தள த்தில்‌ மிகக்குறைவாகு மெனக்‌ காண்பி. 


6, . அடி வானத்திற்கு 8! என்னும்‌ கோணத்தில்‌ சாய்ந்த ஒரு 
_ தளத்தின்‌ மீது ஒரு துகள்‌. (1) மேன்‌ முகமாகவும்‌, (11) கீழ்‌ முகமாக 
வும்‌ எறியப்‌ படுகின்றது. . ஒவ்வொரு வகையிலும்‌ ஆரம்ப வேகம்‌ 
வினாடிக்கு 16 அடி ஆயின்‌, 4 வினாடிகளில்‌ சென்ற தூரங்களையும்‌ 
அடைந்த வேகங்களையும்‌ காண்க, 


[--89$ அடி; -60$ அடி/வி; 2178 அடி; 924 அடி/வி] . 


7. ஒரு பொருள்‌ ஒரு வழ வழப்பான சாய்தள த்தின்‌ உச்சி மீது 
ஓய்விலிருந்து கீழ்‌ ந வழுக்கத்‌ தொடங்குகின்றது. அதே 
7 


98 இயக்க விசையியல்‌ 


கணத்தில்‌ வேறொரு பொருள்‌ அத்‌ தளத்தினடியிலிருந்து இரு 
பொருள்களும்‌ அரைப்‌ பங்கு தூரத்திற்‌ சந்திக்கும்படியான வேகத்‌ 
தோடு மேன்‌ முகமாக எறியப்‌ படுகின்றது. எறிந்த வேகத்தையும்‌ 
சந்திக்கும்போது அவையடைந்த வேகங்களையும்‌ காண்க. 
[ “gh, 0] 
8. ஒரு தளம்‌ 288 அடி நீளத்தையும்‌ 64 அடி உயரத்தையும்‌ 
கொண்டுள்ளது. அத்தளத்தினது நீளத்தை எவ்விதமாக மூன்று 
பங்குகளாகப்‌ பிரிக்க, அத்தளத்தினது நுனியிலுள்ள ஒரு துகள்‌ 
அம்‌ மூன்று பங்குகளைச்‌ சம நேரங்களிற்‌ செல்லும்‌, இந்நேரங்களை 
யும்‌ காண்க. 
[82 அடி, 96 அடி, 160 அடி; 8 வி] 


9. இரண்டு. பாரமான பொருள்கள்‌ ஒரு சாய்தளத்தினுடைய 
நீனத்தையும்‌, உயரத்தையும்‌ முறையே இறங்குகின்றன. 
நேரங்கள்‌ சென்ற தூரங்களின்‌ விகிதத்தில்‌ இருக்கின்றன வென்றும்‌ 
அடைந்த வேகங்கள்‌ சமமா மென்றும்‌ காட்டுக, 


10, ஒரு பாரமான பொருள்‌ தந்த ஓருயரத்தை யுடைய ஒரு வழ 
வழப்பான சாய்தளத்தின்‌ மீது கீழ்‌ நோக்கி வழுக்குகின்றது, 
இறக்க நேரமானது நிலைக்குத்திற்கு அத்‌ தளத்தின்‌ சாய்வின்‌ 
சீக்கனோடு (660801) மாறுகின்ற தெனக்‌ காட்டுக. 


11. கிடை தளத்துடன்‌ 8 கோணச்‌ சாய்வுள்ள. ஒரு சாய்‌ தளத்தின்‌ 
உயரம்‌ ௮h. அச்‌ சாய்தளத்தில்‌ மிக உயர்ந்த சாய்வுக்‌ கோட்டுடன்‌ 
கோணக்‌ சாய்வில்‌ ஒரு வழ வழப்பான வரிப்பள்ளம்‌ (௦016) 
வெட்டப்பட்டுள்ளது. ஒரு துகள்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு அவ்‌ 
வரிப்பள்ளத்தை கடந்து செல்ல எடுக்கும்‌ நேரத்தைக்‌ காண்க, 


EV 2h 0௧02௧௨ 8 | 


12, ஒரு வழ வழப்பான சாய்தள த்தின்‌ நீளம்‌ /; உயரம்‌ 1, அதன்‌ 
உச்சியிலிருந்து ஒரு பொருள்‌ நிலைக்குத்தாகத்‌ தானாக விழும்படி 
போடப்படுகிறது. அதே நொடியில்‌ வேறொரு பொருளை சாய்‌ 
தளத்தின்‌ உச்சியிலிருந்து கீழ்‌ முகமாக என்ன திசை வேகத்துடன்‌ 
செலுத்தினால்‌, இரு பொருள்களும்‌. ஏக . காலத்தில்‌ கிடைத்‌ 


்‌ தளத்தை அடையும்‌? 
ல Oh தா 
[புது] 


இயக்கவியல்‌ 99 


ட 18. ஒரு எஞ்சின்‌ 20-க்கு 1 (1 1௩20) என்னுமொரு சாய்வின்‌ 
அடிதளத்தில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு 80 அடி/வி/வி ஆகிய 
சீரான முடுக்கத்துடன்‌ சாய்வில்‌ ஏறுகிறது. இவ்வாறு ஒரு தாரம்‌ 
சென்றபின்‌ நீராவிப்போக்கு அடைக்கப்பட்டது. அப்பொழுதுள்ள 
தூண்டுவிசை காரணமாக எஞ்சின்‌ சரியாக உச்சியை அடைய 
முடிகிறது. சாய்வின்‌ நீளம்‌ 4$ மைல்‌ எனின்‌, நீராவி நிறுத்தப்பட்ட 
இடத்தைக்‌ காண்க 
[சாய்வின்‌ அடியிலிருந்து 2. மைல்‌] 
14, இரு துகள்கள்‌ 0 என்ற புள்ளியிலிருந்து ஏக காலத்தில்‌ 
ஒன்றாகப்‌. புறப்பட்டு 0 வழி நிலைக்குத்துடன்‌ ஒரே பக்கத்தில்‌ 
முறையே 80°, 80° என்னும்‌ கோணச்‌ சாய்வுகளிலும்‌, அத்துடன்‌ 
ஒரே தளத்திலும்‌ உள்ள வழவழப்பான நேர்க்கம்பிகளில்‌ வழுக்கிக்‌ 
கீழ்‌ முகமாகவும்‌ இறங்குகின்றன. அவற்றுள்‌ முதல்‌ துகளைச்‌ 
சார்த்தி இரண்டாவது துகளின்‌ சார்பு முடுக்கம்‌ ]ஜஃ-க்குச்‌ சம 
மென்றும்‌ அது நிலைக்குத்தாக இருக்கின்றதென்றும்‌ காண்பிக்க, 


12.1 தேற்றம்‌: 
ஒரு பொருளானது ஒரு நிலைக்குத்தான நெடுநிலை (vertical) 
வட்டத்தின்‌ மிகவுயர்ந்த புள்ளியிலிருந்து வரைந்த யாதேனு. மொரு 
வழவழப்பானநாண்‌ வழியே ஈழுவி விழ எடுக்கும்‌ நேரம்‌ மாறாததாகும்‌, 
. A என்பது ஒரு நிலைக்குத்தான (நெடுநிலை) வட்டத்தின்‌ மிக 
உயர்ந்தபுள்ளி யாகுக. 


- 100 இயக்க விசையியல்‌ 


AB என்பது ஒரு நேர்நிலை விட்டம்‌, AC-என்பது AB-யுடன்‌ 
0 என்ற கோணத்தை அமைக்கும்‌ ஒரு நாண்‌. 
AB = என்றும்‌, AC = x என்றும்‌ கொள்வோமானால்‌, 
x = 4d cos 9 ஆம்‌ 


A யிலிருந்து ஓய்வில்‌ புறப்பட்டு AC வழ்க இயங்கும்‌ ஒரு 
துகளைக்‌ கருதுவோம்‌. 


இப்பொழுது, 4C-யின்‌ மீது இறங்குமுகமான முடுக்கம்‌ 
= ஓ ௦5 0. A யிலிருந்து க்குச்‌ செல்ல நேரம்‌ / என்க. 
... AC-என்பது ஓய்விலிருந்து புறப்பட்டு ஐ ௦08 9 முடுக்கத்துடன்‌ 
இயங்கும்‌ ஒரு துகள்‌ ர்‌ நேரத்தில்‌ . சென்ற தூரமாகும்‌. 
x= 4 2006 017 


2 = A/ 1 அதுத Ns ட 9 2d 
g cos 8 2008 9 2 
[க்குப்‌ பெற்ற விடையில்‌, 0 இடம்‌ பெறவில்லை. 


ஆகவே, &-யிலிருந்து C-ஜ அடைய துகள்‌ எடுக்கும்‌ நேரம்‌ ' 
0: வின்‌ மதிப்பைச்‌ சார்ந்ததாகவில்லை, 


மேலும்‌, ர்‌ ௬ ய்‌ 2d என்பது A8 என்னும்‌ விட்ட த்தைக்‌ 
2 


கடந்து விழ எடுக்கும்‌ நேரமுமாகும்‌. 
(௮-து] 0-ஜச்‌ சாராது, நேர்க்குத்து ஆன &8 அளவு 
தூரம்‌ விழுகின்ற நேரத்திற்குச்‌ சமம்‌, 

ஆகவே, இவ்‌ வட்டத்தினுடைய நாண்கள்‌ அனைத்தின்‌ மீதும்‌ 
கயில்‌ தொடங்கி இறங்கு முகமாக விழக்‌ கொள்ளுங்‌ நேரங்கள்‌ 
சமமாகும்‌. 

எனவே, ஒரு துகள்‌ நிலைக்குத்தான (நெடுநிலையான ) வட்டம்‌ 
ஒன்றின்‌ எந்த நாணின்‌ வழியாகவும்‌ வட்டத்தின்‌ உச்சியிலிருந்து 
அந்‌ நாணின்‌ அடிவரை கடப்பதற்கு எடுக்கும்‌ நேரம்‌ மாருததாகும்‌. 
குறிப்பு: இதே தேற்றம்‌ ஒரு நெடுநிலை வட்டத்தின்‌ மிகத்‌ தாழ்ந்த 
புள்ளியில்முடிவடைகின்ற நாண்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ உண்மையாகுச 
மென நிரூபிக்கலாம்‌. 


நற என்பது B-யில்‌ முடியும்‌ யாதேனு ஸ்ஸ்‌ நாணென்றும்‌, 
Z ABD = ௨ என்றும்‌ கொண்டால்‌ DB = 4௦05 6ஆம்‌ 


DB வக முடுக்கம்‌ 5 = gosa ஆம்‌, 


ங்க “a 


இயக்கவியல்‌ 101 


எனவே, யிலிருந்து ஓய்வில்‌ புறப்பட்டு 1)9-யைக்‌ கடக்க 
- எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ 7 ஆனால்‌, 
dcosa = 12008 6 15 

2d 


த்‌ 124 — 
8 


8 
இந்த மதிப்பும்‌ முன்னே பெற்ற மதிப்பும்‌ ஒன்றேயாதல்‌ அறியத்‌ 
தக்கதாகும்‌, 


12.2 மிகவிரைவு இறக்கக்கோடுகள்‌ (Lines of quickest descent) 
வரையறை : 


தந்த வொரு புள்ளியிலிருந்து அதே நிலைக்குத்துத்‌ தளத்திலுள்ள 
ஒரு வனை கோட்டிற்கு ஒரு துகள்‌ மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ எந்தக்‌ 
கோட்டின்‌ வழியாக கீழ்‌ முகமாக இயங்குமோ அக்‌ கோடு அப்‌ 
புள்ளியிலிருந்து அந்த வளைகோட்டிற்குள்ள மிக விரைவு இயக்கக்‌ 
கோடு எனப்படும்‌. 


அந்‌ நேர்க்கோடானது பொதுவாகத்‌ தந்த புள்ளியிலிருந்து 
அவ்‌ வளைகோட்டிற்கு வடிவ கணித முறையாக வரையக்‌ கூடிய 
மிகக்‌ குறைந்த நீளமுள்ள கோடாக இருப்பதில்லை. 

உதாரணமாக, தந்தவொரு புள்ளியிலிருந்து . தந்தவொரு 
தளத்திற்கு. இறங்கு முகமாக இயங்க எடுக்கும்‌ நேரம்‌ மிகக்‌ 
குறைவாகும்படி உள்ள நேர்க்‌ கோடானது, தரப்பட்ட தளம்‌ 


கிடையானா லன்றி, புள்ளியிலிருந்து தடத்திற்கு வரைந்த கோடு 
செங்குத்தாகாது எனலாம்‌. 


12.3 தேற்றம்‌: 


தந்த ஒரு புள்ளி £ யிலிருந்து அதே நிலைக்குத்துத்‌ தளத்திலுள்ள 
ஒரு வளைகோட்டிற்கு வரையு மிக விரைவு இறக்கக்‌ கோடானது, 
P ஐத்‌ தனது மிக வுயர்ந்த புள்ளியாக வுடைய ஒரு வட்டம்‌ அவ்வளை 
கோட்டைத்‌ தெர்டும்‌ புள்ளி : ஆயின்‌, PQ ஆகும்‌. 

தன்‌ மிக. உயர்ந்த ' புள்ளி 1? ஆக உள்ள ஒரு வட்டம்‌ தந்து 
வளகோட்டை வெளியாக 0 வில்‌ தொடும்படி வரையப்படுக, 

அவ்‌ வளைகோட்டில்‌ வேறொரு புள்ளி ப என்பதை எடுத்து 
PQ, ஜச்‌ சேர்க்கவும்‌. சர 


PQ, எ அவ்‌. வட்டத்தை R-ல்‌ ) சத்திக்கட்டும 


102 இயக்க வின்ஸன்‌ 


PQ, >PR ஆதலால்‌ 


PQ, மீது வரிச்‌ வரும்‌ நேரம்‌ ௮ ஒPR-ன்‌ மீது இழிந்து வரும்‌ 
நேரம்‌, 


ஆனால்‌, PR-ன்‌ மீது இழிந்து வரும்‌ நேரம்‌ ௪ 50-வின்‌ மீது 
இழிந்து வரும்‌ நேரம்‌, 


ஆகவே, PQ மீது இழிந்து வரும்‌ நேரம்‌ > 70-வின்‌ மீது 
இழிந்து வரும்‌ நேரம்‌, 


0) என்பது தந்த வகாகோட்டிலுள்ள யாதேனு மொரு புள்ளி 
யாகும்‌, 


._ ஆகவே, £0ன்‌ மீது இழிந்து வரும்‌ நேரம்‌ £யிலிருந்து தந்த 
வனை கோட்டிற்கு வரையும்‌ வேறு யாதேனுமொரு நேர்க்கோட்டின்‌ 
மீது. இழிந்தேகும்‌ தோற்தினும்‌. சிநிதாம்‌, 


கிளை : _ அது. போலத்‌ தந்த வொரு வன ஷ்ப்டிலிருந்னு 
.. தந்தவொரு புள்ளிக்குரிய மிக விரைவு இயக்க . நாண்‌ தேவைப்‌ 
பட்டால்‌, தந்த புள்ளி P-ஜத்‌ தன்‌ மிகத்‌ தாழ்ந்த புள்ளியாகவுள்ள 
தொரு வட்டத்தை அவ்‌ வகாகோட்டை.0 -ல்‌ தொடும்படி வரைதல்‌ 
வ்‌ எனின்‌, QP என்பதே த்க்‌ வால்‌ 


குறிப்பு : 1 8 தவவையரன்‌ வட்டத்தின்‌ மையப்‌ புள்ளியானது P வழியே 
வரையும்‌ திலக்குத்துக்‌ கோட்டில்‌ அமையும்‌, + 


108 


p 
4/10 47 


மாதிரி 1. 

தந்த ஒரு புள்ளியிலிருந்து அதே நிலைக்குத்துத்‌ தளத்திலுள்ள 
தந்தவொரு நேர்க்கோட்டிற்கு மிக விரைவு இறக்கக்‌ கோட்டைக்‌ 
காண்க, 


P என்பது கொடுக்கப்பட்ட புள்ளி ஆகுக, 


AB என்பது தந்த நேர்க்‌ கோடாகுக. 


A 


104 இயக்க விசையியல்‌ 


யிலிருந்து கிக்கு மிக விரைவுக்கோட்டைக்‌ காண, Pஜ மீக 
வுயர்ந்த புள்ளியாகக்‌ கொண்ட ஒரு வட்டத்தை AB என்னும்‌ நேர்க்‌ 
கோட்டைத்‌ தொடும்படி நாம்‌ வரைய வேண்டும்‌. 


இதைப்‌ பின்வருமாறு செய்யலாம்‌. 
P என்னும்‌ புள்ளி வழி PC என்னும்‌ கிடைக்கோட்டை வரை, 


இது A8Bஐ யில்‌ சந்திக்கட்டும்‌. 


தேவைப்படும்‌ வட்டத்திற்கு, 1 மிக வுயர்ந்த புள்ளியாதலால்‌ 
PC என்பது வரையப்பட விருக்கும்‌. வட்டத்திற்குத்தொடு 
கோடாகும்‌, 

வட்டம்‌ AB யையுந்‌ தொடவேண்டும்‌, ஆகவே, C8 யும்‌ வட்‌ 
டத்திற்குத்‌ தொடு கோடாக அமையும்‌, தொடு புள்ளி 0 எனின்‌, 
CQ = CP ஆகும்‌. 


எனவே, (யிலிருந்து CQ ஜ மே க்குச்‌ சமமாகக்‌ குறி, 


இனி, PQ என்பதே நமக்குத்‌ தேவையான மிக விரைவு 
இறக்கக்‌ கோடாகும்‌, 


மாதிரி 2, 
தந்த ஒரு புள்ளியிலிருந்து அதே நிலைக்குத்துத்தள த்திலுள்ள 


(Vertical Plane) தந்த வொரு வட்டத்திற்கு மிக விரைவு . இறக்கக்‌ 
கோட்டைக்‌ காண்க. 


Pp 


இயக்கவியல்‌ 108 
கொடுக்கப்பட்ட வட்டத்தின்‌ மையம்‌ 0 ஆகுக, 
R என்பது வட்டத்தின்‌ மிகத்‌ தாழ்ந்த புள்ளி ஆகுக, 


.... PR ஐச்‌ சேர்க்கவும்‌. இது வட்டத்தை மறுபடியும்‌ வில்‌ வெட்டு 
தாகுக, 


எனின்‌, 10 என்பதே வேண்டிய கோடாகும்‌. 
நிறுவல்‌ ்‌] 


0(வை இணைக்குங்‌ கோடு P வழியாக வரையப்படும்‌ நிலக்‌ 
குத்துக்கோட்டை 6-ல்‌ சந்திக்கட்டும்‌. 


R, வட்டத்தின்‌ தாழ்ந்த புள்ளியாதலால்‌, 0% நிலைக்குத்தாக 
இருக்கும்‌. ள்‌ னவர்‌ 
ஃ9 Il CP | 
உ 2CPQ= Z ORQ (ஒன்று விட்ட கோணங்கள்‌) 

௪ 4 COP (குத்தெதிர்கோணங்கள்‌) 
 CQ=CP 


எனவே, C ஜ மையமாகவும்‌, CP ஐ ஆரையாகவும்‌ கொண்ட 
வட்டம்‌ வழியே செல்லும்‌. 


மேலும்‌, இருவட்டங்களின்‌ மையங்களுக்கு இடையே யுள்ள 
தூரம்‌=0C=0Q+0C 
௩ இரு ஆரைகளின்‌ கூட்டுத்‌ தொகை. 


ஆகவே, ம ஐ மையமாகவுங்‌ (ஐ ஆரையாகவும்‌ கொண்ட, 
வட்டமானது கொடுத்த வட்டத்தை 0-ல்‌ தொடும்‌. 


மேலும்‌, PC என்பது நிஸைக்குத்தாக கீழ்‌ முகமாக இருப்பதால்‌, 
P என்பதுதான்‌ தேவைப்படும்‌ வட்டத்தின்‌ மிகவுயர்ந்த புள்ளி 
யாகும்‌. ல்‌ ்‌ 


PQ என்பதுதான்‌ மிக விரைவுக்‌ கோடாகும்‌, 


106 


| ்‌ ்‌ 
இயக்க விசையியல்‌ 


U5 


குறிப்பு: - யானது தந்த வட்டத்திற்குட்‌ கிடக்குமாயின்‌ ஐ மிக 
வுயர்ந்த புள்ளியோடு * இணைத்துப்‌ பரிதியை 0-ல்‌ சந்திக்கும்படி 
நீட்டுக, அப்பொழுது PQ என்பதே வேண்டிய கோடாகும்‌. 


பயிற்சி. 1-7 


(1) தந்த ஒரு நெடுநிலை வட்டத்திலிருந்து அதே. தளத்தி 
லுள்ள தந்த ஒரு புள்ளிக்கு மிக விரைவு இறக்கக்கோடு காண்க, 


(2) ஒரு வட்டத்தின்‌ மிக வுயரப்புள்ளியை விட அதிக உயரத்‌ 
தில்‌ வட்டத்திற்கு வெளியேயுள்ள ஒரு புள்ளியிலிருந்து அவ்‌ வட்டத்‌ 
திற்கு வரையக்கூடிய மிக மெதுவு இறக்கக்‌ கோட்டை (line of 
slowest descent) காண்க, 


(ஐ AB என்பது நிலைக்குத்தான (நெடுநிலையான ) தளத்தை 
யுடைய ஒரு வட்டத்தினது. நிலைக்குத்தான நேர்நிலை வட்டம்‌, 
PQ என்பது AB-க்கு 0. என்றும்‌ கோணச்சாய்விலுள்ள ஒரு 
விட்டம்‌. 10 ஐக்‌: கீழ்‌ முகமாகக்‌ கடக்கும்‌ நேரம்‌ AB ஐக்‌ கீழ்முக 
மாகக்‌ கடக்கும்‌ . நேரத்தின்‌ இருமடங்காகும்படி 0 வைக்‌ காண்க. 


(4) ஒருதுகள்‌ ஒரு நிலைக்குத்தான வட்டத்தின்‌ நாணை 
ஒரு கிடைவிட்டத்தின்‌ முனை யொன் றிலிருந்து புறப்பட்டுக்‌ கீழ்‌ 
முகமாக கடக்கும்‌: நேரம்‌. நிலைக்குத்திற்கு நாணின்‌  சாய்வினது 
தாஞ்சனின்‌ (tangent) வர்க்க” மூல.த்தொடு . மாறுகின்ற - தெனக்‌ 
. காட்டுக, டர ப க்ப்‌ பாதத்‌ த்தது வ்‌ தறல 


இயக்கவியல்‌ 107 


(5) பல வழவழப்பான கோல்கள்‌ ஒரு புள்ளி &-ல்‌ சந்திக்‌ 
கின்றன. அவற்றின்‌ மீது வைத்துள்ள வளையங்கள்‌ யிலிருந்து 
ஒரு சேரப்‌ புறப்பட்டுக்‌ கீழ்முகமாக நழுவுகின்றன. நேரம்‌ ₹-ன்‌ 
பின்‌ அவ்வனையங்கள்‌ எல்லாம்‌ 12/4 என்னும்‌ ஆரையையுடைய 
ஒரு கோளத்தின்‌ மீது இருக்கின்றனவெனக்‌ காட்டுக. 


(6) ஒரு பொருள்‌ ஒரு நிலைக்குத்குத்து (நெடுநிலை) வட்டத்தில்‌ 
அதன்‌ மிகத்தாழ்ந்த புள்ளியிலே முடிவடைகின்ற வழவழப்பான: 
நாண்கள்‌ மீது கீழ்‌ முகமாக இயங்குகின்றது. மிகத்தாழ்ந்த புள்ளி 
யை அடைந்தபோதுள்ள வேகம்‌ அந்நாணினது நீளத்தோடு மாறு 
கின்றதெனக்‌ காட்டுக. 


(அ-து) வேகங்கள்‌ நாண்களின்‌ நீளத்திற்கு நேர்விகிதத்தி 
லிருக்கின்றன என்று காட்டுக. 


(7) இரண்டு வட்டங்கள்‌ ஒன்றை யொன்று தமது மிகவுயர்ந்த 
அல்லது மிகத்‌ தாழ்ந்த புள்ளிகளிலே தொட, ஒரு நேர்க்கோடா 
னது இரு வட்டங்களையும்‌ சந்திக்கும்படி அப்புள்ளி வழியாக 
வரைப்பட்டால்‌, அவ்‌ வட்டங்களிடைக்‌ கிடக்கும்‌ வெட்டுத்‌ துண்‌ 
டின்‌ மீது ஓய்விலிருந்து இயங்கும்‌ நேரம்‌ மாறாதெனக்காட்டுக. 

(8) ஒரு செங்கோண முக்கோணம்‌ அதன்‌. பக்கங்களில்‌ 
ஒன்று மேனோக்கி நிலைக்குத்தாக இருக்கும்‌ வண்ணம்‌ வைக்கப்‌ 
படுகிறது. அதன்‌ கர்ணத்தில்‌ எப்‌ புள்ளியிலிருந்து செங்கோணப்‌ 
புள்ளிக்கு ஒருதுகள்‌ இறங்குமுகமாக இயங்கும்‌ காலம்‌ மிகக்‌ குறை 
வாக இருக்கின்றதோ அப்புள்ளியின்‌ நிலையைக்‌ காண்க. 


(9) அச்சு செங்குத்தாகவும்‌, உச்சி மேல்‌ நோக்கியும்‌ உள்ள 
ஒரு பரவளைவின்‌ (325018) குவியத்தி (1௦006) லிருந்து ஒருதுகள்‌ 
ஓய்விலிருந்து புறப்படுகிறது. பரவனைவிற்குள்ள அத்துகளின்‌ மிக 
விரைவு இறக்கக்கோட்டின்‌ நீளம்‌ பரவனைவின்‌ நேரகலத்திற்குச்‌ 
(Latus rectum) சமம்‌ எனக்‌ காட்டுக. 


108 செல்லியக்கவியல்‌ 


மாங்கனீஸ்‌,மாரிப்டினம்‌ முதலிய உலோகங்கள்‌ சேர்ந்தோ 
சேராம3லோ இருக்கலாம்‌. 


3. சாதாரணமாக மெக்னீசியம்‌ அபனிகளோடு சேர்ந்துள்ள 
டைஃபாஸ்போ தையமின்‌ (phospho thiamine) 


4. பைரிடாக்சால்‌ஃபாஸ்பேட்டும்‌ (றyரidoxal phosphate) 
அதைச்‌ சேர்ந்தவையும்‌. 
மேற்‌ குறிப்பிடப்பட்ட புரோஸ்தெடிக்‌ தொகுதிகளின்‌ செயல்‌ 
முறை ஒரளவுக்கு அறியப்பட்டூுள்ளது. 


புரோஸ்தெடிக்‌ தொகுதியை உடைய ஒரு நொதியின்‌ 
புரோட்டீன்‌ பகுதி அப்போநொதி (௮aறpoenzyme) எனப்படும்‌. 
இரண்டும்‌ சேர்ந்த முழு நொதியும்‌, ஹோலோ நொதி (1௦1௦20- 
36) அல்லது இணைபுரோட்டீன்‌ (Conjugated protein) எனப்‌ 
படுகிறது. இப்படிப்பட்ட நொதிகளின்‌, அப்போ தொதியோ, 
புரோஸ்தெடிக்‌ தொகுதியோ தனித்‌ தனியாக இருந்தால்‌ அவை 
கிரியாவூக்கியாகச்‌ செயல்படமுடிவதில்ல்‌. பல ஹோலோ 
நொதிகளின்‌ புரோஸ்தெடிக்‌ தொகுதிகள்‌ ஒன்றாகவே இருக்கலாம்‌ 
இருந்தபோதும்‌ அவை வெவ்வேறு வேதிக்‌ கிரியைகளுக்குக்‌ 
கிரியாவூக்கிகளாகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட வேதிப்‌ 
பொருளின்‌ குறிப்பிட்ட கிரியைக்கு மட்டும்‌ கிரியாவூக்கியாகும்‌ 
தன்மை அந்நொதியின்‌ புரோட்டீன்‌ தொகுதியையே சார்ந்த 
தாகுமெனத்‌ தெரிகிறது. 


புரோஸ்தெடிக்‌ தொகுதிகள்‌ இரு பெரும்‌ பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன. ஒன்று முடுக்கிகள்‌ (&௦4484015) என்றும்‌ 
மற்றொன்று கூட்டுக்காரணிகள்‌ (001800008) அல்லது கூட்டு 
நொதிகள்‌ (மேஙஐு%) என்றும்‌ குறிப்பிடப்படுகின்‌ றன. 
பொதுவாக ஒரு உலோகம்‌ புரோஸ்தெடிக்‌ தொகுதியாக இருந்‌ 
தால்‌ அது முடுக்கி எனப்படும்‌. இந்த உலோகத்தைப்‌ பிரித்து 
விட்டால்‌ அந்தொதி முற்றிலும்‌ செயலிழந்துவிடுகிறது. இந்த 
முடுக்கிகள்‌ நொதிகளைக்‌ குறிப்பிட்ட வேதிப்பொருள்‌ களோடு 
இணைப்பதற்குப்‌ பயன்படுபன வாகும்‌ என்று பலரால்‌ கருதப்படு 
கிறது. உலோக முடுக்கிகள்‌ ஈடுபடும்‌ சில நொதிக்கிரியைகள்‌ 
கீழ்வரும்‌ பட்டியல்‌ 6.2ல்‌ காட்டப்பட்டுள்ளது. 


பட்டியல்‌ 6.2 
உலோகம்‌ என்சைம்களும்‌ கிரியையும்‌ 
1. மெக்னீசியம்‌ ஃபாஸ்படேஸ்சள்‌ (ஒPhosphatases) ATP 


கிரியைகள்‌, குளோரோஃபில்‌ ' 


9, இயக்கவியல்‌ விதிகள்‌ 
(Laws of Motion) 


1.1 முன்னுரை 


சென்ற அத்தியாயத்தில்‌ பொருள்களின்‌ இயக்கத்தைப்‌ பற்றி 
ஆராய்ந்தோம்‌. ஆனால்‌, இயக்கத்திற்குக்‌ காரணமாகும்‌ விசை 
யைப்‌ பற்றிக்‌ கருதவில்லை. 'இவ்வத்தியாயத்தில்‌ துகளின்‌ 
இயக்கத்திற்குக்‌ காரணமாகும்‌ விசையைப்‌ பற்றியும்‌ அவ்‌ விசைக்‌ 
கும்‌, துகளின்‌ இயக்கத்திற்கு முள்ள தொடர்புகளைப்‌ பற்றியும்‌ காண்‌ 
போம்‌. ட 

விசையைப்‌ பற்றிய வனரயறை, அவ்விசைக்கும்‌ துகளின்‌ 
இயக்கத்திற்கு முள்ள தொடர்பு ஆகியவற்றைப்‌ பற்றி அணைப்‌ 
விதிகள்‌ நமக்குக்‌ கூறுகின்றன. 

இவ்வியக்க விசையில்‌ விதிகள்‌ சில: அடிப்படை மெய்ம்மைகளை 
ஆதாரமாகக்‌ கொண்டுள்ளன, இவீற்றை நேரடியாக நிரூபிக்கக்‌ 
கூடிய எந்தவித சோதனையும்‌ கிடையாது, 

இவைகளை முறையான வடிவில்‌ முதன்‌ முதலாக வெளியிட்ட 
பெருமை நியூட்டனை சாறும்‌. 


1.2 நிறையும்‌ (148) எடையும்‌ (Weight) 

ஒரு பொருளானது புவியை நோக்கி வெற்றிடத்தில்‌ விழும்படி 
விடப்பட்டால்‌ அது ஒரு சீரான முடுக்கத்துடன்‌ இயங்குகிறதென 
முதல்‌ அத்தியாயத்தில்‌ பார்த்தோம்‌. 

இந்த முடுக்கம்‌. புவியீர்ப்பு விசையினால்‌ நிகழ்கிறது. ஒரு 
பொருளின்‌ £ எடை” (Weight) என்பது அப்பொருனைப்‌ பூமியை 
நோக்கி . இழுக்கும்‌ சக்தியின்‌ அளவு. ஆகும்‌. அதாவது, அப்‌ 
பொருளைப்‌ புவி யீர்க்கும்‌ விசையாகும்‌, ப 


110 இயக்க விசையியல்‌ 


புவியீர்க்கும்‌ முடுக்கம்‌ எல்லா விடங்களிலும்‌ ஒன்றாக ஓத்து 
இருப்பதில்லை, இதன்‌ _மஜிப்புக்‌ கடல்‌ மட்டத்தில்‌ பூமியின்‌ நடு 
வரைக்கும்‌ அருகில்‌ மீச்சிறு மதிப்பையும்‌, துருவங்களுக்கு அருகே 
மீப்பெறு மதிப்பையும்‌ அடைகிறது. 

எனவே, ஒரு பொருளின்‌ எடையும்‌ நடுவரைக்கு அருகில்‌ 
மீச்சிறு மதிப்பையும்‌, துருவங்களுக்கருகே மீதுபெரு மதிப்பையும்‌ 
பெறும்‌, 

வில்‌ தராசு (றாiறஜ balance) இந்த எடையை அளப்ப தற்குறிய 
கருவியாகும்‌. இதில்‌ ஒரு பொருளின்‌ எடை, தராசின்‌ வில்லை 
ஏதோ ஓரளவு இழுத்து நீட்டுவதறகு வேண்டிய விசையுடன்‌ ஒப்‌ 
பிடப்படுகின்றது, 

வில்தராசை வெவ்வேறிடங்களுக்கு எடுத்துச்‌ சென்றால்‌ பொரு 
ளின்‌ எடையிடந்தோறும்‌ மாறுவதைக்‌ காணலாம்‌. 

ஒரு பொருள்‌ தானாக விழும்பொழுது அதனுடைய எடை 
அதன்மேல்‌ செயல்பட்டு, அதனால்‌ ஏற்படும்‌ விசையின்‌ காரணமாக 
அப்பொருளிடத்து முடுக்கம்‌ ஏற்படுகிறது, 

அப்பொருள்‌ பூமியில்‌ விழுந்து நகராமல்‌ நின்று தரையில்‌ 
'ஓய்விலிருப்பினும்‌ அப்பொருன்‌ எடை அதில்‌ செயல்பட்டுக்கொண் 
டிருக்கிறது. ஆனால்‌, அப்பொருளின்‌ மேல்‌ தரையின்‌ எதிர்த்தாக்‌ 
கத்தின்‌ காரணமாக இயக்கம்‌ தடைபடுகிறது. 
நிறை (Mass) - 

தரப்பட்ட ஓரு பொருளின்‌ எடை வும்‌, புவியீர்ப்பு, ஐம்‌ 
நேர்‌ விகிதத்திலிருக்கின்றன , 


அதாவது, தரப்பட்ட ஒரு பொருளுக்கு 14/2 என்னும்‌ விகிதம்‌ 
எந்த இடத்திலும்‌ ஒரு மாறிலியாகும்‌. 

பொருத்தமான அலகுகள்‌ தேதர்ந்தெடுக்கப்பட்டபின்‌, ஒரே 
பொருளுக்கு எவ்விடத்திலும்‌ மாறிலியாக இருக்கும்‌ ¥/ஐ - என்ற 
விகிதத்தை, அப்‌ பொருளின்‌ நிறை (1889) என வழங்குகிறோம்‌. 

ஒரு - பொருளின்‌ நிறை, அதன்‌ கன பரிமாணம்‌, அத்ன்‌ 
கட்டமைப்பு போன்றவற்றைச்‌ சார்ந்திருந்தாலும்‌, பிரபஞ்ச த்தில்‌ 
அப்‌ பொருளின்‌ நிலையைப்‌ பொறுத்ததாயில்லை, 

ஆகவே, ஒரு பொருளின்‌ எடை (ஜம்‌) இடத்துக்கு . இடம்‌ 
மாறினும்‌, அப்‌ பொருளின்‌ நிறை (4885) இப்‌ பிரபஞ்சத்திவ்‌ எந்த 
இடத்திலும்‌ மாருத தொன்றாகவே இருக்கும்‌. 

இரண்டு பொருள்களின்‌ கள்‌ லக கட்த சாஜன்‌ 
தராசு பயன்படுகிறது. 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 111 


சாதாரண தராசில்‌ நிறுக்கும்போது, இரண்டு பொருள்களின்‌ 
எடைகளைத்‌ தான்‌ நாம்‌ ஒப்பிடுகிறோம்‌. 


ஆனால்‌, அவை இரண்டும்‌ ஒரே இடத்தில்‌ இருப்பதால்‌, உ-ன்‌ 
மதிப்பு இரண்டுக்கும்‌ ஒன்றே யாகும்‌. அதனால்‌, அவைகளின்‌ 
நிறைகளும்‌ ஒப்பிடப்படுகின்றன. ஆகையால்‌, சாதாரண தராசில்‌ 
திறுத்தால்‌, ஒரு பொருளின்‌ நிறை இப்‌ பிரபஞ்சத்திலே எந்த இடத்‌ 
திலும்‌ ஒன்றாகவே இருக்கும்‌. 


. குறிப்பு ;- நடைமுறையில்‌, ஒரு பொருளின்‌ நிறையை நிர்ணயம்‌ 
செய்து அதையே அப்‌ பொருளின்‌ எடை என்று கூறுகிறோம்‌. இது 
கணித நூல்‌ முறைப்படி தவறாகும்‌. 


1.3 உந்தம்‌ (Momentum) 


.. ஒரு பொருள்‌ மெதுவாக இயங்குவதை விட வேகமாக இயங்கு 
வதற்கு அதிக ஆற்றல்‌ தேவை, எனவே, ஒரு பொருளில்‌ வேக 
மாற்றத்தை ஏற்படுத்த தேவையான ஆற்றல்‌ (1) அப்‌ பொருளின்‌ 
நிறையின்‌ மீதும்‌, (11) அதில்‌ உண்டாக்க வேண்டிய வேக மாற்றத்‌ 
தின்‌ மீதும்‌ சார்ந்திருக்கிறது. அது இவ்விரண்டிற்கும்‌ ஏற்ப நேர்‌ 
விகிதமாக விருக்கும்‌. எனவே, ஆற்றலால்‌ பொருளில்‌ ஏற்படும்‌ 
விளைவை அதன்‌ நிறையையும்‌, வேகத்தையும்‌ பெருக்கி வந்த 
தொகையால்‌ குறிப்பிடுவோம்‌, இத்‌ தொகைக்கு உந்தம்‌ 
(Momentum) என்று பெயர்‌. 


ஒரு பொருளின்‌ நிறை 7 என்றும்‌, அதன்‌ திசைவேகம்‌ u 
என்றும்‌ கொண்டால்‌, அப்‌ பொருளின்‌ உந்தம்‌ /ம ஆகும்‌, இது 
ப வின்‌ திசையில்‌ செயல்படும்‌. 


1.4 உந்த அலகு 


திசை வேகத்துடன்‌ இயங்கும்‌ ஓரலகு நிறையுள்ள பொருளின்‌ 
உந்தமே ஒரும உந்த 'அலகு (பற momentum) ஆகும்‌, உந்த 
அலகுக்குத்‌ தனிப்‌ பெயர்‌ யாதும்‌ இல்லை. 


மெட்ரிக்‌ திட்டத்தில்‌, வினாடிக்கு ஒரு செ.மீ திசை வேகத்துடன்‌ 
இயங்கும்‌ ஒரு கிராம்‌ நிறையுள்ள பொருளின்‌ உந்தமே ஒரும உந்த 
அலகு ஆகும்‌. அதாவது கிராம்‌- செ,மீ/வி, 


பிரிட்டிஷ்‌ முறையில்‌ பவுண்டு-அடி/வி. உந்த அலகு ஆகும்‌ 
(உ-ம்‌) 20 கிராம்‌ நிறையுள்ள பொருள்‌ வினாடிக்கு 100 செ.மீ. 
திசை வேகத்துடன்‌ இயங்கினால்‌, அதன்‌ உந்தம்‌ ௪ 80% 100 
எ 2000 செ,மீ-கிராம்‌ அலகுகளாம்‌, : 


112 இயக்க விசையியல்‌ 


50 பவுண்டு நிறையுள்ள பொருள்‌ வினாடிக்கு 80 அடி திசை 
வேகத்தில்‌ இயங்கினால்‌ அதன்‌ உந்தம்‌ - 50%80 --1000 பவுண்டு- 
அடி அலகுகளாம்‌, 


1,5 உந்தம்‌ ஒரு க்‌: 


'திசை வேகத்திற்குத்‌ திசை யுண்டு, ஆகையால்‌, திசை 
வேகத்தை உடன்‌ கொண்ட உந்தத்திற்கும்‌ திசையுண்டு, 


ஆகையால்‌, உந்தம்‌ ஒரு வெக்டராகும்‌, 
ஒரு திசையில்‌ இயங்கும்‌ பொருளின்‌ உந்தத்தை மிகைக்குறி 
யுடன்‌ கொண்டால்‌, எதிர்த்‌ திசையில்‌ இயங்கும்‌ பொருளின்‌ 
உந்தத்தை க்‌ குறைக்‌ குறியுடன்‌ குறிக்க. வேண்டும்‌. 
ஒரே திசையில்‌ இயங்கும்‌ பல பொருள்களின்‌ உந்தங்களக்‌ 
குறியியல்‌ முறைப்படிக்‌ கூட்டலாம்‌. 


1.6 இப்பொழுது நியூட்டனின்‌ இயக்க விதிகளெனப்‌ பட்டன்‌ 
கூறப்படும்‌ மூன்றனைப்‌ பற்றி விவரிக்கலாம்‌ . 


முதலிரண்டும்‌ ஏறத்தாழ கி.பி. 1590-ஆண்டிலே கலிலியோ 
(Galileo) என்பவரால்‌ வெளியாக்கப்பட்டன. மூன்றாவது விதி 
தன்‌ பல வடிவிங்களுட்‌ சிலவற்றில்‌ Hooke, Huyghens, Wallis, 
றற. என்பவர்க்கு, நியூட்டனின்‌ “ஒரர்றஎiறia* என்னும்‌ நூல்‌ 
வெளிப்படும்‌ முன்னரேயே தெரிந்திருந்தது. 

இவ்‌ விதிகள்‌ 1686-ஆம்‌ ஆண்டு வெளிப்‌ படுத்தப்பட்ட 
“Principia” (மூல உண்மைகள்‌) என்னும்‌ நூலிலே நியூட்டனாலே 
முறைமையான வடிவிற்‌ கூறப்பட்டன. அவைகள்‌ . பின்‌ வருமாறு 


விதி] 

ஒவ்வொரு பொருளுந்‌ தனக்குப்‌ புறம்பாச வுள்ள தொரு விசை 
யால்‌ தாக்கப்பட்டு. முடுக்கப்பட்டாலன்றித்‌ தன து ஓய்வு நிலையிலேயோ 
அல்லது ஒரு நேர்க்கோட்டிலுள்ள சீரியக்க நிலையிலேயோ தொடர்ந்‌ 


திருக்கும்‌. 
விதி 11 

ஒரு பொருளின்‌ உந்த மாறுபாடு வீதமானது அதன்‌ மீது செயல்‌. 
படும்‌ விசைக்கு நேர்‌ விகித சமமாய்‌ அமைவதோடு, இவ்‌ விசை 
செயல்படும்‌ திசையிலேயே உந்த ம்ர்த்த்‌ ஏற்படும்‌. 
விதி 111 

ஒவ்வொரு விசைத்‌ தாக்கத்திற்கும்‌, ஒரு சம வெதிர்‌ விசைத்‌ 
தாக்கம்‌ உண்டு. - 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 119 


இம்‌ மூன்று விதிகட்குந்‌ திட்டமாய்‌ முறையான நிரூபணம்‌ 
யாதும்‌ பரிசோதனை முறையாலேனும்‌, பிற முறையாலேனுங்‌ 
கொடுத்தல்‌ இயலாது. எனினும்‌, மேற்‌ கூறிய மூன்று விதிகளும்‌ 
இயக்க விசை யியலுக்கு அடிப்படையானவை யாகும்‌, இந்த இயக்க 
விசையியலையே மூலமாக வானியல்‌  (A5ரர0ரoறy) கொண்டுள்ளது. 
இப்பொழுது, வானியற்‌ கொள்கையிலிருந்து பெற்ற பலன்களும்‌, 
கண்டு பதிவு செய்யும்‌ வானியல்‌ நிகழ்ச்சிகளும்‌ முற்றும்‌ பொருந்திக்‌ 
காணப்படுகின்றன. உதாரணமாக, மாலுமிப்‌ பஞ்சாங்கம்‌ 
(Nautical Almanac)  நாலாண்டுக்கு: முன்னமே வெளியிடப்‌ 
படுகின்றது. அதன்கண்‌ சந்திரனின்‌ இயக்கமுங்‌ கோள்களி னியக்க 
மும்‌ முன்னதாகத்‌ தரப்படுகின்றன. சூரிய சந்திர கிரகங்களானவை 
நிகழும்‌ நேரங்களும்‌, இடங்களும்‌ வானியல்‌, கணக்கீடுகளி னுதவி 
யால்‌ முன்னதாகவே அறிவிக்கப்‌ படுகின்றன. அதில்‌ கூறப்படும்‌ 
முன்‌ தெரிவிப்புகள்‌ என்றுந்‌ திருத்தமானவை என்று நிகழ்ச்சிகள்‌ 


நிரூபிக்கின்றன. எனவே, நியூட்டனின்‌ இயக்க விதிகளின்‌ 
உன்மையை இயற்கையே உண்மை என்று நிறுவுகின்றது. 


இப்பொழுது இவ்‌ விதிகளின்‌ உட்‌ பொருள்‌ பற்றி இங்கு 
விளக்குவோம்‌. 


1.7 முதல்‌ விதி: 

எந்தப்‌ பொருளும்‌ அது வைக்கப்பட்ட இடத்தில்‌ அப்படியே. . 
இருக்கும்‌ என்பது தெளிவு. அதன்மேல்‌ ஏதாவது. ஒரு விசை 
இயங்கினால்தான்‌ அது நகரும்‌. ஆதலால்‌, ஒரு பொருளின்‌ ஓய்வு 
நிலையை மாற்றுவது. அதன்மேல்‌ செயல்படும்‌ விசையே யாகும்‌. 

மேலும்‌, இவ்‌ விதியின்படி. சீரான . திசைவேகத்துடன்‌ ஒரு 
நேர்க்கோட்டில்‌ இயங்கும்‌ ஒரு பொருள்‌ புறவிசை யொன்று புகுந்து 
செயல்பட்டாலன்‌ நி அதே நேர்க்கோட்டில்‌ அதே திசை வேகத்‌ . 
துடன்‌ அது இயங்கிக்‌ கொண்டே. யிருக்கும்‌. ஆனால்‌,இது தெளிவாக 
இல்லை. ஏனெனில்‌, புற விசை. செயல்‌ படாத. இயக்கம்‌ எதுவுமே 
.. இல்லை. புவியீர்ப்பு விசை, உராய்வு முதலிய விசைகள்‌ எங்கும்‌ 
இயங்கிக்‌ கொண்டே. . இருக்கின்றன. உராய்வு இல்லை என்று 
கற்பனை செய்து கொண்டால்‌ இவ்‌ விதி தெளிவாகும்‌. உதாரணமாக, 
ஒரு சமதளமான கண்ணாடிப்‌ . பரப்பின்மேல்‌ ஒரு. பனிக்கட்டித்‌ 
துண்டைத்‌ தள்ளினால்‌ அது நிற்காமல்‌ சென்று கொண்டே இருக்கு 
மென்று ஊகிக்கலாம்‌. இவ்‌ விதியை அன்றாட நிகழ்ச்சிகளிலிருந்தும்‌ 
அறியலாம்‌. ஓடிக்கொண்டிருக்கும்‌ பஸ்‌ சட்டென்று நின்று 
விட்டால்‌ அதனுள்ளே காலூன்றி வீற்றிருக்கும்‌ பிரயாணி முன்‌ 
நோக்கித்‌ தள்ளப்படுவதைப்‌ பார்க்கிறோம்‌. ஏனெனில்‌, வண்டி 


114 ல 4 இயக்க விசையியல்‌ 


நின்றதும்‌ வண்டியுடன்‌ பிரயாணிபின்‌ அடிப்பாகமும்‌ நின்றுவிட, 
உடலின்‌ மேற்பாகம்‌ மட்டும்‌ முன்‌ நோக்கிச்‌ செல்ல முயலுவதால்‌, 
வண்டியோடிய திசையிலேயே முன்‌ நோக்கி விழுகிறார்‌. இதே 
போல்‌, பிரயாணி ஒருவன்‌ வேகமாக ஓடும்‌ வண்டியிலிருந்து 
இறங்கினால்‌, அவனது கால்கள்‌: தரையைத்‌ தொட்டவுடன்‌ அவன்‌ 
பொதுவாகக்‌ கீழே விழுகிறான்‌. அவனுடைய பாதங்கள்‌ தரையைத்‌ 
தொட்டவுடன்‌ ஓய்வடைகின்றன. ஆனால்‌, அவனுடலின்‌ மேற்‌ 
பகுதியில்‌ ஒரு விசையுந்‌ தாக்காமையால்‌, அது முன்‌ போல இயங்கு 
கிறது, அதனால்‌ அவன்‌ தரையில்‌ விழுகிறான்‌. ஆனால்‌, இறங்கிய 
வுடன்‌ அவன்‌ வண்டி செல்லும்‌ திசையில்‌ சற்று ஓடுவானானால்‌, 
. அவனுடைய பாதங்கள்‌ திடீரென்று நிறுத்தப்படுவதில்லை, எனவே, 
அவனும்‌ கீழே விழுவதில்லை. 


இவ்‌ விதியிலிருந்து எப்பொருளும்‌ தன்‌ நிலையைத்‌ தானா 
கவே மாற்றிக்‌ கொள்ள முடியாது என்பது தெளிவாகிறது 


பொருள்கள்‌ தம்மிடத்திலுள்ள இயக்கத்தைத்‌ தாமாகவே 
மாற்றிக்‌ கொள்ள வியலாத குணத்தையே பொருள்களின்‌ “நிலைமம்‌ 
அல்லது ₹சடத்துவம்‌' . (ரக) என்று கூறுவார்கள்‌. பொருள்‌ 
களுக்கு இந்த “நிலைமம்‌' என்னும்‌ பண்பு உண்டு என்பதையே 
முதல்‌ விதி கூறுகிறது. 
| மேலும்‌, வெளியிலிருந்து ஒரு விசை செயல்‌ பட்டால்தான்‌ ஒரு 
பொருளின்‌ நிலை மாறும்‌. ஆகவே, ஒரு பொருளின்‌ நிலை மாற்றத்‌ 
திற்குக்‌ காரணமாக இருப்பதே விசை என்று. விசையின்‌ வரை 
விலக்கணம்‌ கூறமுடிகிறது. 


எனவே, விசை என்பது ஒரு வ ்ன்த்‌ செயல்பட்டு அதன்‌ 
ஓய்வு நிலை அல்லது அதன்‌ ' -சீரான திசைவேக நிலையை மாற்ற 
முயலும்‌ ஒன்றாகும்‌. 

இனி, முதலாம்‌ விதி காலத்தை அளக்கவும்‌ உதவுகிறது, ஒரு 
பொருளின்‌ சீரான இயக்க நிலையை வரையறுக்கக்‌ காலமும்‌, - 
தூரமும்‌ அளவிடப்படவேண்டும்‌.. ஒரு பொருளுக்கு இவ்‌ விதியின்‌ 
உண்மையை மேற்கொண்டு . அது செல்லும்‌ . தூரத்திலிருந்து 
காலத்தை அளக்கலாம்‌, கால இடைவெளிகள்‌ .தூரங்களுக்கு நேர்‌ 
விகித த்தில்‌ அமையும்‌. - 

நடைமுறையில்‌, பூமி தன்‌: அச்சைப்‌ பற்றி ஒரு சீராகச்‌ 
சுழலுவதால்‌, அது தன்‌ அச்சைப்பற்றி ஒரு முறை சுழல எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ காலம்‌, நேர அலகாகக்‌. கொள்ளப்படுகிறது. ஆகவே, 
கடிகாரங்கள்‌ பூமியின்‌ சுழற்சியைத்‌ தழுவி அமைக்கப்பட்டுள்ளன, . . 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 115 


1.8 இரண்டாம்‌ விதி: 
இவ்‌ விதியின்‌ முதல்‌ பாகம்‌ விசையை அளவிடுவதற்கும்‌, இயக்க 
விசையியலின்‌ அடிப்படை சமன்பாட்டை நிறுவவும்‌ உதவுகிறது. 
771 என்ற நிறை கொண்ட ஒரு பொருள்‌ உ என்ற திசை வேகத்‌ 
துடன்‌ தொடங்கி ஒரு நேர்க்கோட்டில்‌ செல்வதாகக்‌ கொள்வோம்‌ 
அதன்‌ கண்ணே F என்னும்‌ அளவு கொண்ட ஒரு விசை செயற்‌ 
பட்டு அதன்‌ திசைவேகத்தை 1 வினாகளில்‌ 1 க்கு மாற்றுவதாகக்‌ 
கொள்வோம்‌. இதனால்‌ ஏற்பட்ட முடுக்கத்தை ௨ எனக்‌ 
குறிப்போம்‌. ்‌ 
எனின்‌, நியூட்டனின்‌ இரண்டாம்‌ விதிப்படி 
F « உந்த மாறு வீதம்‌ 
இந்த உந்த மாறு வீதத்தைக்‌ கணக்கிடுவோம்‌ 
பொருளின்‌ தொடக்க உந்தம்‌ - 784 
பொருளின்‌ இறுதி உந்தம்‌ my 
பொருளில்‌ ஏற்பட்ட உந்த மாற்றம்‌ - 77 (v—1) 
இந்த மாற்றம்‌ 7 வினாடிகளில்‌ ஏற்பட்டதால்‌, 


m(v—u). 


உந்த மாற்ற வீதம்‌ - 7 


ஆனால்‌, ஏ எ rat 


ஜ்‌ ௭ ஆகும்‌. 


எனவே பொருளின்‌ உந்தம்‌ மாறும்‌ வீதம்‌ - 77 8 
நி ௨ 12 (நியூட்டனின்‌ இரண்டாம்‌ விதியின்படி) 
(அ-து] 1 ௩8 
இங்கு % என்பது ஒரு மாறிலி. ஆகவே,விசையின்‌ அளவையுட்‌' 


கொண்ட. உறவுகளிலே இந்த % என்ற மாறிலி இராசி இடைப்பட்டு 
வரும்‌, ல்‌ 

ஆனால்‌, இது நாம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ அலகுகளுக்குத்‌ தக்க 
வாறு அமையுமாதலால்‌, %யின்‌ மதிப்பு ஒன்று ஆகும்படி செய்‌ 
விடலாம்‌, i 

மேற்கண்ட கத்திப்ப வன்‌ ர ] _ 1] 

7 ன்ன 3 = 1, 0௫ 1ஆ ம்போ 

F = 1 ஆவதாக வைத்துக்‌ கொண்டால்‌, ௫ 1 என்று ஆகிவிடும்‌. 


116 இயக்க விசையியல்‌ : 


இதனால்‌ இந்த உறவு 1 - 978 என்று எளிதாக வரும்‌. 

இதன்‌ காரணமாக விசை அலகின்‌ : வரையறை எளிதாக: 
அமைகிறது. 
அது பின்‌ வருமாறு : 

“ ஒரு அலகு நிறை கொண்ட பொருளிலே ஒரு அலகு முடுக்கத்‌ 
தை யூட்டவல்லது ஒரு அலகு விசையாகும்‌'” 

- இவ்வண்ணம்‌ விசை அலகைத்‌ தேர்ந்தெடுத்தால்‌, நாம்‌ 
பெறுவது F = 

(௮அ-து]) இயக்கத்தை உண்டாக்கும்‌ : விசை நிறை X 
முடுக்கம்‌ 

இதுவே இயக்க விசையியலின்‌ அடிப்படை சமன்பாடாகும்‌ 
(Fundamental equation of Dynamics) 

இதே இயக்க விசையியல்‌ சமன்பாட்டை வேறு வகையிலும்‌ 
பெறலாம்‌, 

F என்பது புறவிசையையும்‌, ஈ என்பது அவ்விசை தாக்கத்‌ 1 
திற்கு உட்பட்டு இயங்கும்‌ பொருளின்‌ நிறையையும்‌ குறிக்கட்டும்‌. 

ஏதேனும்‌ காலம்‌ / யில்‌, அப்பொருளின்‌ திசைவேகம்‌ 
ஏ ஆகட்டும்‌. 

இரண்டாம்‌ விதியின்படி, 

F « உந்த மாறு வீதம்‌ 


௨ ரன்‌ மாறு வீதம்‌ 


F == நட (817); இங்கு & என்பது மாறிலி: 


dt 


ஈ மாறிலி எனின்‌, 1 - £௩ ௮- 


- ]$1710;. இங்கு 6: என்பது பொருளில்‌ 
உண்டாகும்‌ முடுக்கம்‌. 
மேற்கண்ட உறவிலிருந்து, விசையின்‌ அலகை kன்‌ மதிப்பு 


ஒன்று ஆகும்படி அமைத்துக்‌ கொள்வது தக்கதாகும்‌. இவ்வாறு 
செய்து விட்டால்‌, விசையின்‌ அளவையுட்‌ கொண்ட உறவுகளிலே 


இந்த % என்ற இராசி க்க தொல்லை தராது. 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 117 


ஆகவே, ௪ 1, 8-1 ஆகும்போது, 7-4 1 ஆகக்‌ 
கொள்வோம்‌, 

எனின்‌, F = 18 

அதாவது விசை ௪ நிறை % முடுக்கம்‌ 
கிளை :- மேற்கண்ட சமன்பாட்டில்‌ F 0௦ எனில்‌, 6 - ௦ ஆம்‌. 

இந்த பலன்‌ முதல்‌ விதியில்‌ கூறப்பட்டதுவே ஆகும்‌. 
குறிப்பு :-- 1-௨ என்னும்‌ சமன்பாட்டில்‌, ரம்‌, வும்‌ மாறிலி 
யாகவோ அல்லது மாறிகளாகவோ இருக்கலாம்‌. 

விசை ஒரு. வெக்டராகும்‌. விசைக்கு அளவும்‌, திசையும்‌ 
உண்டு, ஆகவே, விசை ஒரு வெக்டராகும்‌. 


விசைகளை நேர்‌ கோடுகளால்‌. குறிக்கலாம்‌, 


ஒரு விசையினுடைய (1) அளவையும்‌, (11) திசையையும்‌, 
(114) அதன்‌ செயல்படும்‌ புள்ளியையும்‌ நமறித்தால்‌, அவ்‌ விசை 
முற்றிலும்‌ அறியப்படும்‌. 


1.9 விசை அலகுகள்‌ : 


ஒரு டைன்‌ (Dyne) மெட்ரிக்‌ முறையில்‌ - ஒரு கிராம்‌ இன்த 
கொண்ட. பொருளில்‌ ஒரு வினாடியிலே, வினாடிக்கு ஒரு சென்டி 
மீட்டர்‌ முடுக்கத்தை யூட்டவல்லது ஒரு அலகு விசையாகும்‌. இவ்‌ 
விசைக்கு. ஒரு “டைன்‌” (10706) என்று பெயர்‌ (இப்‌ பெயர்‌ விசை 
என்னும்‌ கருத்து கொண்ட ₹* துனமிஸ்‌”” வல்‌ ஒரு. அிரேக்க 
சொல்லி லிருந்து பெறப்படுகின்றது) - ்‌ 


ஆகவே, ஒரு கிராம்‌ நிறையுள்ள பொருள்‌ மீது. ஒரு டைன்‌ 
கொண்ட விசை செயல்‌ பட்டால்‌, பத்ம 3 த, 


I உண்டாகும்‌, 


ஒரு. பவுண்டல்‌ (Poundal) பிரிட்டிஷ்‌ திட்டத்தின்படி , ஒரு 

பவுண்டு நிறையுள்ள பொருளில்‌ : ஒரு வினாடியிலே வினாடிக்கு ஒரு 
அடி முடுக்கத்தை யூட்டவல்லது ஒரு அலகு வ்‌ இவ்‌ 
விசைக்கு ஒரு. த்க்‌ என்று பெயர்‌, - 


எனவே, ஒரு பவுண்டு நிறையுள்ள பொருளின்‌! மீது ஒரு 
பவுண்டல்‌ கொண்ட விசை செயல்பட்டால்‌, அதில்‌ வல்‌ 
ஒரு அடி[வினாடி? உண்டாகும்‌, 
- ஒரு நியூட்டன்‌ (N௦0) M.K.S5. முறையில்‌ ந கிலோ 
கிராம்‌ நிறையுள்ள பொருளில்‌ ஒரு வினாடியிலே வினாடிக்கு ஒரு. 
மீட்டர்‌ முடுக்கத்தை உண்டாக்கவல்லது ஒரு நியூட்டன்‌ எனப்படும்‌, 


118 இயக்க விசையியல்‌ 
1:10 நியூட்டனின்‌ ஈர்ப்பு விதி :- 
பொருள்களும்‌ பூமியை நோக்கி இழுக்கப்படுகின்றன 


எல்லாப்‌, 
பூமியின்‌ ஈர்ப்பே காரணமாம்‌ என்று முன்பு 


என்றும்‌, இதற்குப்‌ 
கூறப்பட்டது. 

இது இன்னும்‌ விரிவான மற்றொரு விதிக்குட்பட்ட சிறப்பு வகை 
யாகும்‌. இவ்‌ விரிவான விதிக்கு “ஈர்ப்பு விதி?” என்று பெயர்‌. 
அது பின்‌ வருமாறு : 

“ இப்பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு பொருளும்‌ மற்ற பொருள்‌ 
களைக்‌ கவருகிறது. இந்த ஈர்ப்பு விசை பொருள்களின்‌ நிறை 
பெருக்கத்திற்கு ஏற்பவும்‌ அவற்றின்‌ இடைப்பட்ட தூரத்தின்‌ 
வர்க்கத்திற்கு எதிர்‌ விகிதமாகவும்‌ இருக்கிறது?” 

. இவ்‌ விதியின்‌ உண்மை இதன்‌ மேல்‌ ஆதாரப்பட்ட கணக்கீடு 
களின்‌ பிழையின்மையிலிருந்து பெறப்படுகின்றது. 181, 771, என்பன 
இரு பொருள்களின்‌ நிறையையும்‌, ச என்பது அவற்றிற்கிடையே 
யுள்ள . தூரத்தையும்‌, 17 என்பது ஒன்று மற்றொன்றை எர்க்கும்‌- 
விசையையும்‌ குறித்தால்‌, மேற்‌ கூறிய விதியை 2 
ட்ட i அட சான்‌ எழுதலாம்‌. 
... இதில்‌ 6 என்பது ஒரு மாறிலி. இதை ஈர்ப்பு மாறிலி (ரல 
tional Constant) எனப்படும்‌. க 

பூமியும்‌ தன்‌ மீதுள்ள பொருள்‌ கனைத்‌ தன்‌ மையத்தை நோக்கி 
இழுக்கிறது. மேலும்‌ அதன்‌ நிறை அதன்‌ மையத்தில்‌ இருப்பதாகக்‌: - 
கொள்ளலாம்‌. 
எனவே, மேற்கண்ட விதி பூமியின்‌ மீதுள்ள ஒரு பொருளைப்‌ 


பற்றி, ௪ ௦ ஆடி. என்றாகும்‌. 


இதில்‌ M என்பது பூமியின்‌ நிறை; ர. என்பது த்து 
்‌.. நிறை, ௩ என்பது பூமியின்‌ ஆரை. 

பூமியின்‌ மேற்‌ பரப்பிலுள்ள ஒரு கிராம்‌ நிறையுள்ள பொருளைப்‌ 
பூமி ஈர்க்கும்‌ விசை ட்‌ ஆகும்‌. சக்க 1 ன 
இதை ஐ எனக்குறிக்கின்றோம்‌. 


பூமியின்‌ வடிவம்‌ செம்மையான கோளமாய்‌ இராமல்‌ துருவப்‌ 
ப.குஜியில்‌' சிறிது தட்டையாய்‌ இருப்பதால்‌; அவ்விடங்களில்‌ 


்‌ இயக்கவியல்‌ விதிகள்‌ | 119 


பூமியின்‌ ஆரை நடுவரைக்கு அருகிலுள்ள ஆரையை விடச்‌ சிறிய 
தாகும்‌, இதனால்‌ பூமியின்‌ ஈர்ப்பு விசை, நடுவரைப்‌ பகுதிகளை 
விட துருவப்‌ பகுதிகளில்‌ சற்று அதிகமாக இருக்கும்‌. இதனால்‌ 
ஐ யின்‌ மதிப்பு வேறுபடும்‌. இதைப்பற்றி நாம்‌ முன்பே பார்த்தோம்‌, 
1.11 தனியலகுகள்‌ ; ஈர்ப்பலகுகள்‌ (Absolute Units :Gravitational 
Units) 
நாம்‌ மேலே கண்ட “டைன்‌” “நியூட்டன்‌”, “பவுண்டல்‌?' 
என்பன தனி அலகுகள்‌ அல்லது சார்பிலா அலகுகள்‌ எனப்படும்‌, 
இவை தவிர, ஈர்ப்பு அலகுகள்‌ என்று மற்றொரு வகை அலகு 
கள்‌ உண்டு. தத, | 
அவை வருமாறு : அந்தரத்தில்‌ தன்‌ வயமாக . விடப்பட்ட 
ஒவ்வொரு பொருளும்‌ த என்னும்‌ முடுக்கத்தோடு கீழிறங்கு 
மென்பதைப்‌ பரிசோதனை வாயிலாக நாமறிவோம்‌. . இதற்குக்‌ 
காரணம்‌ பூமியினால்‌ அப்‌ பொருளின்‌ மீது தொழிற்படும்‌ கவர்ச்சி 
விசையே யாகும்‌. 
ஒரு அலகு நிறையிலே, இவ்‌ விசை ஐ அலகுகள்‌ முடுக்கத்தை 
உண்டாக்குவதால்‌, 
- ஒரு ஈர்ப்பு அலகு விசை - ஐ தனி அலகு விசைக்குச்‌ ர்கள்‌ 
சார்பிலா அலகுகளின்‌ மதிப்பு எல்லா விடத்தும்‌. ஒரே 
அளவானவை. | க்‌ 
ஈர்ப்பு : அலகுகளின்‌. . மதிப்பு புவியீர்ப்பு விசையைச்‌ சார்ந்‌ 
துள்ளன. எனவே தான்‌ அவை அப்‌ பெயர்‌ பெற்றன. 
ஈர்ப்பு அலகுகள்‌ தயின்‌ மதிப்பைச்‌ சார்ந்துள்ளதால்‌, அவை 
இடத்துக்கிடம்‌ மாறும்‌, 


கிராம்‌ எடை (ஜகா ஈவ்‌) : மெட்ரிக்‌ க ந்வி்‌ 1 கிராம்‌: 


நிறையை எந்த விசையுடன்‌ பூமி ஈர்க்கின்றதோ அவ்‌ விசையே 
ஈர்ப்பு அலகாகும்‌. 
அதாவது 1 கிராம்‌ "நிறையுள்ள ஒரு பொருளின்‌ “மீது மதில்‌ 
படும்‌ புவியீர்ப்பு விசை ஒரு கிராம்‌ எடை ஆகும்‌, 

இனி 1 கிராம்‌ நிறையுள்ள பொருளில்‌ ஒரு அலகு விசை 
அதாவது 1 டைன்‌ செயல்பட்டால்‌ ஒரு அலகு முடுக்க மேற்படும்‌, 

ஆனால்‌, புவியீர்ப்பின்‌ காரணமாக . ஒரு கிராம்‌. "நிறையுள்ள - 

பொருளில்‌ : ஓ. அலகுகள்‌: முடுக்க மேற்படுவதால்‌, ஒரு. புவியீர்ப்பு 
விசை அலகு - த தனி அலகு விசைக்குச்‌ சமன்‌. 


of கிராம்‌ எடை ௪ 2 (௪980) டைன்கள்‌ 


120 இயக்க விசையியல்‌ 


கிலோ கிராம்‌ எடை: 8.8.8. முறையில்‌, ஈர்ப்பு அலகு 1 கிலோகிராம்‌. 
எடை ஆகும்‌. ்‌ 
(அ-து] 1 கிலோ கிராம்‌ நிறையை எந்த விசையுடன்‌ பூமி 

ஈர்க்கின்றதோ அவ்‌ விசையே ஒரு கிலோ கிராம்‌ எடையாகும்‌. 


இனி, 1 கிலோகிராம்‌ நிறையில்‌ 1 மீ/வினாடி? முடுக்கம்‌ ஏற்‌ 
படுத்தும்‌ விசை 1 நியூட்டனாகும்‌. 

புவியிர்ப்பின்‌. காரணமாக ஒரு கிலோகிராம்‌ நிறையில்‌ 
த அலகு (அஃது) 9.8 மீ/வினாடி” முடுக்க மேற்படுவதால்‌, 

1 கிலோ கிராம்‌ எடை - 9 (௪9-8) நியூட்டன்கள்‌ 
பவுண்டு எடை பிரிட்டிஷ்‌ திட்டத்தில்‌, ஒரு பவுண்டு த ்் 
எந்த விசையுடன்‌ பூமி ஈர்க்கின்றதோ அவ்‌ விசையே ஒரு ந 
எடை. ஆகும்‌; 


இத்‌ திட்டத்தில்‌ த ௪ 92. அடி [வினாடி 3 ஆதலால்‌, 
ல்‌ யை: எடை - ஐ (அ 92) ட்‌ த்க்‌ 


1.12 விசைகளின்‌ தற்சார்பு சத்துவம்‌ ்‌ (Physical ler 
of forces) 


. (விசைகளின்‌ பெளதிக முறைச்‌ சார்ஸ்‌) 


இரண்டாவது விதியின்‌ பிற்‌ த்தி ன்‌ விசைகளின்‌ தற்சார்பு'” 
தத்துவத்தைக்‌ கூறுகிறது. 


(அ- “து). ஒரு. லியன்‌ ஏற்படும்‌ உந்த மாற்றம்‌ அவ்‌ விசை 
பம்‌ லப்‌ திசையிலேயே உள்ளது, 


உதாரணமாக, . AB வழியே இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
பொருளைக்‌ கருதுவோம்‌. - அதன்‌ மீது AC என்ற திசையில்‌ ஒரு 
விசை செயல்பட்டால்‌, பொருளின்‌ உந்தத்தில்‌. ஏற்படும்‌ ம்க்கும்‌ 
AC திசையிலேயே இருக்கும்‌. 

AB திசையில்‌ அதன்‌... உந்தத்தில்‌ . ன்‌ ருக்னுல்‌ 
ஏற்படாது. ஆகவே, ஒரு விசை ஒரு பொருளைத்‌ தாக்கி, அதனால்‌ 
ஏற்படும்‌ விளைவு; அதே சமயத்தில்‌ அப்‌ பொருள்‌. மீது தாக்கும்‌ 
ஏனைய விசைகளைப்‌ பொறுத்ததாக ... இல்லை... ஆகையால்‌, 
ஓய்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ள ஒரு துகளை. ஒரு விசைத்‌ ' 
தொகுதி தாக்கினால்‌, அவற்றின்‌. கூட்டு விராவானது அத்‌ துகள்‌. 
ஓய்விலிருப்பதெனக்‌ கொண்டு அதன்‌. கண்‌. ஒவ்வொரு விசையும்‌ 
ஏனையவையின்‌ றி வினைவு தருகின்றன தெனக்‌ கண்டு அவ்‌ வு்‌ 
களின்‌ சேத்னா னம்‌ 


இரத்தவிரல்‌ விதிகள்‌, ரத்‌] 


இத்‌ தத்துவத்தினது எடுத்துக்ககாட்டாக விரைந்து செல்லும்‌ 
-ஓரு புகை வண்டியிலுள்ள ஒருவர்‌ . வண்டியினுள்ளேயே ஒரு 
பந்தை விழச்‌ செய்வதாகக்‌ கொள்வோம்‌, அப்‌ பந்தானது வண்டி 
ஓய்விலிரு ந்தால்‌ அதன்‌ தளத்தை எவ்விடத்தில்‌ அடிக்குமோ அவ்‌ 
விடத்தில்‌ அடிப்பதைக்‌ காணலாம்‌. இது அப்பந்தானது புகை 
வண்டி சென்ற . வேகத்தோடு முன்பாகச்‌ சென்‌ றிரு த்தல்‌ வேண்று 
மென்பதைக்‌ காட்டுகின்றது. 


பந்தின்‌ மீது செயற்படும்‌ புவியீர்ப்பு விசை அதன்‌ திசையில்‌ 
மட்டுமே இயக்கத்தை மாற்றுகின்ற தெனவும்‌, அது அப்பந்தின்‌ 
இடை வேகத்தில்‌ பங்கு கொள்ளவில்லை என்றும்‌ அறிகிறோம்‌. 


விசைகளின்‌ தற்சார்புக்‌ கோட்பாட்டிலிருந்து நாம்‌ “விசை 
இணைகர விதி?” யைப்‌ பெறலாம்‌, 


1.13 '“ விசையிணைகர விதி” (Parallelogram law of forces) 
தேற்றம்‌ : 

ஒரு துகளானது ஒரு புள்ளி வழியாக வரைந்த ஓரிணைகரத்தின்‌ 
இரண்டு பக்கங்களாற்‌ அளவு திசைகளில்‌ குறிக்கப்பட்ட இரு 
விசைகளாலே தாக்கப்பட்டால்‌, அவற்றின்‌ விளைவு விசை அப்புள்ளி 
வழியாகச்‌. செல்லும்‌ அவ்விணைகரத்தின்‌ மூலை விட்டத்தாற்‌ அளவு 
திசைகளில்‌ குறிக்கப்பட்ட ஒரு விசைக்குச்‌ சமம்‌. 


777 நிறையுள்ள ஒரு துகளின்‌ மேல்‌ A என்னும்‌ புள்ளியிலிருந்து 

- வரையப்பட்ட AB, AC என்னும்‌ கோடுகளாற்‌ அளவு ' திசைகளில்‌ 
குறிக்கப்படும்‌ P;, ௪, என்னும்‌ விசைகள்‌ செயல்படுகிறதாகக்‌ 

கொள்வோம்‌. . நியூட்டன்‌ இரண்டாவது விதியின்படி, இவை... 

தத்தம்‌ திசையிலேயே முடுக்கங்களைத்‌ தோற்றுவிக்கும்‌. இது - 
தனித்தனி முடுக்கங்கள்‌ முறையே 7, 7$ ஆகுக. 


ததி லக எங்கக ரி 


182 இயக்க விசையியல்‌ 
.... இவைகளை முறையே க, AC, என்பவை அளவு திசைகளில்‌ 
குறிக்கட்டும்‌. | ச 

்‌ கமி 0 ABDC என்ற இணைகரங்களைப்‌ பூர்த்தி செய்‌. 
அத்தியாயம்‌ 1, பிரிவு 8-6ன்படி., 


கூட AC, என்னும்‌ முடுக்கங்களின்‌ விளைவானது AD, ஆல்‌ 
அளவு திசையில்‌ குறிக்கப்படும்‌. 


AB _ Fh mf Ay 

கினி தகு எ எலன்‌] அத்துனை அல்லை 1 
AB AC 
அதாவது நதா ௪ A 
BED 
து 


ர்‌. 0 ॥ B 101 I 

ன்ப, ABD, AB ட என்பன வடிவொத்த மூக்கோணங்‌ 
களாகும்‌, - 
ட்ப மடி De என்பன ஒரு நேர்க்‌ கோட்டில்‌ அமையும்‌, 


ர்‌ லி என ககம அடல்‌ க 
ண்ட 15 தண்ட பண கனை அற 
AAD = mAD, 
ல்ல AD என்பது AD; ஆல்‌ குறிக்கப்படும்‌ -விகவு 
முடுக்கத்தைத்‌ தோற்றுவிக்கும்‌ விசைய்குச்‌ சமம்‌ என்றும்‌, அதனால்‌. 


அது AB, "த என்பவற்றாற்‌ குறிக்கப்படும்‌ .விசைகளின்‌ விளைவு 
விசை ஆகுபென்றும்‌ பெறப்படும்‌. 


எனின்‌ விசையிணை கரத்தின்‌ உண்மையைப்‌ பெறுகிறோம்‌. 
கி. தே:-வேக. விணைகரத்தை . அடிக்கொண்ட.. 4,10—4,17 


ன அத்தியாயம்‌ 1, என்னும்‌ பிரிவுகளில்‌ “£டூவுகம்‌ '' என்னும்‌ சொல்‌ 


லுக்குப்‌ னில்‌ க்‌ . என்பதைப்‌ பகிடி, அவை 
உண்மையாகும்‌. 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 128 
1.14 மூன்றாம்‌ விதி: - 

ஒரு பொருளிலே ஒரு கயிற்றைக்கட்டி அதை நாம்‌ இழுத்தால்‌, 
கயிற்றின்‌ மூலமாக அதில்‌ ஏற்படும்‌ பிகுவே நமது கையினின்றும்‌ 
சக்தி அப்பொருளின்‌ மீது செயல்படுவதற்குக்‌ காரணம்‌ என்பதை 
நாமறிவோம்‌. நாம்‌ கையினால்‌ மேஜையை அழுத்தினால்‌ மேஜை 
நமது கையை மேனோக்கி அழுத்துகிறது. 


இதனால்‌ & என்னும்‌ ஒரு பொருளின்‌ சக்தி B என்னும்‌ மற்‌ 
றொரு பொருளின்‌ மீது செயல்படும்போது, ௮ யின்‌ சக்தி & யின்‌ மீது 
செயல்படும்‌ எனத்‌ தெரிகிறது. இவ்விரண்டு தாக்கங்களும்‌ ஒரே 
செயலின்‌ இரு அம்சங்களாகும்‌. 


எடுத்துக்காட்டு 1. நீரின்மீது மிதக்கும்‌ க்‌,8 என்னும்‌ இரு 
படகுகளை எடுத்துக்கொள்வோம்‌. யிலுள்ள ஒருவன்‌ Bயைப்‌ 
பிடித்து ஒரு திசையில்‌ தள்ளினால்‌,  அத்திசையில்‌ நகருவதைக்‌ 
காணலாம்‌. அதே சமயந்தில்‌ A. யும்‌ எதிர்த்திசையில்‌ நகருவதைக்‌ 
காண்கிறோம்‌, : : ச, 
2, ஆகாய விமானத்தின்‌ £ புரபல்லர்கள்‌ ! (Propellors) வேக 
_ மாகச்‌ சுழன்று காற்றை வேகமாகப்‌ பின்புறம்‌ தள்ளுகின்றன. 
காற்று விமானத்தை முன்புறம்‌ தள்ளுகிறது. ல்‌ 4 
8. ஒரு. மனிதன்‌ பாரமான பொருளொன்றைத்‌ தரைமீது 
்‌ கயிறுகொண்டு இழுத்தால்‌, அக்கயிறு அப்பொருளை முற்பக்கமாக 
இழுக்கும்‌ விசைக்குச்‌ சமமான ஒரு விசையோடு, அது அம்மனி 
- தனைப்‌. பிற்பக்கமாக. இழுக்கின்றதெனின்‌ எப்படி. பொருள்‌ இழுக்‌ 


ம கப்படுகிறது என ஆராய்வோம்‌. 


படத்தில்‌ AB என்பது அம்மனிதனின்‌ உடலின்‌ மத்தியச்‌ 
கோட்டைக்‌ குறிக்கட்டும்‌. 


படம்‌ 52 | AF 


மனிதன்‌ வண்டியைக்‌ கயிற்றின்‌ மூலம்‌ இழுக்க முயலும்போது, . 
அவன்‌ தரையை தன்‌ அடிகளால்‌ பின்னோக்கித்‌ தள்ளுகிறான்‌ .. 


194 "இயுச்ன்‌ விசையியல்‌ 


எனவே, துரை அதற்கு எதிர்‌ விசையான 1” என்ற உராய்வு ஒன்றை 
அவன்‌ மீது முன்னோக்கிச்‌ செயல்படுத்துகிறது. அவன்‌ அடிகள்‌ 
பூமியைத்‌ தாக்கும்‌ விசைக்குச்‌ சமனு மெதிருமாக என்பது: 
செயல்படுகிறது, 1 என்பது தன்னுடைய முனைகளில்‌ எதிர்த்‌ 
திசைகளிலே செயல்படுகின்ற அக்கயிற்றின்‌ இழுவிசை (Tension) 
$1 என்பது பூமிக்கும்‌ அப்பொருளுக்கும்‌ இடையிலுள்ள கிடை. 
விசை, 


அம்மனிதன்‌ இயங்குவகற்குக்‌ காரணம்‌ F>-T 
அப்பொருள்‌ இயங்குவதற்குக்‌ காரணம்‌ TF! 


இவ்வண்ணமாக, இயக்கத்தொடக்கத்தில்‌ நாம்‌ பெறுவது F > 
த 


[அம்மனிதனும்‌; . அப்பொருளும்‌ மாரு வேகத்தேரடு இயங்கினால்‌, 
இம்மூன்று விசைகளும்‌ சமம்‌]. 


4, . ஒரு பொருளிலுள்ள புவியின்‌ ஈர்ப்பு அதன்‌ எடையாகும்‌ 
(Weight). இதனால்‌ அப்பொருளானது தனது எடைக்குச்‌ சமமாயும்‌ 
எதிராயுமுள்ள ஒரு விசையோடு பூமியை வல என்று ல்‌ 
படுகிறது. 


115 உந்த சிழினின்கம்‌ விதி: . (Law of வராகம்‌ of: 
எங்கமா. 


இியூட்ப்னின்‌ மூன்றாவது விதியிலிருந்து உந்த அழிவின்மை 
விதி என்னும்‌ ஒரு முக்கியமான விதியைப்‌ பெறலாம்‌. 


A, B ன்னர்‌ பொருள்கள்‌ ஒன்றோடொன்று மோதிக்‌ 
கொள்வதாக வைத்துக்கொள்வோம்‌. . அக்கணத்தாக்கின்போது A 
எவ்வள்வு விசையோடு யின்‌ மீது தாக்குகிறதோ, அதே: விசை 
யுடன்‌ யானது தீயின்‌ மீது தாக்குகிறது. எனவே சமமான . இவ்‌ 
விரண்டு விசைத்தாக்கங்களும்‌ ஒரே கால அளவிற்கு செயல்படுவ 
... தால்‌, அவற்றினால்‌ அப்பொருள்‌ களின்‌ தாக்கக்‌ கோட்டுத்‌ திசையில்‌ 
ஏற்பட்ட உந்த மாற்றமும்‌ சமனாகும்‌. ஆனால்‌, இவ்விசைகள்‌ எதிர்த்‌ 
திசைகளில்‌. செயற்பட்டதால்‌, இந்த உந்த. மாற்றமும்‌ எதிர்த்திசை 
களிலே ஏற்பட்டிருக்கும்‌, எனவே இவற்றின்‌ குறியியல்‌ கூட்டுத்‌ 
தொகை பூச்சியமாகும்‌. ஆகவே பொருள்களில்‌ ஏற்கனவே இத்‌ 
திசையில்‌ இருந்த மொத்த உந்தத்தில்‌ எவ்வித மாறுபாடும்‌ ஏற்‌ 
படாது. இதையே ௫நர்கோட்டு உந்த. அழிவின்வை விதி Law 
of Conservation of Linear தறல என்க்‌ கூ முகி றும்‌, 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 125 


£ ஒன்றுக்கொன்று செயலெதிர்ச்‌ செயல்படும்‌,பொருட்டொகுதி 
யில்‌, எந்த ஒரு திசையிலும்‌ உள்ள மொத்த உந்தம்‌, .அதே திசையில்‌ 
புற விசையாதும்‌ செயர்படாவிடின்‌, மாறாமல்‌ இருக்கும்‌, ”' 

இல்விதியை “ஹிக்கின்‌ உந்த வியல்‌ தராசு” (Hicks 
ballistic balance) என்னும்‌ கருவியைக்‌ கொண்டு நிரூபிக்கலாம்‌. 
1.16 விசையினங்கள்‌ : -ஒரு விசை ஒரு பொருளின்மீது செயற்‌ 
படும்போது அது பல்வேறு வடிவங்களில்‌ தோன்றலாம்‌ . 
அவை (1) கவர்ச்சி (Attraction) (1) இழுவிசை (Tension) 
(ii) அமுக்கம்‌ (மாய) (iv) எதிர்விசைத்தாக்கம்‌ (Reaction) 
(ivy உராய்வு (Friction) எனப்படும்‌. I 

இரு பொருள்‌ கள்‌ ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டிருந்தால்‌, 
ஒரு பொருள்‌ மற்றொன்றைத்‌ தொடு புள்ளியில்‌ அழுத்துகின்றது. 
இவ்வழுத்தத்திற்கு இருபிரிவுகள்‌ இருக்கலாம்‌. அவ்வற்றில்‌ ஒன்று 
அவைகளின்‌ பொதுச்‌ செங்குத்து வழியாகவும்‌, மற்றொன்று அவை 
களின்‌ பொதுத்‌ தொடு கோட்டு வழியாகவும்‌ செயல்படலாம்‌.இதில்‌ 
முதல்‌ பிரிவு செங்குத்து எதிர்விசை அல்லது எதிர்விசை எனக்‌ 
கூறப்படும்‌. பொதுத்‌ தொடு கோடு வழியாகச்‌ செயல்படும்‌. 
இரண்டாவது பிரிவு உராய்வு விசை எனப்படும்‌. இரண்டாவது 
கூறப்பட்ட இந்த உராய்வு விசையே ஒருபொருள்‌ மற்றொரு பொருள்‌ 
மீது வழுக்குதலைத்‌ தடுக்கின்றது. இந்த இரண்டாம்‌ பிரிவு 
பொருள்கள்‌ வழவழப்‌ பற்றனவாய்‌ (R௦யஜஹு) இருக்கும்போதே 
தோன்றும்‌. 

ஒரு பொருள்‌ வேறொரு பொருளின்‌ மீது வழுக்குதலால்‌ 
இயக்கம்‌ விளையும்போ து, உராய்வீன்‌ திசை இயக்கத்‌ திசைக்கு 
எதிராகும்‌.உராய்வின்‌ அளவு வேகத்தைச்‌ சார்ந்த தல்ல. ஆனால்‌; 
உராய்வானது செங்குத்தெதிர்‌ தாக்கத்துடன்‌ ஒரு மாறா விகிதம்‌ 
கொள்ளும்‌, ! 
.... இயக்க. வியல்‌ உராய்வுக்கெழு: (Co-efficlent of dynamical 
Friction). 

R என்பது செங்குத்தெதிர்‌ தாக்கமும்‌, 1 என்பது உராய்வு 
விசையுமானால்‌, இயக்கத்தின்போது, 


ஐ உ 1,(அ-து] F௮௪ / 8 [இங்கு ர என்பது இயக்க 
வியல்‌ உராய்வுக்கெழு : Co-efficient of Dynamical friction] 

[குறிப்பு: இயக்கவியல்‌ உராய்வுக்கெழு, எல்லை உராய்வுக்‌ 

- கெழுவை விட சற்றுக்‌ குறைவாகும்‌. Co-offieient of dynamical 
Friction < Coefficient of limiting friction]. ட்‌ 


126 இயக்க விசையியல்‌ 


பொருள்கள்‌ முற்றிலும்‌ வழவழப்பானவையாக இருப்பின்‌, 
அவைகளின்‌ தொடு கோட்டின்‌ திசையில்‌ ஒரு விசையும்‌ இருக்காது 
அவற்றிற்‌ கிடையேயுள்ள ஓரே விசை அவைகளின்‌ பொது செங்‌ 
குத்துக்கோடு வழிச்‌ செயல்படும்‌. ்‌ 


2,1 செங்குத்தாக இயங்கும்‌ கிடைதளத்தின்மீது வைக்கப்பட்‌ 
டுள்ள ஒரு பொருளின்‌ மீது தளம்‌ செயற்படுத்தும்‌ எதிர்‌ விசையை 
காணல்‌ (motion of a particle in a lift) 

(1) தளம்‌ 8 என்ற மாரு முடுக்கத்துடன்‌ மேல்‌ நோக்கிச்‌ செல்வ 
தாகக்‌ கொள்வோம்‌ | ்‌ 


R 


படம்‌ 53 
RR என்பது அப்பொருளுக்கும்‌ தளத்திற்கு மிடையேயுள்ள 
எதிர்விசைத்‌ தாக்கமாகுக, 
பொருளின்‌ மீது செயற்படும்‌ விசைகளாவன 
(0 கீழ்‌ நோக்கிச்‌ செயல்படும்‌ அதனுடைய எடை ௪ மத 


(1) தளம்‌ மேல்‌ நோக்கி செயல்படுத்தும்‌ எதிர்‌ விசைத்தாக்‌ 
கம்‌ RR ; 


முடுக்கம்‌ நிலைக்குத்திலே மேன்முகமாக இருத்தலால்‌ அப்‌ 
பொருளின்‌ மீது தாக்கும்‌ விளைவு விசை முழுதும்‌ நிலைக்குத்திலே 
மேன்முகமாக இருத்தல்‌ வேண்டும்‌, . ப்ப கல்‌ 


இனி, நிலைக்கு த்திலே மேன்முகமாகவுள்ள விசை 1$-002.ஆகும்‌* 
இது மேல்‌ நோக்கு திசையில்‌ 8 என்ற முடுக்கத்தை உண்டாக்கு ... 
கிறது, | ்‌ தல்‌ ல்‌ த்‌ | 


இயக்கவியல்‌ விதிகள்‌. 127 
எனின்‌, நியூட்டனின்‌ இரண்டாவது விதியின்படி ; 
| Ri m வ 
R=m(g+ a) கய, ்‌ 


(2) தளம்‌ 4 என்ற மாறா முடுகத்துடன்‌ கழ்‌ நோக்கி எ இயங்குவதாக 
கொள்வோம்‌. 


தளம்‌, பொருளின்‌ மீது செயற்படுத்தும்‌ எழக தா அதவது 
R, எனக்‌ குறிப்பிடுவோம்‌. 


பொருளின்‌ மீது கீழ்‌ நோக்கிச்‌ செயற்படும்‌ விளைவு விசை 
= mg—R, 


இது பொருளின்‌ கீழ்‌ நோக்கு திசையில்‌ 8 என்ற முடுக்கத்தை 

உண்டாக்குகிறது, 

a mg—R, =m 0 

AR 1 =m (2-௦) 11 
குறிப்பு:-- மேற்‌ கண்ட. சமன்பாடுகள்‌ 1, 11 லிருந்து, தளம்‌ மேல்‌ 
நோக்கி இயங்கும்‌ போது அது பொருளின்‌ மீது செயற்படுத்தும்‌ 
எதிர்விசைத்‌ தாக்கத்தின்‌ அளவு, அதே முடுக்கத்துடன்‌ கீழ்‌ 
நோக்கி இயங்குபோது உள்ளதை விட அதிகமாக இருக்கிறது 
்‌. என்று அறியலாம்‌. 
கிளை 1. ஜட்‌ எனின்‌, R௪0 (௮-து] தளம்‌ க மீது 
' எந்த வித விசையையும்‌ செயற்படுத்துவதில்லை. 
ட கிளை2. ௫௮ எனின்‌, ௩, குறைகுறி. அடையும்‌, இது முடியா. 

தாகையால்‌, பொருள்‌ தளத்தை ம்‌ கீழ்‌ நோக்கி தானாக 

விழுகிறது. 

(9) தளம்‌ சீரான திசைவேகத்துடன்‌ மேல்நோக்கியோ அல்லது 
கீழ்‌ நோக்கியோ இயங்குவதாகக்‌ கொள்வோம்‌. 
இங்கும்‌ 

எனின்‌ 11772 

ஆகவே தளம்‌ பொருளின்‌ எடைக்குச்‌ சமமான எதிர்‌ விசைத்‌ 

தாக்கத்தை உண்டாக்கும்‌. 


2.2 - வழவழப்பற்ற' கிடைத்தளத்தில்‌ மாறாத விசசக்குட்பட்ட 
பொருன்‌ இயக்கம்‌ (Motion of a particle on a rough horizontal 
plane ads the action of a Sonata force) 


128 | இயக்க விசையியல்‌ 


AB என்ற வழவழப்பற்ற கிடைத்தளத்தின்‌ மீது..ஈ. என்ற 
. நிறையையுடைய ஒரு பொருள்‌ வைக்கப்பட்டு, அதன்‌ மீது£ 
என்ற மாரு கிடைத்தளவிசை செயல்படுகிறது. அப்பொருளின்‌ 
முடுக்கத்தைக்‌ காணல்‌, 


R 


mg 
படம்‌ 54 


பொருளின்‌ மீது எதிர்‌ விசைத்‌ தாக்கம்‌ ௩ எனவும்‌, பொருளின்‌ 


இயக்கத்தைத்‌ தடை செய்யும்‌ உராய்வு விசை 1 எனவும்‌ 
கொள்வோம்‌. ்‌ 


AB-க்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ இயக்கம்‌ இல்லாமையால்‌, 


R=mg (1) 
மேனும்‌, உராய்வுக்கெழு /* ௪ லு 
நிச #R. 
உ யின்‌ திசையில்‌ பொருளின்‌ முடுக்கம்‌ 8 எனக்‌ கொள்வோம்‌. 
AB திசையில்‌ வினவு விசை 4 P-F 
= P—LAR 
= P—/M mg 
. நியூட்டனின்‌ தத்‌ uட; P- Lmg=ma 
ல்‌ : [2 த P-H mg 
m 
2:3 வழவழப்பற்ற சாய்தளத்தில்‌ மாறாத விசைக்குட்பட்டு மேல்‌ 
நோக்கிய இயக்கம்‌ 
சாய்தளம்‌ கிடைதளத்துடன்‌ 8. என்னும்‌ என்றன ளர்‌ ய்வில்‌ 


இருக்கட்டும்‌. 
சாய்தள த்தில்‌ வைக்கப்பட்ட . பொருளின்‌ நிறை ஆகவும்‌, 


உராய்வுக்கெழு /£ ஆகவும்‌, செங்குத்து எதிர்விசைத்‌ தாக்கம்‌ 
௩ ஆகவும்‌ இருக்கட்டும்‌. 


“இயக்கவியல்‌ விதிகள்‌ ட 20 


“படம்‌ 55 


பொருளின்‌. மீது 1 என்ற மாறாத விசை ஒன்று தளத்திற்கு 
. இணையாகச்‌ செயல்பட்டு அதனை மேல்‌ டண்‌ இயங்குவதாகக்‌ 
கொள்வோம்‌. 


பொருளின்‌ எடை ஈத யை தளத்திற்கு ணக 
செங்குத்தாகவும்‌ பிரித்தால்‌, தளத்திற்கு இணையாக சாத 81106 
என்ற கூறும்‌, தளத்திற்கு செங்குத்தாக ஈத ௦5 என்ற கூறும்‌ 
கிடைக்கும்‌. 

தளத்திற்குச்‌ செங்குத்துத்‌ அர்க்‌ பொருள்‌ இயங்குவதில்லை 
யாகையால்‌,-R ௭ 177 2 0068 0 ஆகும்‌. 

தளத்திற்கு இணையாக . மேல்‌ நோக்கிச்‌ செயல்படும்‌ விளைவு 
விசை = P-/#R—mg sin a 


= P~—Hmgcosa—mgsind 
பொருளின்‌ முடுக்கம்‌ 7 எனில்‌, . நியூட்டனின்‌ இரண்டாவது 
விதிப்படி, ் 
| P—H mgcosa—mgsina= mf 
P—Mmgcosa—mgsind 


ரக்த த கனு 


கிளை. 1. .8 என்ற புறவிசை யில்லாமல்‌, பொருள்‌ சாய்தள த்தின்‌ 
மீது மேன்முகமாக எறியப்பட்டால்‌, P 0, 


நீக த (sina + [ cosa) 
அதாவது அதன்‌ முடுக்கம்‌ அதன்‌ இயக்கத்‌ திசைக்கு எதிறான 
திசையில்‌ இருக்கும்‌ என்றும்‌, அதன்‌ அளவு: எத (510 ட்‌ cos 1) 
என்றும்‌ தெரிய வருகிறது. 
9. 


190 இயக்க விசையியல்‌ 


கிளை. 2. P என்ற விசை கீழ நோக்கிச்‌ செயல்படுமாயின்‌, 
பொருளின்‌ கீழ்‌ நோக்கிய முடுக்கம்‌ 


. FP mgoos 1 பட்டய 

த்‌ m 
கிளை. 3. 1 என்ற விசை யில்லாமல்‌, பொருள்‌ தானாகச்‌ சாய்தளத்‌ 
தின்மீது கீழ்முகமாக வழுக்கிச்‌ சென்றால்‌, அதன்‌ கீழ்நோக்கிய 
முடுக்கம்‌ - ஐ (வ - /4005 0) ஆகும்‌. மலேம்‌; அப்பொருள்‌ அத்‌ 
தளத்தில்‌ ஓய்விலிருந்து 7 என்னுமொருநீளம்‌ சென்றதன்பின்‌ 
அதன்‌ வேகம்‌ 

= 42ீ(ஸ்2௨-- 0060). 
3.1 ஒரு கயிற்றால்‌ இணைக்கப்பட்ட இரு துகள்களின்‌ இயக்கம்‌. 
டி என்னும்‌ நிறைகள்‌ கொண்ட இரு துகள்கள்‌ ஓரு 

நிலையான; வழ வழப்பான இலேசான கப்பியின்‌ மீது செல்லும்‌ 
விரிபடுமியல்பின்றிய (extensible) ஓரிழையினால்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ளன. 77,5, எனின்‌, அத்‌ தொகுதியின்‌ விளைவியபக்கத்தையும்‌ 
௮வ்‌ விழையின்‌ இழு விசையையுங்‌ காண்க. 


அவ்‌ விழையின்‌ இழுவிசை ₹ என்க, 
அக்‌ கப்பி வழவழப்பாய்‌ இருப்பதால்‌ இவ்‌ 
விழு விசை இழை முழுவதிலும்‌ சமமா 
T யிருக்கும்‌, அவ்‌ விழை . விரிபடுமியல்‌ 
பின்றிய தாகையால்‌ ஈட வின்‌ மேன்முக 
மான வேகம்‌ இயக்க முழுவதிலும்‌ 71, -ன்‌ 
கீழ்‌ முகமான வேகத்திற்குச்‌ சமனாதல்‌ 
வேண்டும்‌. 


779] 


படம்‌ 56 


எனின்‌; அவைகளுடைய முடுக்கங்கள்‌ அளவில்‌ சமனாதல்‌ 
வேண்டும்‌. அப்போது முடுக்கத்தின்‌ அளவு ரீ ஆகுக. 
| இனி, / மீதுள்ள கீழ்‌ முகமான விசை /;8-T 
த Tf) 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 131 
ஆகவே, 7/1 வின்‌ மீதுள்ள மேன்‌ முகமான விசை 1--10,2 
க, T—m பவன்‌ mf (2) 


(1) ஜயும்‌ (2) ஐயும்‌ கூட்ட, நாம்‌ பெறுவது 


= ரா 4 ஐ (9) இது பொது முடுக்கமா கும்‌, 
1 
ஆரா 2 2 mi 
இன்னும்‌ (2]லிருந்து 1 ௪ ஈ (ரீ 4 ஐ) = உ 8(4) 


குறிப்பு :-- இழு விசையானது ஈர) என்னும்‌ நிறைகளுடைய : 
இசையிடை (harmonic mean) க்கு சமமான நிறையின்‌ எடை 


க்குச்‌ சமமாகும்‌, 


கிளை. :. கயிற்றின்‌ இழுவிசை ஈடா, . ஆகியவற்றின்‌ விசை 
யிடை (harmonic mean) க்குச்‌ சமமான நிறையின்‌ எடைக்குச்‌ 
சமமாகும்‌. 


கிளை. 2.. கயிறு கப்பியின்‌ இரு புறமும்‌ கீழ்‌ நோக்கி அழுத்துவதால்‌, 
'கப்பியின்‌ டயர்‌ எரக்கம்‌ ஊழ ல்‌ ந தரு 


4mjm, 
mim; 


கொள 


குறிப்பு :-- முடுக்கமானது தெரிந்த ஒரு மாறிலி யாகையால்‌, முதல்‌ 
அத்தியாயம்‌ 9.8 விலுள்ள சமன்மாடுகள்‌ மூலம்‌, இயங்கிய தூரத்‌ 
தையும்‌, ட டத்தில்‌ தம தந்த நேரத்தில்‌ ' அடைந்த வேகத்தையும்‌ 
காணலாம்‌. 


3.2 அட்வுட்‌ எந்திரம்‌ (Atwood’s Machine) 


இப்பொறி இயக்க விதிகளின்‌ உண்மையைக்‌ காணவும்‌, £ யின்‌ 
மதிப்பைப்‌ பெறவும்‌ பயன்படுகிறது. 


182 இயக்க விசையியல்‌ 


இதன்‌ எளிய வடிவங்களில்‌ ஒன்று 
படத்தில்‌ காணலாம்‌. இது அளவு 
கூறுகள்‌ குறிக்கப்பட்ட. நிலைக்கு த்தான 
AB என்ற தூணேக்‌ கொண்டுள்ளது. 
இதன்‌ அடி .துரையில்‌ உறுதியாகப்‌ 
பலப்படுத்தப்‌ பட்டுள்ளது. இதன்‌ 

“WT நுனியில்‌ கட்டின்றி அசையும்‌ இலே 
சான கம்பியொன்று உண்டு. இத்‌ 

தூண்‌ D,F என்ற இரு மேடைகளை யும்‌ 

E என்னும்‌ வனையத்தையும்‌ தாங்கு 

கின்றது. இவை எல்லாம்‌ திருகாணி 

கள்‌ கொண்டு வேண்டிய உயரத்திற்‌ 
பூட்டப்படலாம்‌, மேலும்‌, 1) என்ற 


படம்‌ 57 
தன்னுடைய நுனிகளில்‌ இரண்டு நீளமான மெல்லிய சம எடை 
களைத்‌ தாங்கும்‌ ஒரு நுண்ணிய நாண்‌ அக்‌ கப்பியின்‌ மீது 
செல்கிறது. அவற்றுள்‌ ஒன்றாகிய. M என்னும்‌ எடை வளையம்‌ 
E வழியாகக்‌ கட்டின்றிச்‌ செல்லக்கூடியது. மேலும்‌, ஏறி (7102) 
என்று அழைக்கப்படும்‌ 78 என்ற வேறொரு சிறு எடையும்‌ தரப்‌ 
பட்டுள்ளது. அதனை எடை MK-ன்‌ மீது வைக்கலாம்‌. எனினும்‌ 
அது வளாயம்‌ த வழியாகச்‌ செல்ல இயலாது. 

இனி, இதனைக்‌ கொண்டு யின்‌ மதிப்பைப்‌ பின்‌ வருமாறு 
காணலாம்‌. 


-மேடைகள்ம்‌ வளையத்தையும்‌ தக்க இடங்களில்‌ பொருந்திய 


பின்‌, சம. எடைகளில்‌ ஒன்றாகிய M ஐ. என்ற மேடையின்‌ மீது 
வைத்து அதன்‌: மீது 7. என்ற ஏறியை வைக்க வேண்டும்‌. 
இப்பொழுது D என்ற மேடையை . திடீரென விழச்‌ செய்தால்‌, 
.ஏறியைக்‌ கொண்ட எடை. கீழ்‌ நோக்கியும்‌, மற்றொரு எடை மேல்‌ 
நோக்கியும்‌ ஒரே முடுக்கத்துடன்‌ இயங்கும்‌. ஏறியைத்‌ தாங்கும்‌ 
எடை வளையத்தை அடைந்தவுடன்‌, அதனின்றும்‌ ஏறி நீக்கப்‌ 
படுவதால்‌, அதன்‌ பின்னர்‌ இயக்கம்‌ சீராக இருக்கும்‌. ஏறி நீக்கப்‌ 
பட்ட பின்‌ எடை மேடை * ஐ அடைய எடுத்துக்‌ கொள்ளும்‌ 


காலத்தை ' வெகு துல்லியமாகக்‌ கணக்கிடு, இதனை 1 எனக்‌ 


கொள்வோம்‌. 


இதேபோல்‌ DE,EF என்ற உயரங்களையும்‌ மிகத்‌ இின்னின்ன்ன்‌- 


அளவிடு. இவை றி h, hj; ஆகுக, 
மேற்‌ பிரிவின்படி, எடை -ஃயிலிருந்து £-க்கு விழும்பொழுது, 

ha M+m—M. : 

அத்‌ தொகுதியின்‌ முடுக்கம்‌ TM 


மேடையை திடீரென விழச்செய்யலாம்‌, 


கண்ட 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 


ல்‌ 
~~ 2M+m 


8 
= ரீ எனக்‌ குறிப்பிடுவோம்‌. 
ஆகவே, £-யை அடையும்போதுள்ள திசைவேகம்‌ (1) ஏ எனின்‌ , 
93 = 2fh 
£E-யைக்‌ கடந்து சென்ற பின்‌ தூரம்‌ EF = 1, ஐ மாரு வேகத்‌ 
தோடு கடக்கிறது. 
hi 


எனின்‌, நாம்‌ பெறுவது, ர - நறு 


hi? _ hy’ _ hy? (2M+m) 


os 12 = ௮-2 = பப்‌ வயப்பட்ட 
pa 27 2m gh 

i _ (MAm) ந) 

ட்‌ 8 தரு பி 


இங்குள்ள எல்லா கணியங்களின்‌ மதிப்புகள்‌ தெரிந்தவை 
யாதலால்‌, ஐன்‌ மதிப்பைக்‌ காணலாம்‌. 


குறிப்பு: மேற்கூறிய வழியில்‌ கிடைக்கும்‌ 'ஐஃயின்‌ பெறுமானம்‌ 
செம்மையான மதிப்பாகாது. இதற்குக்‌ காரணங்கள்‌: 


(1) கப்பியின்‌ நிறையை நாம்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ள 
வில்லை, 


கப்பி எவ்வளவு இலேசானதாக இருப்பினும்‌, அதற்கு ஒரு 
நிறை உண்டு, இதைப்‌ புறக்கணிக்க முடியாது, மேலும்‌, அதைச்‌ 
சுற்றுவதற்கு ஒரு விசை தேவை. இதை நாம்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளவில்லை, இதற்கு வேண்டிய திருத்தம்‌ கட்டிறுக்கப்‌ 
பொருள்களின்‌ இயக்கத்தைப்‌ பற்றிய அத்தியாயத்தில்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளது, 

(2) கப்பி திரும்புஞ்‌ சுழற்சித்தான வுராய்வு (fiction of the 
point on which the wheel turns). இதனால்‌ ஏற்படும்‌ பிழையை 
உராய்வு ஏறி (1710110 1102). என்னும்‌ பணப்‌ ஏறியைப்‌ பயன்‌ 
படுத்துவதன்‌ மூலம்‌ தவிர்க்கலாம்‌. 

(3) வளித்தடை (168181800௦ of thr air) 

(4) இப்பரிசோதனைகளில்‌ உள்ள நேரங்களைச்‌ செம்மையாக 
அளத்தலும்‌ எளிதன்று, 


184 இயக்க விசையியல்‌ 


இதிலிருந்து, நாம்‌ அட்வுட்‌ எந்திரத்தைக்‌ கருதியதற்கு முக்கிய 
காரணமே அதனைப்‌ பயன்படுத்தும்‌ தன்மை பழமைச்‌ சிறப்புடை 
யது என்பதாகும்‌... 


3.3 ட, ஈடி என்னும்‌ நிறைகளைக்‌ கொண்ட இரு துகள்கள்‌ ஒரு 
இலேசான. விரிவு படாத இழையினால்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 
டி என்பது ஒரு வழவழப்பான கிடை நிலை மேசை மேல்‌ வைக்கப்‌ 
பட்டு அவ்‌ விழை மேசையின்‌ விளிம்பிலுள்ள ஓர்‌ இலேசான வழ 
வழப்பான கப்பியின்‌ மீது செலுத்தப்பட்டு அதன்‌ மற்றொரு நுனியில்‌ 
௱, தடங்கலின்றித்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கிறது. விளையும்‌ 
இயக்கத்தைக்‌ காண்க. ்‌ 


இழை இலேசாக இருப்பதுடன்‌, கப்பியும்‌ இலேசாகவும்‌ 
வழவழப்‌ பாகவும்‌ இருப்பதால்‌, இழையின்‌ இழுவிசை அதன்‌ நீளம்‌ 
முழுவதிலும்‌ ஒரே அளவுடையதாயிருக்கும்‌. இந்த இழுவிசை 
1 ஆகுக. இழை விரிபடு மியல்பில்லாத காரணத்தால்‌, 18, மேசை. 
மீது அடையும்‌ வேகமும்‌, முடுக்கமும்‌, செங்குத்துத்திசையில்‌ /, 
அடையும்‌ வேகத்திற்கும்‌ முடுக்கத்திற்கு சமமாதல்‌ வேண்டும்‌. 
ரீ என்பது அந்நிறைகளின்‌ பொது முடுக்க மாகுக. 
ஈட ன்‌ மீதுள்ள கீழ்முகமான விசை - ௱,ஐ-ரT₹ 
mg—T=m, f (1) 


ஈடிவினது எடைமேசையின்‌ எதிர்த்தாக்க விசைக்கு சரிசம 
நிலையுடையதாகயால்‌, 777 வின்‌ மீது எவலிய் இம்‌ ஒரே கிடைவிசை 
1h என்னும்‌ இழுவிசையாகும்‌. 


்‌ ன ட உளக mf (2) 


ச்‌ 


ட்‌ ப்டம்‌ 58 த 

A ச்‌ M1 

(1) ஐயும்‌ (2)ஐயுங்‌ கூட்ட நாம்‌ பெறுவது 
mj த = (mi +mg) J 


இயக்கவியல்‌ விதி கள்‌ 122 


சம Mi 3 
J 7911 “17975 5 
இது வேண்டிய முடுக்கத்தைத்‌ தருகின்றது. 
771- 7771 
(2)லிருந்து க 


(அ-து) 1 என்பது கவ்வும்‌ 5 நிறையுடைய பொரு 


ளின்‌ எடையாகும்‌. 
mi— Hm 


குறிப்பு மேசை உராய்வுள்ள தெனில்‌,/ீ ௪ த 
Mim ப்‌ 


771] 77772 

3,4 M நிறையுள்ள ஒரு பொருள்‌ வழவழப்பான கிடைநிலை 
மேசையின்மீது வைக்கப்பட்டு மேசையின்‌எதிர்‌ விளிம்புகளில்‌. உள்ள 
வழவழப்பான கப்பிகளின்‌ மீது செல்லும்‌ இரு விரிவுபடாத இழை 
களின்‌ நுனிகளில்‌ தொங்கும்‌ ராப; (7 ௮ ஈ.பி. என்னும்‌ நிறை 
களுக்கு இதே இழைகளின்‌ மற்றநுனி களால்‌ இணைக்கப்பட்‌ டுள்ளது. 
விளைவு இயக்கத்தையும்‌ இழைகளில்‌ உள்ள இழுவிசைகளையும்‌ 
காணக்‌, 

்‌ பூ M என்னும்‌ நிறைகளை இணைக்கும்‌ இழையிலுள்ள ழ்‌ 
விசை 1; என்றும்‌ ரி M என்னும்‌ நிறைகளை இணைக்கும்‌ இழை 


யிலுள்ள இழுவிசை 1, என்றும்‌ கொள்க. 
நிறைகளின்‌ பொது முடுக்கம்‌ ரீ ஆகுக, 


186, இயக்க விசையியல்‌ 


ராடி வின்‌ இயக்கத்தைக்‌ கருதுவேமாயின்‌, நியூட்டனின்‌ 
ப ்தங்கு்்‌ விதிப்படி, நாம்‌ பெறுவது 
my g—T, = maf (1) 
7721) இயக்கத்திலிருந்து நாம்‌ பெறுவது 
Tm g= mi Jf (2) 
M-ன்‌ இயக்கத்திலிருந்து நாம்‌ பெறுவது 
Tg —T, = Mf (3) 
இம்மூன்று சமன்பாடுளிகன்‌ கூட்டல்‌ பலனாக . நாம்‌ ய்து 
(m as) g க (Mm +mg)f 
ட | f= (7722 08 8 
Mm, 4m 


எனின்‌, (2)லிருந்து 1, ௮ ஈத பூ 1-0) 8 


மக ப்ர) 
ட ஈட கரல த 
ய M +m, +m, 
மேலும்‌.(1) லி ரக்‌ TE 
லும்‌.(1) லிருந்து. 1, 014 Mim +m, 
_n MA கபி ச 
M+ mm 


3.5. mM, mg: என்னும்‌ இரு நிறைகள்‌ ஓரிழையினால்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளன. ' 71, ஆனது அடிவானத்திற்குக்‌ கோணம்‌ ௨ வில்‌ 
சாய்ந்த வழ வழப்பான ஒரு தளத்தில்‌ வைக்கப்பட்டுள்ளது. அவ்‌ 
- விழையானது அத்‌ தளத்‌ னது நுனியிலுள்ள ஒரு வழவழப்பான 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 197 
சிறு கப்பிக்கு மேலாகச்‌ சென்று செங்குத்தாகத்‌ தொங்கும்‌ 7, த்‌ 
தாங்குகின்றது. 77, இறங்கினால்‌, விளையும்‌ இயக்கத்தைக்‌ காண்க. 

அவ்‌ விழையின்‌ இழு விசை 1? ஆகுக, | | 

ற, ஆனது தளத்திலே மேன்‌ முகமாக அடையும்‌ வேகமும்‌, 
முடுக்கமும்‌, 18) செங்குத்தாக அடையும்‌ வேகத்திற்கும்‌, முடுக்கத்‌ 
திற்கும்‌ சமமென்பது தெளிவு, 

ரீ என்பது இப்பொது முடுக்கமாகுக, 77)-ன்‌ இயக்கம்‌ பற்றி 
நாம்‌ பெறுவது, 

mg—T=mif (1) 

டி வினது எடை செங்குத்து திசையில்‌ கீழ்‌ முகமாக 7, ஐ 
ஆகும்‌, 

சாய்தளத்திற்குச்‌ செங்குத்தாக 11, ஜ-யின்‌ பிரித்த பகுதி அத்‌ 
தளத்தின்‌ எதிர்த்‌ தாக்கத்தால்‌ சரிசம மாக்கப்படுகிறது, 


அச்‌ சாய்தளத்தின்‌ கீழ்‌ முகமாகவுள்ள - அந்த எடையின்‌ 
பிரித்த பகுதி ஈட 2 510 ௮ ஆகும்‌. 
எனின்‌, அத்‌ தளத்தின்‌ மேன்‌ முகமாக உள்ள விளைவு விசை 
= T—m,gsinda. I 
ஆகவே, நியூட்டனின்‌ இரண்டாவது விதிப்படி, 
T—m,gsina=maf. (2) 
(1) ஐயும்‌ (2)ஐயுங்‌ கூட்ட நாம்‌ பெறுவது 


அன்றியும்‌ (1)ல்‌ பிரதியிட, 


ர ஆட நவ்ற [17 Sin a 
1 (2-3) ர] ன ட 


_ mimg(1 + sind) 
mM, +H 


குறிப்பு (1) 77, டி 8௨௨ ஆனால்‌, ரீகுறைக்குறி அடையும்‌, அப்‌ 
- பொழுதுர மேல்‌ நோக்கி எழும்‌ ; ர, ஆனது சாய்தளத்தில்‌ கீழ்‌ 


ட்‌ ன்பு பகத «(ட Sin 
தோக்கிஇயங்கும்‌, அவற்றின்பொதுமுடுக்கம்‌ படட 8 ஆகும்‌ 


188 இயக்க விசையியல்‌ 


ய) 4 = எனின்‌; ர என்பவற்றின்‌ மதிப்பு ஜ்‌ 8-1ல்‌ 
இவற்றிற்குள்ள மதிப்புகளுக்குச்‌ சமமாகும்‌. 


(0 ௫ = 0 எனின்‌ ந 1 என்பவற்றின்‌ மதிப்பு பிரிவு 8-8ல்‌ 
இவற்றிற்குள்ள மதிப்புககாயே பெறும்‌, 


(ர) சாய்தளம்‌ உராய்வுள்ள தெனில்‌ 


சப 77) --777_ (10 6--74 க்‌ 7 ஈட mg[t+-sina +H 0080] 
1721 “47712 ப்‌ . 190] “7717 


எனக்‌ காட்டுக, 


(ஓ) சாய்தளம்‌ உராய்வுள்ள பொழுது ஏற்படும்‌ முடுக்கத்‌ 
திற்கும்‌, உராய்வற்ற பொழுது உண்டாகும்‌ முடுக்கத்திற்கும்‌ . 


/* 77008 6 


உள்ள வித்தியாசம்‌ Wh hh 


2 எனக்காட்டுக 
3.6 சமவுயரத்தையும்‌ அடிவானத்திற்கு 8, 8, என்னுஞ்‌ சாய்வு 
களையுங்‌ கொண்ட சம. உராய்வுள்ள சாய்தளங்கள்‌ இரண்டு பிற்‌ 
பக்கங்கள்‌ பொருந்தும்படி வைக்கப்பட்டுள்ளன. 71, , 171, என்னும்‌ 
இரு நிறைகள்‌ அவற்றினுடைய சாய்முகங்களில்‌ வைக்கப்பட்டு அவ்‌ 
விருதளங்களின்‌ பொதுவுச்சியிலுள்ள வழவழப்பான கப்பியொன்றின்‌ 
மீது செல்லும்‌ ஒரிலேசான விரிபடாவிழையால்‌ . இணைக்கப்பட்‌ 
டுள்ளன. 781) இறங்கினால்‌. விளையும்‌ இயக்கத்தைக்‌ காண்க. : 

1 என்பது அவ்விழையின்‌ இழுவிசையையும்‌, ௩, R, என்பன 
அத்தளங்களுடைய எதிர்தாக்கங்களையும்‌, /4* என்பது உராய்வுக்‌ 
கெழுவையும்‌ குறிக்கட்டும்‌. I 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 189 
77, ஆனது கீழ்முகமாக இயங்குகின்றமையால்‌, அதன்மீதுள்ள 
உராய்வு அத்தளத்தின்‌ மீது மேன்முகமாகத்‌ தாக்கும்‌. 
771) ஆனது மேன்முகமாக இயங்குகின்றமையால்‌, அதன்‌ 
மீதுள்ள உராய்வு அத்தள த்தின்‌ மீது கீழ்முகமாக செயல்படும்‌. 
எனின்‌, ஈடன்‌ மேல்‌ அத்தளத்தில்‌ கீழ்முகமாக உள்ள 
விசை 
= mj gSind,—T—#£R, 
= my, g (sin dj — 7£ 00881) — 
ஆகவே, ரீ என்பது அவ்விரு. நிறைகளின்‌ ர்‌ முடுக்கமாயின்‌, 
நாம்‌ பெறுவது 
7712 (inaj—# ஈ)-7- டர்‌ (1) 
இதே போல ஈடிவிச மேல்‌ அத்தளத்தில்‌ மேன்முகமாக உள்ள 
விசை 
ற மந ர சஸ்ட, 
= T—m4g (sind + 00652) 


ஆகவே, 

T—m, g (sind, + 740058) = mf (2) 
(1) ஐயும்‌ (2) ஐயும்‌ கூட்ட நாம்‌ பெறுவது 
உல்‌ gm, (sin 0) — 70050) — m4 (Sind, + ட்‌ 008 2] (8) 

Mm, + Mm : 

(இலுள்ள மதிப்பை (2)ல்‌ பிரதியிட, நாம்‌ பெறுவது 

ne; His ஜி... ்‌ 

தர்‌ | ப + sin a, + # (cos , ௮௦80] 
குறிப்பு :-சாய்வுதளங்கள்‌ வெவ்வேறு உராய்வுகள்‌ பெற்றிருப்பின்‌. 
ரீ-ன்‌ மதிப்பையும்‌, 1-யின்‌ மதிப்பையுங்‌ காண்க. 
4. ஒருதுகள்‌ தொகுதியின்‌ சடத்துவமையத்தின்‌ இயக்கம்‌(M௦£௦ப ௦4 
the centre of inertia of a system of particles) 
ஏதாவது ஒரு நேரம்‌ யில்‌ 78), 7919, என்னும்‌ . துகள்களின்‌ 

ஆயத்‌ தொலைவுகள்‌ முறையே (41; 2): 27); - என்பன 
வாகுக. அன்‌ துகள்களின்‌ ண்ட்‌! ஆயத்தொலைவுகள்‌ 
றா ஆகுக. 


140 இயக்க விசையியல்‌: 
எனின்‌, நிலையியலிலிருந்து (1701: Statics) நாம்‌ பெறுவது 

— 00 ர டர்‌ ன ர. 

ஸ்‌ 7927 ர்‌ 7989 க ட க. 

அட இன னிடம்‌ பப ச ்‌ 
. ன்‌ ப அண த உ. 


! ஜப்‌ பற்றி, இவற்றின்‌ வகைக்‌ கெழுக்காண (ifferentiating with 
respect to x) நாம்‌ பெறுவது 


உட 8037 + mx “4 ர. ௨ டட (1) 
Xx mj + M+ 7985-1 . 

டசி m1 + Vo + mg Ve + உ டக (2) 
5 அத mj + mg +m T+ 


இப்பொழுது; 3, நு என்பன, 0%, 051 திசைகளில்‌ சடத்துவமையத்‌ 
தின்‌ திசைவேகத்தின்‌ கூறுகள்‌ ஆகும்‌. 


Mm, X1 + my Xt உட > Mm im + உ என்பன 
முறையே 0%, 0 திசைகளில்‌ ர, 779... . என்னும்‌ துகள்‌. 
களின்‌ உந்தங்களின்‌ மொத்தமாகும்‌. 


ஆகவே, தந்த்‌ ஒரு திசையில்‌ ஒருதுகள்‌ தொகுதியின்‌ சடத்துவ 
- மையத்தின்‌ வேகமானது அத்திசையில்‌ அத்‌ துகள்களின்‌ உந்தங்‌ 
களின்‌ மொத்தத்தை அத்துகள்களின்‌ நிறைகளின்‌ மொத்தத்தால்‌ 
வகுக்கவரும்‌ ஈவுக்குச்‌ சமம்‌. 


எனவே, ஒருதுகள்‌ தொகுதி ஒரு தளத்தில்‌ இயங்க : அவற்றி 
னுடைய திசை வேகங்களும்‌, இயங்கும்‌ திசைகளும்‌ தரப்பட்டால்‌, 
நாம்‌ இவ்வேகங்களை இரு நிலையான (செங்குத்து]க்‌. கோடுகளுக்கு 
இணையாகப்‌ பிரித்து மேலே தந்த விடையைப்‌ பயன்படுத்தி அவற்‌ 
றின்‌ சட த்துவமையத்தின்‌ இயக்கத்தைக்‌ காணலரம்‌. 


எல்லாத்‌ துகள்களின்‌ மொத்த நிறைகளை அதாவது (771, ௱+ , ) 
ஜ்‌) எனக்குறிப்பிட்டால்‌, சமன்பாடுகள்‌ (1)ஐயும்‌ (2/ஐயும்‌ பின்‌ 
வருமாறு எழுதலாம்‌. 
Mi நப பக்‌ உ ச 
5 
My ய்‌ டட 713 J ட | (2) 


% 


அதாவது 


இயக்கவியல்‌ விதிகல்‌ | 141 


ஏதேனும்‌ ஒரு திசையில்‌ ஒருதுகள்‌ தொகுதியின்‌ மொத்த உந்த 
மானது எல்லாத்துகள்களின்‌ மொத்த நிறைக்குச்‌ சமநிறையுள்ள ஒரு 
பொருாளனது  சடத்தவமையத்தின்‌ திசைவேகத்துடன்‌ இயங்கும்‌ 
போது ஏற்படும்‌ உந்தத்திற்குச்‌ சமமாகும. 
மேற்கண்ட (1), (2)ல்‌ உள்ள பலன்களை மறுமுறையும்‌ £ ஐப்‌ பற்றி 
வகைக்கெழு காண, 


உ ல்ச்‌ 3) 4- TOs 

Sh 7731. லு 7712 க ட ஒட்டி (4) 
டட ஐ ஆ + my Vo ப டக உட ப 
ச்‌ ma +m + (8) 


இவை 0%, 0Y திசைகளில்‌ சமத்துவமையத்தின்‌ முடுக்கத்‌ 
தின்‌ கூறுகளைத்‌ தருகின்றன. 


சமன்பாடுகள்‌ (8), (4:ஐப்‌ பின்வருமாறு எழுலாம்‌, 
== MX f+ Mm EA - ட்‌ ௪ ச a ன்‌ 


ர ந (6) 
My = Mii tM Va + . » ப 


(6) வது சமன்பாட்டின்‌ வலப்பக்கத்திலுள்ள. உறுப்புகள்‌ முறையே 


தனித்தனி துகள்கள்‌ மேல்‌ செயல்படும்‌ எல்லா விசைகளின்‌ 
X அச்சு, 7 அச்சுக்‌ கூறுகள்‌ ஆகும்‌. இவை ஒவ்வொரு ஜோடித்‌ 
துகள்களுக்கும்‌ இடையேயுள்ள பரஸ்பர விசைத்‌ தாக்கங்களையும்‌, 
எதிர்த்‌ தாக்கங்களையும்‌ (tral acticns and reactions) உள்ளடக்கி 
இருக்கின்றன. நியூட்டனின்‌ மூன்றாம்‌ விதியின்படி இவை 
ஒன்றுக்கொன்று சரிக்கட்டுவதால்‌ இவற்றின்‌ விளைவு பூச்சிய 
மாகும்‌. ஆகவே, (6) வது சமன்பாட்டிலுள்ள வலப்பக்க 
உறுப்புகள்‌ அத்‌ தொகுதியில்‌ எல்லாப்‌ புறவிசைகளின்‌  % அச்சு, 
37 அச்சுக்‌ கூறுகளைக்‌ குறிக்கும்‌. 


இக்‌ கூறுகளை முறையே 5%, $Y எனக்‌ குறிப்பிட்டால்‌, 
(6) வது சமன்‌ பாடுகளைப்‌ பின்‌ வருமாறு எழுதலாம்‌, : 


லற. 


My தரு. 


142. | இயக்க விசையியல்‌ 


இனி,. ஏதேனும்‌ ஒரு திசையில்‌ புறவிசைகளின்‌ கூட்டுத்‌ 
தொகை பூச்சியமானால்‌, அத்‌ திசையில்‌ சடத்துவ மையத்தின்‌ 
உந்தம்‌ ஒரு மாறிலியாகும்‌. 

ஆகவே, அத்‌ திசையில்‌ (துகள்‌ தொகுதியிலுள்ள) துகள்‌ 
களின்‌ உந்தங்களின்‌ கூட்டுத்‌ தொகை மா றிலியாகும்‌. 

[(8) வது சமன்பாட்டிலிருந்து கிடைப்பது] 
இப்பலன்‌ “£ உந்த அழிவின்மை”” அல்லது “ உந்தக்‌ காப்பு தத்துவம்‌” 
எனப்படும்‌. 

இதை ஏற்கனவே இவ்‌ வத்தியாயம்‌ பிரிவு 1-18ல்‌ பார்த்‌ 
துள்ளோம்‌. 
கிளை. ஒரு துகள்‌ தொகுதியில்‌ சடத்துவ மையத்தின்‌ இயக்கத்‌ 
தைப்‌ பற்றிய சமன்பாடுகள்‌ (1), (2); (4), (8) என்பவற்றிலுள்ள 
பலன்களைப்‌ பின்‌ வருமாறு கூறலாம்‌. 


(1) Wis Mg 442222௪௧௨௧ என்னும்‌ நிறைகள்‌ நிலையான. யாதேனு 
மொரு கோட்டிற்கு இணையாய்‌ யாதேனு மொரு கணத்தில்‌ 
கொள்ளும்‌ வேகங்கள்‌ முறையே 184; 0... .. என்பன வாயின்‌, 


இந்‌ நிறைகளின்‌ சடத்துவ மையம்‌ (centre of inertia) அக்‌ கணத்‌ 
ஜில்‌ அக்‌ கோட்டிற்கு இணையாகக்‌ கொள்ளும்‌ வேகம்‌, 
772) 087 ட்டு டார்‌ Mai ட டல க்க ௬௨ 


ந்‌ ட்‌ அப்‌ 


(2). டர்டி... என்னும்‌. நிறைகள்‌ - நிலையான யாதேனு 
மொரு கணத்தில்‌ கொள்ளும்‌ முடுக்கங்கள்‌ முறையே 7, ரீ... 
என்பனவாயின்‌, இக்‌ கோட்டிற்கு இயக இந்‌ நிறைகளின்‌ 
சடத்துவ மையம்‌ கொள்ளும்‌ முடுக்கம்‌ 


mifi + mgfa bos டட ்‌ 
mM +m + Se 


மாதிரி : : 
10 கிராம்‌ எடைக்குச்‌ சமமான ஒரு விசை 27 கிராம்‌ நிறையின்‌ 
மீது ஒரு வினாடி செயல்படுகிறது. அந்‌ நிறையின்‌ திசை வேகத்‌ 


தையும்‌, அது சென்ற. தூரத்தையுங்‌ காண்க. முதலாம்‌ . வினாடி 


இறு தியில்‌ அவ்விசை செயல்படுதலை நிறுத்தினால்‌, அடுத்த நிமிடத்‌ 
தில்‌ அப்‌ பொருள்‌ எவ்வளவு தூரம்‌ ப திலுத்‌ர 


விசை. அ 10 கிராம்‌ எடை - 10Xஐ டைன்கள்‌ ௨ 10%991 
கன்ட ஸ்‌ டைன்கள்‌ 
நிறை = 27 கிராம்‌, 


இயக்கவியல்‌ விதிகள்‌ I 148 
விசையின்‌ காரணமாக நிறையில்‌ *ஏற்படும்‌ முடுக்கம்‌ 8 ஆகுக, 
எனின்‌, F = நித 
அதாவது 10981 = 27-௮ 

10x 981 1090 


அத வன்னிக்கு. G. 5. அலகுகள்‌ 
த வ ர்‌ ன நே 1லகுகள்‌) 
ட 1090 ள்‌ 
ஒரு வினாடியில்‌ திசைவேகம்‌ ர ஊர ௭ ல்‌ X-1 368} ௪. மீ/வி 
ஒரு வினாடியில்‌ சென்ற நூரம்‌ 5 காம்‌ 100 
௪ 1813 செ.மீ, 
மேலும்‌ கப்‌ செ.மீ/வினாடிக்கு என்னும்‌ திசை வேகத்துட 


3 


அடுத்த நிமிடத்தில்‌ நிறை செல்லும்‌ தூரம்‌ ௪ ஈர்‌. 
[விசை நிறுத்தப்படுவதால்‌ பொருள்‌ சீரான வேகத்துடன்‌ 
செல்லும்‌. எனவே $ ௪ ர] 
1090 


௪ தா % 60 = 81800செ.மீ - 218 மீட்டர்கள்‌. 


பயிற்சி 2.1 


1. ஒரு பவுண்டலில்‌ எத்தனை “டைன்‌” “கள்‌ உள்ளன என்று முழு 
எண்‌ திருத்தமாகக்‌ காண்க, 


[18800] 


2, ஒரு கிலோகிராம்‌ நிறையின்‌ மீது 5 வினாடி செயல்பட்டு அதன்‌ . 
கண்ணே வினாடிக்கு ஒரு மீட்டர்‌ திசை வேகத்தை வன்க 
்‌ விசையின்‌ அளவைக்‌ காண்க. 


[20-4 கி, எடை] 


8. 4 கிராம்‌ நிறை கொண்ட தொரு பொருள்‌ ஓய்விலிருந்து கிளம்பி, 
90 செகண்டுகளீலே 50 செ.மீ தூரத்தைக்‌ கடந்து செல்லுகிறது, 
இதன்‌ மீது தொழிற்படும்‌ சீரான சக்தியைக்‌ காண்க, 

[4 டைன்‌] 
4. 1 கிலோகிராம்‌ எடைக்குச்‌ சமமான ஒரு விசை ஒரு பொருளின்‌ 
மீது 10 வினாடிகளுக்குத்‌ தொடர்ந்து தாக்கி அதனை அந்நேரத்தில்‌ 
.10 மீட்டர்‌ தூரம்‌ செல்லுமாறு செய்கிறது. அப்‌ பொருளினது 
நிறையைக்‌ காண்க, Fe 


144 இயக்க விசையியல்‌ 


5... டன்‌ நிறையுள்ள ஒரு பொருளில்‌ . ஒரு நிமிட நேரத்தில்‌ 
மணிக்கு 28 மைல்‌ வேகத்தை உண்டு பண்ணக்கூடிய விசையைப்‌ 
பவுண்டு எடைகளில்‌ காண்க, 
[885 பவுண்டு எடை] 


6. ஓய்வில்‌ இருக்கும்‌ 18 பவுண்டு நிறை ஒன்றன்‌ மீது 
50 பவுண்டல்கள்‌ விசை ஒன்று 5 வினாடிகளுக்குச்‌ செயல்படுகிறது 
இந்‌ நிலையில்‌ அந்த நிறையை 2 வினாடிகளில்‌ நிறுத்துவதற்குத்‌ 
தேவைபடும்‌ விசை என்ன ? 

[75 பவுண்டல்கள்‌ ] 


7. 1000 கிராம்‌ நிறையுள்ள ஒரு பீரங்கிக்‌ குண்டு 200 செ.மீ. 
நீளமான. குழாய்‌ கொண்ட ஒரு பீரங்கியிலிருந்து வினாடிக்கு 
45000 செ.மீ வேகத்தோடு செலுத்தப்படுகிறது. வெடிக்கும்போது 
அகல்‌ குண்டிலே உசுற்றப்படும்‌ சராசரி விசை 5-06.255% 10% டைன்‌ 
கள்‌ எனக்‌ காட்டுக. 


8. 10 அவுன்சு (02) நிறையுள்ள ஒரு துப்பாக்கிக்‌ குண்டு 
(Bullet) ஓய்விலிருந்து நிலைக்குத்தாக 60 அடி விழுந்து ஒரு கூரை 
யை மோதி அதிலிருந்து தன்‌ திசைவேகம்‌ பாதியாகக்‌ குறைக்கப்‌ 
பட்டு வெளிவருகிறது. அது மேலும்‌ 20 அடி விழுந்த பிறகு அது 
துரையை அடித்து அதனுள்‌ 1 அடி ஊடுருவிச்‌ செல்கிறது. அகன்‌ 
சராசரி அன்டிவையம்‌ காண்க, 

ப [22:8 பவுண்டு எடை] 


9; ஒரு துப்பாக்கிக்‌ குண்டு ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக இரு பலகை 
கள்‌ வழியே செல்கின்றது. இரண்டாவது பலகையின்‌. சராசரி 
குடை முதற்பலகையின்‌ சராசரி தடையை விட 80 சதவிகிதம்‌ 
கூடுதலாக இருக்கிறது. குண்டின்‌ ஆரம்ப திசைவேகம்‌ .. 2000 
அடி/வினாடி; ஒவ்வொரு பலகை வழியாகச்‌ செல்லும்போதும்‌ அது 
400 அடி [வினாடிக்கு வேகத்தை இழக்கிறது. பலகைகளின்‌ கனங்‌ 
களின்‌ (1114012658) விகிதம்‌ 27:14 எனக்‌ காண்பி, 


- 10. 800 அற ன்னம்க்கு என்னும்‌ த்்‌ ு கிடையாக 
இயங்கும்‌ ஒரு பவுண்டு நிறையுள்ள ஒரு துப்பாக்கிக்‌ குண்டு 1 அடி 
கனமுள்ள பலகையில்‌ மோதி அதிலிருந்து . 400. அடி/வினாடி 
என்னும்‌ வேகத்தில்‌ வெளி வருகிறது, துப்பாக்கிக்‌ குண்டுக்குள்ள 
தடையைக்‌ காண்க, துப்பாக்கிக்‌ குண்டை ஓய்வடையச்‌ செய்யும்‌ : 

பலகையின்‌ கனம்‌ என்னவாக இருக்க வேண்டும்‌. து 
ட ப பவுண்டல்கள்‌ 3 1 அடி] 


இயக்கவியல்‌ விதிகள்‌ ன சச ப 145 
மாதிரி : 


90 டன்‌ நிறையுள்ள ஒரு புகை வண்டி 100-க்கு 1 என்னு 
மொரு சாய்வில்‌ ஏறுகின்றது. எஞ்சின்‌ 1 டன்‌ எடைக்குச்‌ சமமான 
மாறாத இழு விசையுடன்‌ செயல்படுகிறது. உராய்வு முதலாயவற்றா 
னுள்ள தடை ஒரு டன்னுக்கு 8 பவுண்டு எடை. எனக்கொண்டு, 
அப்‌ புகைவண்டி எந்த முடுக்கத்துடன்‌ ௮ச்‌ சாய்வை ஏறுகின்ற 
தெனக்‌ காண்க, 


அப்‌ புகை வண்டியானது அச்‌ சாய்வின்‌ மீது கீழ்‌ முகமாகவுள்ள 
தன்‌ எடையின்‌ பிரித்த பகுதியாலும்‌, உராய்வுத்‌ தடையாலும்‌ 
வேகத்தேய்வு பெறுகிறது. 


பின்னது 8X50 பவுண்டு எடை ஈ 400 பவுண்டு எடை, அச்‌ 
சாய்வு கிடை மட்டத்திற்கு 4 கோணச்‌ சாய்வில்‌ இருந்தால்‌, 
sin 8 = 1/100 ஆகும்‌. 


ஆகவே, அச்‌ சாய்வின்மீது கீழ்முகமாகவுள்ள அதன்‌ எடை 
யின்‌ பிரித்தபகுதி- உக - 50 % 2240 % ட பவுண்டு எடை 
யெனின்‌ அப்‌ புகை வண்டியை வேகத்தேய்வு பெறும்படி செய்த 
முழு விசை - 1580 பவுண்டு எடை, 


ஆனால்‌, எஞ்சின்‌ 2240 பவுண்டு எடைக்குச்‌ சமமான ஒரு 
விசையோடு இழுக்கின்றது. 


"i ஆகவே, வேகத்தைக்‌ கூட்டுதற்குரிய முழுவிசை 
௪ (2240-15820) - அல்லது 720 பவுண்டு எடை 
்‌ ௮ 720 உபவுண்டல்கள்‌ 
இயக்கப்‌ பட்ட நிறை ௪ 80% 2240 பவுண்டு 


720g 9 


அம்‌ தட ட இத. 
ஆகவே முடுக்கம்‌ - தர: நற எ ரர - அடி/வி 


குறிப்பு: முடுக்கம்‌ தெரிந்ததினால்‌, வண்டியானது தந்த ஒரு 
தோத்தில்‌ அடையும்‌ வேகத்தையும்‌ சென்ற தூரத்தையும்‌ 
கணக்கிடலாம்‌. 


மாதிரி 2 


200 மெட்ரிக்‌ டன்‌ : நிறையுள்ள புகைவண்டியை அதன்‌ 
எஞ்சின்‌ 8 மெட்ரிக்‌ டன்‌ எடையுள்ள இழுவிசை கொண்டு இழுக்‌ 
கிறது. இயக்கத்திற்குத்‌ தடை மெட்ரிக்‌ டன்‌ ஒன்றுக்கு 20 கிலோ 
கிராம்‌ எடை வீதம்‌ செயல்படுகிறது. பிரேக்குகளின்‌ தடை 
மெட்ரிக்‌ டன்னுக்கு மேலும்‌ 400 கிலோகிராம்‌ எடைக்குச்சமம்‌, 

ர லட. 


146 க்‌ இயக்க விசையியல்‌ 


வண்டி ஓய்விலிருந்து புறப்பட்டு மணிக்கு 68: கி.மீ வேகம்‌ 
அடையும்வரை சீராக இயங்குகிறது. அதன்‌. பிறகு நீராவி 
அடைக்கப்பட்டுப்‌ பிரேக்குகளும்‌ உறுதியாகப்‌ போடப்படுகின்றன. 
வண்டி ஒய்வு பெறுமுன்‌ சென்ற முழு தூரத்தையும்‌, இதற்கு 
எடுத்துக்‌. கொண்ட காலத்தையும்‌ கணக்கிடுக. 
[குறிப்பு ; (1) 1 மெட்ரிக்டன்‌ எ 1000 கிலோகிராம்‌. இதை ஆங்கி 
லத்தில்‌ “1006” என்னும்‌ குறிப்பிடுவார்கள்‌. | 
(1) 1 கிலோகிராம்‌ நிறையில்‌ 1மீ[வி? என்னும்‌ முடுக்கத்தை 
உண்டாக்கும்‌ விசையை 1 நியூட்டன்‌ (140100) என்கிறோம்‌] 
எஞ்சினின்‌ இழுவிசை ௪ 8% 1000 கிலோகிராம்‌ எடை 
௪ 8% 1000 ச நியூட்டன்கள்‌ 
தடை = 200X20 2 நியூட்டன்கள்‌ 
ஆகவே, வேக வளர்ச்சிக்கு உதவும்‌ விசை 
= (8% 1000 200% 20) நியூட்டன்‌ கள்‌ 
4000 ச நியூட்டன்கள்‌ 


, கம்‌ | பதக 4000௪ ட நீ தன்‌ 
முடுக்கம்‌ எ “ர... 500%1000 அர பிவி எ நீ 
a 62000 85 


இந்த திசை வேகம்‌ அடைவதற்குள்‌ செல்லும்‌ தூரம்‌ ச எனின்‌, 
ம ௦ ஆதலால்‌, 2 - 872. என்னும்‌ சூத்திரத்திலிருந்து 5-ஐக்‌ 
கணக்கிடலாம்‌. ப்‌ | 


28 95... இப 

க இட தில இதி அட 
_ 2 50 8128 
அச ம்‌ கன்ட ணி “நா்‌ ன்‌ ரதன்‌ 


இதற்கு .எடுக்கும்‌ காலம்‌ ஏ ௪ ரீ£ என்னும்‌ வாய்பாட்டிலிருந்து 
காணலாம்‌. 


த விதிகள்‌ 147 
நீராவி அடைக்கப்பட்டு; பிரேக்குகளும்‌ போட்டவுடன்‌, வேக 
வளாச்சிக்குத்‌ தடை செய்யும்‌ விசை மெட்ரிக்‌ டன்னுக்கு 
20 4- 400 கிலோகிராம்‌ எடை. 
அதாவது மொத்த தடை விசை - 200 % 420 கிலோகிராம்‌ எடை 
௪ 200 X 420 ஓ நியூட்டன்‌ கள்‌, 


ஹ்‌ ல்‌ 200 % 420g 21g 
ந்‌ எதிர்‌ முடுக்கம்‌ == 200 5 1000 மீ/ == “தம. மீ/வி? 
2 


இங்த எதிர்‌ முடுக்கத்துடன்‌ ஓ மீரவி என்னும்‌ திசைவேகம்‌ 
பூச்சியமாகச்செல்ல வேண்டிய தூரம்‌ 5, ம்க்‌ பெறுவது 


ஓப தல்‌ 


ஓய்வு பெறுமுன்‌ எடுக்கும்‌ நேரம்‌ ர! எனின்‌, நாம்‌. பெறுவது 


2௪. . 21g 

ணை ள்‌ - 1 இம்‌. 
1250 

ர்‌ த்ர நு வினாடி. 


சென்ற முழுதூரம்‌ ௮5 2 5 = (த 8125 ச த பீடர்‌ 


= 818 ல்‌ 


250 
825 1 ட) வி 


எடுத்துக்‌ கொண்ட மொத்த தோம்அ1ர் (9 98 


= 94 வினாடிகள்‌ ர ல்ல்ஸ்க்கர்‌ 


மாதிரி 3, 


ஒரு புகை வண்டியின்‌ இயக்கத்திற்கு. உராய்வு காரணமாக 

ஏற்படும்‌ தடை மெட்ரிக்‌ டன்‌ ஒன்றுக்கு 10 கிலோகிராம்‌ எடை... 
யாகும்‌. அது மட்டமான நிலத்தில்‌ மணிக்கு . 56 கிலோ மீட்டர்‌ 

வேதத்தில்‌ ஓடி, ப்‌ 1 னி சரிவின்‌ அடியை அடைகிறது, 


148 இயக்க விசையியல்‌ 


அப்பொழுது நீராவி மூடப்பட்டால்‌, சரிவின்மேல்‌ ஓய்வு பெறுமுன்‌ 
வண்டி எவ்வளவு தொலைவு செல்லும்‌? 
86x 1000 


5600 கக 


சரிவின்‌ அடியில்‌ வண்டியின்‌ திசைவேகம்‌ 

140 - 

ன ஜு மீ/வி. 

சரிவில்‌ ஏறும்போது இத்‌ திசை வேகம்‌ பூச்சியமாகிறது. இதற்குத்‌ 

தேவையான எதிர்‌ முடுக்கத்தைத்‌ தரும்‌ விசை ௪ சரிவின்‌ கீழ்‌ 

முகமாக எஞ்சினின்‌ எடையின்‌ கூறு * உராய்வு முதலியவற்றால்‌ 
ஏற்படும்‌ தடை 


= | 1000 mg 3 + on | நியூட்டன்கள்‌ 


[7 மெட்ரிக்டன்‌ வண்டியின்‌ நிறை] 


== அர்க்‌ 8 யூட்டன்கள்‌. 

i 

எதிர்‌ முடுக்கத்தின்‌ மதிப்பு 7 ஆனால்‌, 
1810 mg 


1000 ஈர. 


பட்டம்‌ தூரம்‌ 5 ஆனால்‌, ம்‌ 
ட 140 140 8100 


== 


ரர்‌ 9 594 மட ம 


= 592 மீட்டர்‌ (தோராயமாக) 


பயிற்சி 2.2 


1. ஓரு புகை வண்டியின்‌ நிறை 200 மெட்ரிக்‌ டன்‌ கள்‌. அதன்‌ 
எஞ்சின்‌ உசுற்றும்‌ இழுவிசை 8 மெட்ரிக்டன்கள்‌ எடையாகும்‌, 
தடைகளானவை மெட்ரிக்‌ டன்‌ ஒன்றுக்கு 45நியூட்டன்கள்‌ எனில்‌, 
ந முடுக்கத்தைக்‌ காண்க. 

[4a] 


ழ்‌ 


8. 


500 மெட்ரிக்‌ டன்கள்‌ பத்திரப்‌ ஒரு புகை வண்டியின்‌: 


வ்கி உஞற்றும்‌ இழு விசை 18 மெட்ரிக்‌ டன்கள்‌ எடைக்குச்‌ 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 149 


சமம்‌, தடைகளானவை மெட்ரிக்‌ டன்‌ ஒன்றுக்கு 44 நியூட்டன்‌ 
களுக்குச்‌ சமமானால்‌, ஓய்விலிருந்து புறப்பட்டு மணிக்கு 86 கி.மீ, 
வேகத்தை அடைய எவ்வளவு காலமாகும்‌? 

[40 வினாடிகள்‌] 


8. ஒரு புகை வண்டியானது கிடையிருப்புப்‌ பாதைகளின்‌ மேல்‌ 
மணிக்கு 80 மைல்‌ வேகத்தோடு ஓடுகின்றது. உராய்வு முதலியன 
பற்றி வண்டிக்குத்‌ தடை டன்னுக்கு 10 பவுண்டு எடை எனின்‌, 
நீராவி அடைக்கப்பட்டால்‌, (1) அப்‌ புகை வண்டி ஓய்வடையு முன்‌ 
கழியும்‌ நேர த்தையும்‌, (14) அந்‌ நேரத்தில்‌ ஓடுந்‌ தூரத்தையுங்‌ 
காண்க. 

[5நி. 8வி; 6776 அடி] 
4, மட்டமான நிலத்தில்‌ மணிக்கு 19 மைல்‌ சீரான. வேகத்தோடு, 
செல்லும்‌ 200 டன்‌ நிறையுள்ள எஞ்சின்‌ ஒன்று நீராவி அடைக்கப்‌ 
பட்டு, பிரேக்குகள்‌ போடப்பட்டதிலிருந்து 110 கஜங்களில்‌ ஒய்வு 
நிலை அடைந்தால்‌, எஞ்சுனுக்குத்‌ தடையை டன்‌ எடைகளில்‌ 


காண்க. [41 டன்‌ எடை] 


2. மணிக்கு 80 மைல்‌ வீதஞ்‌ செல்லும்‌ 200 டன்‌ நிறையுள்ள புகை 
வண்டியொன்று 60 கஜத்தில்‌ நிறுத்தப்‌ படலாமெனின்‌, ஒரு டன்‌ 
எடையோடு உராய்வு த்‌ தடைகளை ஒப்பிடுக. 
து [605 :18] 
8: 200 டன்‌ நிறையுள்ள ஒரு புகைவண்டி ஒய்விலிருந்து புறப்‌ 
பட்டு ஓடுகிறது. அதன்‌ எஞ்சின்‌ 2 டன்‌ எடையுள்ள நிலையான 
விசையை உஞுற்றுகிறது. இயக்கத்திற்குத்‌ தடை டன்‌ ஒன்றுக்கு 
10 பவுண்டு . எடையாகும்‌, வண்டி 8 நிமிடங்கள்‌ ஓடியபிறகு 
நீராவி அடைக்கப்படுகிறது. . 
எனின்‌ (1)வண்டி பெற்ற மீப்‌ பெரு வேகமென்ன ? 

(11) நீராவி உதவியின்‌ றி ஒய்வு பெறும்முன்‌ ஓடிய நேரம்‌ 
என்ன? 
[8638 மைல்‌[மணி, 6% நிமிடங்கள்‌] 
(1) - நீராவி மூடிய பிறகு ஓடிய தூரமென்ன ? 
்‌ [11848 மைல்‌] 
7. . ஓரு புகைவண்டியின்‌. நிறை 203 டன்கள்‌. அதன்‌ எஞ்சின்‌ 
டன்‌ எடையுள்ள இழுவிசையை, உஞற்றுகிறது. வண்டியின்‌ 
இயக்கத்திற்குத்‌ தடை டன்‌ ஒன்றுக்கு 20 பவுண்டு எடையாகும்‌. 
பிரேக்குகளின்‌ தடை டன்‌ ஒன்றுக்கு மேலும்‌ 400 பவுண்டு எடை, 
யாகும்‌. எஞ்சின்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு மணிக்கு 40 மைல்‌ 
வேகத்தை அடையும்வரை சீராக : இயங்குகிறது. , அப்பொழுது 
நீராவி! அடைக்கப்பட்டு : பிரேக்குகளும்‌ உறுதியாகப்‌ , போடப்‌ 


150 இயக்க விசையியல்‌ 


படுகின்றன. வண்டி ஒய்வடைவதற்கு முன்‌ சென்ற முழு தூரத்தை 
யும்‌, அதற்கு எடுத்துக்‌ கொண்ட மொத்த காலத்தையும்‌ 
கணக்கிடுக, ்‌ 
[3835 மைல்‌ ; தோராயமாக 8 நிமிடங்கள்‌] 


8. ஒரு புகைவண்டியை ஒரு டன்‌ எடைக்கு 55 பவுண்டு எடை 
என்ற வீதத்தில்‌ உள்ள விசையால்‌ முடுக்க மடையச்‌ செய்யலாம்‌. 
நீராவியை அடக்கி விடவே ஒரு டன்‌ எடைக்கு 440 பவுண்டு எடை 
என்ற வீதத்திலுள்ள தடை விசையால்‌ அதை தடுத்து நிறுத்தலாம்‌, 
எனின்‌, ஒரு இரயில்‌ நிலையத்திலிருந்து 8850 அடி தொலைவிலுள்ள 
மற்றொரு நிலையத்தைச்‌ சேர அதற்குத்‌ தேவையான மிகக்‌ குறுகிய 
காலம்‌ 105 வினாடிகள்‌ எனக்‌ காண்பி, ்‌ 

[த ௪ 92/வி] 


9. 112 டன்‌ நிறைகொண்ட ஒரு புகை வண்டி ஒரு மட்டமான 
பாதையிலே மணிக்கு 15 மைல்‌ என்னும்‌ மாரு வீதத்தோடு செல்‌ 
கின்றது. காற்று, உராய்வு முதலாயனவற்றாலுள்ள . தடை 
டன்னுக்கு 16 பவுண்டு. அப்புகை வண்டியிலிருந்து 12டன்‌ 
அளவு நிறையுள்ள ஒரு பகுதி பிரிக்கப்படுகின்றது. . எஞ்சினால்‌.. 
உஞற்றப்பட்ட விசை எங்கும்‌ ஓரே அளவின தாயிருந்தால்‌, 80 
வினாடிகளில்‌ அப்புகை வண்டி தன்‌ பிரித்த பகுதியை விட 
எவ்வளவு தூரம்‌ முன்னே நியிருக்குமென்பதையும்‌ அப்‌ பிரித்த . 
பகுதி ஓய்வடையும்‌ போது அப்புகை வண்டியின்‌ வேகம்‌ என்ன 
வென்பதையுங்‌ காண்க. ' 

ப்ச்‌ : .. [920 அடி ; 28 மைல்‌/மணி] 
10, நர நிறையுடைய ஒரு புகை வண்டி மாறாவேகத்தோடு மட்ட 
மான ஒரு பாதையிற்‌ செல்கின்றது. 71 நிறையுடைய இறுதி 
வண்டி . இணைப்பு விடுபடுகின்றது. எஞ்சின்‌ ஓட்டுபவர்‌ தூரம்‌ 7 
சென்றவுடன்‌ அதனைக்கண்டு . நீராவியை அடைக்கின்றார்‌. 


இயக்கத்திற்குத்‌ தடை ஒரு சீராய்‌ நிறைக்கு விகித சமமாயும்‌, 
எஞ்சினின்‌ இழுப்பு விசை மாருதாயு மிருந்தால்‌ இரு பகுதிகளும்‌ 


ஒய்வடையும்‌ போது அவற்றிற்‌ கிடையே உள்ள தூரம்‌ வ l 
எனக்காட்டுக, பண்ன ஞர்‌ ல்‌ ~ 

11. 105 டன்‌ நிறையுள்ள ஒரு எஞ்சின்‌ 80 டன்‌ நிறையுள்ள ஒரு 
இரயில்‌ பெட்டிக்கு இணைக்‌ கப்பட்டு அதை இழுக்கிறது. எஞ்சின்‌ 
இயக்கத்திற்குத்‌ தடயின்‌ அளவு "அதன்‌ எடையில்‌ ஏர பாகம்‌. 
இரயில்‌ பெட்டியின்‌ இயக்கத்திற்குத்‌ துடையின்‌. அளவு அதன்‌ 
எடையில்‌ ர பாகம்‌, எஞ்சின்‌ உளுற்றும்‌. முழு இழுக்கிற விசை 


இயக்கவியல்‌ விதிகள்‌ ர்தீர்‌ 


(tractive force exerted by the engine) 6000 பவுண்டு எடைக்குச்‌ 
சமமானால்‌, இணைப்பிலுள்ள இழுவிசை (1851௦0) என்ன ? 


12. ஒரு இரயில்‌ வண்டி நிராவியின்‌ உதவியின்றி 81க்கு 1 
என்னும்‌ சரிவில்‌ சீரான வேகத்துடன்‌ கீழ்‌ நோக்கி இயங்குவதாகக்‌ 
காணப்படுகின்றது. அதே வண்டி மட்டமான நிலத்தில்‌ மணிக்கு 
86 கிலோ மீடர்‌ வேகத்தில்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌ போது நீராவி 
அடைக்கப்பட்டால்‌, அது ஒய்வு பெறு முன்‌ செல்லக்‌ கூடிய 
தூரத்தைக்‌ காண்க. 


[1 கி.மீ] 


18. ஒரு இரயில்‌ வண்டி நீராவியின்‌ உதவியின்றி 144க்கு 1 
என்னும்‌ சரிவில்‌ சீரான வேகத்துடன்‌ கீழ்‌ நோக்கி இயங்குவதாகக்‌ 
காணப்படுகின்றது. அவ்வண்டி அச்‌ சரிவின்‌ அடியிலிருந்து 
மணிக்கு 21 கிலோ மீடர்‌ வீதம்‌ மேல்‌ நோக்கிப்புறப்பட்டால்‌, 
நீராவியின்‌ உதவியின்றி சரிவில்‌ ஓய்வு பெறு முன்‌ அது செல்லக்‌ 
கூடிய தொலைவைக்‌ காண்க, 


[128 மீடர்‌] 


14. தன்‌ பாதையில்‌ ஒவ்வொரு 100 மீடருக்கும்‌ 1 மீடர்‌ நிலைக்குத்‌ 
தாக இறக்கங்‌ கொண்ட சரிவில்‌ ஒரு ரயில்‌ சரக்குப்பெட்டி (Waggon) 
ஓய்விலிருந்து தானாக ஓடும்‌ படி விடப்படுகிறது. அது 100 
வினாடிகள்‌ ஓடிச்சாய்வின்‌ அடியிலுள்ள மட்டமான நிலத்தை 
அடைகிறது, ஒவ்வொரு மெட்ரிக்‌ டன்‌ நிறைக்கும்‌ உராய்வு 5 
கிலோ கிராம்‌ எடைக்குச்‌ சமமானால்‌ அப்‌ பெட்டி கிடை மட்டத்தின்‌ 
மீது எவ்வளவு தூரம்‌ கொண்டு போகப்படும்‌. 

[122.54] 


15. 200 டன்‌ நிறையுள்ள ஒரு புகைவண்டி 120 ல்‌ 1 என்னும்‌ 

ஒரு சாய்வின்‌ மீது கீழ்முகமாக மணிக்கு 40 மைல்‌ வீதம்‌ ஓடுகிறது. 

அதனை அரை மைலிலே நிறுத்த வேண்டிய தடையைக்‌ காண்க, 
[8 3 டன்‌ எடை] 


16. மட்டமான நிலத்தில்‌ மணிக்கு 48 மைல்‌ சீரான வேகத்துடன்‌ 
சென்று கொண்டிருந்த புகை வண்டி 75க்கு.1 என்றும்‌ சரிவை 
ஏறத்‌ தொடங்குகிறது, சரிவில்‌ செயற்படும்‌ தடை அதன்மீது 
மட்டமான .நிலத்தில்‌ செயற்படும்‌ தடைக்குச்‌ சமனாயின்‌, அது 
சரிவில்‌ ஓய்வு பெறுமுன்‌ செல்லக்‌ கூடிய தொலைவைக்‌ கணக்கிடுக 

[1.1மைல்‌] 


17. 250 டன்கள்‌ நிறையுள்ள ஒரு இரயில்‌ வண்டி நீராவியின்‌ 
உதவியின்றி 200க்கு 1' என்னும்‌ ஒரு சரிவில்‌ சீரான ' வேகத்துடன்‌ 


௫ 
= 
௩ 


182 இயக்க விசையியல்‌ 


கீழ்‌ நோக்கி இயங்குகிறது. சரிவின்‌ அடியை அடைந்த பிறகு 
மட்டமான நிலத்தில்‌ 800 கஜ தூரம்‌ செல்கின்றது. மட்டமான 
நிலத்தில்‌ அதன்‌ மீது செயற்படும்‌ தடை, சரிவில்‌ செயற்படும்‌ 
தடைக்குச்‌ சமமாயின்‌ வண்டியின்‌ தொடக்க வேகத்தைக்‌ 


கணக்கிடுக. _ 
ல்‌ மைல்‌ மணி. | 


18. 140 டன்‌ நிறையுள்ள ஒரு புகை வண்டி மணிக்கு 15 மைல்‌ 
வீதம்‌ ஓடி 128 இல்‌-1 என்னும்‌ ஒரு சாய்வின்‌ நுனிக்கு வரவே 
நீராவி அடைக்கப்படுகின்றது. சரிவில்‌ கீழ்நோக்கி $ மைல்‌ 
தொலைவைக்‌ கடந்த பின்‌ அது மட்டமான நிலத்தை அடைகிறது. 
உராய்வு முதலியன வற்றாலுள்ள தடை டன்னுக்கு 10 பவுண்டு 
எடை யெனக்‌ கொண்டு அது கிடைப்பாதையில்‌ ஓய்வு பெறு முன்‌ 
செல்லக்கூடிய தொலைவைக்‌ கணக்கிடுக, 

[1224 3 கஜம்‌] 
19. மேற்கணக்கில்‌, அச்சாய்வின்‌ அடியில்‌ வந்ததும்‌ 10 டன்‌ 
.எடையுள்௱ ஒரு தடுப்பு வண்டி (ஸரா&k&ச ஈகற)யின்‌ சக்கரங்கள்‌ 
எல்லாம்‌ சுற்றாமல்‌ தடுக்கப்பட்டால்‌, சக்கரங்களுக்கும்‌ அப்பாதை 
க்கு மிடையேயுள்ள உராய்வுக்கெழு .5 எனக்‌ கொண்டு, வண்டி 
சென்றதூரத்தைக்‌ காண்க, 

[41111 அடி] 
20. 80 டன்‌ நிறையுள்ள ஓரெஞ்சினானது தனக்குப்பின்‌ 180 டன்‌ 
நிறையுள்ள ஒரு வண்டித்‌ தொடரை இழுக்கிறது. உராய்வு ௮ம்‌ 
முழு 'வண்டித்‌ தொடரினது நிறையில்‌ ஈ எனக்‌ கொண்டு 
தொடக்கத்திலிருந்து முதலாம்‌ மைல்‌ முடிவில்‌ வேக்ம்‌ மணிக்கு 
45 மைல்வீதத்திற்கு உயர்த்தப்பட்டால்‌, அவ்வெஞ்சினால்‌ உஞற்றப்‌ 
பட்ட விசையை (10702 exerted) க்‌ கணிக்க. அவ்வெஞ்சின்‌ அவ்‌ 
வண்டித்‌ தொடரை இயக்குதலினின்று நிறுத்துவதற்கு எச்சாய்வு 
சரியாகப்‌ போதியதாகும்‌ ? 


நீராவியேனும்‌ தடுப்புக்களேனும்‌ இல்லாதிருந்தால்‌ எச்சாய்‌ 
வின்‌ மீது அவ்வண்டித்‌ தொடர்‌ மாறாவேகத்தோடு கீழ்முகமாக 
ஓடும்‌? | | 
[5 $$ டன்‌ நிறை ; ஏறத்தாழ 77இல்‌ 1; 80ல்‌ 1] 
21. 50 டன்‌ நிறையுள்ள ஒரு புகைவண்டியானது நீராவி 
அடைக்கப்படும்‌ போது ஒரு சம பூமியிலே மணிக்கு 80 மைல்‌ வீதம்‌ 
ஓடுகின்றது. தடுப்பு வண்டி (bake an)க்கு தடுப்பைப்‌ பிரயோகிக்க 
அப்‌ புகை வண்டி  மைலிலே நிறுத்தப்படுகின்றது. சக்கரங்களு 
க்கு இருப்பாதைகளுக்கு மிடையே உள்ள உராய்வுக்‌ கெழு எனக்‌ 


இயக்கவியல்‌ விதிகள்‌ | 128 


கொண்டும்‌, பூட்டப்படா சக்கரங்கள்‌ வழுக்காது சுற்றுகின்றன 
எனக்‌ கொண்டும்‌ அத்தடுப்பு வண்டியின்‌ நிறையைக்‌ காண்க. 

[5$ டன்‌] 
22. 100 டன்‌ நிறையுள்ள ஒரு புகை வண்டி 118 க்கு1 என்னும்‌ 
சாய்வின்‌ அடியிலிருந்து புறப்பட்டு 2 நிமிடங்களில்‌, மணிக்கு 8 
மைல்‌ வேகத்தை அடைகிறது. உயாய்வுத்தடை டன்‌ ஒன்றுக்கு 
10 பவுண்டு எடை. யெனின்‌, எஞ்சினால்‌ உஞற்றப்பட்ட விசையை 
டன்‌ எடையில்‌ காண்க. 
259. W பவுண்டு எடையுள்ள ஒரு புகை வண்டி 100க்கு 1 என்னு 
மொரு சரிவின்‌ உச்சியிலுள்ள ஒரு இரயில்‌ நிலையத்தை அணுகுகிறது 
இரயில்‌ நிலையத்திலிருந்து / அடி தூரத்தில்‌ அதற்குப்‌ பிரேக்குகள்‌ 
போடப்படுகின்றன. அப்பொழுது வண்டி வினாடிக்கு ॥ அடி என்ற 
திசைவேகத்தில்‌ சரிவில்‌ மேல்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. 
உராய்வுத்‌ தடை ம பவுண்டு எனில்‌, வண்டியை நிலையத்தில்‌ 
நிறுத்துவதற்குத்‌ தேவையான கூடுதலான பிரேக்குத்‌ தடை 


v2W WwW & " : 
| 22 “௭ அறத்‌ யூ | அண்டுகள்‌ எனக்‌ காண்பி 
மாதிரி :-- 


நிறை M உடைய ஒரு வழவழப்பான ₹ இரட்டைச்‌ சாய்வு 
தளம்‌ “ (Wedge) ஒரு கிடைத்தளத்தில்‌ வைக்கப்பட்டு, நிறை 7 
உடைய ஒருதுகள்‌ அதன்‌ சாய்முகம்‌ ஒன்றன்‌ மீது கீழ்முகமாக 
இயங்குகிறது. இச்‌ சாய்முகம்‌ கிடைமட்ட த்திற்கு ம கோணச்‌ சாய்‌ 
mg sin 0 0066 
M + msin’a 
என்றும்‌, சாய்முகத்தைப்‌ . பொறுத்து 1 என்றதுகளின்‌ சார்‌ 


வில்‌ இருந்தால்‌, இரட்டைச்சாய்தள த்தின்‌ முடுக்கம்‌ 


டுக்கம்‌ சப்பப்‌ அனி ம்‌ என்றும்‌ காட்‌ 
பன நரா ஸ்ம” இய கரடு, 
மேலும்‌, துகள்‌ நிலைக்குத்தாக hb என்ற தூரம்‌ இறங்கும்போது, 


அவ்‌ விரட்டைச்‌ சாய்தளம்‌ கிடையாக அட என்ற 

M +m தூரம்‌ நகர்த்‌ 
திருக்கும்‌ எனவும்‌ காட்டுக, . பொருள்களுக்‌ கிடையே யுள்ள எதிர்‌ 
விசைத்‌ தாக்கங்களையும்‌ காண்க. 


படம்‌ (1) துகள்‌ 11-ன்‌ மேல்‌ தொழிற்படும்‌ விசைகனைக்‌ குறிக்‌ 
கின்றன. அவையாவன: . துகளின்‌ எடை ராஜ நிலைக்குத்தாகச்‌ 
செயல்படுகிறது. இரட்டைச்‌ சாய்வு தளம்‌ த்த மேல்‌ செலுத்தும்‌ 
எதிர்‌ விசைத்‌ தாக்கம்‌ R, 


184 இயக்கிய விசையியள்‌ 


வ 


படம்‌ 62 (ii) 

இரட்டைச்‌ சாய்வுதளம்‌ கிடையாக வலப்பக்கமாக முடுக்கம்‌ 
Fஉடன்‌ நகரட்டும்‌. சாய்முகத்தின்‌ மீது 77 கீழ்முகமாக இயங்கும்‌, 
அதன்‌ சார்முடுக்கம்‌ ர எனக்‌ கொள்வோம்‌. 


ஆகவே, /-ன்‌ தனி முடுக்கம்‌ (absolute ௨௦61678110) அதாவது 
கிடைதளத்தைப்‌ பொறுத்து 11-ன்‌ முடுக்கமானது F, f என்பன 
வற்றின்‌ வினைவாகும்‌. 
இனி, F என்னும்‌ முடுக்கத்தைச்‌ சாய்முகத்தின்‌ மேல்நோக்கி 
Feos ௩ என்ற ஒரு கூறாகவும்‌, சாய்முகத்திற்குச்‌ செங்குத்தாக 
Fsina என மற்றொரு கூறாகவும்‌ பிரிக்கலாம்‌. 
எனின்‌, துகளின்‌ தனி முடுக்கத்திற்குச்‌ (1) சாய்முகத்திற்குக்‌ 
கீழ்‌ முகமாக நீ-நஈ 0058 என்ற ஒரு கூறும்‌ (14) சாய்முகத்திற்குச்‌ 
செங்குத்தாக 17 81௩8 என்ற ஒரு கூறும்‌ இருக்கின்றன. 
எனவே, 11-ன்‌ இயக்கச்‌ சமன்பாடுகளாவன : 
1 (f—F cos 0.82 sina (1) 
mF sin 0 = mgcosa-R (2) 
படம்‌ (ய) ல்‌ இரட்டைச்‌ சாய்வு தளத்தின்‌ மேல்‌ செயல்படும்‌ 
விசைகள்‌  குறிக்கப்பட்டுள்ளன 
அவையாவன (8) Mஜ என்னும்‌ அதன்‌ எடை. நிலைக்குத்தாக 
செயல்படுகிறது (6) கிடைதளம்‌ அதன்மேல்‌ செலுத்தும்‌ எதிர்‌ 
விசைத்‌ தாக்கம்‌ 5 என்பது (௦) துகள்‌ சாய்‌ முகத்தின்மேல்‌ செலுத்‌ 
தும்‌ எதிர்‌ விசைத்தாக்கம்‌ என்பது. இது சாய்முகம்‌ துகளின்‌ மேல்‌ . 
செலுத்தும்‌ எதிர்விசைத்‌ தாக்கம்‌ ௩ க்குச்‌ சமமாகவும்‌ எதிராகவும்‌: 
இருக்கும்‌. ல்‌ 
இனி, -ன்‌ கிடை இயக்கத்தைக்‌ கருத, நாம்‌ பெறுவது 
MF = Rcos(90-=Ksind. (8) 
Mஃக்கு நிலைக்குத்தாக யாதொரு இயக்கமும்‌ இல்லாததால்‌, ம்‌ 
இந்தித்‌ உ 0088 த்‌ ல்‌ வ (4) 


இயக்கவியல்‌ விதிகள்‌ ப தத்‌ 


(27, (8) சமன்பாடுகளிலிருந்து -ஐ நீக்க, நாம்‌ பெறுவது 
mg cos 6 sin 4 


ர பயட்ப்பயய்‌ 


~ msn aM (5) 
இதை (1) ல்‌ பிரதியிட, 


பனை ப 
பதத நானா ரா டட ச) என வரும்‌, (9) 


MF ஓ 
(8) லிருந்து R ஊ -.-- என்றாகும்‌, 


sin 6 
ட Mmg cosa 
 msin? a+M (7) 
(4) லிருந்து நாம்‌ 5-ன்‌ மதிப்பைக்‌ காணலாம்‌. 
ட M mg cos’ a Meg (M+ m) - 
கட்‌ msin?a+M ரஹ மநு. (8) 


மேலும்‌, துகளானது ॥ என்னும்‌ நிலைக்குத்துத்‌ தூரத்தைக்‌ 
கடக்க எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ ர்‌ எனின்‌, 


1) 00860 ம = 41 


இதே நேரத்தில்‌  இர்டைச்சகரவளம்‌ கிடையாகச்‌ செல்லும்‌ 
உட நீம்‌. 1]005608 
தூரம்‌ - 9 பக்‌ 7 அன்ரு 
m cos 6 F 
ஊனு லட 5), (6 குப்‌ 
= "Mim 100860 6[ ( hort ) விருத்து -௪ ஈத க்குப்பிரதிமீட | 
_ mhcote 
Mm (9) 


சமன்பாடுகள்‌ (8), (6), (7), (8), (9) நமக்குத்‌ தேவையான 
விசைகளைத்‌ தருகின்றன. 


பயிற்சி 2.3 


1. 10 பவுண்டு நிறையுள்ள ஒரு பொருள்‌ க்‌ ர்வு க்லெழு 148... ்‌ 
ஆகவும்‌ கிடை மட்டத்திற்குக்கோணச்‌ சாய்வு 802 ஆகவு மூள்ள 
ஒரு வழ அழ்ப்பான தளத்தின்‌ மீது அவ கைப்பட்டுள் ளது. அப்‌ 


186 இயக்கிய விசையியல்‌ 


பொருள்‌ 18 பவுண்டு எடைக்குச்‌ சமனான ஒரு விசையால்‌ அத்‌ 
தளத்திற்குச்‌ சமாந்தரமாகத்‌ தாக்கப்படுகின்றது. அத்‌ தளத்தினது 
நீளம்‌ 4 அடி ஆயின்‌, அப்‌ பொருள்‌ அத்‌ தளநுனியை அடையு 
முன்‌ கழியும்‌ நேரத்தையும்‌அங்குள்ள அதன்வேகத்தையுங்காண் க. 


௧. ்‌ 
E: வினாடி; 8/2 அடில | 


2. வழ வழப்பற்ற ஒரு தளம்‌ 100 அடி நீளமுள்ளதாய்‌ கிடை 
* க ட. ப 2 » டி ்‌ ச்‌. 

மட்டத்திற்கு 81 -! “த என்னும்‌ கோணச்சாய்வில்‌ உள்ளது. 
அதன்‌ உராய்வுக்‌ குணகம்‌ $. அதன்‌ உயர்வுப்‌ புள்ளியிலுள்ள . ஒரு 
பொருள்‌ ஓய்விலிருந்து கீழ்‌ முகமாக இயங்குகிறது. அடியை 
அடைந்ததும்‌ அதன்‌ வேகத்தைக்‌ காண்க. அப்‌ பொருளானது 
சரியாக நுனியை அடையும்‌ வண்ணம்‌ அத்‌ தளத்தின்‌ மீது அடியி 
லிருந்து மேன்‌ முகமாக எறியப்படின்‌, அதன்‌ ஆரம்ப வேகத்தைக்‌ 
காண்க. 

[16 ஏ அடி/வி 80 அடி[ஸீ] 


9. ஒரு சாய்‌ தளத்தின்‌. உயரம்‌ 12 அடியாயும்‌, அதனடி 16 அடி 
யாயுமிருந்தால்‌, ஓய்விலிருந்து புறப்பட்ட ஒரு துகள்‌ அச்‌ சாய்‌ 
தளத்தின்‌ முழு நீளத்தையும்‌ கடந்தபின்‌ சாய்வின்‌ அடியிலுள்ள 
கிடை தளத்தில்‌ எவ்வளவு தூரம்‌ செல்லு மெனக்‌ காண்க. ஒரு 
தளத்திலிருந்து ஒரு தளத்திற்கு வேகநட்ட மின்றிச்‌ செல்லு 
மென்றும்‌, உராய்வுக்‌ கெழு ஓவ்வொரு தளத்திற்கும்‌ ழ என்றுங்‌ 
கொள்க. ட்‌ 


4. தன்‌ உராய்வுக்‌ குணகம்‌ 9/4 ஆயும்‌, கிடை மட்டத்துடன்‌ ௩/4 
சாய்வு முள்ள ஒரு வழ வழப்பற்ற . சாய்தளத்தின்மீது கீழ்முகமாக 
ஒரு துகள்‌ இயங்குகின்றது. யாதேனு மொரு தூரம்‌ இறங்கு நேரம்‌ 
அத்‌ தளம்‌ முற்றிலும்‌ வழவழப்பாய்‌ இருப்பின்‌ இறங்க எடுக்கும்‌ 
நேரத்தின்‌ இரு மடங்கெனக்‌ காட்டுக. 


5, - ஓரு துகளானது ஒரு கிடை மேசை பீது' வழுக்கல்‌ கூடிய ஒரு 
வழவழப்பான இரட்டைச்சாய்வு தளத்தின்‌ முகத்தின்‌ மீது வைக்கப்‌ 
படுகின்றது. அத்‌.துகள்‌ ஏறவோ, இறங்கவோ இயலாத வண்ணம்‌ 
எவ்வாறு அவ்‌ விரட்டைச்‌. சாய்வு தளம்‌ இயக்கப்பட வேண்டு 
மெனக்‌ காண்க. அத்‌ துகளுக்கும்‌ சாய்வு தளத்திற்கு மிடையிலுள்ள 
அழுத்தத்தையுங்‌ காண்க, 

[அத்‌ துகள்‌ இருக்கும்‌ பக்கமாக வேகம்‌ த (80 6 ஓடு; அத்‌ துகளின்‌ 
எடையின்‌ 860 6 மடங்கு]... தடட 


இயக்கிய விதிகள்‌ 157 


6. ஒரு துகளானது கிடைமட்டத்திற்குக்‌ கோணம்‌.0-ல்‌ சாய்ந்த 
ஓரு வழவழப்பற்றதும்‌ உராய்வுக்‌ குணகம்‌ /* உடையதுமான 
தளத்தில்‌ ஓய்விலிருக்கின்றது. அத்‌ தளம்‌ ஒரு மாருமுடுக்கம்‌ 
ரீ உடன்‌ துகளிலிருந்து விலகிய ஒரு திசையில்‌ கிடையாக இயக்கப்‌ 
ர £* 20086௪ 
பஇகின்றது. 274 டம + 77200 
பொறுத்து அத்‌ துகள்‌ ஓய்விலிருக்கு மெனக்‌ காட்டுக, 
7. M நிறையுள்ள ஒரு வழவழப்பான இரட்டைச்‌ சாய்தளம்‌ ஒரு 
கிடை தளத்தின்‌ மீது வழுக்கக்‌ கூடியது. அதன்‌ ஒரு சாய்‌ முகம்‌ 
கிடைதளத்துடன்‌ கோணம்‌ ௭ வில்‌ சாய்ந்துள்ளது. தொடக்கத்தில்‌ 
அவ்விரட்டைச்‌ சாய்தளம்‌ ஓய்விலிருக்கின்றது, 7 நிறையுள்ள ஒரு 
துகள்‌ அச்‌ சாய்முகத்தின்‌ மீது நேராய்‌ மேன்‌ முகமாக எறியப்படு 
கின்றது. அத்‌ துகள்‌ எறியப்பட்ட புள்ளிக்கு மேலே சென்ற நேர்‌ 
1 


உயரம்‌ ॥ ஆனால்‌, அதை எறிந்த வேகம்‌ இ i m= | 


எனின்‌; அத்‌ தளத்தைப்‌ 


எனக்‌ காட்டுக. 
8. M நிறையுள்ள ஒரு இரட்டைப்‌ சாய்தளம்‌ தன்னுடைய உராய்‌ 
வுள்ள ஒரு முகம்‌ மேசையின்‌ கிடைதள த்தின்‌ மீதும்‌, * வழவழப்பான 
மற்றொரு முகம்‌ மேசையுடன்‌ 8 கோணச்‌ சாய்வில்‌ இருக்கும்படியும்‌ 
வைக்கப்படுகிறது. இரட்டைச்‌ சாய்தளத்திற்கும்‌ மேசக்குமிடையே 
யுள்ள உராய்வுக்கெழு /* ஆகும்‌. 8 நிறையுள்ள ஒரு துகள்‌ வழ 
வழப்பான முகத்தில்‌ கீழ்‌ நோக்கி வழுக்கிச்‌ செல்கிறது. இரட்டைச்‌ 
சாய்தளம்‌ இயங்குவதற்கு வேண்டிய நிபந்தனை யைக்‌ காண்க, 
மேலும்‌, அது இயங்கும்போது அதன்‌ முடுக்கம்‌ ்‌ 

770086 sin (a—/) — M sin # 

Moos + mine (a) என கிறுவுக, 


9... 500 பவுண்டு நிறையொன்று கிடை மட்டத்திற்கு sin~1 (3) 
என்னும்‌ கோணச்‌ சாய்விலுள்ள ஒரு வழவழப்பற்ற சாய்தளத்தின்‌ 
மீது வழுக்கி இயங்குகிறது. அதன்‌ இயக்கத்திற்கு உராய்வுத்‌ 
தடை. 10 பவுண்டு எடையாகும்‌. புறப்பட்ட இடத்திலிருந்து ௮ அடி 
ன்ன த ல்‌ க ன்‌ பத்க்‌ 

தூரத்தில்‌ அந்‌ நிறையின்‌ திசை வேகம்‌ 5 904 எனக்‌ காட்டுக 
(ஐ ௪ 82 எனக்‌ கொள்க.) ல்‌ 


பயிற்சி 2.4 
ம... ஒருவன்‌ தன்‌ கையில்‌ 20 கிராம்‌ எடை யொன்றை வைத்துக்‌ 
. கொண்டு ஒரு மேசையிலிருந்து குதித்தால்‌, அவன்‌ கையின்‌ மீது 
ள்ளஅந்த எடையின்‌ அமுக்கம்‌ (1ம்‌) என்ன? ப 
[பூச்சியம்‌] 


128 | இயக்கிய விசையில்‌ 


2, மேல்‌ நோக்கி ஒரு முடுக்க வீதத்தில்‌ விரையும்‌ ஒரு உயர்த்தி 
(18) யில்‌ ஒரு வில்‌ தராசு ஒரு நிறையை 10 பவுண்டு எடை 
உள்ளதாகக்‌ காண்பிக்கிறது. அவ்‌ வுயர்த்தி கீழ்‌ முகமாக அதைப்‌ 
போல்‌ இரு மடங்கு முடுக்க வீதத்தில்‌ இயங்கும்போது அதே நிறை 
. 7 பவுண்டு எடை உள்ளதாகத்‌ தோன்றுகிறது. அந்‌ நிறையின்‌ 
. உண்மையான எடையையும்‌ மேல்‌ நோக்கிச்‌ சென்ற முடுக்கத்தை 


யும்‌ காண்க. 
E பவுண்டு; * | 


8, ஒரு சுமை ஏற்றிய சுரங்கக்‌ கூண்டின்‌ எடை 2 டன்‌. அது 
சுரங்க வாயிலுள்ள ஒரு கப்பியின்மீது செல்லும்‌ இரும்புக்கம்பியினால்‌ 
சுரங்கக்‌ குழியின்‌ நிலைக்குத்தான குடைவின்‌ மீது மேன்‌ முகமாக 
இழுக்கப்படுகிறது. கூண்டிலுள்ள மனிதர்களின்‌ எடை 11 டன்‌ 
. எனின்‌, கூண்டின்‌ அடித்தளத்தில்‌ அவர்கள்‌ உண்டாக்கும்‌ 
அழுத்தத்தை (ஓாeூ5பாூ) டன்னில்‌ காண்க, (கூண்டின்‌ முடுக்கம்‌ 


ரிஎனக்‌ கொள்க. ) 
[1() 


4, 20 பவுண்டு நிறையொன்று ஒரு கிடைத்தளத்தில்‌ இருக்கிறது. 
அக்‌ கிடைத்தளம்‌ (1) வினாடிக்கு 1 அடி என்னும்‌ ஒரு மாறா வேகத்‌ 
தோடு (2) 1 அடி/வினாடி3 என்னும்‌ மாரு முடுக்கத்தோடு ஏறும்படி 
செய்யப்படுகின்றது.. ஒவ்வொரு வகையிலும்‌ அத்‌ குளத்தின்‌ எதிர்த்‌ 
தாக்கத்தைக்‌ காண்க. த்‌ 
[20 பவுண்டு எடை; 20 பவுண்டு எடை] 


த. 112 பவுண்டு நிறையுள்ள மனித னொருவன்‌ 12 அடி.[வினாடி” 
என்னுமொரு மாறா முடுக்கத்துடன்‌ செல்கின்ற ஒரு உயர்த்தியிலே 
நிற்கின்றான்‌. அவ்வுயர்த்தி (1) ஏறும்பொழுது (2) இறங்கும்‌ 
பொழுது அதன்‌ தளத்தின்‌ எதிர்த்‌ தாக்கத்தைக்‌ காண்க, 
[154 பவுண்டு எடை; 70 பவுண்டு எடை] 


௧, 50 கிலோகிராம்‌ நிறையுள்ள. மனிதனொருவன்‌ 4மீ/வினாடி2 
என்னு மொரு மாறா முடுக்கத்துடன்‌ செல்கின்ற . ஒரு உயர்த்தியிலே 
நிற்கின்றான்‌. அவ்‌ வுயர்த்தி (1) ஏறும்‌ பொழுது (2) இறங்கும்‌ 
பொழுது இதன்‌ தளத்தின்‌ எதிர்த்‌ தாக்கத்தைக்‌ காண்க. 

[703 கிலோகிராம்‌ எடை; 2945 கிலோகிராம்‌ எடை] 

“௪, 1 அந்தர்‌ நிலக்கரி கொண்ட. ஒரு வாளி ஒரு நிலக்கரிக்‌ குழியின்‌ 
நிலைக்குத்தான குடைவின்மீது மேன்முகமாக இழுக்கப்‌ படுகின்றது. 


இயக்கிய விதிகள்‌ 159 


நிலக்கரிக்கும்‌ . அவ்வாளி யினடிக்கு மிடையே உள்ள தாக்கம்‌ 
126 பவுண்டு எடையெனின்‌, அவ்வாளியின்‌ முடுக்கத்தைக்‌ காண்க. 
[8/8] 
8. ஒரு வாயுக்‌ கூண்டினது (Balloon) தளத்திற்‌ கிடக்கும்‌ 
50 கிலோ கிராம்‌ நிறை யொன்று 82 கிலோகிராம்‌ பூமியின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ விளைவிக்கும்‌ அதே அமுக்க த்தை அத்தளத்தில்‌ உண்டாகு 
மாறு அவ்‌ வாயுக்‌ கூண்டு மாரு முடுக்கம்‌ கொண்ட வேகத்தோடு 
ஏறுகின்றது. புறப்பட்ட நேரத்திலிருந்து . 1 நிமிடத்தில்‌ அவ்‌ 
வாயுக்‌ கூண்டு அடையும்‌ உயர த்தைக்‌ காண்க. 
[705-6 மீட்டர்‌] 


மாதிரி : 


12 கல்லளவு (1 கல்‌ - 1 5௦8 ௪ 148) நிறையுள்ள ஒரு 
மனிதனும்‌, 10 கல்லளவு நிறையுள்ள ஒரு பையும்‌ புறக்கணக்கத்‌ 
தக்க நிறையுள்ள ஒரு தாம்பால்‌ வழவழப்பான ஒரு கப்பியில்‌ 
தொங்கும்போது அம்‌ மனிதன்‌ அடையக்‌ கூடிய முடுக்கம்‌ 
1 பங்கால்‌ குறையுமாறு அத்‌ தாம்பின்‌ மீது மேன்முகமாகத்‌ தன்னை 
இழுக்கின்றான்‌. இந்‌ நிலையில்‌, அப்‌ பையின்‌ மேன்முகமான 
முடுக்கத்தைக்‌ காண்க, அத்‌ தாம்பிற்கு அம்‌ மனிதனின்‌ 


சார்முடுக்கம்‌ மேன்முகமாக 10 எனக்‌ காட்டுக. 


I மனிதன்‌ . தன்னை இழுக்காமல்‌ இருக்கும்போது, முடுக்கம்‌ 
f ஆகவும்‌; காம்பில்‌ இழுவிசை 7 ஆகவுமிருந்தால்‌, 
168 த T=168f (0 
T— 140g = 1407 (ii 
ஜப 


"க, ii) 
J த நஸ்‌! ௫, 
மனிதன்‌ தன்னை, தாம்பின்‌ மூலம்‌. மேல்‌ நோக்கி. இழுக்கும்போது 
அவனது கீழ்‌ நோக்கிய முடுக்கம்‌ ப (ர) ஆகும்‌; 
்‌ [முடிக்கம்‌ பாதி ஆவதால்‌] 


இந்‌ நிலையில்‌ அவன்‌: : தாம்பில்‌ . த்த விசை P எனக்‌ 
த ரர்ள்வோம்‌; 


160 இயக்கிய விசையியல்‌ 


எனின்‌, 1682-2 - 168% ஆ 


ப இ _ g_ 168% 31 
ன்‌ = 168g — 168 த்தது: மனது g (v) 
பையின்‌ முடுக்கம்‌ 6 எனின்‌, 
P— 140g = 1400 
ச ப பண்ப்டட அர 
த 140 
2... ட்‌ ள்‌ 
ஃ வற்னு அத்‌ (4) [() லிருந்து ஒ-க்கு பிரதியிட்டு 
சுருக்கினால்‌] 
தாம்பைப்‌ பொறுத்து மனிதனின்‌ மேன்முக முடுக்கம்‌ 
8g 2 ; . 
- ல தமல்‌ - 0] 
1 
1 
பயிற்சி 2.5 


1. 480 கிராம்‌, 550 கிராம்‌ என்னும்‌ நிளறகள்‌ இலேசான ஒரு 
கப்பியின்மீது செல்லும்‌ ஓரிழையால்‌ . இணைக்கப்பட்டுள்ளன. 
இயங்கத்‌ தொடங்கிய முதல்‌ 8 வினாடிகளில்‌ அவை எவ்வளவு 
தூரம்‌ செல்லும்‌? அவ்‌ விழையின்‌ இழு விசை என்ன? 

1 [4-41மீட்டர்‌; 498 கிராம்‌ எடை] 

2. 880 கிராம்‌ நிறை யொன்று ஒரு வழவழப்பான: மேசையின்‌ 
மேல்‌ அதன்‌ ஓரத்திலிருந்து 245-28 செ.மீ தூரத்தில்‌ வைக்கப்‌ 
பட்டு, கட்டின்றுத்‌ தொங்கும்‌ 80 கிராம்‌. நிறை யொன்றோடு அம்‌ 
மேசையி னோரத்தின்‌ மீது செல்லும்‌ இலேசான இனழயொன்றால்‌ 
 இணைக்கப்பட்டுள்ளது. முதலாம்‌ நிறை மேசையினின்று நீங்கு 
முன்‌ எந்‌ நேரம்‌ கழியும்‌? 

ப [2 வினாடிகள்‌] 
8. ஐவ்வொன்றும்‌ நிறை M உள்ள. இரண்டு தராசுத்‌ தட்டுகள்‌ 
ஒரு சிறு கப்பி மீது செல்லும்‌ இலேசான ஓரிழையால்‌ . இணைக்கப்‌ 
பட்டுள்ளன. அத்‌ தட்டுகளில்‌ நிறைகள்‌ 18, 189... என்பன 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 161 


வைக்கப்பட்டுள்ளன. இயக்கம்‌ நடக்கும்போது அத்‌ தட்டு 
களுடைய தாக்கங்களைக்‌ காண்க, 

2M, (M+M,) , 2M, நாநா. 

M, +M; + 2M * My; பந்த) ப நர்‌ *ரனபணவாகும்‌, 
4. ஒவ்வொன்றும்‌ 80 கிராம்‌ நிறையுள்ள இரு தராசுத்‌ தட்டுகள்‌ 
வழவழப்பான ஒரு கப்பியின்‌ மீது செல்லும்‌ ஒரு எடையில்லாத 
இழையாலே இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு தட்டில்‌ 800 கிராம்‌ 
நிறையும்‌, மற்றைத்‌ தட்டில்‌ 840 கிராம்‌ நிறையும்‌ இடப்படுகின்றன, 
அவ்‌ விழையின்‌ இழு விசையையும்‌ அத்‌ தட்டுகளுடைய எதிர்த்‌ 
தாக்கங்களையும்‌ காண்க, 


8. சம நிறையுள்ள 16 பந்துகள்‌ ஓரிழையிலே மணிகள்‌ போலக்‌ 
கோக்கப்பட்டுள்ளன. அவற்றுட்‌ சில சைன்‌ -1 சாய்வுக்‌ கொண்ட 
ஒரு வழவழப்பான .சாய்தளத்தின்‌ மீது இடப்பட்டுள்ளன: 
ஏனையவை அத்தன நுனிக்கு மேலாகத்‌ தொங்குகின்றன. 


. முதலுள்ள வேக வளர்ச்சி ஆயின்‌, எத்தனை பந்துகள்‌. நிலை 


குத்தாகத்‌ தொங்குகின்‌ றன? 
6. ஒவ்வொன்றும்‌ 8 பவுண்டு நிறையையுடைய இரு தட்டுகள்‌ 
ஓர்‌ உராய்வற்ற கப்பியின்‌ மீது செலுத்தப்பட்ட இழையின்‌ 
' முனைகளில்‌ தொங்க விடப்பட்டுள்ளன, .12 பவுண்டு நிறையை 
அவற்றிற்‌ கிடையே எவ்வகையில்‌ பிரித்தால்‌, அவற்றுள்‌ அதிக 
நிறையைக்‌ கொண்ட தட்டு ஓய்விலிருந்து தொடங்கிய 8 வினாடி 
'களில்‌ 50 அடி தூரம்‌ இறங்கும்‌, : 

[7$ பவு; 41பவு] 


7. 4 அவுன்சு நிறை யொன்று பெரிய நிறை யொன்றோடு வழ 
வழப்பான கப்பியொன்றன்‌ மீது செல்லும்‌ ஓரிழையினால்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளது. இயக்கம்‌ 8 வினாடி தொடர்ந்து நட ந்ததன்‌ பின்‌ அவ்‌ 
விழை வெட்டப்பட்டால்‌, முன்னது தான்‌ இறங்குமுன்‌ 18 அடி 
ஏறினால்‌ பின்னதன்‌ அளவைக்‌ காண்க. 
த I [5 அவுன்சு] 
8, ஒரு வழவழப்பான  கப்பியின்‌ மீது ஒரு நேர்த்தியான இழை 
செல்லுகின்றது.” அது தன்‌ ' ஒவ்வொரு முனையிலும்‌ 4 அவுன்சு 
எடையுள்ள. கொக்கி - ஒன்றைத்‌ தாங்கி நிற்கிறது. ' இவற்றுள்‌ 
| ஒன்றிலிருந்து 8 பவுண்டு எடையும்‌, மற்றதிலிருந்து தெரியாத 
நிறையொன்றும்‌ தொங்கவிடப்‌ படுகின்றது. ' முன்னது 2 அடி/ 

கி ம முடுக்கத்துடன்‌ மேல்‌ கிளம்பினால்‌, தெரியாத 


162 இயக்க விசையியல்‌ 


நிறையையும்‌, இழு விசையையும்‌, ஒவ்வொரு கொக்கிக்கும்‌ அது 
தூங்கும்‌ எடைக்குமுள்ள அழுத்தத்தையும்‌ காண்க. 
[918 பவு; 110%, 108, 182, பவுண்டல்கள்‌] 


9 10 பவுண்டு .நிறையொன்று ஒரு உராய்வுள்ள கிடைமட்ட 
மேசையின்‌ மேல்‌ வைக்கப்பட்டு, அம்‌ மேசையின்‌ ஓர்த்திலுள்ள 
வழவழப்பான கப்பியின்‌ மீது செல்லும்‌ ஒரு இழையினால்‌ நிலைக்குத்‌ 
தாகத்‌ தொங்கும்‌ ர என்னு நிறையொன்றுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளது. இரு நிறைகளும்‌ [2 என்னும்‌ முடுக்கத்துடன்‌ 
இயங்கினால்‌, 1-ன்‌ மதிப்பைக்‌ காண்க. மேசையின்‌ உராய்வுக்‌ 
கெழு 0.8 எனக்‌ கொள்க. 


10 ஒரு மேசையின்‌ ஓரத்தில்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ 6 
பவுண்டு எடையொன்று அவ்வுராய்வுள்ள மேசையின்‌ மீதுள்ள 10 
பவுண்டு எடையை  இழுக்கின்றது. மேசைக்கும்‌ எடைக்கு 
மிடையே உள்ள உராய்வுக்‌ கெழு-4 எனின்‌, முடுக்கத்தையும்‌, 
இழுவிசையையுங்‌ காண்க, நிறைகள்‌ 1 வினாடி இயங்கிக்கொண்டி 
ருந்த பின்‌ இழை அறுபட்டால்‌, 10 பவுண்டு எடை ஓய்வு பெறு 
முன்‌ மொத்தமாக எவ்வளவு தூரம்‌: நகருகிறது எனக்‌. கணக்கிடுக, 

[4அ/வி 3; 168 பவுண்ட, 2 அடி]ல்‌ 


11, 80௦ கோணத்தில்‌ சாய்ந்திருக்கும்‌. சாய்தளம்‌ ஒன்றின்‌ 
உச்சியிலுள்ள ஒரு கப்பியின்‌ மீது செல்லும்‌ இழை ஒன்றின்‌ முனை 
யில்‌ 12 பவுண்டு நிறை ஒன்று கட்டப்பட்டுச்‌ செங்குத்தாகத்‌ 
தொங்குகிறது. அது சாய்தள த்தின்மீதுள்ள 9 பவுண்டு அளவுள்ள 
' மற்றொரு நிறையுடன்‌ இழையினால்‌ இணைக்கப்பட்டு அதைத்‌ தளத்‌ 
தின்‌ மீது மேல்‌ நோக்கி இழுக்கிறது. ஒவ்வொரு _நிறயைம்‌ இயக்‌ 
கத்‌ தொடக்கத்திலிருந்து 8 வினாடிகளிவ்‌ சென்ற தூரத்தையும்‌, 
கயிற்றின்‌ இழுவிசையையும்‌ காண்க 

[92 அடி ; 38 பவு. எடை], 


12, ௦௦ கோணத்தில்‌ சாய்ந்திருக்கும்‌ வழவழப்பான சாய்தளம்‌ 
ஒன்றின்‌ உச்சியிலுள்ள ஒரு கப்பியின்‌ மீது செல்லும்‌ இழை ஒன்‌ 
றின்‌ முனையில்‌ கட்டப்பட்டுச்‌ செங்குத்தாகத்‌ தொங்கும்‌ 918 என்‌ 
னும்‌ நிறை இழையின்‌ மற்றொரு நுனிக்குக்‌ கட்டப்பட்டுச்‌ சாய்தளத்‌ 
தின்‌ மீது வைக்கப்பட்ட 1 என்ற. நிறையை சாய்தளத்தின்‌ மீது 
இழுக்கிறது. இயக்கம்‌ தொடங்கியதிலிருந்து ர ஏன்ற காலத்திற்குப்‌ 
. பிறகு இழை அறுபடுகிறது, 18. என்ற நிறை ஒய்வு பெறுவதற்கு 
முன்‌ மேலும்‌ எவ்வளவு தூரம்‌ நகருமெனக்‌ காண்க... . 


oo [(9- ஹ்‌ 65/௩௦]... 


இயக்கவியல்‌: விதிகள்‌ 188 


18. அட்வுட்‌ எந்திரத்தில்‌ (Atwood’s machine) 'P, Q என்ற 


ந்‌ நிறைகள்‌ ஓய்விலிருந்து ஏதேனும்‌ ஒரு தூரம்‌ % செல்லும்படி. விடப்‌ 


படுகின்றன. 50 ஏனில்‌ %தூரம்‌ சென்றவுடன்‌, மேலும்‌“ தூரம்‌ 
அதேதிசையில்யில்‌ தொடர்ந்து செல்ல, நியிலிருந்து திடீரென 
__r1) (PQ) 
[ (8 + 1) P+ (71)Q] 


நீக்கப்பட வேண்டிய நிறை எனக்‌ 


காட்டுக. 


14, ௮௦ கோணச்‌ சாய்விலுள்ள ஒரு சாயதளத்தின்‌ மீது வழுக்கி 
இறங்கும்‌ 78 என்ற ஒரு நிறை சாய்தளத்தின்‌ உச்சியுடன்‌ சரி 
மட்டத்திலுள்ள ஒரு கிடைதள மேசையின்‌ மீது ஓய்விலிருக்கும்‌ 
மற்றொரு நிறையை ர்‌. வினாடிகளில்‌ மீ அடி தூரம்‌ செல்லும்படி 


எ. ள்‌ 
இழுக்கிறது. மேசையின்‌ மீதுள்ள நிறை 77- m [at க a —2d] 


பவுண்டு: எனக்‌ காட்டுக. 


15, 8 அடி நீளம்‌, 1 அடி உயரமுள்ள சாய்தளம்‌ கன்னம்‌ உச்சி 
யிலுள்ள ஒரு கப்பியின்‌ மீது செல்லும்‌ இழையினால்‌ 10 பவுண்டு 
நிறையொன்றும்‌, 8 பவுண்டு நிறையொன்றும்‌ இணைக்கப்‌- 


்‌ பட்டுள்ளன. இழையின்‌ நீளம்‌ 5 அடியாக இருக்கவே : தொடக்கத்‌ 


தில்‌ 10 பவுண்டு நிறை சாய்தளத்தின்‌ அடியிலும்‌,8 பவுண்டு நிறை 
சரியாகக்‌ கப்பியின்‌ மீது தொங்கிக்‌ கொண்டும்‌ இருக்கின்றன. 
நிறைகளின்‌ முடுக்கத்தையும்‌, கயிற்றின்‌ இழுவிசையையும்‌ காண்க, 
2 பவுண்டு நிறை தரையை அடைந்து எவ்வளவு நேநரங்கழித்த ' 
பின்‌ இழை திரும்பவும்‌ வடகம்‌ நிலையை அடையும்‌. 

[8 18/28 வினாடிகள்‌] 
16. உயரம்‌, / நீளமுள்ள ஒரு வழவழப்பான சாய்தளம்‌ ஒன்றின்‌ 
உச்சியிலுள்ள ஒரு கப்பியின்‌ மீது செல்லும்‌ இழை ஒன்‌ நின்முனையில்‌ 
கட்டப்பட்டுச்‌ செங்குத்தாக' தொங்கும்‌ 1, என்ற நிறை. இழையின்‌ 
மற்றொருநுனிக்குக்‌ கட்டப்பட்டுச்‌ சாய்தள த்தின்‌ மீதுவைக்கப்பட்ட 
77 என்ற நிறையை மேன்முகமாக இழுக்கின்றது. / ஆனது சரியாக 
ய 1 
ந 


ஒரு தூரம்‌ று பின்‌ 71) நீக்கப்பட த்‌ மெனக்‌ காட்டுக 


அச்‌ சாய்தள்‌ உச்சியை அடைதற்கு, அது என்னும்‌. 


17. ட, ஙி என்னும்‌ நிறைகள்‌ கொண்ட இரு பொருள்கள்‌ ஒரு 


- இலேசான விரிவுபடாத இழையொன்றால்‌ இணைக்கப்படுகின்றன : 


ப்‌ 


777” என்பது நிலைக்குத்தாகத்‌ தொங்க, 78, என்பது அடிவானத்திற்கு 

30 யில்‌ சாய்ந்த ஒரு வழவழப்பான தளத்தில்‌ வைக்கப்பட, அவ்‌ . 
விழை அத்தளத்தினது நுனிக்கு மேலாகச்‌ செல்கின்றது... ௱,. » 
ஓய்விலீருந்து தந்த வொரு தூரம்‌ இறங்கு நேரம்‌ ஓய்விலிருந்து 


164 ்‌ இயக்க விசையியல்‌ 


அதே தூரங்கட்டின்றி விழ எடுக்கும்‌ நேரத்தின்‌ 4 மடங்காயின்‌, 
ஈரடி எள்ப்னவற்றின்‌ விகிதத்தைக்‌ காண்க. 

[3:8] 
18. 1 நிலைக்குத்தாகத்‌ தொங்குகின்றது.அதன்‌ நிறை 9 பவுண்டு, 
என்பது அடிவானத்திற்கு 80° சாய்வுள்ள ஒரு வழ வழப்பான 
தளத்தின்‌ மீது கிடக்கும்‌ 6 பவுண்டு நிறை, ஆனது ஜெ அத்‌ 
தளத்தின்‌ மூழு நீளத்திற்கும்‌ மேன்‌ முகமாக இழுக்கும்‌ நேரமானது 
நிலைக்குத்தாகத்‌ தொங்கும்‌ ஆனது ஐ அத்‌ தளத்தின்‌ முழு 
நீள தூரத்திற்கும்‌ மேன்முகமாக இழுக்கும்‌ நேரத்தின்‌ அரை 
மடங்கெனக்‌ காட்டுக. 


மாதிரிக்‌ கணக்கு:-- | 
mn; ஏ என்னும்‌ நிறைகள்‌ கொண்ட இருதுகள்‌ கள்‌ வழவழப்‌ 
பாகவும்‌ நிலையாகவுமுள்ள ஒரு சிறு கப்பியின்‌ மீது செல்லும்‌ விரி 
படு மியல்பின்றிய ஓரிஇழயினால்‌ இணைக்கப்பட்டுள் ளன? 78112 1% 
எனின்‌, விளையுமியக்கத்தில்‌ இத்‌ தொகுதியின்‌ சடத்துவமையத்தின்‌ 
முடுக்கத்தைக்‌ காண்க. 
நிறை ன்‌ முடுக்கம்‌ நிலைக்குத்திலே கீழ்முகமாக 


7491 -- 799௮ g நு 
mj எனா 


நிறை டின்‌ முடுக்கம்‌ எதிர்த்‌ திசையில்‌ அதே. அளவினதாகும்‌. 
டர. m,—m 
ஆயின்‌, -இங்கு 1, ௪-5 ௪ ட்டம்‌." 
2 இங்கு 1 ட்‌ 790) +m 


ஆகவே, சடத்துவ மையத்தின்‌ முடுக்கம்‌ 


_ பபப ப (MY 
ர] 17082 7771 +m 
பயிற்சி 2.6 


நிறைகளுடைய இரு பொருள்கள்‌ வழவழப்‌ 
து செல்லும்‌ ஒரிலேசான இயைினால்‌ 
காயுமியக்கத்தில்‌ அவற்றின்‌ சடத்வ 


1. ஆ ர என்னும்‌ 
பான கப்பியொன்றின்‌ . மீ 
இணைக்கப்பட்டுள்ளன , வி 
மையத்தின்‌ முடுக்கம்‌ -- எனக்‌ காட்டுக. 


னும்‌ வேகங்களோடு இணையான 
4 பவுண்டு என்னும்‌ இருநிறை 
அவை ஒரே திசையிற்‌, 


2. வினாடிக்கு 8 அடி, 8 அடி என்‌ 
கோடுகளிற்‌ செல்லும்‌ 6 பவுண்டு, 
களின்‌ சடத்துவ மைய வேகத்தை (1) 


இயக்கவியல்‌ விதிகள்‌ 168 


நீ செல்லும்‌ போது (11) அவை எதிர்திசைகளில்‌ செல்லும்‌ போது 
்‌  காணக, 
[வினாடிக்கு 8 அடி (14) இரண்டாம்‌ பொருள்‌ செல்லுந்‌ திசையில்‌ 
வினாடிக்கு 1$ அடி] 


8. ஒன்றை யொன்று தந்த வொரு கோண த்திற்‌ சந்திக்கும்‌ இரு 
நேர்கோடுகளின்‌ மீது இரு நிறைகள்‌ ஒரு மாறாக்‌ கதியோடு 
இயங்குகின்றன. அவற்றின்‌ சடத்துவ மையம்‌ மாறாவேகத்தோடு 
ஒரு நேர்கோட்டை வரையு மெனக்‌ காட்டுக. 


4. ர, ௱ என்னும்‌ ஒரு நிறைகளானவை இரு நேர்கோடுகள்‌ 
ஒன்றையொன்று வெட்டும்‌ புள்ளியிலிருந்து முறையே 7, 7) என்னும்‌ 
திசைவேகங்களோடு ஒருமித்துப்‌ புறப்படுகின்றன. அவற்றின்‌ 
சடத்துவ மையத்தின்‌ பாதையானது தந்த விரு நேர்கோடுகளுக்‌ 
கிடையிலுள்ள கோண த்தை இரு சமக்‌ கூறிடும்‌ ஒரு நேர்க்கோடாகு 
மெனக்‌ காட்டுக. 


5, ஒவ்வொன்றும்‌ 2 பவுண்டு நிறையுள்ள இரு சம எடைகள்‌ 
ஒரு செங்குத்துத்‌ தளத்திலுள்ள இரு கம்பிகளில்‌ ஒரே கணத்தில்‌ 
ஒரே புள்ளியிலிருந்து ஓய்விலிருந்து புறப்பட்டு வழுக்கிக்‌ கீழ்‌ 
முகமாக . இயங்குகின்றன. இக்‌ கம்பிகள்‌ நிலைக்குத்திற்கு ஒரே 
பக்கத்தில்‌ முறையே 155, 75? கோணச்‌ சாய்வில்‌ இருப்பின்‌, 
அவற்றின்‌ சடத்துவ மையத்தின்‌ முடுக்கத்தின்‌ அளவையும்‌ 
கிசையையும்‌ காண்க. 
[நிலைக்குத்நிற்கு க! கோணச்‌ சாய்வில்‌ ர 5/4 அளவுள்ள து] 
6. ஓவ்வொன்றும்‌ 48 கோணச்‌ சாய்விலுள்ள இரு வழ வழப்பான 
சாய்தளங்களின்‌ பொது உச்சியின்‌ மேல்‌ செல்லும்‌ ஒரு இலேசான 
இழையினால்‌ இணைக்கப்பட்ட 77, 98 என்னும்‌ இழைகள்‌ இச்‌ சாய்‌ 
தளங்கள்‌ மீது வைக்கப்பட்டு இயங்குகின்றன. அவற்றின்‌ 
சட த்துவ மையத்தின்‌ முடுக்கத்தைக்‌ காண்க, 


| கடைமட்டத்திற்க ௮-13 என்னும்‌. கோணத்தில்‌ | 


அளவுடையது 


5, வேலை, திறன்‌, ஆற்றல்‌ 
(Work, Power, Energy) 


1.1 வேலை: 
ஒரு விசையானது தன்‌ பிரயோகப்‌ புள்ளியை அவ்‌ விசையினது 
திசையில்‌ இயக்கினால்‌, அவ்‌ விசை வேலை செய்கின்ற தெனப்படும்‌.. 


வேலையின்‌ மதிப்பு, விசையின்‌ அளவை அதன்‌ திசையில்‌ 
பிரயோகப்‌ புள்ளி சென்ற தூரத்தால்‌ பெருக்க வரும்‌ பெருக்கற்‌ 
பலனால்‌ அளவிடப்படும்‌. 


F 


க நற 4. தத்ல 


ஒரு பொருளின்‌ மீது செயற்படும்‌ F என்னும்‌ ஒரு விசையின்‌ 
செயற்படு புள்ளி ஆனது விசையின்‌ திசையில்‌ என்ற புள்ளிக்குச்‌ 
செல்லுமாயின்‌, : விசை செய்த வேலை W =F % AB[படம்‌ (i)] 


௪ FX ர ஆகும்‌, 


விசை செயற்படு புள்ளி விசையின்‌ திசையுடன்‌ 0 கோணச்‌ 


சாய்விலுள்ள திசையில்‌ AB = 5 என்ற இடப்பெயர்ச்சி பெற்றால்‌, 
[படம்‌ (1)] 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌ 167 


விசை செய்த வேலை - FX விசையின்‌ திசையில்‌ 5 ன்‌ கூறு 


= 11569005 0 
நன்‌ W ச 17%90089- 179009 6 
அதாவது, W =F [வெக்டர்‌ குறியீடு முறையில்‌] 


விசையின்‌ திசைக்கும்‌ பிரயோக நிலையின்‌ பெயர்ச்சிக்கும்‌ 
இடைப்பட்டது விரிகோணமானால்‌, 05 9 எதிர்மறை ராசியாகும்‌, 
இங்கு விசை வேலை செய்வதற்குப்‌ பதிலாக, விசைக்கு எதிராக 
வேலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதேயாகும்‌. விசையின்‌ திசை 
மில்‌ பொருள்‌ நகர்ந்தால்‌ விசை வேலையைச்‌ செய்கிறது என்றும்‌, 
எதிர்த்‌ திசையில்‌ பொருள்‌ நகர்ந்தால்‌, விசையை எதிர்த்து வேலை 
செய்யப்படுகிறது என்றும்‌. கூறுகிறோம்‌, 

விசை செயல்‌ படு புள்ளி விசையின்‌ திசைக்குச்‌ செங்குத்தாக 
நகர்ந்தால்‌, விசையினால்‌ செய்யப்பட்ட வேலை 

W = Fs cos 90° = ௦ 


உதாரணமாக, கிடைத்தளத்தில்‌ இயங்கும்‌ பொருளின்‌ மீது 
புவியீர்ப்பு விசை செய்யும்‌ வேலை பூச்சியமாகும்‌. 


F என்னும்‌ விசை மாறுபடுமாயின்‌, செய்யப்பட்ட வேலையை 
நுண்‌ கணித (cகlயப5) முறையில்‌ கணக்கிடலாம்‌. 


விசையின்‌ அளவு மாறாமலிருக்கிற தெனக்‌ கருதக்‌ கூடிய 
மிகச்‌ சிறிய இடப்பெயர்ச்சி 65 என்க, 
இதற்குத்‌ தேவையான வேலை = Fச5, 
a 
ஆகவே, விசையின்‌ திசையில்‌ மொத்த வேலை - | Fds 


பீ] 


இதையே வரைப்பட முறையிலும்‌ பெறலாம்‌, 


இடப்‌ பெயர்ச்சிகளை X அச்சிலும்‌, மாறுபடும்‌ விசைகளை 
. Y அச்சிலும்‌ குறித்து வரைப்படம்‌ வரைக, 


எனின்‌, வரை கோடு, அச்சு, விசையின்‌ தொடக்க இறுதி 
அளவுகளைக்‌ குறிக்கும்‌ நிலைத்‌ தூரம்‌ (01010816) ஆகியவற்றிற்‌ குட்‌ 
பட்ட பரப்பளவு அந்த இடப்பெயர்ச்சிகளுக்‌ கிடையே செய்யப்‌ 
பட்ட வேலையின்‌ அளவைக்‌ குறிக்கும்‌, 


168 இயக்க விசையியல்‌ 


2) 


y= 


த 
ர | வணையை நறை 


இடப்பெயர்ச்சி 
FORCE DISTANCE GRAPH 


ச. படம்‌ 64 
குறிப்பு: விசை மாறாமல்‌ இருப்பின்‌, விசையைக்‌ குறிக்கும்‌ வளைவு 
ஒரு நேர்கோடாகும்‌: ஆகவே, செய்யப்பட்ட வேலை ஒரு 
செவ்வகத்தால்‌ குறிக்கப்படும்‌. 
1.2 வேலை அலகுகள்‌ :-- 


ஒரு பொருளின்‌ மீது ஓரலகு த தொழிற்படும்போது, 
அதன்‌ பிரயோகநிலை விசையின்‌ திசையிலே ஒரு அலகு தூரம்‌ 
நகர்ந்தால்‌, ஒரு அலகு வேலை செய்யப்பட்ட, தாகும்‌. . 


மெட்ரிக்‌ அலகு: - 

... இத்‌ திட்டத்திலே, ஒரு பொருளின்‌ மேல்‌ ஒரு டைன்‌ விசை 
 தொழிற்படும்போது அப்‌ பொருள்‌ விசையின்‌ திசையிலே ஒரு 
சென்டி மீட்டர்‌ தூரம்‌ நகர்ந்தால்‌, ஒரு அலகு வேலை செய்யப்‌ 
பட்டதாகும்‌. இந்த அலகை ஒரு எர்க்‌ (ரஜ) என்றழைக்கிறோம்‌, 
M.K.S. முறையில்‌ வேலையின்‌ ௮லகு ;- 

இத்‌ திட்டத்திலே 1 நியூட்டன்‌ (N௦0) விசை அதன்‌ 
திசையிலே பொருளை 1 மீட்டர்‌ நகர்த்தினால்‌, செய்யப்படும்‌ வேலை 

1 ஜூல்‌ (4௦1௦) எனப்படும்‌. 


இது. ஒரு. கோடி எர்க்குகள்‌ கொண்டது. 

1 ஜூல்‌ - 10" எர்க்குகள்‌, 
இதுவே நடைமுறை அலகு ஆகும்‌, 
பிரிட்டிஷ்‌ முறையில்‌ வேலையின்‌ அலகு: - 


பிரிட்டிஷ்‌ . முறையில்‌ . வேலையின்‌ அலகு 'அடி-ப்வுண்டல்‌ (foot 
ற௦10021) ஆகும்‌, ஓர்‌ அடி-பவுண்டல்‌ என்பது ஒரு. பவுண்டல்‌ 


Ow ரர்‌ 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌ 165 


விசையானது அதன்‌ செயற்படும்‌ புள்ளியை அதன்‌ திசையில்‌ ஒரு . 
அடி நகர்த்தினால்‌ செய்யப்படும்‌ வேலை ஆகும்‌. 


புவியீர்ப்பு சார்ந்த வேலை அலகுகள்‌:- 

ஒரு குறித்த எடையைப்‌ பூமியிலிருந்து ஒரு குறித்த தூரம்‌. 
தூக்குவதற்கு செய்ய வேண்டிய வேலையே புவியீர்ப்பு அலகு ஆகும்‌, 

மெட்ரிக்‌ திட்டத்தில்‌, ஒரு கிராம்‌ எடையை ஒரு சென்டி மீட்டர்‌ 
உயரம்‌ பூமியிலிருந்து தூக்குவதற்கோ, அல்லது விசையின்‌ திசை 
யில்‌ ஒரு சென்டி மீட்டர்‌ நகர்த்தவோ செய்ய வேண்டிய வேலைக்கு 
ஒரு கிராம்‌- சென்டி மீட்டர்‌ என்று பெயர்‌. 

1 கிராம்‌-சென்டி. மீட்டர்‌ - ஐ எர்க்குகள்‌ 

பிரிட்டிஷ்‌ முறையில்‌, ஒரு பவுண்டு எடை. விசையின்‌ செயற்‌ 
படு. புள்ளி ஒரு அடி நகரும்போது செய்யப்படும்‌ வேலை ஒரு 
அடி-பவுண்டு ஆகும்‌. 

1 பவுண்டு எடை ௪ ஐ பவுண்டல்கள்‌ ஆதலால்‌, 


॥ 


1 அடி-பவுண்டு . - ஐ அடி-பவுண்ட்ல்கள்‌ ஆகும்‌. 


1.3 மீள்‌ இழை அல்லது கம்பியில்‌ (61851௦ 812) இழுவிசை: 

ஒரு மீள்கம்பி யொன்று இழுக்கப்படும்போது அதில்‌ ஏற்படும்‌ 
இழுவிசை கம்பியின்‌ நீள அதிகரிப்புக்கு நேர்‌ விகிதத்திலிருக்கிறது 
(Hooke’s Law) என சோதனை மூலம்‌ தெரிய வருகிறது. 

அதாவது, ஈ என்ற இயல்பான நீளமுடைய ஒரு கம்பியில்‌ 
ர என்ற இழுவிசை செயல்பட்டு, அதன்‌ நீளத்தை % ஆக 
மாற்றினால்‌, 


1. ௫ (*-2) ஆகும்‌, 


இதில்‌ x என்பது ஒரு மாறிலி. அதன்‌ மதிப்பு கம்பி அல்லது 
இழையின்‌ மூலப்‌ பொருள்‌ ; தடிப்பு ஆகியவற்றைப்‌ பொறுத்துள்ளது*. 
ஃ என்பது கம்பியின்‌ மீட்சிக்கெழு(௱௦பlus of elasticity" எனப்‌ 
படும்‌. 
1.4. ஒரு மீட்சியுறு கம்பியை இழுக்கும்‌ போது வசவ்கபிபழும்‌ வேலை 
(work done in stretching an elastic string) 


உ என்ற இயல்பான நீளத்தையும்‌, ௩. என்ற மட்சிக்கெழுவை 
யும்‌ கொண்ட ஒரு கம்பியை பவள்‌ கொள்‌. 


170 த்‌ 


இயக்க விசையியல்‌ 


கம்பியின்‌ நீளம்‌ * ஆக அதிகரிக்கப்படும்‌ போது, அதில்‌ - 
ஏற்படும்‌ இழுவிசை 


க்கை (xa) 


கம்பியின்‌ நீளம்‌ மேலும்‌ 8 4% அலகுகள்‌ அதிகரிக்கப்பட்டால்‌, 
இந்த நுண்ணிய இடப்பெயர்ச்சி காரணமாக இழுவிசைக்கு 
எதிராகச்‌ செய்யப்படும்‌ வேலை ௨ 7 95. 


ஆகவே, கம்பியின்‌ நீளத்தை ஸ யிலிருந்து எக்கு அதிகரிக்கும்‌ 
படி இழுக்கும்‌ போது, செய்யப்படும்‌ வேலை 


x= 


(ச்‌) 8 
=. இடறி = | ௩824 இட்‌ பத்தல 
21 ௩- a) ப ம்‌ |: ட்டு | 
கம்‌ |. 2 | 6- £0)? 


X 
== [சச்சி] 2-6] 
ள்‌ [20 ஐ ட 2] (29) 


ழு) ர). 


ய 


இங்கு Xa) என்பது இறுதிநிலையில்‌ உள்ள இழுவிசை 
ஆகும்‌ இதை 7, எனக்‌ குறிப்போம்‌. 


இதேபோல்‌ ௯ ௬௬-2) என்பது தொடக்க நிலையில்‌. உள்ள 
இழுவிசை ஆகும்‌, இதை 7; எனக்‌ குறிப்போம்‌, 
(ம என்பது கம்பியின்‌ நீட்சியாகும்‌, 
எனவே ஒரு கம்பியை இழுக்கும்‌ போது செய்யப்படும்‌ வேலை 
யானது அக்கம்பியின்‌ தெ 


ஈடக்க இறுதி . இழுவிசைகளின்‌ சராசரி 
யைக்‌ கம்பியின்‌ நீட்சியால்‌ பெருக்க வரும்‌ பலனாகும்‌, 


- வலை, திறன்‌, ஆற்றல்‌ 171 


1.5 தேற்றம்‌ 

பல்வேறு துகள்களை அவை இருக்கும்‌ நிலைகளிலிருந்து வேறு 
நிலைகளுக்கு உயர்த்தப்படும்போது செய்யப்படும்‌ வேலை Wh ஆகும்‌. 
W என்பது பல்வேறு துகள்களின்‌ மொத்தஎடையும்‌, 1 என்பது 
அவற்றின்‌ புவியீர்ப்பு மையம்‌ உயர்த்தப்பட்ட செங்குத்‌ தூரத்தையும்‌ 
குறிக்கின்றது. 

ஒரு கிடைதளத்திலிருந்து 4, ஙூ ௨1 என்னும்‌ உயரங்களில்‌ 
மடிய, ௨. என்ற எடைகள்‌ இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. 

அதே கிடைதளத்திலிருந்து அவற்றின்‌ புவியீர்ப்பு மையத்தின்‌ 
உயரம்‌ 1 எனின்‌ 


ன எ சக கா: எனு So, 
இப்பொழுது எடைகள்‌ முறையே H;; 8, +. Ha என்னும்‌ 
உயரங்களுககு உயர்த்தப்பட்ட தாகக்‌ த 


எனின்‌ - ஆ as 5 
செய்யப்பட்ட மொத்தவேலை 
ஸல்‌, (மீ ற) +9, (Ha றி 4 பேவ வக 
= Sw, Hr = 320; bh: 
ஙநக உற்‌ அல 
=(H—h). = 4 
இப்பொழுது, ம்‌ ௪ புவியீர்ப்பு. மையம்‌ உயர்த்தப்பட 
உயரம்‌ ௪ ந (எனக்‌ கொள்ள) ்‌ 
மேலும்‌, 2 படத்து Ww 
செய்யப்பட்ட மொத்த வேலை Wh. 
1.6 ஒரு சுழலிணை (ple) யால்‌ செய்யப்படும்‌ வேலை ork done 
by a couple) 
- சுழலினையின்‌ விசைகள்‌ ஒவ்வொன்றும்‌ P ஆகட்டும்‌, அன்‌ 
புயம்‌ ற ஆகுக, 


படத்தில்‌ காட்டிய படி 48 என்பது A'C’ என்னும்‌ நிலைக்கு 
நகரும்‌. போது, ட்டு A’ படும்‌ இடைய உள்ள கோணம்‌ 09. 


172 யக்க விசையியல்‌ 


A Pp 


படம்‌ 65 (௮) 


என்பது மிகச்சிறிய அளவுடையதாய்‌ இருக்கும்‌இடப்பெயர்ச்யைக்சி 
கருதுவோம்‌. 

AB யின்‌ இடற்பெயர்ச்சி இரு. நிலைகளில்‌ ஏற்பட்டதாகக்‌ 
கொள்ளலாம்‌. முதலில்‌ AB தனக்கு இணையாக உள்ள A'8'யின்‌ 
நிலைக்கு மாறுவது; பிறகு '' ஐப்பற்றி விசைகள்‌ 89 கோண அளவு 
- திரும்புவது ்‌ 

முதல்‌ இடப்பெயர்ச்சியில்‌ சுழலிணையின்‌ சமனுமெதிருமான 
விசைகள்‌ செய்யும்‌ வேலை பூச்சியமாகும்‌, 

விசைகள்‌ 80 கோண அளவு திரும்பும்‌ போது, Aஃ-ல்‌ செயற்‌ 
படும்‌ என்னும்‌ விசை அது செயற்படும்‌ புள்ளியை நகர்த்தாமை 
யால்‌ அது வேலை ஒன்றும்‌ செய்வதில்லை. ந்‌ என்னும்‌ புள்ளி &'ஐ - 
மையமாகக்‌ கொண்டு p ஆரையாகக்‌. கொண்ட ஒரு வட்டத்‌ 
தின்‌ வில்லை வரைவதால்‌, 8-ன்‌ இடபெபயர்ச்சி ற 69 ஆகும்‌, 

ஆகவே %' ல்‌ உள்ள? விசை இந்த நுண்ணிய சுற்றில்‌ 
செய்யும்‌ வேலை P.ற 66 ஆகும்‌. 


எனின்‌, 0 கோண அளவு இடப்பெயர்ச்சியில்‌, சுழலிணை 
0 


செய்யும்‌ வேலை - | Pp d= Py 9 = 
ர | 
௪0% சுழலிணையின்‌ திருப்புத்‌ திறன்‌. 
_ திறன்‌ ௫௭) 
வேலை செய்யப்படும்‌ வீதமே திறன்‌ எனப்படும்‌. 
ஒரு எந்திரம்‌ ந வினாடிகளில்‌ 97 அலகு வேலை செய்யுமாயின்‌, 


; 3 . W 
அதன்‌ திறன்‌ சன - 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌ 4 178 
கிளை; திறன்‌ = 2 ர்‌ ர்க்‌ F.) = விசை% வேகம்‌, 


மெட்ரிக்‌ முறையில்‌ திறனின்‌ அல்கு வாட்‌ (a(t) எனப்படும்‌ ' 

ஒரு எந்திரம்‌ ஒரு வினாடிக்கு ஒரு ஜூல்‌ வீதம்‌ வேலை செய்யு 
மாயின்‌, அதன்‌ திறன்‌ ஒரு வாட்‌ எனப்படும்‌, 

பிரிட்டிஷ்‌ முறையில்‌ திறனின்‌ அலகு * குதிரைத்‌ திறன்‌” 
அல்லது (13006 power)‘ பரி வலுவு்‌ ப-வ எனப்படும்‌ , 

ஒரு எந்திரம்‌ வினாடிக்கு 880 அடி.- பவுண்டுகள்‌ வீதம்‌ வேலை 
செய்யுமாயின்‌ அதன்‌ திறன்‌ ஒரு குதிரைத்‌ திறன்‌ ஆகும்‌, குதிரைத்‌ 
திறனை H.P அல்லது ப-வ, எனச்‌ சுருக்கமாகக்‌ குறிப்பது வழக்கம்‌, 


ஒரு குதிரைத்திறன்‌ - 746 வாட்டுகள்‌ (Wats) 
ந்த்‌ -, 746 கிலோ வாட்டுகள்‌ 


குறிப்பு :- ஒரு வினாடியில்‌ செய்யப்படும்‌ வேலையே திறனாகும்‌. 


ஒரு எந்திரம்‌ ஒரு மெட்ரிக்‌ டன்‌ எடையை 4 மீடர்‌ உயரத்‌ 
திற்கு 5 வினாடிகளில்‌ தூக்குவதாகக்‌ கொள்வோம்‌ . இரண்டாவது 
எந்திரம்‌ அதே எடையை 4 மீடர்‌ உயரம்‌ தூக்க 20 வினாடிகள்‌ 
பிடிக்கட்டும்‌. இவ்விரு எந்திரங்களும்‌ ஒரே அளவு வேலைதான்‌ 
செய்கின்றன. ஆயினும்‌ முதல்‌ எந்திரம்‌ இரண்டாவதை விட 4 
மடங்கு அதிக துரிதமாய்‌ அவ்வேலையை செய்து முடித்து விடுவ 
தால்‌, அதன்‌ திறன்‌ இரண்டாவதைப்போல்‌ 4 மடங்கு கொண்டது 
என்கிறோம்‌. : 


3.1 ஆற்றல்‌ 
ஒரு பொருளின்‌ ஆற்றல்‌ அதன்‌ வேலை செய்யும்‌ திறமை ஆகும்‌, 
எனவே ஆற்றலின்‌ அலகுகள்‌ வேலை அலகுகளே. 

(அ-து எர்க்கு ; ஜூல்‌, அடிப்பவுண்டல்‌, அடிப்பவுண்டு) 
ஆற்றல்‌ பலவகைப்படும்‌. வெப்பம்‌, மின்சாரம்‌, ஒளி, அணு 


'இவையாவும்‌ மேலை செய்யக்கூடியவை. 


ஆகவே, அவற்றை வெப்ப ஆற்றல்‌, ஓளி ஆற்றல்‌, மின்னாற்றல்‌ 
அணு ஆற்றல்‌ என்றெல்லாம்‌ கூறுகிறோம்‌. | 


ஆற்றலைக்‌ கொண்டு பொருள்களை இருவகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 


(1) தம்முடைய இயக்கத்தினால்‌ வேலைச்‌ செய்யக்கூடிய 
திறமை பெற்றவை, ...... 


174 I இயக்க விசையியல்‌ 


(2) தமது நிலையினால்‌ வேலை செய்யும்‌ திறமை பெற்றவை. 

விழும்‌ பொருள்‌, ஆடும்‌ ஊசல்‌, விசைச்சக்கரம்‌ (flywheel) 
இயங்கும்‌ பீரங்கிக்‌ குண்டு என்னும்‌ இவை அனைத்திற்கும்‌ இயக்க 
ஆற்றல்‌ (kinetic enegry) உண்டு, 


ஒரு வளைந்த வில்லிற்கு நிலை ஆற்றல்‌ றotential energy) உண்டு, 
ஒரு கடிகாரத்திற்குச்‌ சாவி கொடுத்து அதனுள்‌ இருக்கும்‌ எஃகு 
வில்லை (eel spring) முறுக்கி வைக்கிறோம்‌. அது தனது இயல்‌ 
பான வடிவத்திற்கு மீளும்‌ போது அது: வெவ்வேறு சக்கரங்ககா 
ஒட்டிக்‌ கடிகாரத்தை. ஓட்டவைக்கிறது. ஆகவே, அதற்கு வேலை 
செய்யக்கூடிய ஆற்றல்‌ அதன்‌ முறுக்கிய நிலையில்‌ ஏற்படுகிறது. 
அந்நிலையில்‌ அதற்கு நிலை ஆற்றல்‌ உண்டு. 


இதேபோல்‌ உயரத்திலுள்ள நீர்த்தேக்கத்திலுள்ள நீர்‌ நிலை 
ஆற்றல்‌ கொண்டது. அத்‌ தணணீர்‌ சுழலிகளை (001028) ஓட்டி 
வேலை செய்யக்‌ கூடும்‌. 
3.2. இயக்க ஆற்றல்‌ (Kinetic Energy) 


ஒரு பொருளின்‌ இயக்க ஆற்றல்‌ என்பது அதன்‌ இயக்கம்‌ பற்றி 
அதற்கு உளதாகிய ஆற்றல்‌. அவ்வாற்றலானது, அப்‌ பொருளின்‌ 
“வேகம்‌ அழிவதற்கு முன்‌ அதன்‌ மேல்‌ பொருத்தப்பட்ட விசைகளுக்கு 
(impressed forces) எதிராக அப்பொரூள்‌ செய்யக்கூடிய வேலையால்‌ 


அளக்கப்படும்‌. 

தன்‌ பாதையில்‌ எதாவது ஒரு கணத்தில்‌ ॥ என்னும்‌ திசை 
வேகத்துடன்‌ செல்லும்‌ 77 அலகு நிறையுள்ள ஒரு பெருக்‌ 
கருதுவோம்‌. அதன்‌ பாதையில்‌ உள்ள ஒரு நிலையான புள்ளியி 
லிருந்து அப்‌ பொருளின்‌ தூரம்‌ அக்‌ கணத்தில்‌ 5 என்க. 
. அதன்‌ மீது என்ற ஒரு விசை அதன்‌ ள்ள வல்ல எதிர்‌ 
திசையில்‌ செயல்‌, படட்டும்‌, 


அப்‌ பொருள்‌ ஓய்வடைவதற்கு மன்னர்கள்‌ செய்யும்‌ வேலை 
யைக்‌ காண்போம்‌. - 


அப்‌ பொருள்‌ மேலும்‌ (5 என்ற நுண்ணிய தூரம்‌ நகரும்போது, 


களை எதிராகச்‌ செய்யப்பட்ட வேலை:  _ 1128 ஆகும்‌, 
dv dv ds dy. 
ஜி == ்‌...] க்‌ ல்‌ == : ன்‌ 
இ ப்பு ள்‌ இ ய்‌ உக்க இழக்க அணு 
dv 


= mV ம்‌ 
I A 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌ . ்‌. வீதி 


எனவே, அப்‌ பொருள்‌ மேலும்‌ 65 என்னும்‌ நுண்ணிய தூரம்‌ 
நகரும்போது விசைக்கு (எதிராக செய்யப்பட்ட வேலை = -_ 11 நீ 


= — my ல்ல றல்‌ 


ஆகவே, பொருள்‌ ஓய்வு பெறுமுன்‌, விசைக்கு எதிராகச்‌ 
௦ 
செய்கிற மொத்த வேலை - - | my dv 
ப்‌ 
== i mv. 
. திசை வேகம்‌ ஏ உடன்‌ இயங்கும்‌ ௱ நிறையுள்ள பொருளின்‌ . 
இலக்க ஆற்றல்‌ ௪ $ 7/1)”. 
அதாவது, ஒரு பொருளின்‌ இயக்க ஆற்றலானது அதன்‌ நிறை 
அதன்‌ திசைவேக வர்க்கம்‌ ஆகியவற்றின்‌ பெருக்கற்‌ பலனில்‌ 
அரைபங்காகும்‌, 
குறிப்பு ;- 77 பவுண்டிலும்‌, ர யானது அடி [வினாடியிலும்‌ கொடுக்கப்‌ 
பட்டால்‌, இயக்க ஆற்றல்‌ அடி பவுண்டல்களில்‌ இருக்கும்‌, நிறை 
கிராமிலும்‌, ஏ யானது செ.மீ/வினாடியிலும்‌ கொடுக்கப்பட்டால்‌, 
இயக்க ஆற்றல்‌ எர்க்குகளில்‌ வரும்‌, 
நிறை  கிலோகிராமிலும்‌, + யானது மீட்டர்‌/வினாடியிலும்‌ 
கொடுக்கப்பட்டால்‌, இயக்க ஆற்றல்‌ ஜூல்களில்‌ வரும்‌. 
3.3 வேலை-ஆற்றல்‌ தத்துவம்‌. (Principle of Work-Energy) 
ஒரு துகளின்‌ ஏதேனு மொரு இடப்பெயாச்சியில்‌, அதன்‌ இயக்க 


ஆற்றலில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌, அதன்‌ மீது பொறுத்தப்பட்ட விசைகள்‌ 
செய்யும்‌ வேலைக்குச்‌ சமமாகும்‌. 


புறவிசை ஈ-ன்‌ தாக்கத்திற்குட்பட்டு இயங்கும்‌ ஒரு ஜ்களின்‌ 
திசைவேகம்‌ 8 விலிருந்து ர ஆக மாறட்டும்‌. 


ஒரு நுண்ணிய இடப்‌ பெயர்ச்சி ஸல்‌, ௪ செய்யும்‌. வேலை ௮ 8 
ல்‌ F செய்யும்‌ மொத்த வேலை, 
» த 
| Fds.= [~ dy == ந்து, mu® 
Ag மெது 
= இறுதி இயக்க ஆற்றல்‌ — தொடக்க இயக்க ஆற்றல்‌, 


|| 


க்‌ 


யக்க ்நலின்‌ மாறுதல்‌, 
ஆறி 


176 இயக்கிய விசையியல்‌ 

இத்தத்துவம்‌. வேலை ஆற்றல்‌ தத்துவம்‌ என்றோ . அல்லது 
எளிதாக ஆற்றல்‌ தத்துவம்‌ (Principle of Energy)என்‌ றோ அழைக்கப்‌ - 
படும்‌, 


கிளை தேற்றம்‌:- 


மேலே கூறிய இயக்க ஆற்றல்‌ தத்துவபபடி, 
$ 78 (03-13) = Fs ஆகும்‌. 


1 9.72 
2m (2-4) _p 
மி 


அதாவது, இயங்கும்‌ பொருள்‌ ஒன்றின்‌ ஓர்‌ அலகு இடப்‌ 
பெயர்ச்சிக்கு அதன்‌ இயக்க ஆற்றலில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌ பொருளின்‌ 
மீது செயற்படும்‌ விசைக்குச்‌ சமமாகும்‌. 


3.4 நிலை ஆற்றல்‌ : 


ஒரு பொருளின்‌ நிலை யாற்றலானது அதன்‌ நிலையைப்‌ பொறுத்து 
அதுபெறும்‌ ஆற்றலாகும்‌. ஒரு குறிப்பிட்ட நிலையில்‌ ஒரு பொருளின்‌ 
நிலையாற்றல்‌ ௮ப்‌ பொருள்‌ அந்நிலையிலிருந்து தன்‌ இயல்பான 
நிலைக்குத்‌ திரும்பும்போது அது செய்யக்கூ ய வேலையாகும்‌, 


நில மட்டத்திலிருந்து ॥h உயரத்திலிருக்கும்‌ 77 என்‌ ற நிறையை 
யுடைய ஒரு பொருளைக்‌ கருதுவோம்‌, அதன்‌ மேல்‌ செயற்படும்‌ 
விசை அதன்‌ எடை ஈஓ ஆகும்‌. 


அப்‌ பொருளை அதன்‌ இயல்பான நிலைக்கு அது நில மட்டத்‌ 
திற்கு க்கொண்டு வர, 12 என்ற விசை தன்‌ திசையில்‌ என்ற 
இடப்பெயர்ச்சி பெற வேண்டும்‌, 
ப இதற்கு தேவையான வேலை - ஓ. 


நில. மட்டத்திலிருந்து 1 உயரத்திலிருக்கும்‌ பொருளில்‌ இந்த 
வேலை, ஆற்றலாக இடம்‌ பெற்றிருக்கிறது. 


ஆகவே நில மட்டத்திலிருந்து h உயரத்திலிருககும்‌ பொருளின்‌ 
நிலையாற்றல்‌ - 79121) சார்பிலா அலகுகள்‌ ஆகும்‌. 


3.5 விசை காப்புத்தொகுதி (Conservative system of forces) 


புவியீர்ப்பின்‌: கீழ்‌, ஒரு பொருள்‌ மேல்‌ நோக்கி நிலைக்குத்தாக 
எறியப்‌ பட்டால்‌, அது ப என்ற உயரம்‌ மேலேறி பிறகு புறப்பட்ட 
இடத்தை அடைகிறது, இதற்குச்‌ செய்யப்பட்ட பொத்த வேலை . 
ன அலட்டல்‌ + mgh = 0, 


வேலை திறன்‌, ஆற்றல்‌, 177 


.. இது எல்லா வகையான விசைகளுக்கும்‌ உண்மையாகாது. 


உதாரணமாக ஒரு பொருள்‌ உராய்வுள்ள கிடை தளத்தில்‌ ஒரு 
மாறாத உராய்வுத்‌ தடை க்கு எதிராக $ தூரம்‌ நகரும்போது 
செய்யும்‌ வேலை 19 ஆகும்‌. அப்‌ பொருள்‌ மீண்டும்‌ அதன்‌ பாதையில்‌ 
குன்‌ ஆரம்ப நிலைக்குக்‌ கொண்டுவர, மறு முறையும்‌ சம அளவு 
வேலையே. செய்யப்பட வேண்டும்‌. ஏனெனில்‌, பொருளின்‌ இயக்கத்‌ 
திசை நேர்மாறாக்கப்படின்‌, உராய்வுத்‌ திசையும்‌ நேர்‌ மாறாக்கப்‌ 
படு மாதலால்‌, செய்ய வேண்டிய வேலை Fs ஆகிறது. எனவே, 
இவ்‌ வகையில்‌, மொத்தம்‌ செய்ய வேண்டியவேலை 8179 ஆகிறது. 
ஆகவே, இவ்விரு வகை விசைகளுக்கும்‌ வேறுபாடு உள்ளது. 


முதலில்‌ கருதிய விசை (அதாவது) பொருளின்‌ எடை என்பது 
ஒரு காப்பு விசை (Conservative force) எனப்படும்‌. 


ஒரு விசைக்‌ காப்புத்‌ தொகுதி ஒரு துகளின்‌ மேல்‌ செயல்‌ 
பட்டால்‌ அது ஏதாவது ஒரு பாதையை வரைந்து ஆரம்ப நிலைக்குத்‌ 
திரும்பும்போது அது செய்த வேலை பூச்சியமாகும்‌. ஆகவே, ஒரு 
காப்பு விசைத்‌ தொகுதியின்‌ கீழ்‌ இயங்கும்‌ புள்ளி செய்யும்‌ வேலை 
அதன்‌ ஆரம்ப இறுதி நிலைகளைப்‌ பொருந்தியதே தவிர அது செனற 
பாதையைச்‌ சார்ந்ததல்ல, 


பொருள்களுடைய வேகத்தை அல்லது இயக்கத்‌ திசைஎயச்‌ 
சாராது பொருட்‌ தொகுதியின்‌ நிலையையே அல்லது உருவ 
மைப்‌ஓபயே சார்ந்து இயற்கையில்‌ காணப்பெறும்‌ விசை யினம்‌ 
காப்புடையது (Conservative) எனப்படும்‌. 

காப்பு விசைகளுக்கு உதாரணம்‌: கவர்ச்சி : விசைகள்‌ 
(attractions); புவியீர்ப்பு (ணravity) 


உராய்வு இயல்புடைய . விசைகளும்‌, ஒரு பொருளின்‌ வேகத்‌ 
தின்‌ யாதேனு மொரு அடுக்கோடு மாறுகின்ற காற்றுத்‌. தடை 
போன்ற விசைகளும்‌ காப்பு விசைகள்‌ ஆகா. 


3.6 ஆற்றலின்‌ காப்பு. அல்லது அழிவின்மை :- ‘(Conservation of 
Energy) I ழ்‌ 

நிறை 11 (உடைய) ஒரு துகள்‌ தரைக்கு மேல்‌ உயரம்‌ 4-ல்‌ ஓய்வி 
லிருந்து விழுகின்றது. அதன்‌ இயக்க முழுவதிலும்‌ அதனுடைய 
நிலையாற்றல்‌, இயக்க ஆற்றல்‌ என்னும்‌ இவற்றின்‌ மொத்தம்‌ மாறா 
தெனக்‌ காட்டல்‌. தனே அக்‌ கர்ட்‌ 


ட அமித 


178 இயக்க விசையியல்‌ 


படத்தில்‌ A என்பது உயரத்‌ 
உள்ள புள்ளியையும்‌, B நில மட்டத்‌ 
தைக்‌ குறிப்பதாகக்‌ கொள்வோம்‌. 


P என்பது & யிலிருந்து * கீழாக 
உள்ளது எனக்‌ கொள்வோம்‌, 


படம்‌ 66 
பொருள்‌ ஃ யிலிருக்கும்போது நிலையாற்றல்‌ ௫ mஓh 
இயக்க ஆற்றல்‌ = $ ரர” = 0 [:* v= 0] 
எனவே மொத்த ஆற்றல்‌ 12% * 0 = mh. 
அடுத்து பொருள்‌ 1 ஐ அடையும்பொழுது, 
நிலையாற்றல்‌ அ ஓ (4-2) 
இயக்க ஆற்றல்‌ - $ ரர? - $771*கி23. = mgx 
[': 95 ௪ ஜேபி 
“ ஒயில்‌ மொத்த ஆற்றல்‌ ௮ ஈத (நட) mgh 
பொருள்‌ Bயை அடையும்‌ போது 
நிலையாற்றல்‌ ௱ூh௪௦[:. h=௦] 
இயக்க ஆற்றல்‌ -$ றர ௱. 2 gh [.. v2? = 2gh] 
= mgh 
+.B யில்‌ மொத்த ஆற்றல்‌ 04 ஓ. 
ஆகவே, அப்பொருள்‌ நில மட்டத்தை நெருங்க நெருங்க 
' அதன்‌ நிலையாற்றல்‌ குறைந்து இயக்க ஆற்றல்‌ அதிகமாகிறது. 

- அதன்‌ எல்லா நிலைகளிலும்‌ நிலையாற்றல்‌, இயக்க ஆற்றல்‌ 
ஆகியவற்றின்‌ கூட்டுத்‌ தொகை ஓரே அளவாக இருக்கிறது. 
அதாவது, மொத்த ஆற்றலின்‌ அளவு மாராமலிருக்கிறது, . 

மேற்‌ பிரிவிலுள்ள உதாரணமானது. ஆற்றல்‌ காப்பு என்னுந்‌ 
தத்துவத்திற்கு மிக எளிய எடுத்துக்‌ காட்டாகும்‌, அதனைப்‌ 'பின்‌ 
வருமாறு கூறலாம்‌, த்‌ 


யு 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌ 179 


ஒரு பொருளாயினும்‌, இன்கம்‌ டொருலிய்மிலுக்‌ விசைக்காப்புத்‌ 
தொகுக்ழ்‌ இயங்கினால்‌, இயக்க, நிலை ஆற்றல்களின்‌ மொத்தம்‌ 
மாறாது 


3.7 மேற்கூறிய தத்துவம்‌ உராய்வு, மோதல்‌ சம்மந்தப்பட்ட 
கணக்குகளில்‌ பயன்படுத்த முடியாது. ஏனெனில்‌, இவற்றின்‌ 
ஆற்றல்‌ மற்றவகை ஆற்றல்களாக மாற்றப்படும்‌. 

உதாரணமாக, 1 நீளம்‌ கொண்ட உராய்வுள்ள சாய்தளத்தின்‌ 
மீது ஒருதுகள்‌ கீழ்முகமாக வழுக்குவதைக்‌ கருதுவோம்‌( அத்தியாயம்‌ 
2. பிரிவு 2.8 கினை 8.) 

சாய்தளத்தின்‌ அடிபாகத்தை அடைந்ததும்‌ அதன்‌ இயக்க 
ஆற்றல்‌ ௪ / [29] (84௩ 8 —/ cosa] 

(அஃது) 021 sin —mgl 4 ௦080 


அன்றியும்‌ அங்குள்ள நிலைஆற்றல்‌ பூச்சியமாகும்‌. ஆகவே 
அத்தளத்தின்‌ அடியிலே நிலை, இயக்க ஆற்றல்களின்‌ மொத்தம்‌ 
_ mpl sin 6-2] cos & ஆகும்‌. ஆனால்‌, அத்துகள்‌ சாய்தள 
உச்சியிலிருக்கும்‌ போது, அதனுடைய நிலையாற்றல்‌ 8721 8118 
ஆகும்‌. 

ஆகவே, அச்சாய்தளத்தின்‌ உச்சியிலிருந்து அடிக்கு வழுக்கும்‌ 
பொழுது அதன்‌ புலனாகத்தக்க எந்திரஆற்றலின்‌ நட்டமொத்தம்‌ 
[£ 121 008 6 ஆகும்‌, 

இவ்வாற்றலானது மாற்றப்பட்டுச்‌ சிறப்பாக வெப்ப வடிவத்தில்‌, 
ஒரு பகுதி இயங்கும்‌ பொருளிலும்‌; ஒரு பகுதி அத்தளத்திலுமாகத்‌ 
தோன்றும்‌. 


இவ்வாறாக ஒருவகை ஆற்றல்‌, மற்றொரு வகை ஆற்றலாக 
மாறும்‌ பொழுது, ஒருவகையில்‌ மறையும்‌ ஆற்றல்‌ மற்ற வகைகளில்‌ 
சேதமின்றி வெளித்‌ தோன்றுகிறது. 


மின்சார ஆற்றல்‌ மின்‌ விசிறியில்‌ இயக்க ஆற்றலாகவும்‌, மின்‌ 
விளக்கில்‌ ஒளி, வெப்ப ஆற்றலாகவும்‌, மின்சார அடுப்பில்‌ வெப்ப 
- ஆற்றலாகவும்‌ மாறுகிறது. கடிகாரத்தில்‌ நிலையாற்றல்‌ இயக்க 
ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. 


ஆகவே, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம்‌. 
ஆனால்‌, ஆற்றலை. அழிக்க முடியாது. இதையே “ஆற்றலின்‌ 
அழிவின்மைத்‌ தத்துவம்‌. ”' என்று சொல்கிறோம்‌. 

ஆற்றல்‌ அழிவின்மை தத்துவம்‌ . (Principle of conservation of 
Energy) ஆற்றலை. ரல்‌. பகத்‌ ஒயாது அற்றம்‌ ஒரு 


180 இயக்க விசையியல்‌ 


வகையில்‌ மறையுமாயின்‌ வேறொரு வகையில்‌ சேதமின்றி வெளித்‌ 
தோன்றும்‌. ஆகவே, இவ்வண்டத்திலுள்ள மொத்த ஆற்றலின்‌ 
அனவு மாறாதது. 

எடுத்துக்காட்டாகப்‌ பின்‌ வருவதைக்‌ கூறலாம்‌. 778 அடி 
பவுண்டு வேலையானது 1 பவுண்டு நீரின்‌ வெப்ப நிலையை 18 
ஆல்‌ உயர்த்துவதற்கு வேண்டிய வெப்பமாகும்‌. அதாவது, 778 
அடி--பவுண்டு என்பது வெப்ப எந்திர ஆற்றல்‌ இணை மாற்றாகும்‌ 
(Mechanical equivalent of heat) 


குறிப்பு:-- புதிய கண்டுபிடிப்புகளுக்கேற்ப இத்‌ அலுவ கவித்‌ 
யாற்றி அமைக்க வேண்டும்‌. 

19-ம்‌ நூற்றாண்டு விஞ்ஞானிகள்‌ அனைவரும்‌ ஆற்றல்‌ 
மற்றொன்றாக மாறக்‌ கூடியது; ஆனால்‌ அழியாதது. பொருண்மை 
யோ (1889) மாறாதது, அழியாதது'” என நம்பினர்‌. இதற்கேற்ப 
அன்றாட வாழ்க்கையில்‌ பொருண்மை மாறுவதில்லை. 

ஆனால்‌ பிரபல'விஞ்ஞானி ஐன்ஸ்டைன்‌ என்பவர்‌ பொருண்மை 
அழிந்தால்‌ ஏரளமான ஆற்றல்‌ உண்டாகும்‌ என கணித வாயிலாகக்‌ 
கண்டு பிடித்தார்‌. ஹிரோஷிமாவில்‌ அணுகுண்டு வெடித்த போது 
இது சாத்தியமாகுமென நிரூபிக்கப்பட்டது, 

ஆகவே, ஆற்றல்‌ அழிவின்மை தத்துவத்தைப்‌ பின்‌ வருமாறு 
கூறலாம்‌, 

££ பொருண்மையும்‌ ஆற்றலும்‌ ஒன்று மற்றொன்றாக . மாறாறக்‌ 
கூடியவை. பொருண்மை ஆற்றல்‌ அழிவில்லாதது” 
(Conservitiou of mass—energy) 


மாதிரிக்கணக்கு | 


ஒரு பம்பு 7 செமீ விட்டமுடைய குழாயின்‌ மூலம்‌ 10. மீடர்‌ 
உயரத்திற்கு நிமிடத்திற்கு 2810 லிட்டர்‌ வீதம்‌ நீரை ஏற்றுகிறது. 
பம்பின்‌ திறனைக்‌. கணக்கிடுக. 
(1): -10 மீட்டர்‌ உயரத்திற்கு நீரை நிலைக்குத்தாக மேல்‌ 
தூக்குவது 
(1) இதனால்‌ நீருக்கு வேகம்‌ உண்டு பண்ணி அதற்கு இயற்க 
ஆற்றல்‌ ஏற்படுத்துவது, 
1 லிட்டர்‌=1000 கன செ.மீ ஆதலால்‌, 1 லிட்டர்‌ நீரின்‌ நிறை 
_ 1000 கிராம்‌ - 1 கிலோ கிராம்‌ 
1 நிமிடத்தில்‌ வெளியேறும்‌ நீரின்‌ நிறை- 2810 கி,கி 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌ 151 


ப ட... 2810 
1 வினாடியில்‌ வெளியேறும்‌ நீரின்‌ நிறை - தரு. கி.கி 
77 
| ள்‌ கி.கி 
இதை 10 மீட்டர்‌ உயரத்திற்குத்‌ தூக்கும்‌ போது செய்யப்படும்‌ 
வேலை = க்ப்‌ 49,8510 ஜூல்கள்‌ ௬ 8778 ஜல்கள்‌ 


பம்பிலிருந்து நீர்‌ வெளி வரும்‌ வேகம்‌ ரமீ/வி எனக்‌ கொள்‌ 
வோம்‌. 


ஒரு வினாடியில்‌ வெளிவரும்‌ நீரின்‌ பருமன்‌ 


22 7 7 
— > x Xx gx 100 ர கன செ.மீ 


ஆனால்‌, மேலே கண்டபடி. ஒரு வினாடியில்‌ வெளி வரும்‌ நீரின்‌ 
77 
பருமன்‌ ௪ லிட்டர்‌ அ எக 4 1000 கன செமீ 


7 7 77 


ஸ்‌ y= 10 
நீரானது குழாயின்‌ வழியாக 10 மீ/வி வேகத்தில்‌ செல்வதால்‌, 
அதன்‌ இயக்க ஆற்றல்‌ எ $ % 42.102 ஜூல்கள்‌ ஆகும்‌. 
ப - 1925 ஜ௰ல்கள்‌ 
ஒரு வினாடியில்‌ நீருக்கு கொடுக்கப்பட்ட மொத்த ஆற்றல்‌ 
(877841925) ஜூல்கள்‌ 
= 9698 ஜூல்கள்‌ 
ல்‌ ஒரு வினாடியில்‌ செயயப்பட்ட வேலை 
அல்ல்து திறன்‌ ௪ 5698 வாட்டுகள்‌ 
௪ 8,898 கிலோ வாட்டுகள்‌ 
மாதிரிக்‌ கணக்கு 2 
500 மெட்ரிக்‌ டன்கள்‌ நிறையுள்ள ஓர்‌ இரயில்‌ வண்டி 98க்கு 1 


சரிவில்‌ மணிக்கு 88 கி. மீட்டர்‌ சீரான வேகத்தில்‌ மேல்‌ நோக்கிச்‌ 
. செல்கிறது. உராய்வு, : காற்று முதலியவற்றால்‌ ஏற்படும்‌ தடை 


மத“ இயக்கிய விசையில்‌ 
மெட்ரிக்‌ டன்னுக்கு 50 கிலோகிராம்‌ எடைக்குச்‌ சமம்‌ என்றால்‌, 
எஞ்சினின்‌ திறனைக்‌ கணக்கிடுக. மட்டமான நிலத்தில்‌ என்ன மீப்‌ 
பெரும்‌ வேகத்துடன்‌ அது தொடர்ந்து செல்லக்கூடும்‌. 

1 மெட்ரிக்‌ டன்‌ - 1000 கி. கிராம்‌. 

புவியீர்ப்பின்‌ காரணமாக ஏற்படும்‌ எதிர்‌ முடுக்கம்‌ 

= ௨ sind 
= 9.8%41 =. 1 மீ/வினாடி? 
தடை காரணமாக ஏற்படும்‌ எதிர்‌ முடுக்கம்‌ 


580xX9.8 உட்‌ a 
ண்‌" மீ/வினாடி ? =. 49 மீ| வினாடி 
ஆக மொத்த எதிர்‌ முடுக்கம்‌ ௪. 59 மீ| வினாடி? 
வண்டி சீரான வேகத்தில்‌ செல்வதால்‌; எஞ்சனின்‌ முடுக்கம்‌ 
இந்த மொத்த எதிர்‌ முடுக்கத்திற்குச்‌ சமமாக வேண்டும்‌. 
எஞ்சின்‌ உஞுற்றும்‌ விசை ௪ 1/8 
௪ 500% 1000 X89 நியூட்டன்‌ 
இனி, வேகம்‌ மணிக்கு 86 கி.மீ ்‌ 
_ 86X43 மீ - 10 மீட்டர்‌ வினாடிக்கு 
-. வினாடிக்கு செய்யப்படும்‌ வேலை . 
_ 500% 1000%.59 4 10ஜூல்கள்‌ , 
- 29,50,000 ஜிஒல்கள்‌ 
ஆகவே, வேலைத்திறன்‌ 29,580,000 வாட்டுகள்‌. 
மட்டமான நிலத்தில்‌, தடையின்‌ காரணத்தால்‌ மட்டுமே எதிர்‌ 
முடுக்கம்‌ ஏற்படும்‌. 
ஆகவே, எதிர்‌ முடுக்கம்‌ ௪ 49 மீ/வினாடி?. 
வேகம்‌ மீப்பெரும்‌ மதிப்பை அடையும்போது, அல்லது 
நிலையாக இருக்கும்போது, முடுக்கம்‌ பூச்சியமாக வேண்டும்‌. 
ஆகவே, எஞ்சின்‌ தடை காரணமாக ஏற்படும்‌ எதிர்முடுக்கத்‌ 
திற்குச்‌ சமமான முடுக்கத்தை உண்டாக்கினால்‌ விளைவு முடுக்கம்‌ 
பூச்சியமாகும்‌. i 
எஞ்சின்‌ உஞ்ற்ற வேண்டிய முடுக்கம்‌ ௪ +491 [வினாடி?., 
ஃ எஞ்சின்‌ உஞற்ற வேண்டிய விசை . அ ப 
.500%1000 % “49 நியூட்டன்கள்‌, 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌. 188 


எஞ்சினின்‌ திறன்‌ = 2950000 ஜஃல்கள்‌. 

இனி) திறன்‌ - விசை % வேகம்‌ ஆதலால்‌, 
, _ திறன்‌ _ 2950000 

வேகம்‌ ஈ “சை 5001000 பிவி 


590 
த இலவு 


590 18 
“4 ஜு. x ௪ கி.மீ/மணி. 


iz 
= 43 70 கி.மீ/மணி, 


மாதிரிக்‌ கணக்கு 3;- 

126 டன்கள்‌ நிறையுள்ள இரயில்‌ வண்டி ஒன்றின்‌ எஞ்சின்‌ 
ஓய்விலிருந்து புறப்பட்டு 224க்கு 1 என்னும்‌ சரிவில்‌ மேல்‌ நோக்கிச்‌ 
செல்லும்போது 8% நிமிடங்களில்‌ மணிக்கு 25 மைல்‌ வேகத்தை 
எட்டுகிறது, உராய்வினால்‌ ஏற்படும்‌ தடை டன்னுக்கு 10 பவுண்டு 
எடை எனின்‌, எஞ்சினின்‌ மீப்‌ பெரும்‌ குதிரைத்‌ திறனைக்‌ 
கணக்கிடுக, 


த்‌ ல டட ழீ 1 
உராய்வினால்‌ ஏற்படும்‌ எதிர்‌ முடுக்கம்‌ தரு எ  அடி/வினாடி. 
தத்‌ பட்‌ 92 x1 
சரிவினால்‌ ஏற்படும்‌ எதிர்‌ முடுக்கம்‌ ௪ ஐ 00 ௪ ஒர 
த 1 
௪ ஏ அடி/வினாடி? 


எனவே, மொத்த முடுக்கம்‌ - ஏ அடி/வினாடி? 
மேலும்‌, வண்டி ஓய்விலிருந்து புறப்பட்டு 81 நிமிடங்களில்‌: . 
மணிக்கு 25 மைல்‌ வேகம்‌ (அதாவது) 


22 ழ்‌ 
வினாடிக்கு: ட - அடி வேகம்‌ பெறுவதால்‌, 
ட. 25)22 க ன, 8 
முடுச்கப 5 - 2 71680 “ 5 அடி/(வினடி) 


ட ்‌ 1 ட ்‌ ௧ ட 3 7 ம்‌ 
2 எஞ்சினின்‌ விசை எதிர்‌ முடுக்கத்தை மீறி -5 அடி/(வினாடி)? ... 


முடுக்கத்தை உண்டு பண்ண வேண்டும்‌. 


184 


. இயக்க விசையியல்‌ 


.. தேவையான முடுக்கம்‌ - (7 + ஏ) அடி /(வினாடி) * 


18-7 25 
- (ட்‌) --ூ அடிவருடி)” 


எஞ்சின்‌ உஞ்ற்ற வேண்டிய விசை 
126 x 2240 x 28 


= -_— ஆ பவுண்டல்கள்‌ 


126 X 2240x285 
ந்‌ 82X63 


௯ 9800 பவுண்டு எடை. 
2 
வண்டி ஒரு வினாடியில்‌ செல்லும்‌ தொலைவு ௪ த ௮8 


_ 110 
:. எஞ்சின்‌ ஒரு வின்டியில்‌ செய்யும்‌ வேலை 
8500 x 110 


திறன்‌ எ 2 அடி-பவுண்டு 


8500 » 110 த்‌ 
னு தடத்த உ 2983 குதிரைத்திறன்‌ 


மாதிரிக்கணக்கு 4. 
ஒரு சைக்கிள்‌ ஓட்டி மணிக்கு 10 மைல்‌ வீதம்‌ ஒரு மட்டமான 
நிலத்தில்‌ செல்லுகிறான்‌. அவன்‌ நிறையோடு சைக்கிளின்‌ நிறையும்‌ 
சேர்ந்து 200 பவுண்டு ஆகும்‌. சைக்கிளினது துணைப்‌ பொறி 70-க்கு 
உயர்த்தப்பட்டிருக்கின்றது. . (is cycle is geared upto 70). சுழற்றி 
"(எல யின்‌ நீளம்‌ 7 அங்குலம்‌, .. அவனுடைய இயக்கத்திற்குத்‌ 
தடை. 8 பவுண்டு எடையாயின்‌, அவன்‌ சைக்கிளின்‌ மிதிகளில்‌ 
உஞற்ற வேண்டிய கீழ்முகமான அமுக்கத்தையும்‌ (மாய) ஒரு 
குதிரைத்‌ திறனுடன்‌ ஒப்பிட அவன்‌ வேலை செய்யும்‌ வீதத்தையும்‌ 
காண்க... அச்‌ சைக்கிளோட்டி அதே வீதத்தில்‌ 80 இல்‌ 1 என்னுஞ்‌ 
சாய்வை ஏநினானாயின்‌, கீழ்‌ முக அமுக்கத்தைக்‌ காண்க. 


ஒரு சைக்சிளனது துணைப்‌ பொறி எழுபதுக்கு உயர்த்தப்‌ 
பட்டது என்பதாலே . பொருள்‌ கொள்ள வேண்டியது யாதெனில்‌ : 


அச்‌ சைக்கிளோட்டியின்‌ . அடிகளின்‌. ஒவ்வொரு  சுற்றுக்கும்‌ 


அவனுடைய சைக்கிள்‌ 70 அங்குல விட்டங்‌ கொண்ட. ஒரு. சக்கரத்‌ : 


வேளை, திறன்‌, ஆற்றல்‌ 185 
தின்‌ பரிதிக்குச்‌ சமனான தூரம்‌ அது முற்‌ செல்லும்‌ என்பதே. 
(அ-து) அவன்‌ ௩x70 அங்குலம்‌ முற்‌ செல்லுகிறான்‌ எனப்‌ 
பொருள்‌ ஆகும்‌. ன க 
அவன்‌ உளுற்றும்‌ கீழ்முக அமுக்கம்‌ 1 பவுண்டு எடையாகுக. 
எனின்‌, ஒரு முழுச்‌ சுற்றிற்‌ செய்த வேலை 


இ ல அ. ன அடி-பவுண்டு. 


இதே நேரத்தில்‌ அச்‌ சைக்கிளானது தடைக்கு எதிராகச்‌ 
செய்த வேலை - mx க ஸ 8 அடி-பவுண்டு 


14 70 
2%17% TTT 8 த 45 


P= 991 பவுண்டு எடை (தோராயமாக) 
அம்‌ மனிதன்‌ மணிக்குச்‌ செய்த வேலை 
= 8X 62980 % 10 அடி-பவுண்டு, 
ட்‌ , 8x5280X10 ம்‌ 
வேலைசெய்யும்‌ வீதம்‌ டு - அடி-பவுண்டு 


_ 888880%10 9 
எ “ததத 1 வலுவு 


ள்‌ (குதிரைத்திறன்‌) 
ன்‌ | 


பா.வ 


po 


அவன்‌ சாய்வில்‌ ஏறும்போது: 

அம்‌ மிதிகளில்‌ ஒவ்வொரு முழுச்‌ சுற்றுக்கும்‌ அவன்‌ 
ஈ ௬70 அங்குலம்‌ முற்‌ செல்கின்றான்‌. (அ-து) ௩ x அடி 
அதனால்‌, அவன்‌ தன்னையுஞ்‌ சைக்கிளையும்‌ ஈ % 32% 25 அடி 
என்னும்‌ நிலைக்குத்துத்‌ தூரத்திற்கு உயர்த்துகின்றான்‌. 

அவ்வாறு செய்கையில்‌, அவன்‌ மேலும்‌ . அதிகமாக 
200 ௭ X12 XK அடி-பவுண்டு வேலை செய்ய வேண்டும்‌, 


எனின்‌, இவ்‌ வகையில்‌ நாம்‌ பெறுவது, 


2xPx i= mx % 84 200% 31 “ஸ்‌ 


ஃ P= 708 பவுண்டு எடை (தோராயமாக) 


மாதிரிக்‌ கணக்கு 5. 

தர்‌ 10/4 18% என்னும்‌ விசையின்‌ செயற்படும்‌ புள்ளியானது 
4-8 என்னும்‌ புள்ளியிலிருந்து 81 - ;-6% என்னும்‌ புள்ளிக்கு இடப்‌ 
பெயர்ச்சி அடைகிறது, விசையினால்‌ செய்யப்பட்ட வேலையைக்‌ 
கணக்கிடுக. 

கொடுக்கப்பட்ட புள்ளிகள்‌ த, 1 எனின்‌; 

ஆஃ, 
AB = (8i—j—6k) — (i+8k) = 2i—j—9k. 
> 

கொடுக்கப்பட்ட விசை 1-க்கும்‌, AB-க்கும்‌ இடையே உள்ள 
கோணம்‌ 0 எனின்‌, 
> அ 
FAB 
(8i+ 10j4-18K).(2i—j—9K) 
10—10—185. 
_138 அடி பவுண்டு அலகுகள்‌ , 


॥ 


செய்யப்பட்ட வேலை 


| ॥ ॥ 


பயிற்சி 3,1 
1, 1 அடி-பவுண்டலில்‌ எத்தனை எர்க்குகள்‌ உள்ளன? [421990] 
2. ஒரு மீட்சியுறும்‌ கம்பியை இழுக்கும்போது செய்யப்படும்‌ 
.. (வலையை வரைப்படம்‌ மூலம்‌ காண்க. டே 
9, , என்ற மீட்சிக்‌ குணகத்தையும்‌ ] என்ற இயல்பான! நீளத்தை 
யும்‌ உடைய ஒரு மீட்சியுறு இழை 7, இழுவிசை உள்ள 
நிலையிலிருந்து 1, இழுவிசை உள்ள நிலைக்கு இழுக்கப்படும்போது 
செய்யப்படும்‌ வேலை 7 (75 -- 142)/2%, ஆருமெனக்‌ காட்டுக. 
4. ந பவுண்டு, நிறையுள்ள ஒரு கல்லானது ஓய்விலிருந்து 
விழுந்தால்‌, அது விழுந்த 10 ஆம்‌ வினாடியில்‌ புவியீர்ப்பினால்‌ அதன்‌ 
மீது செய்யப்பட்ட வேலையைக்‌ காண்க. 


ந, 80 பவுண்டு நிறையுள்ள ஒரு பெண்‌ வினாடிக்கு ஒரு முறை * 
குதிக்கிறாள்‌. ஒவ்வொரு முறை குதிக்கும்போதும்‌ தனது சடத்துவ 
‘(centre of inertia) 3 அங்குலம்‌  உயர்த்துகிறாள்‌.., 


மையத்தை | 
அவளது சராசரி வேலை வீதம்‌ என்ன? : 
[20 அடி பவுண்டு[வினாடி ] 


[152 அடி-பவுண்டு] - 


Si 


வேளை, திறன்‌, ஆற்றல்‌ 187 


6. வழவழப்பான சாய்தளத்தின்‌ மீது கீழ்‌ நோக்கித்‌ தானே 
இயங்கும்‌ பொருளுக்கு “ஆற்றல்‌ காப்பு தத்துவம்‌” (Principle of 
Conservation of Energy) உண்மையாகு மெனக்‌ காட்டுக, 
7. ஒரு துகள்‌ ஒரு நிலையான விசைக்கு உட்பட்டு ஒரு நேர்க்‌ 
கோட்டில்‌ இயங்குகிறது. ஓர்‌ அலகு இடப்பெயர்ச்சிக்கு அதன்‌ 
இயக்க ஆற்றலில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌ அவ்விசைக்குச்‌ சமமெனக்‌ 
காட்டுக. 
8. 22000 ப.வ (H.ஒP) உள்ள ஒரு நீராவிக்‌ கப்பல்‌ ஒன்று 
8800 மைல்‌ தொலைவை 10 நாட்களில்‌ கடக்கிறது, அதன்‌ இயக்கத்‌ 
திற்குச்‌ சராசரி தடையைக்‌ காண்க, 
[600,000 பவுண்டு எடை] 
9. 150ப.வ (௮H.P) உள்ள ஒரு ஆகாய விமானத்தின்‌ எஞ்சின்‌ 
தன்‌ முழுத்திறனுடன்‌ வேலை செய்யும்போது, அதன்‌ சுழல்‌ விசிறி 
(Propellor) வினாடிக்கு 30 சுற்றுக்கள்‌ சுற்றுகிறது. எஞ்சினால்‌ 
சுழல்‌ விசிறியின்‌ அடித்‌ தண்டில்‌ (8244) உஞற்றும்‌ சுழலிணையின்‌ 
அளவென்ன? 
[487-5 அடி பவுண்டு அலகுகள்‌] 
10. கொல்லன்‌ ஒருவன்‌ 14 பவுண்டு சம்மட்டி யொன்றால்‌ 
ஒரிருப்புச்‌ சட்டத்தை நிமிடத்திற்கு 25 தரம்‌ அடித்து ஒவ்வோ 
ரடிக்குப்‌ பின்னும்‌ அச்‌ சம்மட்டியை அச்‌ சட்டத்தில்‌ ஓய்வடையச்‌ 
செய்கின்றான்‌. அச்‌ சம்மட்டியின்‌ வேகம்‌ அவ்விரும்பை அடிக்கும்‌ 
போது வினாடிக்கு 32 அடியாயின்‌, அவன்‌ வேலை செய்யும்‌ 
வீதத்தை ஒரு பரி வலுவோடு (குதிரைத்திறன்‌) ஒப்பிடுக, 
[-169 பவ] 
11, 10 கல்‌ (8000௦) நிறையுள்ள மனிதன்‌ ஒருவன்‌ 7-ல்‌ 1 என்னும்‌ 
சரிவின்மேல்‌ நடக்கிறான்‌. செய்யப்பட்ட வேலையைக்‌ காண்க, 
அவன்‌ தனது நடைக்கு 20 நிமிடங்கள்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌, 
, அவன்‌ என்ன ப,வ (H.P) உடன்‌ வேலை செய்கிறான்‌. 
12. ஒருவன்‌ 25 அடி. ஆழ கிணற்றிலிருந்து ஒரு சீராக ஒழுகும்‌ 
வாளியைக்‌ கொண்டு தண்ணீர்‌ மொள்ளுகிறான்‌. தண்ணீர்‌ நிரம்பி 
யிருக்கும்போது வாளியின்‌ எடை. 40 பவுண்டு ஆகும்‌. அது 
கிணற்று வாய்‌ மட்டத்திற்கு வந்ததும்‌ வாளியில்‌ பாதி தண்ணீரே 
இருக்கிறது. செய்யப்பட்ட வேலையைக்‌ கணக்கிடு. 
| [780 அடி பவுண்டு] 
18. . 10 பவுண்டு நிறையுள்ள ஒரு பொருளானது நிலைக்குத்துத்‌ 
திசையில்‌ மேன்முகமாக வீனாடிக்கு 82 அடி வேகத்தோடு எறியப்‌ 
படுகிறது. அதன்‌ இயக்க ஆற்றலை (1) ஏவு கணத்தில்‌ (04) அரை 
வினாடிக்குப்பின்‌ (111) ஒரு வினாடிக்குப்பின்‌ காண்க, 
பம ன்‌ [5120;1280; 0] 


188 இயக்கிய விசையியல்‌ 
14. வினாடிக்கு 200 அடி வேகத்தோடு வெடி தீரப்பட்ட 
28 பவுண்டு நிறையுடைய ஒரு பீரங்கிக்‌ குண்டின்‌ இயக்க ஆற்றலை 
அடிஃ-பவுண்டில்‌ காண்க. 
[15625] 
18. வினாடிக்கு 5000 செ.மீ வேகத்தோடு வெடி தீரப்பட்ட 
10,000 கிராம்‌ பீரங்கிக்‌ குண்டொன்றின்‌ இயக்க ஆற்றலை எர்க்கு 
களிலே காண்க. 
்‌ [125% 1௦? எர்க்குகள்‌] 


16. 38 அவுன்சு நிறை கொண்ட தொரு கிரிக்கெட்‌ பந்தை 
80 அடி-வினாடி என்னும்‌ கதியோடு எறியு மொருவன்‌ செய்யும்‌ 
வேலையின்‌ அளவு யாது? 

[எறிபவன்‌ செய்யும்‌ வேலை, பந்து ஏற்றுக்‌ கொண்ட இயக்க 
ஆற்றலுக்குச்‌ சமமாகும்‌: 11000 அடி-பவுண்டல்‌] 


17, ஒரு பம்பு 4 அங்குல விட்டமுடைய குழாயின்‌ மூலம்‌ 80 அடி 
உயரத்திற்கு நிமிடத்திற்கு 1500 காலன்கள்‌ வீதம்‌ நீரை ஏற்று 
கிறது. பம்பின்‌ குதிரைத்‌ திறனைக்‌ கணக்கிடுக. [1 கன அடி நீர்‌ 
௪ 61 காலன்கள்‌; 1 காலன்‌ நீரின்‌ நிறை - 10 பவுண்டு] 

[87.68 H.P] 


18. 1 டன்‌ நிறையுள்ள நிலக்கரி 6 அந்தர்‌ 88 பவுண்டு எடை 
யுள்ள ஒரு கூண்டில்‌ 880 அடி ஆழமுள்ள சுரங்கத்தின்‌ அடியி 
லிருந்து தரை மட்டத்திற்கு அடிக்கு 2 பவுண்டு எடையுள்ள 
கயிற்றால்‌ உயர்த்தப்படுகிறது. செய்யப்பட்ட வேலையையும்‌, 
அதை 1 நிமிட நேரத்தில்‌ செய்யக்கூடிய எஞ்சினின்‌ பரி வலுவை 
(குதிரைத்‌ திறனை) யும்‌ கண்டுபிடி. 

த்‌ [238-38 ப,வ] 


19, 100 டன்கள்‌ நிறையுள்ள ஓர்‌ இரயில்‌ வண்டி 112 க்கு 
1 என்னும்‌ சரிவில்‌ மணிக்கு 80 மைல்‌. சீரான வேகத்துடன்‌ மேல்‌ 
நோக்கிச்‌ செல்லுகிறது. உராய்வு, காற்று முதலியவற்றால்‌ ஏற்படும்‌ 
தடை டன்னுக்கு 10 பவுண்டு எடை. என்றால்‌, எஞ்சினின்‌ பரித்‌ 
திறனைக்‌ கணக்கிடுக. 

[240 H.P] 


20, கிடை மட்டத்துடன்‌ ௨ கோணச்‌ சாய்விலுள்ள வழவழப்பற்ற 
சாய்தளம்‌ ஒன்றின்‌ உராய்வுக்‌ கெழு /4 ஆகும்‌. அதன்‌ மீது 
நேராக மேல்‌ நோக்கி 13 என்னும்‌ இயக்க ஆற்றலுடன்‌ ஒரு துகள்‌ 
இயங்கும்படி விடப்படுகிறது. துகள்‌ ஓய்வு பெறுமுன்‌ உராய்வுக்கு 
த்‌ E cosa 
sind + [cosa 


எகிராக செய்யப்படும்‌ வேலை எனக்‌ காண்பி, 


வேலை, திறன்‌ ஆற்றல்‌ 189 


21. 224 க்கு 1 என்னும்‌ சரிவில்‌ 1 அடி/வினாடி? முடுக்கத்துடன்‌ 
5 இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ 100 டன்கள்‌ நிறையுள்ள ஓர்‌ இரயில்‌ 
வண்டி மணிக்கு 15 மைல்‌ மீப்‌ பெரும்‌ வேகத்தை அடைகிறது. 
உராய்வு, காற்று முதலியவற்றால்‌ ஏற்படும்‌ தடை டன்னுக்கு 
10 பவுண்டு எடை. என்றால்‌, எஞ்சினின்‌ பரித்திறனைக்‌ காண்க. 
[360 H.P] 


22, 100 டன்கள்‌ நிறையுள்ள ஓர்‌ இரயில்‌ வண்டி 224க்கு 
1 சரிவில்‌ 1 அடி/வினாடி? என்னும்‌ முடுக்கத்துடன்‌ மேல்‌ நோக்கி 
செல்லுகிறது. மணிக்கு 8 மைல்‌ வேகத்தில்‌ அடைந்த குதிரைத்‌ 
்‌ திறன்‌ 860 ஆனால்‌, இயக்கத்‌ திற்கு ஏற்படும்‌ தடையை டன்னுக்கு 

எத்தனை பவுண்டு எடை யெனக்‌ கணக்கிடுக, 
[டன்னுக்கு 10 பவுண்டு எடை] 


29. 150 டன்கள்‌ நிறையுள்ள இரயில்‌ வண்டி ஓய்விலிருந்து 
புறப்பட்டு 224 க்கு 1 என்னும்‌ சரிவில்‌ மேல்‌ நோக்கி செல்லும்போது 
84 நிமிடங்களில்‌ மணிக்கு 18 மைல்‌ வேகத்தை எட்டுகிறது, 
உராய்வினால்‌ ஏற்படும்‌ தடை டன்னுக்கு 10 பவுண்டு எடை எனின்‌, 
எஞ்சினின்‌ பெரும ட திறனைக்‌ கணக்கிடுக, 
[124-2] 
24, 950 டன்கள்‌ நிறையுள்ள ஓர்‌ இரயில்‌ வண்டி 200க்கு 
1 சரிவில்‌ மேல்‌ நோக்கிச்‌ சென்று. கொண்டிருக்கிறது இயக்கத்திற்‌ 
கான தடை டன்னுக்கு 18 பவுண்டு எடை. மணிக்கு 18 மைல்‌ 
வேகத்தில்‌ எஞ்சினின்‌ குதிரைத்‌ திறன்‌ 800 என்றால்‌, 
அப்பொதுள்ள முடுக்கம்‌ எவ்வளவு? 
[78/875 அடி /(வினாடி) *] 


25, 200 டன்கள்‌ நிறையுள்ள ஓர்‌ இரயில்‌: வண்டி ஓய்விலிருந்து 
புறப்பட்டு 150 க்கு. 1 சரிவில்‌ கீழ்நோக்கி இயங்கும்போது 
2 நிமிடங்களில்‌ . மணிக்கு 80 மைல்‌ வேகத்தை அடைகிறது. 
எஞ்சினால்‌ செயற்படுத்தப்பட்ட விசையையும்‌, குதிரைத்‌ திறனையும்‌ 
காண்க, அதே வண்டியை அந்த சரிவில்‌ மேல்‌ நோக்கி இயங்கு 
வதற்குத்‌ தேவையான குதிரைத்‌ திறனைக்‌ கணக்கிடுக. 
தண்டவாளங்கள்‌ கொடுக்கக்கூடிய தடை டன்னுக்கு 11 பவுண்டு 
எடை யெனக்‌ கொள்க, 

[133 டன்‌ எடை; 947-78; 8256]. 


26. . ஓய்விலிருந்து புறப்பட்டு மட்டமான நிலத்தில்‌ ஓடும்‌. 200டன்‌ 


கள்‌ நிறையுள்ள ஒரு இரயில்‌ வண்டி 1 நிமிடம்‌ 50 வினாடிகளில்‌. . 


மணிக்கு 80 மைல்‌ வேகத்தை அடைகிறது. இயக்கத்திற்கு த்‌ 
தடைகள்‌ டன்னுக்கு 14 பவுண்டு எடை, யென்றும்‌, மவகம்‌ சீராக 


190 இயக்கிய விசையியல்‌ 


முடுக்கம்‌ பெற்றுள்ள, தென்றும்‌ கொண்டு, எஞ்சின்‌ வெளிப்படுத்தக்‌ 
கூடிய மீப்பெரு குதிரைத்‌ திறனை, (1.௪) க்‌ காண்க. மேலும்‌, இக்‌ ” 
குதிரைத்‌, திறன்‌ தொடர்ந்து இருப்பின்‌, எஞ்சின்‌ அடையக்‌ கூடிய 
மீப்‌ பெரு வேகத்தையும்‌ கணக்கிடுக, [672; 90 மைல்‌/மணி] 


27, 280 டன்கள்‌ நிறையுள்ள ஒரு இரயில்‌ வண்டி டன்னுக்கு 
20 பவுண்டு தடையை எதிர்த்து மணிக்கு 80 மைல்‌ என்னும்‌ 
சீரான வேகத்துடன்‌ செல்கிறது. எஞ்சினின்‌ குதிரைத்‌ திறன்‌ 
என்ன? ஒரு இரயில்‌ நிலையத்தைச்‌ சேருவதற்கு எவ்வளவு, 
தூரத்திற்கு முன்னால்‌ 10 டன்‌ எடையுள்ள இரயில்‌ பெட்டி யொன்று 
அதிலிருந்து கழற்றி விடப்பட்டால்‌, அவ்‌ வண்டி அதே தடைக்கு 
உட்பட்டுச்‌ சரியாக அந்‌ நிலையத்தில்‌ போய்‌ நிற்கும்‌. வண்டியின்‌ 
மீதியுள்ள பாகம்‌ என்ன முடுக்கத்துடன்‌ இயங்கும்‌? 

[40H.P; 9888 அடி; 25/84 அடி /(வினாடி)* ] 


28. நகுதிரைத்‌ திறனுடன்‌ வேலை செய்யும்‌ இ டன்கள்‌ நிறையை 
யுடைய ஓர்‌ எஞ்சின்‌ ஓவ்வெ:ன்றும்‌ 77 டன்கள்‌ நிறையுள்ள 
ர பெட்டிகளை ஏ மை/யணிக்கு என்ற சீரான திசை வேகத்துடன்‌ 
இழுத்துச்‌ செல்கிறது. எஞ்சின்‌ மீதும்‌ ஒவ்வொரு பெட்டியின்‌ 
மீதும்‌ செயற்படுந்‌ தடை எடைக்கு நேர்‌, விகிதத்‌ திலிருக்கு மாயின்‌, 
எஞ்சினுக்கும்‌ அதையடுத்த பெட்டிகளுக்கும்‌ இடையே யுள்ள 
இணைப்பின்‌ இழுவிசை அட்டன்‌ டல டன்கள்‌. “எடை 


யெனக்‌ காட்டுக, 


29. . நர குதிரைத்‌ திறனுடன்‌ வேலை செய்யும்‌ ஒரு எஞ்சின்‌ M டன்‌ 
கள்‌ நிறையையுடைய இரயில்‌ வண்டியை 7 க்கு 1 என்னும்‌ சரிவில்‌ 
டன்னுக்கு ர பவுண்டு எடையுள்ள தடைக்கு எதிராக மேல்‌ . 
நாக்கி ... இழுக்கிறது. வண்டியின்‌ மீப்பெரும்‌ வேகம்‌ 
. 880 Hm ்‌ ள்‌ 
னில்‌ வி . 
(2240--mn)M அவனாக எனைக்‌ கா 
80. ஒரு சைக்கிளோட்டி 4 குதிரைத்‌ திறனுடன்‌ வேலை செய்து 
மட்டமான தரையில்‌ ' மணிக்கு 18 மைல்‌. செல்வானாயின்‌, 
அவனுக்குத்‌ தெருவின்‌ தடை 8-122 பவுண்டு எடை யெனக்‌ 
"காட்டுக, ள்‌ 
சைக்கிள்‌. உட்பட அவனுடைய நிறை 12 கல்லாயின்‌ (8036) 
அவன்‌ 50 இல்‌ 1 என்னும்‌ சாய்விலே மேன்‌ முகமாகச்‌ செல்லும்‌ 
"போது அவனது . வேகம்‌ மணிக்கு 8-8 மைலாகக்‌ குறையு மெனக்‌ 
காட்டுக, . பதன்‌ ப 


வேலை, திறன்‌, ஆற்றல்‌ - 191 


81. ஓரு மனிதன்‌ 80ல்‌ 1 என வுயரும்‌ சரிவிலே மணிக்கு 6 மைல்‌ 
வீதம்‌ சைக்கிளேறிச்‌ சவாரி செய்யக்கூடும்‌. அவனது இயக்கத்‌ 
திற்குத்‌ தடை 4 பவுண்டு எடைக்குச்‌ சம மெனக்கொண்டு 
அவனுடைய ' குதிரை விசையைக்‌ கணக்கிடுக. மனிதனும்‌ 
சைக்கிளும்‌ சேர்ந்து180 பவுண்டு நிறை யெனக்‌ கொள்க: அதே 
விசையோடு சம தரையில்‌ சென்றால்‌ அவனது வேகம்‌ என்ன? 
[76/625 H.P; 11-4 மைல்‌/மணி] 


82, ஒரு துப்பாக்கி ரவை. ஒரு பலகைக்‌ குள்ளாகத்‌ துளைத்துச்‌ 
செல்லும்போது தன்‌ வேகத்தில்‌ ஏழ பாகத்தை இழக்கின்றது. அது 
ஓய்வடையுமுன்‌ இதைப்‌ போன்ற எத்தளை பலகைகள்‌ வழியாக 
தொடர்ந்து துளைத்துச்‌ செல்லக்கூடும்‌. 

[1059 


88. 44 ]-8%, 84k என்னும்‌ மாறா விசைகள்‌ ஒரு துகளின்‌ 
மேல்‌ செயல்பட்டு அதை 1+2/4+8% என்னும்‌ புள்ளியிலிருந்து 
தர்ர என்னும்‌ புள்ளிக்கு இடப்பெயர்ச்சி அடையுமாறு 
செய்கின்றன. இதனால்‌ செய்யப்படும்‌ மொத்த வேலையைக்‌ 
காண்க. 

[40 அலகுகள்‌] 


84, 980. கிலோகிராம்‌ எடையுள்ள ஒருயர்த்தி (11109) ஓய்விலிருந்து 
புறப்பட்டுச்‌ சீரான முடுக்கத்துடன்‌ 20 மீட்டர்‌ உயரத்திற்கு 8 வினாடி. 
களில்‌ செல்கிறது. 4வது வினாடி இறுதியில்‌ அதன்‌ திறனைக்‌ 
காண்க. மேலும்‌, 8 வினாடிகள்‌ காலத்தில்‌ சராசரித்‌ திறனைக்‌ 
கணாக்கிடுக, ப 

[10944 வாட்டுகள்‌; 6840 வாட்டுகள்‌] 


95. ஒரு இரயில்‌ வண்டியின்‌ மொத்த நிறை 500 மெட்ரிக்‌ டன்கள்‌. 
அது மணிக்கு 54 கிலோ மீட்டர்‌ என்னும்‌. சீரான வேகத்துடன்‌ 
செல்லும்போது -அதன்‌ இயக்கத்திற்கு உராய்வு, காற்று முதலிய 
வற்றின்‌ காரணமாகத்‌ தடை ஒரு மெட்ரிக்‌ டன்னுக்கு 16 கிலோ 
கிராம்‌ எடை எனில்‌ அது அடைந்த திறன்‌ எவ்வளவு? 

[1176 கிலோ வாட்டுகள்‌ 


86. 400 மெட்ரிக்‌ டன்கள்‌ ' நிறையுள்ள ஒரு இரயில்‌ வண்டி, 
3 மீ[வினாடி? என்னும்‌ முடுக்கத்துடன்‌ 196 க்கு 1 என்னும்‌ .சரிவில்‌ 
ஏறிக்கொண்டிருக்கிறது. மணிக்கு 18 கி.மீ வேகம்‌ பெறும்போது 
எஞ்சின்‌ 700 கிலோ வாட்டுகள்‌ திறனுடன்‌ இயங்கினால்‌, மெட்ரிக்‌ 
டன்‌ ஒன்றுக்கு உராய்வுத்‌ குடை, எவ்வளவு எனக்‌ கணக்கிடுக, 

தித்‌. [100 நியூட்டன்கள்‌] . 


192 . இயக்க விசையியல்‌ 


87. 1 மெட்ரிக்‌ டன்‌ நிறையுள்ள கார்‌ ஒன்று 10 க்கு 1 சரிவில்‌ 
கீழ்‌ நோக்கித்‌ தானே இயங்கும்போது மணித்கு 54 கி.மீ என்னும்‌" 
பெரும திசைவேகத்தை அடைகிறது. அதே திசைவேகத்துடன்‌ 
த0 க்கு 1 சரிவில்‌ மேல்‌ நோக்கிச்‌ செல்வதற்குத்‌ தேவையான . 
திறனைக்‌ கணக்கிடுக. மற்ற எந்த வேகத்திலும்‌ அதன்‌ திறனை 
ஏன்‌ கணக்கிட முடியாது? 

[17-64 கிலோ வாட்டுகள்‌ ] 
38. ௱,௱, என்னும்‌ நிறைகளையுடைய இருதுகள்‌ களின்‌ சட த்துவ 
மையத்தின்‌ திசைவேகம்‌ * ஆகவும்‌, அவற்றுள்‌ ஒன்றைப்‌ 
பொறுத்து மற்றதின்‌ சார்பு திசை வேகம்‌ ஏ ஆகவும்‌ இருப்பின்‌, 
அவ்விரு துகள்களின்‌ இயக்க ஆற்றல்‌ 


ப 


1 9 ட 3 எனக்‌ காட்டுக 
$ (0 V ட mm, ட்‌ 


ர எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 
(Projectiles) 


1.1 முந்திய அத்தியாயங்களில்‌ நேர்‌ கோடுகளிலுள்ள இயக்கங்‌ 
சுப்‌ பற்றியே கருதினோம்‌. 

... (அ-து) கிடைதளத்தில்‌ நேர்கோட்டில்‌ இயங்கும்‌ துகள்‌ 
கணப்‌ பற்றியோ அல்லது நிலைக்குத்தாக இயங்கும்‌: துகள்களைப்‌ 
பற்றியோ பார்த்தோம்‌. 

இனி, செங்குத்துத்‌ தளத்தில்‌ யாதேனு மொரு திசையில்‌ 
யாதேனு மொரு திசை வேகத்தோடு எறியப்பட்ட ஒரு த்‌ 
இயக்கத்தைப்‌ பற்றிக்‌ கருதுவோம்‌, 

இதைக்‌ கருதும்போது புவியீர்ப்பு முடுக்கம்‌ மாறாமல்‌. இருக்கிற 
தென்றும்‌, துகளின்‌ இயக்கத்திற்குக்‌ காற்று உராய்வினால்‌ ஏற்படும்‌ 
தடை. புறக்கணிக்கத்‌ தக்க அளவுடையதாக இருக்கிற தென்றும்‌ 
கொள்வோம்‌. 


1.2 வறையறைகள்‌ :- 


(1). எறிதானம்‌ (Point of projection) 
துகள்‌ எந்தப்‌ புள்ளியிலிருந்து எறியப்பக்கிறம்‌ சா 2 அப்‌ புள்ளி 
'எறிதானம்‌ எனப்படும்‌. 


(1) எறிகோணம்‌ (Anஓle of Projection) 
- துகள்‌ எறியப்படும்‌ திசையானது கிடைகளத்துடன்‌. உண்‌ 
டாக்கும்‌ கோணம்‌ எறிகோணம்‌ எனப்படும்‌, 


(i) வீசுபாதை (Trajectory) 
அத்‌ துகள்‌ வரையும்‌ பாதை வீசுபாதை அல்லது எறிபொருள்‌ 
பாதை எனப்படும்‌, 


(09). வீச்சு (Range) . 
எறி தானத்தின்‌ வழியே செல்லும்‌ யாதேனு ரு தளத்தை. 
. வீசுபாதை சந்திக்கும்‌ புள்ளிக்கு இடையே யுள்ள த அந்த 
தளத்தில்‌ எறி பொருளின்‌ வீச்சு பகத்‌ 
19 


194 இயக்க விசையியல்‌ 


(ஏ) பறப்பு நேரம்‌ (Time of flight) 
துகள்‌ எறியப்பட்ட கணத்திலிருந்து எறிதானத்தின்‌ வழியாகச்‌ .- 
செல்லும்‌ இடைதளத்தைச்‌ சந்திக்கும்‌ வரை கழியும்‌ நேரம்‌ 
பறப்பு நேரம்‌ எனப்படும்‌, 


2.1 ஒரு துகாளானது தந்தவொரு திசைவேகத்தோடும்‌ எறி 
கோணத்தோடும்‌ காற்றினுள்‌ எறியப்படுகிறது, அதன்‌ பாதை ஒரு 
பரவளைவு எனக்காட்டுக. 


ன நர நத B % 
படம்‌ 67 
0 என்ற புள்ளியிலிருந்து கிடைத்தளத்துடன்‌ 8 என்ற 
கோணச்சாய்வில்‌ ॥ என்ற திசைவேகத்துடன்‌ எறியப்படும்‌ ஒரு 
துகளைக்‌ கருதுவோம்‌. ்‌ 
அதன்‌ திசைவேகத்தை கிடைமட்டத்திலும்‌, செங்குத்தாகவும்‌ 
பிரி த்தால்‌, இத்திசைகளில்‌ துகளின்‌ திசைவேகம்‌. முறையே 
1 0082, 1 810 8 என்றாகும்‌. 
அப்பொருளின்‌ எடையினால்‌, அப்பொருளின்‌ இயக்கத்திலே 
நிலைக்குத்துத்‌ திசையிலே விஃவுண்டு. ப்‌ 
ஆனால்‌, விசைகளின்‌ தற்‌ சார்பு கோட்பாட்டின்‌ படி (Principle 
of physical Independence of Forces) செங்குத்தாகச்‌ செயற்படும்‌ 
புவியீர்ப்பு விசைக்குத்‌ துகளின்‌ திசைவேகத்தின்‌ கிடைமட்ட 
கூறில்‌ எவ்வித மாற்றத்தையும்‌ விசாவிக்க சக்தி இல்லை. 
ஆகவே, துகளின்‌ இயக்கம்‌ முழுவதிலும்‌ திசை வேகத்தின்‌ 
கிடைமட்டக்கூறு மாறாது: . 
எனின்‌, அவ்வியக்கம்‌: முழுவதிலும்‌ கிடைவேகம்‌ 1 ௦௦5% என 
மாறா மதிப்புப்‌ பெறும்‌, ம 2 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 195 


ஆனால்‌, செங்குத்துத்‌ திசையில்‌, செங்குத்துக்‌ கூறின்‌ க்கல்‌ 
தொடர்ந்து. மாறும்‌, 
நிலைக்குத்துத்‌ திசையில்‌ ஆரம்ப வேகம்‌ மற 6 ஆகவும்‌ முடுக்‌ 
கம்‌-- ஏ ஆகவும்‌ இருக்கும்‌ (ஏனெனில்‌, புவியீர்ப்பு முடுக்கம்‌ நிலைக்‌ ' 
குத்‌ திற்‌ கீழ்‌ முகமாக இருக்க, நாம்‌ மேன்முகமாக நேர்த்திசையை 
அள த்தலால்‌) 
அத்‌ துகளின்‌ விவியக்கமானது சிறு துளையுள்ள நிலைக்குத்துக்‌ - 
குழாய்‌ ஒன்று திசைவேகம்‌ ॥ ௦௦88 உடன்‌ கிடைத்திசையில்‌ இயங்க 
அத்துளைக்குள்ளாக நிலைக்குத்து வேகம்‌ ப 810 ம ஒடு எறியப்பட்ட 
- ஒரு துகளின்‌ இயக்கத்திற்குச்‌ சமன்‌, 


இனி, எறிதானம்‌ 0 என்ற புள்ளியை ஆதி (origin) ஆகவும்‌, 
0 வழியாக வரையப்படும்‌ கிடைமட்டக்கோடு 08யை 3. அச்சாக 


வும்‌, அதற்குச்‌ செங்குத்துக்‌ கோட்டை ¥ அச்சாகவும்‌ கொள்வோம்‌. 
எறிதுகள்‌ எறியப்பட்டதிலிருந்து ! நேரத்திற்குப்‌ பின்‌ துகளின்‌ 
ஆயத்‌ தொலைகள்‌ (%, 9) எனின்‌, 
x= ucosa,t 
y = usind,t— 4 gt? 
இவற்றிலிருந்து ர ஐ விலக்க, நாம்‌ பெறுவது, 


gx’ 


J ET Rosa வைப்‌! 


இச்‌ சமன்‌ பாட்டைப்‌ பின்‌ வருமாறு மாற்றி எதவம 


2u? cos? «y= 83 sind cos 6௩ —g x? 


ப? PATE qa 
(அ-து 2 ட்ட தற C05 0X _ ப _41 0062. 
& 8 
ன்‌ sin a cos a க பட்டடை u? costa 
ப்‌ 8. ஆம்‌ 


ஓட. a 
(அஃது) ( ஐ வெ ஆ sin acos a ] 


| 


nm 


2u ‘cosa ம்‌ in? ஓ 
5 ன: 


u’ sina cosa a ம்‌ sin’a 


| இ க ல்‌ பரக்க ) என்னும்‌ 


198. இயக்க விசையிய। 


்‌ ்‌ ச “த க: டட. . . . 
உச்சியையும்‌, ல்‌ மறு என்னும்‌ செவ்வகலத்தையும்‌ _ 
- (latus rectum) கொண்ட ஒரு பரவளையத்தைக்‌ குறிக்கும்‌. அதன்‌ 
. அச்சு செங்குத்தாகவும்‌, கீழ்‌ நோக்கியும்‌ உள்ளது. 


2 2 a 
கிளை1.செவ்வகலம்‌(அ-து?4 ௨10087௭ ஆதலால்‌ உ. மல்க 
g 
2 2 
(௮-து) 5 என்பது குவியமானால்‌ A$ = ஆண்‌ 


பத ப 


கிளை 2. செவ்வகலம்‌ ஆதலால்‌, பரவளையத்தின்‌ செவ்வ 


கலமும்‌, அதனால்‌ அதன்‌ பருமனும்‌ ஆரம்ப கிடைவேகத்தைப்‌ 
பொறுத்திருக்கின்றன வென்றும்‌, ஆரம்ப நிலைக்குத்து வேகத்தைச்‌ 
சாரா என்பதும்‌ கவனிக்கப்பட. வேண்டும்‌. 
கிளை3: சமன்பாடு (1)ல்‌, 4-௦ என இட, நாம்‌ பெறுவது =0 
்‌ 203 sin a 0050 
அல்லது ன --- ஓ. ஆகும்‌. 
ஈன்‌ பூச்சிய மதிப்பு பாதையில்‌ அமையும்‌ ஆதியைக்‌ குறிக 
கிறது, 
மற்ற மதிப்பு கிடை, வீச்சு (horizontal range) OB ஐக்‌ குறிக்‌ 
கின்றது. 
கிளை 4. 0 வழியாக செல்லும்‌ கிடைக்‌ கோட்டிற்கு மேலே 
உகு கத்‌ ன்‌ தி _ uw sin?a u’ cos a 
குவியம்‌ ன்‌ உயரம்‌ = NS= NA—AS அதத. அபர்னா" அது 
ல்‌ 
2g 
எனவே ர ஆனது 48௦ க்குக்‌ குறைவானால்‌, இத்தூரம்‌ குறை 
மதிப்புடையதாகும்‌ (06281146). ஆயின்‌, அவ்வீசு பாதையின்‌ குவியம்‌ 
எறியற்புள்ளி வழி வரைந்த கிடைகோட்டிற்குக்‌ கீழே இருக்கும்‌, 


cos 24 


2.2 மற்றொரு முறை 
[இம்முறையை விவரிப்பதற்கு முன்‌ பரவசையத்தின்‌ க்‌ 
கண்ட அம்சங்களை நாம்‌ நினைவு படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌,” 
பரவளையத்தின்‌ அச்சுக்கு இணையாக % என்னும்‌ ஏதேனும்‌ 
ஒரு புள்ளி வழி வரையும்‌ கோடு பரவனையத்தின்‌ விட்டங்களில்‌ 
ஒன்றாகும்‌, ப 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 197 


படம்‌ 68 
P வழி வரையும்‌ தொடு கோட்டிற்கு இணையாக 06”: என்ற 
நாண்‌ வரைப்படுகிறது. இது வழி வரையும்‌ விட்டத்தை 11ல்‌ 
"கூத்திக்கின்றது. 


ச்‌. 


எனின்‌ ௦ 113 482 P.PN என நாம்‌ அறிவோம்‌. 

மறுதலையாக, 0 14 ச SP. PN எனில்‌, 

PNக்கு இணையாக உள்ளக்‌ கோட்டை அச்சாகவும்‌, ஒயில்‌ 
உள்ள தொடு கோடு பக்கு இணையாகவும்‌, $ஐ குவியாமாகவும்‌ 
கொண்ட ஒரு பரவளையத்தில்‌ 0 அமையுமெனப்‌ பெறப்படும்‌] 


T 


1௦ படம்‌ 69 


௦ என்பது எறி$தான த்தையும்‌, ப ஆரம்ப திசை வேகத்தை 
யும்‌, 01 என்பது எறியும்‌ திசை யையும்‌ குறிக்கட்டும்‌. நேரம்‌ [மில்‌:.. 
துகளின்‌ நிலையைக்‌ கருதுவோம்‌, 


198 .. இயக்க விசையியல்‌ 


எறி திசையில்‌ 071 மீ எனக்‌ குறிப்பிடுக, 
9 டை 
பிறகு TP = ட என நிலைக்குத்தாகக்‌ கீழ்‌ முகமாக வரை, 
ஒரு விசையும்‌ செயல்படாமல்‌ இருந்திருந்தால்‌, துகள்‌ க்கு இடப்‌ 
பெயர்ச்சி அடைந்திருக்கும்‌. மேலும்‌ அதன்‌ எடை அதே நேரத்‌ 
2 


தில்‌ அதைநிலைக்குத்தாகக்‌ கீழ்நோக்கி ஒ- A என்னும்‌ தூரத்‌ 


திற்குத்‌ தாழ்த்தி யிருக்கும்‌. 

ஆகவே, துகளானது 01,7 என்னும்‌ இரு இடப்பெயர்ச்சி 
களையும்‌ ஒருங்கே பெற்று, ர நேரத்தில்‌ 1 என்ற நிலையில்‌ இருக்கும்‌. 

T0-க்கு இணையாக 70ஐ வரை, இது வழி வரையும்‌ 
செங்குத்தை 0 யில்‌ சந்திக்கட்டும்‌. 

இனி, PQ = TO =ut 

OQ =TP = ந 


இவை இரண்டிலிருந்து, ர.ஐ விலக்க நாம்‌ பெறுவது 


PQ: =u? 2= vu? _.20Q _ 2u° ௦௦ 
8 8 
ஆகவே, 7 என்பது 0௦ ஐ ஒரு விட்டமாகக்‌ கொண்டு 07 ஐ 
௦ வில்‌ தொட்டுக்‌ கொண்டு 0 வழிச்‌ செல்லும்‌ பரவளையத்தில்‌ 
அமையும்‌, ்‌ 


கிளை:-- 8 குவியமாயின்‌, 4 05. = ஆகும்‌ 


3.1 6 என்ற புள்ளியிலிருந்து அதன்‌ வழியே செல்லும்‌ கிடைத்‌ 
தளத்துடன்‌ 8 கோணச்சா ய்விலுள்ள திசையில்‌ ॥ என்ற திசைவேகத்‌ 
துடன்‌  ஒருதுகள்‌ எறியப்படுகிறது. (1) அது. ௮டையும்‌ பெரும 
உயரம்‌, (1) - பெரும உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும்‌ நேரம்‌ 
(நந) பறப்பு நேரம்‌ (49) எறிதானத்தின்‌ வழியாக செல்லும்‌ கிடை 
தளத்தில்‌ அதன்‌ வீச்சு (7)... ஒரு குறிப்பிட்ட நேரங்‌ கழிந்த பின்‌ 
துகளின்‌ திசைவேகம்‌, இயக்கத்திசை (1) ஒரு குறிப்பிட்ட உயரத்‌. 


d 


தில்‌ ௮தன்‌ திசைவேகம்‌, இயக்கத்திசை ஆகியவற்றைக்‌ காண்க. “ 
ஆக்‌, (௫. எறி பொருள்‌ அடையும்‌ பெரும உயரம்‌ 
கம்ப ப்தி என்பது எறிபொருள்‌ பாதையின்‌ மிக உயர்ந்த புள்ளி 
ஆகுக ப்பா ட்‌. 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 199 
பெரும உயரத்தில்‌, திசைவேகத்தின்‌ செங்கு த்துக்கூறு பூச்சிய 

_ மாகும்‌, 

ஆரம்ப மேன்முக திசைவேகம்‌ = 1 810 8 

அத்‌ திசையில்‌ முடுக்கம்‌ க ஓ 

ஆகவே, 0 (ப 5ina)’?— gh 

ர u’ sin’ a 

பகலா நல (1) 

(1) பெரும உயரத்தை அடைய தேவையான நேரம்‌ 

பெரும உயரத்தை அடைய எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ . 


எனின்‌, இந்நேரத்தில்‌ ஆரம்ப திசைவேகம்‌ ய ௮ என்ப து--த 
முடுக்கத்திற்கு உட்பட்டுப்‌ பூச்சியமாகிற து. 
எனவே, 0-0 ௨-7 
usin 
AT = படட 11 
2 | ப (11) 
(111) பறப்பு நேரத்தைக்‌ காணல்‌. 
எறி பொருள்‌ கிடைதளத்தில்‌ B யைச்‌ சேரும்‌ போது, அது 
நிலைக்குத்துத்‌ திசையில்‌ வரைந்த தூரம்‌ பூச்சியமாகும்‌. 
1 என்பது பறப்பு நேரமாபின்‌, 
0 usind, t—4 gt? 
டட தப்ப தை. 7 உணர்‌ 
ப எ அகக்‌ (ப ம). 
[1.௪ ௦ என்பது எறியப்படும்‌ கணத்‌ தைக்‌ குறிக்சிறது. 
குறிப்பு:-- பறப்பு நேரம்‌ தவப்‌ புள்ளிக்குச்‌ செல்லும்‌ நேரத்‌ 
திஸ்‌ இருமடங்காகும்‌. 


(பர) எறிதானத்தின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ அல்‌ த்க்‌, 
மீது வீச்சைக்‌ காணல்‌ 


துகள்‌ செல்லும்‌ காலம்‌ ர முழுவதிலும்‌ அதன்‌ கிடைமட்டத்‌ 
திசைவேகம்‌, ॥ ௦080 என்பது மாருமல்‌ இருக்கும்‌. 


எனவே, ர்‌ கால அளவில்‌ துகள்‌ கடந்த. “கிடை மட்டத்‌ 
தொலைவு 
= yoosd,t 


200 இயக்க விசையியல்‌ 


_ மை? sina cosa 
ம்‌ த 
கிடைதள த்தில்‌ எறிதுகளின்‌ வீச்சு % எனின்‌, 
ம டட 2u? sin 6 cos & 
8 
(அ-து) வீச்சானது, ஆரம்பநிலைக்குத்து, கிடைவேகங்களின்‌ 


பெருக்கத்தின்‌ இருமடங்கை ஐ ஆல்‌ வகுக்க வரும்‌ ஈவிற்குச்‌ 
சமன்‌. 


(iv) 


கிளை.1. தந்த ஓர்‌ எறி திசை வேகத்திற்கு அதனுயர்வுக்‌ கிடை 
வீச்சையும்‌, எறியற்திசையையுங்‌ காண்க. 


மேற்‌ பிரிவால்‌, கிடை வீச்சு. 
au’ 800064  u’sin2a 
8 8 


இனி, 28 90௦ அஃது 04 48 ஆயின்‌, ஏற 2 & உயர்வு 
பெறுமானம்‌ அடையும்‌. 


R = 


எனின்‌, எறிகோணம்‌ 45? ஆக இருக்கும்போது, கிடைதளத்‌ 
தின்‌. மீதுள்ள வீச்சு உயர்வுப்‌ பெறுமானம்‌ அடையும்‌, 


இவ்வுயர்வு கிடை வீச்சின்‌ அளவு 
ந்து u 
க ல்‌ sin 90° = த ர்‌, 
g 1 2 ஆடும்‌ 
கிளை. 2. தந்த ஓர்‌ எறிதிசை வேகத்தோடு தந்த ஓர்‌ கிடை 
வீச்சிற்கு இரு எறிதிசைகள்‌ (417௦௦14006 of projection) உள்ளன 


வென்றும்‌, இவை உயர்‌ வீச்சிற்‌ குரிய எறிதிசைக்குச்‌ சமமாக 
சாய்ந்துள்ளன என்றும்‌ காட்டுக, 


தரப்பட்ட எறிதிசை வேகம்‌ டீ எனவும்‌, தரப்பட்ட கிடை 
வீச்சு R எனவும்‌ கொள்க? 


ல்‌ ர்‌ பதன்‌ 
எனின்‌, & - க டத்‌ 2a 


த்‌ பது இருக ம 
u 


eR <u’ எனின்‌, 20 க்‌ 12 ஐ விடத்‌ குறைவாக இரு * 
மதிப்புகள்‌ கிடைத்கு னா? A ப்பட்ட 


எறியங்கள்‌. அல்லது எறிபொருள்கள்‌ 201 
2a, ஒரு மதிப்பாயின்‌, 180-24, மற்றொரு மதிப்பாகும்‌. 


ஆகவே, ஒரு குறிப்பிட்ட வீச்சிற்குரிய எறிகோணத்திற்கு 
௩, 90-௭, என இரு மதிப்புகள்‌ வரும்‌. 

இத்‌ திசைகளானவை, அடிவானத்திற்கும்‌, நிலைக்குத்திற்கும்‌ 
சமச்‌ சாய்விலுள்ளன . 


படம்‌ 70 


ஆகவே, அவை கிடை கோட்டிற்கும்‌ நிலைக்குத்துக்‌ கோட்டிற்கு 
மிடையிலுள்ள கோண த்தைச்‌ சமக்கூறிடுகின்ற கோட்டிற்குச்‌ சமச்‌ 
சாய்விலுள்ளன. 

அதாவது, உயர்வு வீச்சைத்‌ தரும்‌ திசையாகிய 48° க்கு I 
சமச்‌ சாய்வில்‌ உள்ளன. 

'ஓR ௪ பீ எனின்‌, 28-க்கு ஒரே மதிப்புதான்‌ உண்டு, 

அதாவது, 24 ௮ 90 

க a = 43° 

இது 4 என்ற எறிதிசை வேகத்திற்கு உயர்‌ வீச்சிற்குரிய 
பக்கல்‌ மாகும்‌, 

aR. நல எனின்‌, | ௦ க்கு உண்மை பிப்‌ பெறமுடியாது. 

()) தந்த ஒரு நேரங்‌ கழிந்தபின்‌ துகளின்‌ திசை வேகத்தையும்‌ 
. இயக்கத்‌ திசையையுங்‌ காணல்‌. 


t என்ற கால அளவு இறுதியில்‌ துகளின்‌ நிண்வேற்ம்‌ V ஆகுக; ்‌ 
இத்‌ திசைவேகத்தின்‌ திசை கிடைத்‌. . திசையோடு. 6 என்ற. 
கோணச்‌ சாய்வில்‌ இருப்பதாகக்‌" கொள்வோம்‌, 


202 இயக்க விசையியல்‌ 
எனின்‌, 1௦5 0 - நேரம்‌ ! முடிவிலுள்ள கிடை வேகம்‌ 
௪ 008 8 என்னும்‌ மாரு கிடை, வேகமாகும்‌, 
அன்றியும்‌, 18400 - நேரம்‌ 7 முடிவிலுள்ள நிலைக்குத்து வேகம்‌ 
்‌ = நீ 810) 6--ஜர்‌, 
எனவே, இவற்றின்‌ வ*க்கங்களைக்‌ கண்டு கூட்ட, நாம்‌ பெறுவது 
y2 = y’—2ugtsina + gf? (a) 
வகுத்தலால்‌, நாம்‌ பெறுவது, 


usin a— gt. 
u cosa (b) 


tan Q = 


குறிப்பு: மேலே பெறப்பட்ட சமன்பாடு (4) ஐ, வேலே-ஆற்றல்‌ 
்‌ தத்துவத்தின்‌ படியும்‌ பெறலாம்‌. 

௩ என்பது துகளின்‌ நிறையாயின்‌, 

இயக்க ஆற்றலின்‌ மாற்றம்‌ ௫ நாதா? 
[கால இறுதியில்‌ எறிதான த்திற்கு மேல்‌ துகளின்‌ உயரம்‌ % எனின்‌, 
புவியிர்ப்புக்கு எதிராகச்‌ செய்த வேலை - gh 


ஆனால்‌, ர்‌ 4 840 0-1 3ஜ1? 


ஸ்‌ நுரை = —mg (usin 6/0 ர8) 
[Change in K.E = work dont ] 


2 = y2—2ugtsind + 2373, 


குறிப்பு 2. காலம்‌ எக்கணத்திலிருந்தேனும்‌ அளக்கப்‌ படலா 
மாகையால்‌, இரு துகள்கள்‌ ஓரே புள்ளி வழி ஏக காலத்தில்‌ ஒரே 
திசைவேகத்துடன்‌ ஒரே திசையில்‌ செல்வதாகக்‌ காணப்படின்‌, 
அவை இரண்டும்‌ இயக்கம்‌ . முழுவதிலும்‌ ஒன்று சேர்ந்து 
காணப்படும்‌, | 
குறிப்பு 3. 0 வழியாக ரீ ௦ என்னும்‌ காலத்தில்‌ எறியப்படும்‌ 
துகள்‌ ஏற்கனவே இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ துகளாகக்‌ கருதி அது 
1 = ௦ என்னும்‌ கணத்தில்‌ 0 வழியாக எறியப்பட்ட திசை வேகத்‌ 
துடன்‌ செல்கின்றது எனக்‌ கொண்டால்‌, எந்தக்‌ கணத்திலேனும்‌ 
1 க்கு குறை மதிப்பு வருமாயின்‌ (॥eative value for 1) அது துகள்‌ 
ஆதியை அடைவதற்கு முன்‌ நிகழ்ச்சியைக்‌ குறிக்கும்‌, 

குறிப்பு 4 சமன்பாடுகள்‌ (2), (5),யில்‌ 1 ௪ டட என்னும்‌ 
பறப்பு நேரத்தை பிரதியிட்டு சுருக்க, 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 208 
நாம்‌ பெறுவது 
Ve ysina 
1 ஏ 
அதாவது, துகளானது கிடை தளத்தை ந என்னும்‌ புள்ளியில்‌ 
கீழ்‌ முகமாக மோதும்போது அதன்‌ திசைவேகம்‌, ஆரம்ப திசை 
வேகத்தின்‌ நிலைக்குத்துக்‌ . கூறுக்குச்‌ சமமாகவும்‌, எதிராகவும்‌ 
இருப்பதோடு தரையை. எறிகோணத்திந்கு சமமான கோணத்தில்‌ 
சாதிர்த்‌ திசையில்‌ தாக்குகிறது, 
(ஸப) எறிதானத்திலிருந்து, தந்த ஒர்‌ உயரத்தில்துகளின்‌ 
திசை கைத்தையும்‌, இயக்கத்திசையையுங்‌ காணல்‌ : 
தந்த வோருயரம்‌ /-ல்‌ ஒரு துகளின்‌ திசை வேகம்‌ ஓ எனவும்‌, 
அத்‌ திசை வேகத்தின்‌ திசை கிடைமட்டத்துடன்‌ 0 கோணச்‌ 
சாய்வில்‌ உள்ளது எனவும்‌ கொள்வோம்‌, 
ஆகவே, இப்‌ புள்ளியிலே கிடை, நிலைக்குத்துத்‌ திசை வேகங்‌ 
கள்‌ முறையே ஓ ௦08 9, 1810 0 என்பனவாகும்‌. 
எனின்‌, ஏ 0080 = 0090 என்னும்‌ மாருக்கிடை வேக 
மாகும்‌, (1) 
அன்றியும்‌, ஏக 0௪ பிறி தர. (2) 


வர்க்கங்கள்‌ கண்டு (1)ஜயும்‌ (2)ஜயும்‌ கூட்ட, நாம்‌ பெறுவது 


I V2 == y? — 2gh 1 
. அன்றியும்‌, வகுத்தால்‌, 
Vusin’a—2ch 
tan 0 இல த ட்‌ ட்ட த, 
u 008 A iL 


3.2 துகளின்‌ பரவளைவுப்‌ பாதையில்‌ எப்‌ புள்ளியிலும்‌, அதன்‌ 
திசைவேகம்‌ பரவளைவின்‌ இடக்கு வரையிலிருந்து (எiரectrix) அத்‌ 
துகளை அப்புள்ளிக்கு நிலைக்குத்தாகத்‌ தானே விழும்போது பெறக்‌ 
கூடிய திசைவேகத்தின்‌ அளவுக்குச்‌ சமமாகும்‌. 

படத்தில்‌ 1911) பாவளைவின்‌ இயக்கு . “வரையைக்‌ 
குறிக்கட்டும்‌, 


i 2 oe 
எனின்‌, AX ௮ 8A அ 2-08 4 
டட தீத 
u’sin2a. 


N A ண தத. 


204 இயக்க விசையியல்‌ 


D HQ xX D 


ப்டம்‌ 71 
்‌ NX = NA- NX 
u’sin’a u’cos’a 


28 2¢ 
ai 
தத 
அனை HO = XN = ? 29 
ல்‌ ட்‌ u ப 2௪௮௦. 


அதாவது, 0 விலுள்ள ஆரம்ப எறி திசை வேகமானது துகள்‌ 
 H-லிருந்து தானாக 0-விற்கு விழும்போது, . அதாவது, இயக்கு 
 வரையிலிருந்து 0-வின்‌ ஆழ அளவிற்குக்கீழ்‌ கல்ப்‌ ப்‌ 
திசை வேகமாகும்‌, 
இவ்வாறாக, இப்‌ ன்‌: தொடக்கப்‌ புள்ளிக்கு நிறுவப்படுகிறது, 
மேலும்‌, துகளின்‌ வீசுபாதையில்‌ (17842௦4௦௫9) எப்புள்ளியும்‌ பின்‌ 
ட்‌ தொடர்கிற பாதைக்குத்‌ தொடக்கப்‌ புள்ளியாகக்‌ கருதக்‌ கூடுமாகை 
்‌ யால்‌, மேலே . கண்ட. பலன்‌ வீசுபாதையில்‌ உள்ள எல்லா அழப்‌ 
களுக்கும்‌ பொருந்தும்‌. 
. மற்றொரு முறை :- 
வீசு பாதையில்‌ கிடை மட்டத்திற்கு £ உயரத்திலுள்ள 1. என்ற: 
புள்ளியைக்‌ கருதுவோம்‌. 
நிஃயில்‌ துகளின்‌ திசை வேகம்‌ Ve சனத. 


[இவ்வத்தியாயம்‌ 8-1 (1 I ல்‌ 
= Vi, PM 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ - 208 
இனி, இயக்கு வரையிலிருந்து ௪-ன்‌ ஆழம்‌ = QP 
= QM—PM 
= HO-PM 
573 
ர 444) 
ஸ்‌ இயக்குவரையில்துகள்‌ 0-விலிருந்து ஒ-க்குத்‌ தானே 
விழும்போது பெறும்‌ திசை வேகம்‌. 


ர ட. 
= 4771 (ஜம) 


நிரு... 2g.PM 


॥ 


- சீல்‌ 
ஆகவே பர வளைவில்‌ எந்தப்புள்ளியிலும்‌ துகளின்‌ திசைவேகத்‌ 
்‌ தின்‌ அளவு, துகள்‌ பரவளையின்‌ இயக்கு வரையிலிருந் து, அப்புள்ளி 
க்குத்‌ தானே விழும்‌ பொழுது பெறக்கூடிய திசைவேகத்தின்‌ . 
அளவிற்குச்‌ சமமாகும்‌. 


குறிப்பு 4. எறிதானத்திற்கு மேல்‌ இயக்குவரையின்‌ உயரம்‌ 


இதில்‌ ட மாத்திரம்‌ இடம்‌ பெறுகிறது. ஆனால்‌ ;இது 4 சாராமல்‌ ' 
இருப்பதால்‌, அநேக துகள்கள்‌ ஒரே புள்ளியிலிருந்து. ஒரே வேகத்‌ - 
துடன்‌ பல திசைகளில்‌ எறியப்பட்டால்‌, அவற்றின்‌ வீசு பாதை ' 
களுக்கெல்லாம்‌ ஒரு பொது வான இயக்கு வரை இருக்கும்‌. 


4 ஒரு துகளானது தந்த வொரு - திசை வேகத்தோடும்‌, 
எறி கோணத்தோடும்‌ காற்றினுள்‌ எறியப்படுகிறது. இதன்‌ பாதை 
ஒரு பரவளைவு எனக்காட்டுக. . பிரிவு 2-(பிறிதொரு முறை). 
0 என்ற புள்ளியிலிருந்து கிடைதளத்துடன்‌ 4 கோணச்‌ சாய்வில்‌' 
ம என்ற. தப்பத்‌ எறியப்படும்‌ ஒரு துகணைக்‌ கருது. 
வோம்‌. | 

OB என்பது கிடை வீச்சும்‌, A என்பது மிகவயர்தில்‌ புள்ளியும்‌, 
AN என்பது லு யின்‌ ல்‌ வ்‌ ன்‌ ப மாகுக, ட்‌ 

ந ப்‌ ட்‌ 


206 இயக்க விசையியல்‌ 


ற்‌ x ட 


௦ 1 N B 
UL 72 
பிரிவு 8.1 ()ன்‌ படி; AN = ம்‌ ளை (1) 
அன்றியும்‌, 034 - நேரம்‌ - க செல்லும்‌ அடை அம்மி 
பண்‌ ல்‌ ட ‘ne 0028 (ஓ) 


P என்பது வீசு பாதையிலுள்ள யாதேனுமொரு புள்ளியாகுக. 


PM, PL என்பன முறையே OB, AN வக்க கல்ப மீதுள்ள 
செங்குத்துக்களாகுக. 
என்பது 0-யிலிருந்து P-யிக்குச்‌ செல்ல எடுத்த நேரமாகுக, 
Af எனின்‌, MP = நேரம்‌ -ர்யில்‌ சென்ற நிலைக்குத்துத்‌ தூரம்‌ 


= usinda*t—y gt. (8) 

OM - 4005 07 (4) 

' எனவே, (1), (9) என்னும்‌ இவற்றிலிருந்து 
AL = AN—NL = AN—MP 


கித்‌ 
சாத்த sin d.t—4gi2) 
_ மிண்டி _ 


uy sind.tL- iat? 
இத தத ஸ்‌ 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 207 


g[usin’a  Zusina.t த 2 ke sindt i 
அர்‌ லை ௯ [அ ர்‌ | (8 
8 2 & ( ) 


2 g2 
அன்றியும்‌, (2), (4) சமன்பாடுகளிலிருந்து, 


PL = MN 
= ON—-OM 
usin a cosa 
ஐ — : அ Coa 
& 3 

ina 

== 1008 0 ஆ அனி] 
சீ 


ட்டி எ 
ஆகவே, PL? = 43 cos? (EY ] 


i 


205008 a 2 (க 2) 


ட தத்‌. சீ 
2 170083 
அதாவது, PL. ட்ட “, AL(6) [சமன்‌ (5)லிருந்து] 
த ucos’a .. டத ல்‌ 
AN-—ஸ AS = 27 என்பதற்குச்‌ சமனாகக்‌ கீழ்‌ 


முகமாக நிலைக்குத்தில்‌ அளந்து எடுத்துக்‌ கொள்‌, 
எனின்‌, சமன்‌ (6) ஐ 
PL’ = 4AS'AL என எழுதலாம்‌, (7) 
ஆனால்‌, இது பரவை யென்று கூறப்படும்‌ வனளைகோட்டின்‌ 
அடிப்படை. அம்சமாகும்‌. 
எனவே, என்ற புள்ளியைக்‌ குவியமாகவும்‌, ஐ உச்சி 
யாகவும்‌, தன்னச்சை . நிலைக்குத்தாகவும்‌, செவ்வகலம்‌ 4A$ 


லர்‌ 
ன்‌ 240087 a ஆகவுமுள்ள ஒரு பரவளைவின்‌ மீது 1 என்ற புள்ளி 


இருக்கின்றது.எனப்‌ பெறப்படுகிறது. 
ஆகவே, துகளின்‌ பாதை ஒரு பரவனைவு ஆகும்‌, 


கிளை... 0 வழியாகச்‌ செல்லும்‌ கிடை கோட்டிற்கு மேலே யற்‌ 
ஒன்‌ உயரம்‌ 


ஏ No. 


208 - இயக்க விசையியல்‌ 


= NA—SA I 
ய usin u’ cos? a த 
2g. : 2g 
2 
து 0082 a 


எனவே, உ ஆனது 48 க்கு குறைவானால்‌, இத்‌ தூரம்‌ குறை 
மதிப்புடையதாகும்‌ (ரக), ஆயின்‌, அவ்‌ வீசு பாதையின்‌ 
குவியம்‌ எறியற்‌ புள்ளி வழியாக வரைந்த கிடை கோட்டிற்குக்‌ 
கீழே இருக்கும்‌. 


5- மாதிரிக்‌ கணக்கு1: 


தரை மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட . உயரத்திலிருக்கும்‌ 
புள்ளியிலிருந்து ஒரு துகள்‌ கிடையாக எறியப்படுகிறது. அத்‌ 
துகளின்‌ வீசு பாதை ஒரு பர வளைவு ஆகுமெனக்‌ காட்டுக. 


த தரை மட்டத்திலிருந்து Hh உய 

A % ரத்திலுள்ள & என்னும்‌ புள்ளியி 
்‌ லிருந்து ஒரு துகள்‌ கிடையாக மீ 
என்னும்‌ திசை வேகத்துடன்‌ எறி. 
யப்படட்டும்‌, 


அது துரையை 8B என்ற புள்ளி 
யில்‌ மோதட்டும்‌. 


கஜ ஆதியாகவும்‌, A வழி வரை 
யப்படும்‌ கிடைக்கோட்டை % 
அச்சாகவும்‌, '& வழி . வரையும்‌ 
Y டல்‌ ப 5 ட 10 கின நிலைக்குத்துக்‌ கோட்டை 
“i ்‌. படமி73 ஆசீ 'அச்சாகவும்‌ கொள்வோம்‌. 


்‌ நேரத்தில்‌, ' (x, பஞ்‌ பதம்‌ அலையக்‌ 

-குறிக்கட்டும்‌. 

கிடையாக விசை ப லயில்வானனான்‌ படவ பல கிடைமுடுக்கம்‌ 

இராது. : ஆகையால்‌, கிடை திசை வேகம்‌ மாறாமல்‌ இருக்கும்‌. 
ஜக கால அளவில்‌ கிடையாக வரைந்த தூரம்‌ 


நத ul (1) 
_புவியீர்ப்பின்‌ காரணமாக; “நிலக்குத்து கவல்‌ கீழ்முகமாக 3 
ஏ ஆரும்‌... 2 


yet கால - அளவில்‌ பனக வரைந்ததூரம்‌ 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 209 


- (1); (2) சமன்‌ பாடுகளிலிருந்து, ரீ ஐ நீக்க நாம்‌ பெறுவது 


y= ந 21° 
, x2 2 
கக்க ம “எ யோ 3 
த 203 
த ன ணட (8) 


”. சமன்பாடு (8) & ஐ உச்சியாகவும்‌, Aஐ அச்சாகவும்‌ 
கொண்ட ஒரு பரவளைவைக்‌ குறிக்கிறது. 


2 2 
அத இத்‌ ஹில்‌ 
ந ட்ட அ ப ட்‌ 2g 


மாதிரிக்கணக்கு 2 :-- 


ஒரு எறி பொருளின்‌ வீசு பாதையில்‌ ட்ட ஒரு. புள்ளியில்‌ 
அதன்‌ திசைவேகத்தின்‌ அளவும்‌ திசையும்‌ தரப்படின்‌ வீசு பாதை 
மின்‌ குவியம்‌, இயக்குவரை இவைகளைக்‌ காணும்‌ ர்‌, 
விளக்குக, 


ழம்‌ ர்க 


படம்‌ 74 


P என்ற ஏதேனும்‌ ஒரு புள்ளியில்‌ னில்‌ வைக்கு 
9? ஆகுக. அதன்‌ திசை P வழிவரையும்‌ -கிடைமட்டத்துடன்‌ 8 
கோணத்தில்‌ அமையட்டும்‌. ந்து மேல்‌  .. இயக்குவரையின்‌ 
உயரம்‌ ॥ ஆகுக. 

எறிதுகள்‌ பாதையில்‌ எப்ப்ள்ளியினும்‌' துகளின்‌ திசைவேகத்‌ 
தின்‌ . அளவு, . துகள்‌: - பரவளைவின்‌ இயக்கு வரையிலிருந்து . அப்‌ . 
பள்ளிக்குத்‌ தானே விழும்போது. பெறக்‌ கூடிய . திசைவேக, த்தின்‌ 

அள்விற்குர்‌ சமமாதலால்‌, 


14 


210 இயக்க விசையியல்‌ 
ஏ? = 2ஜh 


v3 
2g 


எனவே, ஒ க்குச்‌ செங்குத்தாக PM ஐ வரைந்து அதில்‌ 


o ந = 


9 
PM =h = டா இருக்கும்‌ வண்ணம்‌ M ஜக்‌ குறி, 


M வழியாக P %க்கு இணையாக MT ஐ வரை. 

{XPT = 0 ஆக, PT ஐ வரை. 

இனி, TPS = சீ TPM ஆக இருக்கும்‌ வண்ணம்‌ PS என்ற 
கோட்டை PT க்கு PM இருக்கும்‌ பக்கத்திற்கு எதிர்‌ பக்கத்தில்‌ 
வரை. 

PS = PM ஆக, $ ஐக்குறி, 

8 என்பது குவியமாகும்‌, M1 என்பது இயக்கு வரை ஆகும்‌, 
விளக்கம்‌: 

பரவளைவின்‌ இயல்களிலிருந்து, 

SP=PM; Pயில்‌ உள்ள தொடுகோடு SPM ஐ இருசமக்‌ 
கூறிடும்‌. இவ்வியல்புகளைப்‌ பயன்படுத்தியே செய்முறை வகுக்கப்‌ 
பட்டுள்ளது. 
மாதிரிக்கணக்கு 3. 

எறி திசைவேகத்தின்‌ அளவு கொடுக்கப்படின்‌, துகள்‌ ஒரு 
புள்ளியை அடைய இரு எறி திசைகள்‌ உண்டு எனக்‌ காட்டுக, 

எறி தானத்திலிருந்து £ என்ற புள்ளியின்‌ கிடை, நிலைக்குத்துத்‌ 
'தூரங்கள்‌ முறையே தூம எனின்‌, £ ஐத்‌ தாக்கத்‌ தேவையான 
மீச்சிறு எறி திசைவேகம்‌ ॥ ஆனது ஏ£ ஐ (b+ 42359) 
என்பதிலிருந்து பெறப்படும்‌ என நிறுவுக, 

'வீசுபாதையின்‌ சமன்பாடு 

LE மட்ட ௮ 
Jr தமக (1) 
இது (௨,5) என்னும்‌ புள்ளி வழிச்‌ செல்ல, 
ga? 


b=atana -. 
ன்‌ a 212 co 


a2(1-+tan’a) 
(அஃது) ந ௨a த கள்‌ 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 211 


(அடத) ஐ 80 ௭ ௨ கே? a0 4 (தவி). 29306) = 0 (2) 

ab, v கொடுக்கப்பட்டுள்ளதால்‌, மேலே (2)ல்‌ உள்ளது, 
1811) ௮ வில்‌ இரு படிசமன்பாடாகும்‌. 

ஆகவே 180 ஈக்கு இரு மதிப்புகள்‌ வரும்‌. அவற்றிலிருந்து 
பெறும்‌ உன்‌ இரு மதிப்புகள்‌ (,0] என்ற. புள்ளியைத்‌ தாக்கும்‌ 
இரு எறிதிசைகளைத்‌ தருகின்றன. 

(2)ல்‌ உள்ள சமன்பாட்டின்‌ இரு மூலங்களும்‌ மெய்‌ மதிப்பு 
பெற, சமன்பாட்டின்‌ “ தன்மை காட்டி” (Dர:றரறக!) மிகை 
யாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


(அ-து) (88 ஏ?) - ga (222 + 2926)>௦ 
,» V4—2v gb —g° a’ >o 
ஞ்‌ ௫ 2—gb)? > ஜூ (a? +b?) 
ஒத த்‌ a’ Lb 
Av? > g (b+ Var 
(அ-து) 8 க்கு இரு மெய்மதிப்புகள்‌ பெற ரஜ (044/55) 
இருத்தல்‌ வேண்டும்‌. 


ரத (04 ¥ 88-05) எனின்‌, *₹ தன்மை காட்டி ”” பூச்சிய 
மாகும்‌, ௦ ன்‌ இரு. மதிப்புகளும்‌ சமனாகும்‌. எனவே, (௨) என்ற 
புள்ளியைத்‌ தாக்க ஒரே ஒரு எறி திசையே கினைக்கர்‌ பெறும்‌. 
- அப்பொழுதுள்ள ரன்‌ மத மீச்சிறு மதிப்பாகும்‌. 


pg (b+ Vai Lb) D5) எனின்‌ ஏ-க்கு மெய்மதிப்பு கிடையாது 


இத்திசைவேகத்துடன்‌ (ஆம) என்ற புள்ளி வசி செல்லும்படி எறி 
திசைவேகம்‌ காணமுடியாது. 


மாதிரிக்கணக்கு : 4 


ஒரே புள்ளியிலிருந்து எறியப்பட்ட துகள்கள்‌. ஒரே களத்தில்‌ 
சம பரவளைவுகளை வரைந்தால்‌ அவைகளின்‌ உச்சிகள்‌ ஒரு பர 
வளைவில்‌ அமையுமெனக்‌ காட்டுக. ட்‌ 


அவள்‌ வர, சம பர. வளைவுகளை வரைஜலால்‌, ரி 
2 44008 30... - த்‌ 
அவற்றின்‌. செவ்வகலம்‌ நரன ள்‌ ஒரு மாறிலியாகும்‌. 


2/7 00910... 
எனவே ர பர்‌ kk என்க, 


212. இயக்க. விசையியல்‌ 


பரவக*வின்‌ உச்சியின்‌ ஆயத்‌ தொலைவுகள்‌ 


300062 பட sin’ a ்‌ 


இவற்றை (2, 71) எனக்‌ குறிப்பிடின்‌: 


ழ்‌ 1/5 sin a cos a: ற u’ sin? a 
க wT WL ட மட ம்‌! எவவ 
1 ஐ ag 
இனி y‘sin? 4 cos’ a 
ஓவ நட அம தாக அத்‌ 
1 2 
214... நு* sin? a 0053 ன தர... 2u? costa k 
31] ஜ்‌ ப sina 8 ம 
டி 
த களை அ. ச! 
4 உச்சிகளின்‌ : நியமப்பாதை (10018) 2 - டூ ஆகும்‌, 


.. இது ஒரு பர வளைவு ஆகும்‌, 


மாதிரிக்கணக்கு 5, 


ஒரு துகளானது மட்டமான தரையில்‌ ஒரு . புள்ளியிலிருந்து ' 
வினாடிக்கு 98 மீட்டர்‌ என்னும்‌ திசைவேகத்தோடு கிடைக்‌ 
கோட்டுடன்‌ 80 £ கோணச்சாய்வில்‌ எறியப்படுகிறது. அது (1) 
- அடைந்த மிகப்‌ பெரிய உயரத்தையும்‌, (2) பறப்பு நேரத்தை 
யும்‌, (8) -கிடைதளத்தின்‌ மீதுள்ள வீச்சையும்‌ (4) 50 மீட்டர்‌ 
உயரத்தில்‌ இருக்கும்‌ பொழுதுள்ள திசை வேகத்தையும்‌, இயக்கத்‌ 
திசையையுங்‌ காண்க. 


{Ai அடைந்த மிகப்‌ பெரிய உயரம்‌ 1 எனின்‌. 


usin? இ 1 
த்‌ 59/௮ 1 1௦) ட க்‌ 
Ag எ க்‌ ௮ லி 


௮. ம. இதடிக மீட்டர்கள்‌ 


1 
2x98 x1 நன்‌ தின்‌. 
ற்ற நதி 


(2) பறப்பு நேரம்‌ ௪ கட 


40 மைல்‌ 
(9). கிடை _ தளத்தின்‌ மீதுள்ள வீச்சு ௮ 


ள்றியங்கள்‌ அல்லது எ.றிபொருள்கள்‌ 218 


u? sir sin 20 க 
== ண = 98x98 yi வ இக 


_ 490 ¥ 8 மீட்டர்கள்‌. 
(4) நு உயரத்தில்‌ திசைவேகம்‌ ॥ எனின்‌, 


9? தேர்‌ ஆகும்‌. 
98; ந ௪ 80 ஆனால்‌, 9” ௪ 983... 249 8x50 


= 982— 980 
= 98X98 
9௨ 28 11 மீடர்‌, 
ஹச “அஸ்ய கட்ச்‌ 
11006 ம 

ட ட 4/7. 93274 
11/05, ந்‌ 50, ன்‌ எனின்‌, tan = த] க துர்‌" 

ல்‌ [6] அ 28௦ 57! 


மாதிரிக்‌ கணக்கு 6. ' 


150 மீட்டர்‌ உயரமான ஒரு குன்றினது உச்சியிலிருந்து 
வினாடிக்கு ௨84 மீட்டர்‌ என்னும்‌ வேகத்வோடு 80? ஏற்றத்தில்‌ ஒரு 
ரவை துப்பாக்கியிலிருந்து சுடப்படுகிறது.. அத்‌ துப்பாக்கிக்‌ 
கூடாகச்‌ செல்லும்‌ நிலைக்குத்துக்‌ கோட்டிலிருந்து அந்த ரவை 

- குன்றினது அடிப்‌ பாகத்திலிருக்கும்‌ நீரை அடிக்கும்‌ புள்ளியின்‌ 
கிடைத்‌ தூரத்தைக்‌ காண்க. 
ஆரம்ப கிடைத்‌ திசை வேகம்‌. ௮ 284 ௦௦5 809 


= 284 X மீ|வி ௪ 142 4/ த மீ[வி 
ஆரம்ப ற்ப திசை வேகம்‌ - 284 எ 80 
_ 284 % 1 மீ]வி அ 142 மீ/வி, 
துப்பாக்கி ரவை நீரை அடிப்பதற்கு முன்‌ கழியு நேரம்‌ 1 ஆகுக, 
/ நேரத்திற்கு பின்‌, 3. ௪ 150) ஆனால்‌ ர எ ய 8108 73274, 
ஆ —180 = 1421 — 4:9 
அதாவது; 4-912 1421 — 190 : = 0 


214 இயக்க விசையியல்‌ 


அதாவது, 4912 14201 -1500 = 0 
[497 + 50) (t—80) = 0 
ட்‌ ௩ 90 அல்லது - 3 
1 ௪ 80 என்னும்‌ விடையைக்‌ கொண்டு, துப்பாக்கி ரவை 
நீரை அடிக்கும்‌ புள்ளியின்‌ கிடைத்‌ தூரம்‌ = 142 4/9 % 80 
_ 4260 3 மீட்டர்‌ ஆகும்‌. 


மாதிரிக்‌ கணக்கு 7. I 
இரு இணையான சுவர்களின்‌ உச்சிகளை யுராய்ந்து செல்லுமாறு 
ஒரு பந்து எறியப்படுகிறது. முதல்‌ சுவர்‌ ££ உயரமுடையதாயும்‌, 
எறிதானத்திலிருந்து 5 தொலைவிலும்‌ உள்ளது. இரண்டாவது 
சுவர்‌ ம்‌ உயரமுடையதாகவும்‌ எறிதானத்திலிருந்து ஈச தொலைவிலும்‌ 
உள்ளது. பந்தின்‌ பாதை இரு சுவர்களுக்கும்‌ நேர்குத்தான 
தள த்தில்‌ அமையுமாயின்‌ கிடைதளத்தில்‌ பந்தின்‌ வீச்சைக்‌ 
காண்க, எறிகோணம்‌ (௧18 ஐ விட அதிகமானது எனக்‌ 
காட்டுக. 
வீசு பாதையின்‌ சமன்பாடு 
gx? 
= தத ப்‌ 
y = xtan க்க 


I (45); (b, 4) என்பன இப்‌ பாதையில்‌ உள்ள புன்ஸிகள்‌ 


ஹ்‌ 
a= btand— தகா 
y2cos’a 
a2 
ளப தா்‌ 
ப 2u? cosa 


சரபம்‌ உர மீண்டே... நே sin cosa 
இனி, வீச்சு - ந கட அட ட 


ச 8 


23/3 cos? 0-(8ற 6 


8 
கல்வ ப COR == ER 
| tana 
க ந ந்தம்‌ க நட R—b (1) 
ட தி்‌ ன்‌ டக்‌, 


ER 


எறியங்கள்‌ அல்லது மனை கள்‌ 915 
இதேபோல்‌ b= atand ப்‌) ஆம்‌. (2) 


b 
ட்டு ல [(1)ஐ (2)ஆல்‌ வகுக்க]. 
at (R—a) 14 (6-6) 


க R (93-53) = af—b® 


a’ +ab+b’ 
a+b 


ட. ௩8 aa + ab + 5?) 
மேலும்‌, 1.0 = 5-9) “ழ்‌ (83--சம்‌-ட்த்‌ 5-3 


ட... 
ணை 


டக ab + b 

ஸ்ர ab 
(மமம்‌ +52) + Sab 
ர்‌ ab 


a—b)? 
அதாவது, 1௮ ௪ . க்‌ +3 (9) 


இதில்‌ ந என்பது மிகைக்‌ குறி. உடையதால்‌, 


tana >8 
ன்‌ a > tan3 


மாதிரிக்‌ கணக்கு 8. 


தரை மீது பட்டு வெடித்த குண்டிலிருந்து துண்டுகள்‌ வினாடிக்கு 
80 அடி திசை வேகம்‌ வரை பல திசை வேகங்களுடன்‌ எல்லா 
திசைகளிலும்‌. பறக்கின்றன. 100 அடிக்கு அப்பாலுள்ள மனிதன்‌ 


உ 82 ச னர்‌ ன; 
ஒருவன்‌ 54 2 வினாடிகளுக்கு அபாயத்திற்குட்படுவான்‌ எனக்‌ 


1. 
காட்டுக. 
இங்கு, y= 801 R= 100" 
u? sin2u ல்க 
{1 2 
i Sin 20 = ef - கல்‌! 


216 இயக்கிய விசையியல்‌ 


ச்ச 2 = 80௦ அல்லது 1505 
பி ௨ = 18௦ அல்லது 789 
தரப்பட்ட வீச்சை யடைய இரு எறிதிசைகள்‌ உள்ளன. 
155, 78. என்ற எறி திசைகளில்‌ பறக்கும்‌ துண்டுகளின்‌ பறப்பு 
நேரம்‌ முறையே 11, 1 வினாடிகள்‌ ஆகுக, இவ்விரு துண்டுகளும்‌ 
மனிதனைத்‌ தாக்குவதால்‌, அவன்‌ 1-1, என்னும்‌ கால இடை 
வெளிக்கு அபாயத்திற்கு உட்படுவான்‌. 
281015: 2%80 


இனி ந, என என்கை எத்த ட இலி 15௦ - 8 ஏற 182 
2usin7 3° தடு. ன்‌ 
ஜன எ த பம்‌ 2 உத்தி sin 752 = 8 sin 78° 


அபாயகாலம்‌ எ 1-1, ௪ 8 (in 78 - 5in 18°) 


ம்‌ 542. வினாடிகள்‌, 


மாதிரிக்‌ கணக்கு 9. 


ஆரம்ப திசைவேகம்‌ ஏ உடன்‌ எறியப்பட்ட .துகளொன்று 
எறிதானத்திலிருந்து £௦ தொலைவிலுள்ள நிலைக்குத்துச்‌ சுவரில்‌ 
93... ga? 
2g ல 
அன்றியும்‌, அத்‌ துகள்‌ அதன்‌ பாதையில்‌ அடையக்கூடிய மீப்பெரு . 
்‌ ்‌ 


அடையக்‌ கூடிய மீப்‌ பெரு உயரம்‌, எனக்‌ காட்டுக, 


ட. வீசு பாதையின்‌ சமன்பாடு 
ர 


xan லி 
பரன்‌ 213 cos? a 


இ 4 எனில்‌, 


ga r 
= இர்தரு ப ௮) ட பை, 
7 ல 2v cos’ a 
ர்க 2a 
ya EC ர கர்ந, 
dy 


து மீப்பெரு மதிப்பை அடைய ழா 0 ஜ்கவேண்டும்‌, 


ச்றியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 217 


a’ 
அதாவது, 4 sec? ம — து 2 8603, sec 01.0 = 0 


a 
பன a sec’ a (1 உ) 3 0 


| ப்‌ and = 0 
v 


1 2 

ர 

்‌ 128 -- 
2a 


மீப்பெரு உயரம்‌ 13 ஆயின்‌, 


2 தூ 
“தத. நர 
பாதையில்‌ அடையக்‌ கூடிய மீப்பெரு உயரம்‌ 
ஜ்‌ பக்ப்படு a ப yz ப va 
pg Dg cosecla 32 (i+cot’a) 
ye த yo 
(கனு சமல்‌ 
ப்‌ 
பயிற்சி 4,1 


1, வீசு பாதையின்‌ எப்புள்ளியிலும்‌. துகளின்‌ இயக்க ஆற்றல்‌ பர 
வதாவின்‌ குவியத்திலிருந்து அப்புள்ளிக்குள்ள தூரத்திற்கு விகித 
சமமாகுமெனக்‌ காட்டுக. I 


2, அநேக துகள்கள்‌ ஒரே புள்ளியிலிருந்து ஏக்‌ காலத்தில்‌. ஒரே. 
திசையில்‌ பல்வேறு திசைவேகங்களுடன்‌ எறியப்படுகின்றன.. 
இதற்குப்‌ பின்‌ எக்கண த்திலும்‌ அவை ஓரே நேர்க்கோட்டில்‌ காணப்‌ 
்‌ படும்‌ என நிறுவுக; i 


8, பல. துகள்கள்‌ ஒரே புள்ளியிலிருந்து ட என்ற ஒரே திசை 
வேகத்துடன்‌ ஏக காலத்தில்‌ பல 'திசைகளில்‌ எ றியப்படுகின்றன. . 


218. இயக்க விசையியல்‌ 


(1) எல்லா வீசு பாதைகளும்‌ ஒரு பொதுவான இயக்குவரையைக்‌ 
கொண்டுள்ளன என்றும்‌, அவைகளின்‌ குவியங்கள்‌ ஒரு: வட்டத்‌ 
தில்‌ அமைய மென்றும்‌ காட்டுக. 


(1) 1 கால அளவிற்குப்‌ பின்‌ எல்லாத்‌ துகள்களும்‌ ப்ட்‌ ஆரையை 
யுடைய ஒரு கோளத்தின்‌ மேல்‌ அமையமெனக்‌ காட்டுக. கோளத்‌ 
தின்‌ மையத்தின்‌ திசைவேகத்தைக்‌ காண்க, 


[et] 


4, தரப்பட்ட கிடை. வீச்சைக்‌ கொண்டிருக்கும்‌ படி எறியப்படும்‌ 
ஒரு துகளின்‌ மீச்சிறு ஆற்றல்‌ அதே துகளை அவ்வீச்சின்‌ பாதி 
அளவுக்குச்‌ சமமான உயரத்திற்கு.  நிலைக்குத்தாக எடுத்துச்‌ 
செல்லும்‌ எனக்‌ காண்பி. 


த, ஒரு மனிதன்‌ ஒரு பந்தை நிலைக்குத்தாக மேல்‌ நோக்கி 49 
மீடர்‌ உயரத்திற்கு எறியக்‌ கூடுமானால்‌ அதை அவன்‌. எவ்வளவு 
- மிக உயர்ந்த கிடைதூரத்திற்கு எறியக்கூடு மெனக்‌ காண்க, 

[99 மீடர்‌] 


6. ஒரு எறி பொருள்‌ தன்‌ வீசு பாதையிலுள்ள ஒரு புள்ளி £ ஐ 
அடையு நேரம்‌ / ஆகவும்‌, யிலிருந்து அவ்‌ வெறி தானம்‌ வழி 
செல்லும்‌ கிடைதளத்தை சேரும்‌ ஹம்‌ 1; ஆகவுமிருந்தால்‌. அத்‌ 
களத்திற்கு மேலே ? யினது உயரம்‌ $ ஜர்‌) எனக்காண்பி, 


ள்‌ தந்த இரு புள்ளிகள்‌ வழிச்‌ செல்லும்‌ எல்லா வீசு பாதைகளு 
டைய. குவியங்களின்‌. நியமப்‌ பாதை (1௦008) ஓரதிபர ' து 
(hyperbola) எனக்‌ காட்டுக. 


8. ஒரு துகள்‌. என்னும்‌ புள்ளியிலிருந்து  என்னுப்‌ மற்றொரு 
புள்ளி வழி செல்லும்படி: எறியப்பட வேண்டும்‌. தரப்பட்ட ஒரு 
எறி திசைவேகத்துடன்‌ £ யிலிருந்து 0-க்குச்‌ செல்லவெடுக்கும்‌ இரு 
220 
8 


பறப்பு நேரங்களின்‌ பெருக்கம்‌ (Product) க்குச்சமம்‌ எனச்‌ 
சாட்டுக.. ்‌ 


இ. ஒரு. வீசு பால்ல ஒரு துகள்‌ செவ்வகல முளையிலிுக்கு 
மூன்னர்க்‌ கழியு நேரத்தை காண்க.. ..' 


10, ஒரு க பர்வ வழியில்‌ யர்தேனு மொரு புள்ளியில்‌. திசைவே ' 
சம்கி தத்‌ 9 கோணச்சாய்வில்‌ படி ஆக இருந்தால்‌, அத்‌. 


(sin & = cos) 6 | 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ | 219 
. துகளானது 00 க ஆது நேரத்திற்குப்‌ பின்னர்‌ தன்‌ முந்திய 
திசைக்குச்‌ செங்கோண த்தில்‌ இயங்குமெனக்‌ காட்டுக, 
11. ஒரு துகள்‌ 100 அடி உயரமான ஒரு கோபுரத்தின்‌ நுனி 
யிலிருந்து கிடையாக எறியப்படுகிறது. அத்துகள்‌ வரையும்‌ 
பரவளைவின்‌ குவியம்‌ கோபுர த்தின்‌ அடி வழிசெல்லும்‌ கிடைதளத்‌ 
தின்‌ இருப்பின்‌ அதன்‌ எறிதிசைவேகத்தைக்‌ காண்க. 

[80 அடி [வினாடி] 
12, சந்திரனில்‌ உன்னா ஈர்ப்பு ஏறத்தாழப்‌ புவியிலுள்ளதன்‌ £ 
மடங்கு, அங்கு காற்று மண்டலம்‌ இல்லை யெனக்‌ கொண்டு, 
வினாடிக்கு 1600 அடி வேகத்தோடு ரவைகளை எ றியக்கூடிய ஒரு 
சந்திரக்‌ கோட்டை. துப்பாக்கியால்‌ எவ்வளவு விச்வ காவல்‌ 
காக்கப்படும்‌ எனக்‌ காண்க, 


18. . ஒரு துகள்‌ அடையக்கூடிய மிகப்‌ பெரிய உயரமானது எறி 
தானத்தின்‌ வழிசெல்லும்‌ கிடைதளத்தின்‌ மீதுள்ள வீச்சின்‌ 
அளவில்‌ கால்‌ பாகம்‌ எனில்‌, எறிகோணத்தைக்‌ காண்க, 

14. . தந்ததோர்‌ எறிதிசைவேகத்தோடு, தந்ததொரு கிடை 
வீச்சிற்குரிய இரு பாதைகளின்‌ மிகப்‌ பெரிய உயரங்கள்‌ முறையே 
ற, h, எனின்‌ & - 4 4/ நந, எனக்காட்டுக. 


15. ஒரு கல்லானது 4/2 என்னும்‌ திசைவேகத்தோடு 5h உயர 
முள்ள ஒரு கோபுரத்தினது உச்சியிலிருந்து கிடையாக எறியப்படு 
கின்றது. அது கோபுரத்தின்‌ அடி வழியாகச்‌ செல்லும்‌ மட்டமான 
துரையை எங்கு அடிக்கு மென்று காண்க? அது அடிக்கும்‌ வேகம்‌ 
என்ன? I 


[2 b;2¥ gh] 


16. . ஒரு துகளானது செங்குத்துத்தள த்தில்‌ கிடைமட்டத்துடன்‌ 8 
கோணச்சாய்வில்‌ ப என்னும்‌ திசை வேகத்துடன்‌ எறியப்படுகிறது, 
ர நேரம்‌ கழிந்தபின்‌ அது கிடைமட்ட த்துடன்‌  கோணச்சரய்வில்‌ 
இயங்கினால்‌, ஜ்‌ ௦08 = ப 5iற (2-3) என. நிறுவுக, 
17. ஒரு எறி பொருளின்‌ கிடைதள வீச்சு 1960/8 மீடர்கள்‌, 
அது காற்றில்‌ இருக்கும்‌ நேரம்‌ 20 வினாடிகள்‌ எனின்‌, அதன்‌ 
ஆரம்ப திசை வேகத்தின்‌ அளவையும்‌, திசையையுங்‌ காண்க, 
[196 ; 805] 


18. கிடைகுளத்தில்‌ 128 மீடர்‌ வீச்சைப்‌ பெற எவ்வளவு மிகச்‌ 


சிறிய திசை வேகத்துடன்‌ துகள்‌ ்‌ எறியப்பட வேண்டுமெனக்‌ 
காண்க, 


(25 மீ[வி] 


220 | இயக்கிய விசையியல்‌ 


20. கிடைதளத்தில்‌ வீச்சானது எறி தானத்திலிருந்து துகள்‌ 
செங்குத்தாக எறியப்படும்‌ போது அடையும்‌ பெரும உயரத்திற்குச்‌ . 
சமமாயின்‌ எறி கோணம்‌ 15? அல்லது 78 எனக்‌ காட்டுக. 


20. 50 கஜத்திற்கு அப்பால்‌ உள்ள 78 அடி உயரமான ஒறு 
சுவரினது உச்சிக்கு மேலாக தடவலாக கிடைதிசையில்‌ செல்லும்‌ 
ஒரு ரவையினுடைய திரைவேகத்தையும்‌ . எறி திசையையுங் 


காண்க, ப்‌ 
[40476 அடி ; 45௦] 


21. 141 மீட்டர்‌ உயரமான ஒரு கோயிற்‌ கோபுர உச்சியைக்‌ 
கிடையாக அடிக்குமாறு ஒரு துப்பாக்கி ரவை சுடப்படுகிறது. 
எறிகோணம்‌ ௦௦1! ஆயின்‌, எ றிதிசை வேகம்‌ சுமார்‌ 268மீ/வினாடி. 
எனக்‌ காட்டுக. 


22, தரையிலிருந்து கிடைமட்ட த்துடன்‌ க"! ($)என்னும்கோணச்‌ 
சாய்வில்‌ எறியப்பட்டதுகள்‌ ஒன்று எறி தானத்திலிருந்து கிடை. 
தளத்தில்‌ 82 மீடர்‌ தொலைவிலிருக்கும்‌. 14 மீடர்‌ உயரமுள்ள 
சுவரின்‌ உச்சியைத்‌ தடவலாகத்‌ தாண்டிச்‌ செல்கிறது. துகளின்‌ 
எறிதிசை வேகம்‌ என்ன? | 
[22மீ[வினாடி] 


29. 490 மீடர்‌ உயரத்தில்‌ மணிக்கு 144 கிலோமீடர்‌ திசை 
வேகத்துடன்‌ கிடையாக ஒரு நேர்க்கோட்டில்செல்லும்‌ வெடிகுண்டு 
விமானத்திலிருந்து தரையிலுள்ள ஒரு இலக்கைச்‌ சரியாக அடிக்கும்‌ 
- வண்ணம்‌ அந்த இலக்கைக்‌ கடப்ததற்கு எவ்வளவு கிடைதார த்‌. 
திற்கு முன்னால்‌ குண்டு விடுவிக்கப்‌ படவேண்டுமெனக்‌ காண்க. ... 
ன்‌ [400 மீடர்‌] - 


24. ஒரு வெடிகுண்டு. விமானம்‌ 1200 அடி. உயரத்தில்‌ மணிக்கு 
72 மைல்‌ திசைவேகத்துடன்‌ கிடையாக ' ஒரு நேர்க்கோட்டில்‌ 
செல்கிறது;  தரையிலுள்ள ஒரு. இலக்கைச்‌ சரியாக அடிக்கும்‌ 
வண்ணம்‌ அந்த இலக்கைக்‌ கடப்பதற்கு எவ்வளவு. கிடைதூரத்‌ 
திற்கு முன்னால்‌ விமானத்திலிருந்து குண்டு விடுவிக்கப்பட வேண்டு 
மெனக்‌ காண்க. அ ரல்‌ 
ள்‌ [528V¥ அடி] 
ஓத, 8200 அடி உயரத்தில்‌ மணிக்கு 180 மைல்‌ வேகத்தில்‌ கிடை ' 
மட்டத்தில்‌ நேராகச்‌ சென்று கொண்டிருக்கும்‌ விமான த்திலிருந்து 
.. அதன்‌ திசைக்குச்‌. செங்குத்தாகக்‌ கீழேயுள்ள ஒரு கோட்டையின்‌ 
மீது குண்டு போட வேண்டும்‌. விமானத்திலிருந்து குண்டை. ' 
விடுவிக்க வேண்டிய கணத்தில்‌ விமானத்தைத்‌ கோட்டையுடன்‌ 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 221 


இணைக்கும்‌ கோட்டிற்கும்‌ செங்குத்து நிலைக்கும்‌ இடையேயுள்ள 
* கோணத்தைக்‌ கணக்கிடுக, 


26. ஒரு துப்பாக்கி ஒன்று வினாடிக்கு 200 அடி என்னும்‌ முகப்பு 
வேகத்துடன்‌ (12216 velocity) ஒரு குண்டைச்‌ சுடுகிறது. கால்‌ 
மைல்‌ தொலைவில்‌ 100 அடி உயரமுள்ள ஓரு கோபுரத்தின்‌ உச்சி 
யை அது தாக்கமுடியுமா எனக்‌ காண்க. 


27. விமான எதிர்ப்புத்‌ துப்பாக்கி ஓன்று .2 மைல்‌/மணி முகப்பு 
வேகத்துடன்‌ ஒரு குண்டைச்சுடுகிறது. காற்றினால்‌ ஏற்படும்‌ 
தடையை புறக்கணிப்போமாயின்‌, 8024 அட உயரத்தில்‌ பறக்கும்‌ 
விமான மொன்றை எந்தப்‌ பெரும கிடைதள தொலைவில்‌ அது சுட்‌ 
முடியும்‌? இதற்குத்‌ தேவைப்படும்‌ துப்பாக்கியின்‌ ஏற்றக்கோணம்‌ 
என்ன? குண்டு விமானத்தை அடிக்க சுமார்‌ 44,6 வினாடிகள்‌ 
எடுத்துக்‌ கொள்ளுகிறது எடுத்து காட்டு, 


150 
81690 .cos=1 180 
| ர்‌ 08 995 


28, 70 மீடர்‌ உயரமுள்ள ஒரு கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து 
வினாடிக்கு 28 4/5 மீடர்‌ திசைவேகத்தில்‌ 60 ஏற்றத்தில்‌ ஒரு பந்து 
எறியப்படுகிறது. அக்‌ கோபுரத்திலிருந்து அப்பந்து தரையை 
அடிக்கும்‌ புள்ளியின்‌ கிடைதூரத்தைக்‌ காண்க, 

[140 பீடர்‌] 


29, 128 அடி. உயரமுள்ள ஒரு கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து 
வினாடிக்கு 64 அடி திசைவேகத்கில்‌ 80 ஏற்றத்தில்‌ ஒரு பந்து 
எறியப்படுசுறது. அது எப்போது எங்கே தரையை மோது மென்று 
காண்க, மேலும்‌ அது : தரையை அடிக்கும்‌ போதுள்ள திசை 
வேகத்தின்‌ அளவையும்‌, திசையையுங்‌ காண்க, 

[4 வினாடி; 1284/8; ஏ = 64479, 9-80] 


80. 50 அடி உயரமுள்ள . ஒரு கோட்டையின்‌ உச்சியிலிருந்து 
கிடைமட்ட த்திற்கு 30° கோணத்தில்‌ எறியப்பட்ட ஒரு துகள்‌ நில 
மட்டத்தை 495. கோணத்தில்‌ வந்தடைகிறது. .எறிதானத்‌ 
திலிருந்து துகள்‌ நில. வடத்தை தொடும்‌ புள்ளியின்‌ இறக்கக்‌ 


க 


கோணம்‌ ta! ட. -- எனக்‌ காட்டுக, 
2478 ்‌ 


9ம்‌, 4 அடி உயரத்திலிருந்து கிடைமட்டத்திற்கு 80 கோணத்தில்‌ 
90அடி/வினாடி . வேகத்துடன்‌ எறியப்பட்ட கிரிக்கெட்‌ பந்து 


222 .... இயக்க விசையியல்‌ 


ஒன்றை ஒரு ஆட்டக்காரர்‌ நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி உயரத்‌ 
தில்‌ பிடிக்கிறார்‌. . அவர்களுக்கு இடையேயுள்ள தொலைவைக்‌ 
கணக்கிடுக, 

[178.8 அடி] 


82, ஒரு டென்னிஸ்‌. பந்து தரைக்குமேல்‌ 1.9 மீடர்‌ உயரத்‌ 
திலிருந்து கிடைமட்டத்திசையில்‌ விளையாடப்படுகிறது. அது 
பரிமாறு கோட்டிலிருந்து 44/10 மீடர்‌ கிடைதூரத்திலுள்ள மைய | 
வலையைத்‌ தடவலாகக்‌ (1181 28268) கடக்கிறது. வலையின்‌ 
உயரம்‌ .9 மீடர்‌ எனின்‌, பந்தின்‌ ஆரம்ப திசைவேகத்தையும்‌ 
அது தரையை அடிக்குமிட த்தையுங்‌ காண்க, 

[28 மீ; 44/19 மீ] 


88. ஒரு டென்னிஸ்‌ பந்து வினாடிக்கு 50 அடி திசைவேகத்‌ 
துடன்‌ 7 அடி உயரத்திலிருந்து எ றியப்படுகிறது. அது கிடை 
மட்டத்திற்கு எக்‌ கோணச்‌ சாய்வில்‌ எறிதானத்திலிருந்து 80 
அடி தூரத்தில்‌ இருக்கும்‌ 8.5 அடி உயரமுள்ள வலையின்‌ உச்சி 
யைச்‌ சரிமட்டாகக்‌ கடக்கும்‌ (1191 ௦3565). 

[tana =. 075 அல்லது 8.188] 


94. 2 என்னும்‌ புள்ளியிலிருந்து என்னும்‌ மற்றொரு புள்ளியின்‌ 
கிடை, நிலைக்குத்துத்‌ தூரங்கள்‌ முறையே 24 அடி, £ அடி ஆகும்‌, 
£ யிலிருத்து எறியப்பட்ட பந்து 9 வழிச்‌ செல்லத்‌ தேவையான 
மீச்சிறு எறி திசைவேகத்தைக்‌ காண்க. இத்திசை வேகத்திற்கு 
P யிலிருந்து 0 விற்கு பறப்புக்‌ காலம்‌ எவ்வளவு என்றுங்‌ காண்க, 

[82அடி ; 1 3 வினாடி] 


88. தரையில்‌ ஒரு புள்ளியிலிருந்து எறியப்படும்‌ துகள்‌ எறி 
தானத்திலிருந்து 120 அடி தொலைவில்‌ இருக்கும்‌ 50 அடி சுவரை 
துட்வலாகக்‌ கடக்கத்‌ தேவையான மீச்சிறு.எறி திசை வேகமானது 
அத்‌ துகள்‌ 90 அடி .நிலைக்குத்தாக நேர்க்கீழாக விழும்போது . 
அடையும்‌ திசைவேகத்தின்‌ அளவிற்குச்‌ சமமெனக்‌ காட்டுக. 


86. ந உயரத்திலிருந்து எறியப்பட்ட துகள்‌ ஒன்று எறிதானத்தி 
லிருந்து தூரத்தில்‌ கீழேவிழ தேவையான மீச்சிறு திசைவேகம்‌ 
ஐ (4h) எனக்‌ காட்டுக. 
87. A என்ற புள்ளியிலிருந்து ஒரு துகளானது A-க்குக்கீழாக 80 . 
அடியிலும்‌, கிடைமட்டத்திசையில்‌  கயிலிருந்து 100 . அடியிலும்‌ 
உள்ள மற்றொரு புள்ளி 8 வழியாகச்‌ செல்லும்படி ௭ நியப்படுகிறது. 
எ றிதிசை வேகமானது 100 அடி. உயரத்திலிருந்து விழும்‌ போது 
அடையும்‌ திசைவேகத்திற்குச்சமமெனின்‌, இருக்கக்‌ கூடிய இரு 


எறியங்கள்‌ அல்றதுஎ நிபொருள்கள்‌ ... 2229 


எறி திசைகளும்‌ ஒன்றுக்கொன்று செங்கோண த்தில்‌ அமையு 
மெனக்‌ காட்டுக. 


98. 8 அடி உயரமுள்ள கோலின்‌ முன்னால்‌ 4. கெஜ தொலஃைவி 
லிருந்து ஏவப்பட்ட தொரு காற்‌ பந்து கோலின்‌ உச்சித்‌ தண்டுக்குக்‌ 
கீழாகத்‌ தடவலாகச்‌ சென்று (108 18208) கோலுக்குப்‌ பின்னால்‌ 
2 கெஜ தொலைவில்‌ விழுகிறது. பந்தின்‌ பாதைவழியே செல்லும்‌ 
செங்குத்துத்தளம்‌ கோலின்‌ தளத்திற்கு நோக்குத்தாக இருக்குமா 
யின்‌, பந்தின்‌ ஏவுதிசை வேகத்தைத்‌ காண்க, 

(125 அடி | வினாடி; கிடைமட்டத்துடன்‌ 1&0? 2 கோணச்‌ 
சாய்வில்‌) உரல்‌ I 


89. தரையில்‌ ஒரு புள்ளியிலிருந்து எறியப்படும்‌ துகள்‌ எறிதா 
ணத்திலிருந்து “2” தொலைவிலிருக்கும்‌ £ உயர முள்ள சுவரைத்‌ 
தடவலாகக்‌ கடக்கிறது. துகளானது சுவருக்குச்‌ செங்குத்து 
தளத்தில்‌ இயங்குகிறதெனவும்‌, அதன்‌ கிடைதள வீச்சும்‌, எறி 
Rh 
கோணமும்‌ முறையே R, 8 எனவும்‌ கொண்டு 1௩௮ ௪ (8-2) 
எனக்‌ காட்டுக, மற்றும்‌ எறிதிசைவேகத்தையும்‌ காண்க, 


40, எறிதானத்திலிருந்து முறையே 80 அடி, 170 அடி கிடை 
தளத்‌ ' தொலைவிலிலும்‌ . ஒவ்வொன்றும்‌ 20: அடி உயரமுமுள்ள 
இரு சுவர்களின்மீது தடவலாகச்‌ செல்லும்படி. ஒருதுகள்‌ எறியப்‌ 
படுகின்றது. துகளின்‌ எறிகோணத்தையும்‌, அதன்‌ பாகையில்‌ 
அது அடையும்‌ மீப்பெரு உயர த்தையுங்‌ காண்க, 


[tan 2 = £15 ; 894] 


217 _ இருதிகளானது ஒன்றுக்‌ கொன்று மே தூரத்திற்‌ சமவுயரம்‌ 
. கொண்ட சுவர்களைத்‌ தடவலாகக்‌ கடக்கும்ாறு 2 Vag திசை 
த்‌ எறியப்‌ படுகின்றது. அத்துகளின்‌ பாதையின்ற்‌ 
செவ்வகலம்‌ (18108 160100) 2௮ என்றும்‌, . அச்சுவர்களுக்கிடையிற்‌ 
a 

R 


செல்லும்‌ நேரம்‌ 2 


.ஏன்றுங்‌ காட்டுக, 


42, ஒரு கல்லானது 80 அடி. தூரத்தில்‌ 20 அடி உயரம்‌ கொண்ட 
ஒருமரத்தை தடவலாகக்‌ கடந்து மரத்திலிருந்து அதன்‌ மறுபுறமாக 
50 அடி தூரத்திவ்‌ விழுவதற்குத்‌ தேவையான எறிதிசை வேகத்தை. 
யும்‌ எறி னக த்‌ காண்க, 


Ln) 


224 ... இயக்கிய விசையியள்‌ 


48, ஒருதுகளானது ம திசை வேகத்துடன்‌ கிடை மட்டத்திற்கு 6 
கோணச்சாய்வில்‌ புவிபீர்ப்பின்‌ கீழ்‌ எறியப்படுகிறது. புறப்பட்டு 7 
நேரத்தில்‌ துகளின்‌ நிலையைக்‌ காண்க, இக்‌ கணத்தில்‌ துகளின்‌ 
இயக்கத்‌ திசையில்‌ ஏற்பட்டுள்ள திசைமாற்றத்தின்‌ அளவு 0 எனின்‌ 


gt cos 2 த ்‌ 
tan D ௪ பதர்‌ எ த்‌ லப த்வம்‌ 

. 44. எறிதானம்‌ 0 உடன்‌ ஓரே செங்குத்துத்‌ தளத்திலும்‌ 0 
விலிருந்து அதன்‌ ஒரே புறத்தில்‌ ச, 5 தூரங்களிலும்‌ 0 விற்கு மேல்‌ 
முறையே 1, £ உயரங்களிலும்‌ உள்ள இரு புள்ளிகளின்‌ வழியே 
செல்லும்படி ஒருதுகள்‌ 9 விலிருந்து எறியப்படுகிறது. எறி திசை 


ab (b-a) 
வேகத்தின்‌ கிடைக்கூ றின்‌ வர்க்கம்‌ ர்‌ பண்ட்‌ ae) என்றும்‌, எறி திசை 


யானது கிடை மட்டத்துடன்‌ (கா! bhza’k வட்‌ த்‌ து 
ட்‌ ட றிது ரம்‌ (4-0) என்றும்‌ காணச்‌ 


சாய்வில்‌ உள்ளது என்றும்‌ காட்டுக. 


45, ஒரு சுழல்‌ துப்பாக்கி ரவையின்‌ எறி கோணம்‌ 6 ஆக இருக்‌ 
கும்போது அதன்‌ வீச்சு 1200 கெஜ மாகும்‌, மணிக்கு 10 மைல்‌ 
வீதம்‌ இலக்கை நோக்கி ஓடும்‌ காரிலிருந்து அதே எறி கோண த்தில்‌ 
சுட்டால்‌, வீச்சின்‌. அளவு Y 990 (20 0 அடி. அவல மென்க்‌ 
கடவ 


46. மிலி ந்து 6 அடி உயரத்தில்‌ 2 வினாடிக்கு 21 சுற்றுகள்‌ 
என்னும்‌ சீரான. வீதத்தோடு 8 அடி. ஆரைகொண்ட ஒரு கிடை 
வட்டத்திற்‌. சுழற்றிய ஒரு கவணிலிருந்து ஒரு கல்லானது 
எறியப்பட்டால்‌. தரை மன்ன வீச்சைக்‌ காண்க. 

i [சுமார்‌ 121அடி. ] 


47. குரும்‌ கல்லை வேகம்‌ 1! ஓடு ஏற்றக்‌ கோணம்‌ 8-ல்‌ 
2 2 14 14) 510 (0-0). 
g (Wot 0088-1) COSA |) 
கல்லை கம்‌, ய; ஓடு ஏற்றக்‌ கோணம்‌ 0ல்‌ எறிகின்றான்‌. இரண்‌ 
அகட்ட கல்லானது முதலாவதை அடிக்கு னல்‌ காட்டுக, 


எறிகின்றான்‌. - நேரம்‌ முடிந்தவுடன்‌ ே வொரு . 


48... ஆரம்ப கிசை வேகம்‌ V ஓடு வ்ன்ண்ம்‌ 0ல்‌ ஒருதுகள்‌ 
 எறியப்படுகிறது. 7. ஆனது: நரா ஆக அதிகமாக்கப்‌ பட்டும்‌, 8 
ஆனது ?. அள்வு. குறைக்கப்பட்டும்‌, துகள்‌ மகத்து மிகப்‌ பெரிய 
“ உய்ரத்தில்‌ மாறுதல்‌ இல்லை க COSEC X= k (cot X.-cot.a) 
எனக்‌ காட்டுக, He 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 228 


49. என்னும்‌ புள்ளியிலிருந்து வினாடிக்கு 82 அடி என்னும்‌ 
திசை வேகத்தோடு கிடைமட்டத்துடன்‌ 80 கோணச்‌ சாய்வில்‌ 
ஒருதுகள்‌ எறியப்படுகிறது.. P என்பது அதன்‌ கிடைதள விச்‌ 
சாகும்‌. அந்துகளின்‌ பாதையில்‌ ஏதேனும்‌ ஒரு கணத்தில்‌ £யிலிருந் 
தும்‌, யெிலிருந்தும்‌ அதன்‌ ஏற்ற கோணங்கள்‌ முறையே ௮, [6] 


எனின்‌, 1௩௨ + tan = தனக்‌ காட்டுக. 


50. செங்குத்துத்‌ தளத்திலமைந்த இருசமபக்க முக்கோணம்‌ 
ஒன்றின்‌ உச்சிகளின்‌ வழியே செல்லுமாறு நில மட்டத்திலிருந்து ஒரு 
துகள்‌ எறியப்படுகிறது. முக்கோணத்தின்‌ 12 அடி நீளமுள்ள அடிக்‌ 
கோடு (base) BC கிடைமட்டாகவும்‌, நில மட்டத்திலிருந்து 16 அடி 
உயரத்திலும்‌ இருக்கிறது. முக்கோணத்தின்‌ உச்சியான & 
என்பது BC யிலிருந்து 9 அடி உயரத்தில்‌ இருக்குமாயின்‌ நில 
மட்டத்தில்‌ துகளின்‌ வீச்சைக்‌ காண்க, 
[20 அடி] 


51, ஒரே புள்ளி 0 விலிருந்து அதன்‌ வழியாகச்‌ செல்லும்‌ கிடை. 
தளத்திலுள்ள ஒரு இலக்கை நோக்கி இரு எறி பொருள்கள்‌ ஒரே 
திசைவேகத்துடன்‌ முறையே 6, டீ என்னும்‌ ளறிகொணங்களில்‌ 
எறியப்படுகின்றன.  இலக்கிலிருந்து ஒன்று & அடி முன்னும்‌ 
மற்றொன்று ஸ அடி பிள்னும்‌ விழுகின்றன. இலக்கைச்‌ சரியாக 
அடிக்கத்தேவையான எறிகோணம்‌ 9 எனின்‌, (௨--5) in 29 = 
a sin 2 +b sin 2x எனக்‌ காண்பி, 
52, கிடை மட்டாக உள்ள ஒரு முக்கோணத்தின்‌ அடிக்கோட்‌ 
டின்‌ ஒரு நுனியிலிருந்து எறிந்த துகள்‌ அதன்‌ உச்சியின்‌ வழி 
தடவலாகச்‌ சென்று அதன்‌ அடிக்‌ கோட்டின்‌ மற்றொரு நுனியில்‌ 
விழுகிறது, எறிகோணம்‌ 8 ஆகவும்‌, முக்கோணத்தின்‌ அடிக்‌ 
கோணங்கள்‌ 8, ஆகவும்‌ இருப்பின்‌; 0 ௪ 10 B--tan C எனக்‌ . 
காண்பி, | 
58. ஒரு எறி பொருளின்‌ வீசு பாதையில்‌ PQ என்பன இரு . 
புள்ளிகளாகும்‌.. PQ ஆனது கிடைதளத்துடன்‌ ௮ கோணச்‌ 
சாய்வில்‌ உள்ளது. £,Q என்னும்‌ புள்ளிகளில்‌ இயக்கத்திசைகள்‌ 
கிடைதளத்துடன்‌ முறையே BY என்னும்‌ கோண்ச்சாய்வுகளிலிருந்‌. - 
தால்‌, ta a= (tan இங்கு 4) என நிறுவுக , 
54, ஒரு எறிதுகளின்‌ வீசு பாறையின்‌ உச்சியிலும்‌, ஏதேனும்‌ ஒரு 
குவிய வழி நாணின்‌ (focal chord) நுனிகளிலும்‌ அத்‌ துகளின்‌ திசை 
வேகங்கள்‌ முறையே 1, 91; 9 எனின்‌; ர; ராரா? என 
'திறுவுக, ல்‌ 
5 


226 இயக்கிய விசையியல்‌ 


58. : ஒரு கல்லானது ஒரு மரத்தின்‌ உச்சியின்‌ மீதுள்ள ஒரு 
பறவையைச்‌ சரியாக அடித்து, அதன்‌ பிறகு மரத்தின்‌ உயரத்தைப்‌ 
போல்‌ “இருமடங்கு உயரத்தை அடையும்‌ வண்ணம்‌ எறியப்‌ 
படுகிறது. ஆனால்‌, கல்‌ எறியும்‌ கணத்தில்‌ பறவை கிடையாக 
பறந்து சென்று விடுகிறது. ஆயினும்‌ கல்லின்‌ கிடைவேகத்திற்கும்‌ 
பறவையின்‌ கிடை வேகத்திற்கு முள்ள விகிதம்‌ 72-41; 4/2, 
எனின்‌, கல்‌ இன்னமும்‌ பறவையை அடிக்கும்‌ எனக்‌ காட்டுக. 


56. எறிதானத்திலிருந்து 4 அடி தூரத்தில்‌ ௩ அடி உயரமுள்ன 
ஒரு சுவருக்குப்பின்‌ ஒதுங்கிடும்‌ பையனை நோக்கி கற்கள்‌ மீப்பெரு 
திசைவேகம்‌ ஏ உடன்‌ எறியப்படுகின்றன. சுவருக்குப்‌ பின்‌ தரை 
யில்‌ பாதுகாப்புப்‌ பகுதியின்‌ அகலத்தைக்‌ காண்க. 


கட த ட வ 
| எண VN 


87. மூன்று துகள்கள்‌ ஒரே புள்ளியிலிருந்து ஒரே செங்குத்துத்‌ 
தளத்தில்‌ ம; 1, ஏ என்னும்‌ திசைவேகங்களுடன்‌, 8 ந, என்னும்‌ 
ஏற்றக்கோணங்களில்‌ எ றியப்படுகின்‌ றன. 
Sin 2 (8-3) sin 2 (Y-a) sin 2 (0-6) 

வு, க்‌ வ ல்‌ 
வீசு வாண்துகளின்‌ குவியங்களும்‌ ஒரு நேர்க்கோட்டில்‌ அமையு 
மென நிறுவுக, 


88. கந்த ஒரு திசைவேகத்துடன்‌ உருளும்‌ ஒரு வண்டிச்‌ சக்கரத்‌ 

தின்‌ விளிம்பிலிருந்து மண்‌ தூள்கள்‌ எறியப்படுகின்றன, எந்த 

_ மண்துகளும்‌ தரையிலிருந்து அடையக்கூடிய மிகப்பெரிய உயரத்‌ 
தைக்‌ காண்க, 


௪ 0 எனின்‌, மூன்று 


89. ஒரு வண்டியினுடைய முன்‌, பின்‌ சக்கரங்களுடைய. ஆரை 
கள்‌ முறையே. ௨௦ ஆகும்‌. . அவற்றினுடைய அச்சு மரங்களிடை 
யே உள்ளதூரம்‌ ௦ ஆகும்‌. பின்‌ சக்கரத்தின்‌ மிக  வுயர்ந்த புள்ளி 
யினின்றுஞ்‌ செலுத்தப்பட்ட ஒரு தூசுத்‌ துகள்‌ முற்‌ சக்கரத்தின்‌ 
. மிக உயர்ந்த புள்ளியின்‌ மீது படிவதாகக்‌ காணப்படுகின்றது. 
அவ்வண்டியின்‌ வேக. . A/e (c+a—b)(c—a+b) எனக்‌ 
4 (b—a) 

காட்டுக, I 

60. ஒழுங்கான அறுகோணமொன்று அதன்‌ ஒரு பக்கம்‌ தரையில்‌ 
கிடக்குமாறு நிற்கின்நது. ஒரு துகளானது அதனுடைய நான்கு 
மேலுச்சிகளை த்‌ தடவலாகத்‌ தொடும்‌ வண்ணம்‌ எறியப்படுகின்றது.. 
அத்‌ துகள்‌ நிலத்தை அடையும்போது அதற்குள்ள வேகம்‌ அதன்‌ 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 227 


மிகக்‌ குறைந்த வேகத்திற்கு 81 : 4/9 என்னும்‌ விகிதத்திலிருக்கு 
மெனக்‌ காட்டுக. 

6. எறிதானத்தின்‌ வழியே செல்லும்‌ ஒரு சாய்தளத்‌ தின்‌ மீதுள்ள 
வீச்சு (Range on an inclined plane through the point of Project- 
tion) 
கிடைதளத்துடன்‌ (9 என்ற கோணத்தில்‌ ச.ய்ந்திருக்கும்‌ சாய்‌ 
“தளம்‌ ஒன்றின்‌ மீதுள்ள ஒரு புள்ளியிலிருந்து சாய்தள த்தின்‌ மிகப்‌ 
பெரிய சாய்வுக்கோட்டின்‌ (lin of greatest ௦0206) வழியாகச்‌ 


செல்லும்‌ செங்குத்துத்தள த்தில்‌ கிடைமட்‌. .க்‌3 காட்டிற்கு ம கோணச 
சாய்வில்‌ ம என்னும்‌ திசைவேகத்துடன்‌ ஒரு துகள்‌ எறியப்‌ 
படுகிறது. 

அச்‌ சாய்தள த்தின்‌ மீதுள்ள வீச்சைக்‌ காணல்‌. 

உ எறிதானத்தைக்‌ குறிக்கட்டும்‌.. துகள்‌ சாய்தளத்தை Q 
என்னும்‌ புள்ளியில்‌ அடிக்கட்டும்‌. எனின்‌, சாய்தள த்தின்‌ மீதுள்ள 
வீச்சு 80 ஆகும்‌. ட 

உ ஐ. ஆதி யாகவும்‌ P வழியாகச்‌ செல்லும்‌ கிடை மட்ட நிலைக்‌ 
குத்துக்கோடுகளை அச்சுகளாகவும்‌ கொள்வோம்‌. Q விலிருந்து 
- PX.க்குச்‌ செங்குத்தாக QN ஐ வரைக. 
இனி, வீசுபாதையின்‌ சமன்பாடு 
ப பரிதா வ்‌ எ தல்‌ ஆனும்‌ 

ட 37 co 6 
024 ஈஎனின்‌, ௦ வின்‌ ஆயத்‌ தொலைவுகள்‌ (2 005 நீ, £ sin B) 
என்பனவாகும்‌, .. 
0 மேற்கண்ட பரவளைவின்யேல்‌ இருப்பதால்‌, 

உர? cos’ 0 


I sn = rcos f tan 8 ப 211005 39. 


828 B இயக்க விசையியல்‌ 
ள்‌ 2u? sin (2--இ) ௦௦508 
ஆகவே, வீச்சு! ௯ 200512, 
மற்றொருமுறை 
ஆரம்ப எறி திசைவேகத்தைத்‌ வணிக க்கிலிகு இணையாகவும்‌ 
செங்குத்துத்‌ திசையிலும்‌ பிரிக்கலாம்‌. 
PQ யிற்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ திசைவேகத்தின்‌ கூறு 
ம $ரற (4-8; ஆகும்‌, இத்திசையிலுள்ள புவியீர்ப்பின்‌ முடுக்கம்‌ 
—g 008 3 
- அத்‌ துகள்கள்‌ £ யிலிருந்து 0 விற்குப்‌ போக எடுக்கும்‌ நேரம்‌ 4 
ஆகுக. 
எனின்‌, நேரம்‌ t யில்‌ PQ யிற்குச்‌ செங்குத்துத்திசையில்‌ சென்ற 
தூரம்‌ பூச்சியமாகும்‌, 
எனவே, ௦ = 1815 (௪-3)1--1$ gcos Bt? 
2u sin (2-3) 6) 
g cos ட 


மேலும்‌; இந்தக்‌ கால அளவில்‌ துகளின்‌ கிடை எட்டடி திசை 
வேகமான 4 ௦058௮ மாருதிருக்கும்‌. 


உம்‌ 


துகள்‌ கடந்த கிடைமட்டத்‌ தொலைவு 
PN == uy cos 057 
ட தர்ற (0-0) cos 8 
ன ௪008 8 
PN. 
cos | 


. இனி, PQ = 


S _ _ 2usin அடர cost .., 
கிளை :- சாய்தளத்திலிருந்து எறி பொருளின்‌ மிக வுயர்வு 
தூரத்தைக்‌ காணல்‌, ப 
கிளை 1: சாய்தளத்திலிருந்து, துகள்‌ மிக உயர்வு தூரத்திலிருக்கும்‌ 
போது, சாய்தளத்திற்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ அதன்‌ திசை 
வேகம்‌ பூச்சியமாகும்‌. 
3. சாய்தளத்திலிருந்து மிக உயர்வு தூரம்‌ Y எனின்‌, 

= gin (0) — 2g cos BY 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 229 
usin? (6-3) 

சே cos (3 
கிளை 2. ஒரு சாய்தளத்தின்‌ மீதுள்ள கீழ்முகமான வீச்சு மேற்‌ 
பிரிவிலுள்ள சூத்திரத்தில்‌ மீ ஐ; ஆகமாற்றிப்‌ பெறலாம்‌, ஆகவே, 


ட இ sin (a+ B) cos a 
எனி ௭5 geo === : ஆகும்‌. 


Oy Y து 


7.1 உயர்வு வீச்சு ;- | 
ஒரு சாய்தளத்தின்‌ மீதுள்ள உயர்வு வீச்சைத்‌ தரும்‌ எறி 
திசையைக்‌ காணலும்‌, அவ்‌ வுயர்வு வீச்சுக்குரிய திசை நிலைக்குத்துத்‌ 
தளம்‌, சாய்தளம்‌ என்னும்‌ இரண்டிற்குமிடையே உள்ள கோணத்தை 
இரு சமக்‌ கூறிடும்‌ எனக்‌ காட்டலும்‌:- 
முந்திய பிரிவிலிருந்து 
.. _ 2 w’ sin(a—f) 0௦68 
வ்‌ டட ட 


=; ல “அ: அழல்‌ (28--0) -- ஸ்‌ 8] (1) 
இங்கு 8, 3 தரப்பட்டுள்ளன. 
ற (28--3) மிகப்‌ பெரிய மதிப்பை அடையும்போது, 
வீச்சம்‌ மிகப்‌ பெரிய மதிப்பை அடையும்‌, 
இனி, 81 24) வின்‌ மிகப்‌ பெரிய மதிப்பு = 


இதற்கு 24-நீ ௫-$ ஆகவேண்டும்‌, 
ு 
அ த லா (0) 
௪. யூ ௬. 
மேலும்‌, 24-நீ - -ஏ ஆகும்போது, 


யப ௨௭௪ 
Py a (iii) 


ag 
அதாவது, கோணங்கள்‌ TPQ, TPY என்பன சமமாகும்‌, 


எனின்‌, உயர்வு வீச்சுக்குரிய திசை திலைக்குத்துத்‌ தளம்‌, 
சாய்தளம்‌ என்னும்‌ இரண்டிற்கு மிடையே உள்ள கோணத்தை இரு 
சமக்கூறிடும்‌. 


280 இயக்க விசையியல்‌ 


ள்‌ » u? ள்‌ 
அன்றியும்‌, உயர்வு வீச்சு - TE: [1—sin 3] 


13: 
தண்ட). ப 00 
சாய்தள த்தின்‌ மீதுள்ள கீழ்முகமான உயர்வு வீச்சு 
எத்‌ பக ப (9) 
g(1—sinf) 


7.2 குறிப்பிட்ட எறிதிசை வேகத்துடன்‌ தந்த தொரு வீச்சுக்கு 
உயர்வு வீச்சுத்‌ திசைக்குச்‌ சமமாகச்‌ சாய்ந்துள்ள ஈரெறி திசைகள்‌ 
உண்டெனக்‌ காட்டல்‌ :- 

சாய்தள த்தில்‌ வீச்சு, 

== 6... லை 
R ன்‌ [sin (2a—{) — sin LB] 

ம, R ஆகியவற்றின்‌ குறிப்பிட்ட மதிப்புகளுக்கு, 810 (௪-௨) 
ஒரு குறிப்பிட்ட மாறாத மதிப்பைப்‌ பெறும்‌ 

510 (28--$) க்கு மேற்‌ கூறிய சமன்பாட்டிற்குப்‌ பொருந்துமாறு 
180° க்குக்‌ குறைந்த இருமதிப்புகள்‌ உண்டு. 

இவை .,, 4, எனின்‌, 


படம்‌ 76 
ப sin (2a, — ) = sin (2௨,--) . 
ர கபா 


ள்றியங்கள்‌ அல்லது எறிபொருக்‌ 281 
ப | ஈ,-0/2 = ௬௩/20] 


(2+): (548) 


அன்‌, அனல்‌ என்பது மிகப்‌ பெரிய வீச்சைத்‌ தரும்‌ 


ஏற்றம்‌, 
ஆகவே, மேற்கண்ட (1)-ல்‌ உள்ள சம்பந்த த்தின்படி., 

.. ஒரு சாய்தளத்தின்மீது யாதேனுமொரு தந்த வீச்சுக்கு, அத்‌ 
தளத்தின்‌ மீதுள்ள உயர்வு வீச்சுத்‌ கதிசைக்குச்‌. சமமாகச்‌ சாய்ந்த 
இரண்டு எறிதிசைகள்‌ உண்டு என்பது புலப்படும்‌. 

8, ஒரு சாய்தளப்‌ பரப்பின்‌ மீதுள்ள இயக்கம்‌ ; Motion upon the 
surface of an inclined plane. 

ஒரு துகளானது அடிவானத்திற்கு ந என்னும்‌ கோணத்திற்‌ 
சாய்ந்த ஒரு வழவழப்பான தளத்திலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 
அத்தளத்தின்மீது வேகம்‌ ௩ ஓடு அச்சாய்தளம்‌ ஒரு கிடை 


படம்‌ 77 
தளத்தை வெட்டுங்‌ கோட்டுக்கு 8 என்னுங்‌ கோணத்திற்‌ சாய்ந்த 
ஒரு திசையில்‌ எறியப்பட்டு இயங்குகின்றது. அவ்வியக்கத்தைக்‌ 
காணல்‌, 


புவியீர்ப்பால்‌ வினையும்‌ முடுக்கத்தை இரு கூறுகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌, 

ஒன்று மிகப்‌ பெரிய சாய்வு வன்க அன்சுல்‌ ச 5 ஆகும்‌, 
மற்றையது அச்சாய்தளத்திற்குச்‌ செங்குத்தான ஐ.008 ($ ஆகும்‌, 
பின்னது அத்தளத்தின்‌ எதிர்த்‌ தாக்கத்தால்‌ அழிக்கப்படுகின்றது. 

ஆகவே, அத்துகளானது மிகப்‌ பெரிய சாய்வுக்‌ கோட்டிற்கு 
இணையாக ஐ81 ட என்னும்‌ முடுக்கத்துடன்‌,; அச்‌ சாய்தளத்தில்‌ 
டடக்‌ ப 


282 இயக்க விசையியல்‌ 


எனவே, இவ்வியக்கத்தின்‌ ஆராய்வு இவ்வத்தியாயம்‌ பிரிவுகள்‌ 
(1-4)ல்‌ தயிற்குப்‌ பதிலாக ரர வையும்‌, நிலைக்குத்து தூரங்கள்‌” 
என்பதற்குப்‌ பதிலாக **அச்சாய்தளத்தின்‌ மீது மிகப்‌ பெரிய 
சாய்வுக்‌ கோட்டுக்கு இணையாக அளந்த தூரங்கள்‌” என்பதையும்‌ 
பிரதியிட்டால்‌ ஒன்றாகும்‌. 
9, மாதிரிக்‌ கணக்கு 1. | 

ஒரு துகளானது வினாடிக்கு 1280 அடி. வேகத்தோடு கிடை 
தளத்திற்கு 48 என்னுங்‌ கோணத்தில்‌ எறியப்படுகின்றது. அது 
80-18 என்னுங்‌ கோணத்தில்‌ கிடைமட்டத்திற்குச்‌ சாய்ந்த ஒரு 
க த்விலே (1) மேன்முகமாக (11) க்‌ எறியப்பட்ட பொழுது 
அகன்‌ வீச்சைக்‌ காண்க. 


சாய்தளம்‌ கிடைமட்டத்துடன்‌ 8 னக இருப்பின்‌, 
3 ௪ 5 எனக்‌ கொடுக்கப்பட்டுள்ள து. 
ச sinf =f; 008 - 
(1) மேல்‌ முகமாக துகள்‌ எறியப்படும்போது, 
வித்ய 2u? sin (௪-3) cos 6 
g cos’ 
2(1280)? sin (4585-3) cos 45° 
3 82 ர்‌ 00853 


ந.தி த விரல்‌, ம்‌ 5) 
(1280)? Vala” 5 y2- 8 


16 ப ட ட 2) 


= 18000. அடி. 


(1) கீழ்‌ முகமாகத்‌ துகள்‌ எறியப்படும்போது நஜ-ஆக 
மாற்றி அமைக்க வேண்டும்‌. 


8 = 
ர த பட்டப்‌ த்த நன்‌ உ லட ட்ட 
தீ cos? 3 2 
& 1,12,000 அடி. 


== 


மாதிரிக்‌ கணக்கு 2. 


ஓரு கிடைதளத்தின்மீது ஒரு குறித்த. திசை வேகத்தோடு 
எறிந்த துகளின்‌ மிகப்‌ பெரிய வீச்சு 1470 மீடர்‌. 30௦ கோணச்‌ 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 283 
- சாய்வில்‌ உள்ள ஒரு சாய்தளத்தின்‌ மீது அது மேன்‌ முகமாக 
.. எறியப்படும்பொழுது அதன்‌ மிகப்‌ பெரிய வீச்சையும்‌, பறப்பு 
நேரத்தையுங்‌ காண்க. அன்றியும்‌, அத்‌ துகள்‌ அச்‌ சாய்தள த்தின்‌ 
கீழ்முகமாக எறியப்படும்பொழுது அதன்‌ மிகப்‌ பெரிய வீச்சையுங்‌ 
காண்க, 

இவ்‌ வத்தியாயம்‌ பிரிவு 8.1 (14) கிகா (1)லிருந்து கிடை 

க 2 

தளத்தில்‌ மிகப்‌ பெரிய வீச்சு = ஆகும்‌. 


3 
“© எ 1470 மீட்டர்‌, 


இவ்‌ வத்தியாயம்‌ பிரிவு 7.1 லிருந்து, 


2 
(1) சாய்தளத்தில்‌ மேன்‌ முகமாக உயர்வு வீச்சு - _ 2. 
8(1-ட தீ) 

13 1 1 த 
= KX பப. = 1470 % மீடர்‌ - 980 மீடர்‌ (1) 


g 1+sinf 1-1 
2u sin (ட) 
g cos 0 
உயர்வு வீச்சின்போது, எறிகோணம்‌ ம - ௬/4 4 [2 ஆகும்‌. 
சாய்தளத்தில்‌ உயர்வு வீச்சிற்குப்‌ பறப்பு நேரம்‌ 
= 2u sin (/4+B[2 —B). 


(1) சாய்தளத்தில்‌ பறப்பு நேரம்‌ = 


2008 
_ 2usin (௩/4. 0/2) 
ஞ்‌ 2008 (3 
இங்கு, ந = 300; 8/8 க 19712 ஐ அ 98 மீடர்‌/(வினாடி)? 
9 
1... 1470 
8 
ஃ 33 = 1470xg 
y= 4/1470 Vg 


2¥ 1470 yg Sin 80° 
g cos 80 


= 24/2 tan 30° 
& 


பறப்பு நேரம்‌ அ 


்‌ 1470: 1 - 1470 14700 
Aj என்ட்‌ ர்‌ 2-8%85. க 99569 


எ 10 4/ 2 வினாடிகள்‌ (ii) 


(14) சாய்தள த்தின்‌ மீதுள்ள கீழ்முகமான வீச்சு 
2 


Lu * 
த அறக்‌ 


௬ 1470 x - ஊ 2940 மீடர்‌ 
த்‌ | தகக 


மாதிரிக்‌ கணக்கு 3. 

கிடை தளத்திற்கு 60? கோணத்தில்‌ கீழ்‌ நோக்கிச்‌ சாய்ந்துள்ள 
ஒரு சாய்தளத்தின்‌ உச்சியிலிருந்து ஒரு துகள்‌ எறியப்படுகிறது. 
எறிதிசை (1) கிடைத்‌ தளத்திற்கு மேல்‌ 80° கோணத்திலும்‌ 
(0 கிடைத்‌,தளத்திற்குல்‌ கீழ்‌ 80 கோணத்திலும்‌ இருந்தால்‌, சாய்‌ 
தளத்தில்‌ முதலாவது திசைக்குரிய வீச்சு இரண்டாவது திசைக்‌ 
குரிய வீச்சைப்‌ போல்‌ இரு மடங்கு ஆகுமென நிறுவுக, 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ த்த்த 
- சாய்தளத்தில்‌ கீழ்முகமான வீச்சு 

இ sin (4) cosa 
g cos? [3 


_— 
[டண்‌ 


முதல்‌ வகையில்‌, ந - - 60°; a = 80° 
. இரண்டாவது வகையில்‌ B= — 60; = 4 5905, 
sin (80° + 60%) 1 8 


அன்ட்‌ ஷ்‌ 


ஆகவே, வீச்சுகளின்‌ விகிதம்‌ ௪ 2:10) ந A 


மாதிரிக்‌ கணக்கு 4. 

ஒருதுகளானது கிடை தளத்திற்கு ந என்னுஞ்‌ . சாய்வுள்ள 
ஒரு தளத்தின்‌ அடியிலிருந்து கிடைதளத்தோடு 6 என்னும்‌ 
கோண்‌ த்தில்‌ எறியப்படுகின்றது. அது அத்‌ தளத்தைச்‌ செங்‌ 
கோணத்தில்‌ அடித்தால்‌, ௦௦1 ந = 2௧0 (4 -3) எனக்‌ காட்டுக, 

ம என்பது எறிதிசை வேகமாகுக 

ஆயின்‌, ॥ 08 (0-8), ம5in(a -) என்பன முறையே அச்‌ 
சாய்தளத்திற்கு இணையாயும்‌, செங்குத்தாயுமுள்ள ஆரம்ப 
வேகங்களாகும்‌. 

இவ்விரு திசைகளிமுள்ள முடுக்கங்கள்‌ முறையே த 5; -ம்‌ 
_ 008 2-ம்‌ ஆகும்‌. 

இவ்வதிகாரம்‌ பிரிவு 6-ல்‌ உள்ளபடி, அத்துகள்‌ மறுபடியும்‌ அத்‌ 
தளத்தை அடையுமுன்னர்க்‌ கழியு நேரம்‌ ௭ __2u sin (a—B) 

2008 3 

அன்றியும்‌, அத்‌ துகள்‌ அத்தள த்தை அடிக்குங்‌ கணத்தில்‌ இயக்கத்‌ 
திசை அத்‌ தளத்திற்குச்‌ செங்குத்‌ தெனின்‌, அக்‌ கணத்தில்‌ அத்‌ 
தளத்திற்கு இணையான வேகம்‌ பூச்சியமாதல்‌ வேண்டும்‌, 
ன u cos (4B) — gsin BT = O 


ப்‌ 2008(2--3) _ஈ _ 2u sin(a—f) 
i gsinf - 20083 


ஸ்‌ ௦01 = 2 tan (8-0), 


மாதிரிக்கணக்கு 5. 
இரு துகள்களுள்‌ ஒன்று கிடைமட்டத்துடன்‌ 30 கோணச்‌ 
சாய்வில்‌ உள்ள ஒரு சாய்தளப்‌ பரப்பின்‌ மீது மேல்‌ நோக்கி 


வேகம்‌ ¥ ஓடும்‌, மற்றையது 60௦ ஏற்ற கோணத்தில்‌ உ ட வேகத்‌ 


226 இயக்கிய விசையியல்‌ 
துடனும்‌ ஏக காலத்தில்‌ எறியப்படுகின்றன. அத்‌ துகள்கள்‌ எறியற்‌ 

ன்‌ 217 ்‌ பஸ த னி 
கணத்திலிருந்து ஜ்‌ வினாடிகளின்‌ இறுதியில்‌ ஒன்றைப்பொறுத்து 
மற்றது ஓய்வில்‌ இருக்கிறது எனக்‌ காட்டுக. 

( வினாடிகள்‌ இறுதியில்‌, சாய்தள த்தின்‌ மீது முதற்‌ துகளின்‌ 
திசைவேகம்‌ 7 ஜவ 805, 1-1 _- 0 

வெளியில்‌ எறியப்பட்ட இரண்டாவது துகளின்‌ ஆரம்ப திசை 
வேகத்தின்‌ கூறுகள்‌ சாய்தளத்தின்‌ மேன்முகமாக ஏயும்‌, சாய்‌ 
தளத்திற்குச்‌ செங்குத்தாக 14/45 ஆகவும்‌ இருக்கும்‌. சாய்தளத்‌ 
தின்‌ மிகப்‌ பெரிய சாய்வுக்கோட்டுத்‌ திசையிலும்‌, சாய்தள த்தின்‌ 
செங்கு த்துத்திசையிலும்‌ புவியீர்ப்பு முடுக்கத்தின்‌ கூறுகள்‌ முறையே 


தப்‌] 
— g sin 20°, — த 608 80 (அ-து) - ௮. = அகும்‌. 


ஆகவே, ( வினாடிகள்‌ இறுதியில்‌, சாய்தளத்தின்‌ மிகப்‌ பெரிய 


சாய்வுகோட்டுத்‌ திசையில்‌ திசைவேகம்‌ - பதன -2 ( ஆகும்‌ (14) 


இதேபோல்‌, சாய்தளத்தின்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ திசை 


V vat ப. 
வேகம்‌ = Va து அ ச (iii) 


இனி; முதல்‌ துகளைப்‌ பொறுத்து இரண்டாவது துகளின்‌ 

சார்புத்‌ திசை வேகமானது இரண்டாவது துகளின்‌ திசைவேகத்‌ 

துடன்‌ முதல்‌ துகளின்‌ திசை வேகத்திற்குச்‌ சமமான ஆனால்‌ எதிர்த்‌ 

திசையில்‌ செயற்படும்‌ திசைவேகத்தைச்‌ சேர்த்து அதன்‌ தொகு: 
பயனால்‌ கிடைக்கும்‌ திசைவேகத்திற்குச்‌ சமமாகும்‌. 

ஸு; மேலிருந்து சாய்தளத்தின்‌ மீது சார்புத்‌ திசைவேகத்‌ 

தின்‌ கூறு பூச்சியமாகும்‌, சாய்தள த்திற்குச்‌ செங்குத்து த்திசையில்‌, 
த்‌ Vv. gVat 
சார்புத்திசைவேகத்தின்‌ கூறு இ எ “தார 

துகள்கள்‌ ஒன்‌ றைப்‌ பொறுத்து மற்றது ஓய்வில்‌ இருக்க, 
த ட 4/9 
4 2 
ம்‌ இட ஈத்த 
த இ: பத 


டத்‌ கத்திட்டு தள்‌ 
= நித ர்‌ 1 


t பூச்சியமாக வேண்டும்‌. 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 287 
பயிற்சி 4.2 


1. 28 இல்‌ 7 என்னும்‌ எழுப்பங்‌ கொண்ட ஒரு சாய்தளத்திண்‌ 
அடியிலிருந்து ஒரு துப்பாக்கி ரவை வினாடிக்கு 600 அடி என்னும்‌ 
திசைவேகத்தோடு கிடைத்தள த்தோடு 80 என்னும்‌ கோணத்தில்‌ 
அத்‌ தளத்தில்‌ (1) மேன்முகமாக (11) கீழ்முகமாக எறியப்படு 
கின்றது, ஒவ்வொரு வகையிலும்‌ வீச்சைக்‌ காண்க, 
[சுமார்‌ 8022 அடி; 15275 அடி] 
2. ஒரு கைத்‌ துப்பாக்கிக்‌ குண்டின்‌ எறியல்‌ வேகம்‌ வினாடிக்கு 
௬800 அடி, கிடைதள த்துடன்‌ 840! % என்னும்‌ கோணச்சாய்வில்‌ 
உள்ள்‌ . சாய்தளத்தின்‌. மீது அதன்‌ மிகப்பெரிய வீச்சையும்‌, 
அதற்குரிய பறப்பு நேரத்தையுங்‌ காண்க, 
[சுமார்‌ 19048 அடி; 84,4 வினாடிகள்‌] 
8. தந்த தோர்‌ எறிதிசைவேகத்தோடு ஒரு கிடைதளத்தின்‌ 
மீதுள்ள மிகப்பெரிய வீச்சு 1000 மீடர்‌, அடிவானத்திற்கு 452 
யில்‌ சாய்ந்த ஒரு தளத்திலே மேன்முகமாகவுங்‌, கீழ்முகமாகவு 
முள்ள மிகப்பெரிய வீச்சுகளைக்‌ காண்க, 
[1000 (2 + 4/8) மீடர்‌[ 
4, அடிவானத்திற்கு 605 யிற்‌ சாய்ந்த ஒரு தளத்திலுள்ள ஒரு 
புள்ளியிலிருந்து ஒரு துகள்‌ அத்தளத்திற்குச்‌ செங்கோண த்தில்‌ 
- வினாடிக்கு 42 மீடர்‌ திசைவேகத்தோடு எறியப்படுகிறது, அத்‌ 
தளத்தின்‌ மீதுள்ள வீச்சைக்‌ காண்க, 
[— 720 4/8 மீடர்‌, அ-து தளத்தின்‌ கீழ்‌ 
முகமாக 720 4 8 மீடர்‌ ஆகும்‌] 


5. ஒரு குன்று அடிவானத்திற்கு 80 என்னுங்‌ கோணத்திற்‌ 
சாய்ந்துள்ளது. அக்‌ குன்றின்‌. மீதுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 
அதன்‌ மீது மேன்முகமாக ஒரு துகளும்‌, கீழ்முகமாக ஒரு. துகளும்‌ 
ஒரே ஆரம்ப திசைவேகத்தோடு எறியப்படுகின்றன, ஒவ்வொரு 
வகையிலும்‌ எறிக்கோணம்‌ அடிவானத்திற்கு 48௦ யில்‌ உள்ளது. 
ஒரெறிதுகளின்‌ வீச்சு ஏறத்தாழ. மற்றையதன்‌ 8 மடங்‌ 
கெனக்‌ காட்டுக. 


6,  தந்ததோர்‌ ஒரு எறிதிசை வேகத்திற்கு, கிடைத்தளத்துடன்‌ a 
கோணச்சாய்வில்‌ உள்ள சாய்தள த்தின்‌ மீதுள்ள கீழ்முக உயர்வு 
வீச்சிற்கும்‌, மேன்முக வுயர்வு அத உள்ள விகிதம்‌ 14-5 82 
1-5 ௭ எனக்காட்டுக, 


7, ஒரு துகள்‌ ஒரு. சாய்தள த்தின்‌ மீதுள்ள. ஒரு புள்ளியிலிருந்து 
அடிவானத்தோடு. 60° ல னன்‌ அரகர ப்‌ 


288 இயக்க விசையியல்‌ 


எ நியப்படுகின்றது. அத்தளத்தின்‌ மீதுள்ள வீச்சானது வேறொரு 
துகளானது முதல்‌ துகளின்‌ பறப்பு நேரத்தில்‌ ஓய்விலிருந்து விழுந்‌ 
தூரத்திற்குச்‌ சமனாயின்‌, அடி வானத்த்திற்கு அத்தளம்‌ என்ன 
சாய்விலுள்ள தெனக்‌ காண்க, I 

_ [90] 


8. எறி தானத்தின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ ஒரு சாய்‌ தளத்தின்‌ 
மீதுள்ள மிகப்பெரிய வீச்சானது அதற்குரிய பறப்பு நேரத்தில்‌ ஒரு 
துகள்‌ கட்டின்றி தானே விழுந்தூரத்திற்குச்‌ சமமெனக்‌ காட்டுக, 


9, ௩ அடி உயரமான குன்றொன்‌ றின்‌ மீது எதிரிப்படை யொன்றின்‌ 
கோண ஏற்றம்‌ $ ஆகும்‌. அப்படை மீது குண்டு. செலுத்த 
விரும்பின்‌ அக்‌ குண்டின்‌ ஆரம்பத்‌ திசைவேகம்‌ 4/ஓ (1-௦5௦ இ) 
விற்குக்‌ குறையாதிரு த்தல்‌ வேண்டுமெனக்காட்டுக, 
10. 2 க்கு 1 என்னும்‌ சரிவின்‌ உச்சியிலுள்ள ௭ திரிப்படை யொன்‌ 
றின்‌ மீது குண்டுபோட அக்குன்றின்‌ அடியில்‌ இருக்கும்‌ சேனை 
வீரன்‌ கிடைதள த்துடன்‌ 60௦ கொணச்சாய்வில்‌ குண்டை 
எய்கிறான்‌, குன்றின்‌ அடியிலிருந்து சாய்வுக்கோட்டின்‌ வழியாக 
எதிரிப்படையின்‌ தூரம்‌ 8400 அடி என்றால்‌, குண்டுச்‌ சரியாக 
எதிரிப்படையைத்‌ தாக்கத்‌ தேயை£ன எறிதிசை வேகம்‌ என்ன? 
[860 ¥ 2 அடி] 
11, கிடைதளத்நுடன்‌ 805 கோணச்சாய்விலுள்ள சாய்த்தளத்‌ 
தின்‌ மீது 768 அடி வீச்சைப்பெற தேவையான . மீச்சிறு. எறிதிசை 
வேகம்‌ என்ன அர்த 
க, [192 அடி/வினாடி] 
12, 6 அடி. நீள த்தளமொன்று அடிவான த்திற்கு 80 என்னுங்‌ 
கோணத்திற்‌ சாய்ந்துள்ளது. . ஒரு திகள்‌. அத்தளத்தின்‌ மீது 
நேரே மேன்முகமாக வினாடிக்கு 16 அடிவேகத்தோடு எறியப்படு 
கிறது. அத்‌ துகள்‌ அத்தளத்தினின்று நீங்கியபின்‌ அடைந்த மிகப்‌ 
பெரிய உயரத்தையும்‌ அச்‌ சாய்வுதள த்தின்‌ அடிவழியாகச்செல்லுங்‌ 
கிடைதளத்தின்‌ மீதுள்ள வீச்சையுங்‌ காண்க. 
| | [59% அடி; 9. 185 அடி] 
18. நிலைக்குத்துத்‌ திசையிலும்‌, சாய்தளத்தின்‌ மிகப்பெரிய 
சாய்வுக்கோட்டுத்திசையிலும்‌ ஆரம்ப  ஜநிசைவேகத்தின்‌ சாய்வு 
கூறுகள்‌ முறையே ப, எனின்‌, . சாய்தளத்தின்‌ மீது.. வீச்சு 
2 வ த காட்டுக. : 
14, ப திசைவேகத்துடன்‌ எறியப்பட்ட ஒரு: துகள்‌, எறிதானத்‌ 
தின்‌ வழியே செல்லும்‌ கிடைதளத்திற்கு 80 கோணத்தில்‌ சாய்ந்‌' 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ ட. 289 


துள்ள தொரு தள த்தைச்‌ செங்குத்தாக மோதுகிறது. இச்‌ சாய்‌ 


A » 9 
தளத்தின்‌ மீது வீச்சு ர எனக்காட்டுக. 


15, யிலிருந்து எறியப்படும்‌ துகள்‌ ஒன்று, P வழியே செல்லும்‌ 
கிடைதளத்துடன்‌ ௨ கோணச்‌ சாய்வில்‌ உள்ள ஒரு . தளத்தை 1 
யிலிருந்து எ தூரத்தில்‌ செங்குத்தாக மோதுகிறது. அத்துகள்‌ 
இயங்கும்‌ போ து௮ச்‌ சாய்தளத்திலிருந்து அடையும்‌ மிக “வுயர்ந்த 
தூரம்‌ 4 ௦௦ எனக்‌ காட்டுக, 


16. சாய்தளம்‌ ஒன்றில்‌ ஒரு துப்பாக்கி அமைந்துள்ளது. 
தளத்தின்‌ மீது மேல்‌ நோக்கிய, கீழ்நோக்கிய உயர்வு வீச்சுகள்‌ 
முறையே டப, 1 ஆகும்‌. சாய்தளத்தில்‌ மிகப்‌ பெரிய சாய்வுக்‌ 
கோட்டிற்குச்‌ செங்குத்துத்‌ திசைக்குரிய உயர்வு வீச்சு | எனில்‌, 
2. ஷ்‌ 2 கணக்‌ காட்டுக, 

L Li Ls 

17. வேகம்‌ ர ஓடு எறிந்த ஒரு துகளானது அடிவானத்திற்குக்‌ 
கோணம்‌ ந வில்‌ சாய்ந்து அந்த எறி புள்ளி வழிச்‌ செல்லும்‌ ஒரு 
தளத்தை செங்கோணத்தில்‌ மோதுகிறது. அந்த எறிபுள்ளி வழிச்‌ 
செல்லும்‌ கிடைதளத்திற்கு மேலே அடிக்கப்பட்ட புள்ளியின்‌ 
2173 8/3 3 ம 
178 sind f g¥ 1+ 8sin?B 
என்றும்‌, அந்த எறிபுள்ளி வழிச்‌ செல்லும்‌ கிடை த்தள த்தின்‌ 
u? 823 1- sinB. 
1 85in?G 


உயரம்‌ என்றும்‌, பறப்பு நேரம்‌ 


என்றுங்‌ காட்டுக. 


மீதுள்ள வீச்சு 


10.1 கவசப்‌ பரவளைவு (nveloping parabola) 

தந்த தொரு புள்ளியிலிருந்து தந்ததொரு எறிதிசை வேகத்‌ 
தோடு ஒரே செங்குத்துத்‌ தளத்தில்‌ எறியப்படும்‌ துகள்கள்‌ வசை யும்‌ 
பரவளைவுகளை எல்லாம்‌ ' தழுவும்‌ வளைகோடும்‌ ஒரு பரவளைவாகு 
மென நிறுவுக. 
1. வரை கணிதமுறை (geometrical method). 

0 என்பது எறிதானத்தைக்‌ குறிக்கட்டும்‌, எறிதிசை வேகம்‌ 
14 ஆகுக. ல 

பி 

எனின்‌, ஓ என்பது எறிதிசை வேகத்தோடு அடையக்‌ கூடிய 


நிலைக்குத்து உயரமாகும்‌. 
a 
1 ர எனக்கொள்வோம்‌.. 
த ஆதல்‌ ப்‌ 


240 இயக்க விசையியல்‌ 
இனி, 4 க்குச்‌ சமமாக 013 ஐ நிலைக்குத்தூக வரை, எனின்‌, 
HK என்னும்‌ கிடைக்கோடு எல்லா வீசு பாதைகளின்‌ பொது 
இயக்கு வரை ஆகும்‌, (Directrix) 

டக்‌? என்ற ஏதேனும்‌ ஒரு பாதையைக்‌ கருதுவோம்‌. அதன்‌ 
உச்சி, குவியம்‌ ஆகியவற்றை முறையே &, $ எனக்‌ குறிப்போம்‌, 

௦௨ என்பது 0 வழியாக வரையப்படும்‌ குவிய நாண்‌. ௦14 
_ HH’ என்னும்படி 0॥ ஐ பிமீக்கு நீட்டி, 1 K'ஐ 
HK க்கு இணையாக வரை, 7 யிலிருந்து ஒMஐஜ கிடைகோட்டிற்கு 
செங்குத்தாக வரை. அது HK, H'K'ஜ முறையே 1 N என்ற 
புள்ளிகளில்‌ சந்திக்கட்டும்‌ ர 


ப்‌ N K 


இனி, 0; என்பன்‌ பரவளையப்‌ பாதையில்‌ உள்ள புள்ளிகள்‌ 
ஆதலால்‌, SO=OH; SP=PL ஆகும்‌. 
ஆகவே, 0 ௪ OS+SP 
= OH+PL 
= HH+PL 
= LN-PL 
= PN ட்‌ 


அதாவது, 0௪ =PN ன்‌ (i) 
... இங்கு௦ என்பது நிலையான ஒரு புள்ளி; H'K' என்பது 
௦ விலிருந்து 2% உயரத்திலுள்ள ஒரு நிலையான கோடு. 

மேற்‌. கண்ட. பலன்‌. (1) லிருந்து; . நாம்‌. .பெறுவதாவது . 


0 என்னும்‌ நிலையான புள்ளியிலிருந்து என்னும்‌. இயங்கும்‌ புள்ளி . 


ட எறியங்கள்‌: அல்லது எறிபொருள்கள்‌ 241 


யின்‌ தூரம்‌ 178” என்னும்‌ நிலையான கோட்டிலிருந்து அதே 
புள்ளியின்‌ தூரத்திற்குச்‌ சமம்‌. 

ஆகவே, P என்பது 0-ஜக்‌ குவியமாகவும்‌, H'&' ஐ இயங்கு 
வரையாகவும்‌ கொண்ட பரவணையத்தில்‌ அமைகிறது. 

மேலும்‌, 0H - HH’ ஆதலால்‌, 

இப்‌ பரவளையத்தின்‌ உச்சி 13 ஆகும்‌. 
இனி, AP என்னும்‌ பரவளையத்தில்‌ ந யில்‌ வரையும்‌ தொடுகோடு 
4ZSPLன்‌ இருசம வெட்டியாகும்‌, [இது பரவகாயத்தின்‌ ஒரு 
பண்பாகும்‌: ஒரு பரவனையத்தில்‌ ஒரு புள்ளியில்‌ வரையும்‌ தொடு 
கோடு அப்புள்ளி வழி வரையும்‌ குவிய நாணுக்கும்‌ அப்புள்ளியி 
லிருந்து இயக்கு . வரைக்கு வரையும்‌ செங்குத்துக்‌ கோட்டிற்கும்‌ 
இடைப்பட்ட கோணத்திற்கு இருசமவெட்டி ஆகும்‌] 

HP என்னும்‌ பரவனையத்தில்‌, 02 குவியநாண்‌ ஆகும்‌, 
- PN என்பது இயக்கு வரைக்குச்‌ செங்குத்தாகும்‌. ஆகவே, இப்‌ 
பரவனையத்திற்கு மயில்‌ வரையப்படும்‌ தொடுகோடு 24021 ஐ 
இருசமக்கூ நிடும்‌. 

ஆனால்‌, 40211 என்பது 2௪5711 என்ற கோணமே என்று 
படத்தில்‌ இருந்து விளங்கும்‌. 

ஆகையால்‌, சீ5ம0 ஐச்‌ சமக்கூறிடும்‌ கோடே 20111 ஐச்‌ 
சமக்கூறிடும்‌ கோடாகும்‌. 

OAP, HP என்னும்‌ இரு பரவளைவுகளும்‌ 7 என்ற புள்ளி 

யில்‌ ஒரு பொதுத்‌ தொடுகோடு கொண்டுள்ளன. 

ஆகவே, 1ம்‌ என்னும்‌ பரவளைவு 0 என்னும்‌ பரவரைவை 
P என்ற புள்ளியில்‌ தொடுகிறது. 

இதேபோல்‌ . HP என்ற பரவளைவு அ . பரவனண்வுகளை 
எல்லாம்‌ வெளிப்புறமாகத்‌ தொடுகிறது. 

HP என்பது . எல்லாப்‌ பரவளைவுகளையும்‌. தொடும்‌. ஒரு பர 
வளைவு ஆதலால்‌ அதை ஒரு கவசப்பரவளைவு எனக்‌ கூறுகிறோம்‌. 

OHP என்னும்‌ பரவளைவைப்‌ பதறிக்‌ கீழ்க்காணும்‌ பண்புகளைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌, 

(1) எறிதானம்‌ ௦ என்பது அதன்‌ குவியமாகும்‌, 

(ந): அதன்‌ இயக்கு : வரை H'K' என்பது ௦ விலிருந்து 
உ பண காணா ஆல்‌ ்‌ த 
தன்னி உயரத்தில்‌ உள்ளது. இது எந்த வீசு பாதையின்‌ 


16: 


242 ்‌ இயக்க விசையியல்‌ 


்‌ ச்‌ D| க்‌ ட்‌ 
இயக்கு வரையின்‌ உயரத்தைப்‌ போல்‌ (அஃது) ட்ட ஜப்‌ போல்‌. 


இரு மடங்காகும்‌- 


a 

(40) அதன்‌ செவ்வகலம்‌ எ 40 ॥ ௫4% -த ௪ 4 

(1) அதனுடைய அச்சு ௮0 நிலைக்குத்தாகக்‌. கீழ்முகமாக 
- உள்ளது. 

எனவே நாம்‌ கீழ்க்‌ காணும்‌ தேற்றத்தைப்‌ பெறுகிறோம்‌. 

“ அநேக துகள்கள்‌ ஒரே புள்ளியிலிருந்து தந்த தொரு திசை 
வேகத்துடன்‌ ஒரே செங்குத்துத்‌ தளத்தில்‌ எல்லா வித திசைகளிலும்‌ 
எறியப்பட்டால்‌, அவற்றின்‌ வீசுபாதைகளைத்‌ தழுவும்‌ வளைவரையும்‌ 
ஒரு பரவளைவாகும்‌. இத்தழுவு பரவளைவு எறிதானத்தைக்‌ குவிய 
மாகவும்‌, எறிதிசைவேகத்திற்குரிய உயரம்‌ ॥ எனின்‌, 4॥ ஐ 
செவ்வகல மாகவும்‌ கொண்டுள்ளது. இப்பரவளைவைக்‌ கவசப்‌ பர 
வளைவு எனக்‌ குறிப்பிடுகிறோம்‌ . 
கிளை: எறிதானத்தின்‌ வழியாக கிடைமட்டத்திற்கு 3 கோணச்‌ 
சாய்வில்‌ உள்ள தளத்தில்‌ பீப்‌ பெரு வீச்சைக்‌ காணல்‌, 

கவசப்‌ பரவளைவு எல்லாப்‌ பரவனைவுகளையும்‌ தழுவி நிற்பதால்‌, 


எறிதானத்திலிருந்து எறியப்பட்ட எந்த எறி பொருளும்‌ இந்தக்‌ 
கவசப்பரவளைவிற்கு வெளியே இருக்க முடியாது. 


எனவே, ஒரு குறிப்பிட்ட திசையில்‌ தந்த 'ஒரு. எறி. திசை 
"வேகத்துடன்‌ எறியப்பட்ட துகளின்‌ மீப்‌ பெரு வீச்சைக்‌ காண, 
... இந்தத்‌ திசை கவசப்பரவனைவைச்‌ சந்திக்குமிடத்தின்‌ தூரத்தை 
. எறிதான த்திலிருந்து கணக்கிட விடையைப்‌ பெறலாம்‌. 


-$ கோணச்‌ சாய்வில்‌ உள்ள 0௪ என்ற. தந்த. சாய்தளம்‌ 
கவ்சப்‌ பரவனைவை யில்‌ சந்திக்கட்டும்‌. 


... எனின்‌, ௦. என்பதுதான்‌ அச்சாய்தளத்தின்‌ . மீப்பெரு 
வீச்சாகும்‌. ௮4௮ 23 
- 002 0848 
= OH+PL 
_ OH+ML—MP 
= நற்‌ sin 
» OPLOPsIn B= 2h இ 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்‌ கள்‌ 248 


மு 3 u? 
». OP(i--sin )= பிக ட க 
(148 8)= 5 ள்‌ 
ல்‌ அர ட வென்றால்‌ வடவை 
பந்தனை 76 058) 


Il பகு முறை (Analytical method) 


எறிதானப்‌ புள்ளி 0ஜ ஆதியாகவும்‌, 0 வழி வரையும்‌ கிடைக்‌ 
கோட்டை ௩ அச்சாகவும்‌, 0 வழி வரையும்‌ செங்குத்துக்கோட்டை 
ஏ அச்சாகவும்‌ கொள்வோம்‌, 


எறியப்பட்ட ஏதேனும்‌ ஒரு துகளுக்கு எறிதிசைவேகம்‌ ப 
ஆகவும்‌, எறிகோணம்‌ 8ஆகவும்‌ இருக்கட்டும்‌. 
எனின்‌, வீசு பாதையின்‌ சமன்பாடு 


= xtand — படவ ர்‌ 
ட பு இரு? 00% 8 a ஆறும்‌, 
= Xtand — 8x (l+tan® a 8) 


தியூ* 


பல்லா யந்த துன்து்‌ பொதுவான ஒரே இயக்‌ தவரையைப்‌ 
பெற்றிருக்கின்றன. 


2 . க தது. ந. டி » ர்‌ 2 
எறிதானத்திற்கு மேல்‌ அதன்‌ நிலைக்குத்து உயரம்‌௫ ட ந்‌ என்க 
ரஹ ர்‌ எனப்‌ .பிரதியிடுக 8 
எனின்‌, வீசு பாதையின்‌ சமன்பாடு 


x A(1+t?). 


ன 


y=tx— 


x3 
க்‌ துர்‌ ர 


1 யில்‌ உள்ள இரு படி சமன்‌ பாட்டிற்கு இரு மூலங்கள்‌ உள்ளன. 
தழுவு வளை வரை இந்த இரு மூலங்களும்‌ சமமாக இருக்கும்‌ 
வண்ணம்‌ அமையும்‌, 


ஆகவே, தழுவு வளைவரையின்‌ சமன்பாடு. 


(1 அதனால்‌ வட்ல க்க 
ன +5) 


(அஃது) 93 ௮. 4h ௫-1) 


244 | இயக்க விசையியல்‌ 


இது ஒரு பரவ&வின்‌ சமன்ப்டாகும்‌, ' இதன்‌ செவ்வகலப்பூ 
4h ஆகும்‌. இதன்‌ அச்சு 2-௦ (௮-து) எறிதானத்தின்‌ வழி" 
வரையும்‌ நிலைக்குத்தாகும்‌. இதன்‌ குவியம்‌ (௦,0) (௮-து) எ றி 
தானம்‌ ஆகும்‌. I 
கிஸை: துந்ததொரு புள்ளியிலிருந்து தந்த தொரு திசை வேகத்‌ 
துடன்‌ பல துகள்கள்‌ பல பக்கங்களிலும்‌, எல்லாத்‌ திசைகளிலும்‌ 


எறியப்பட்டால்‌ அவற்றைத்‌ தழுவு உரு கனபரவளைவாகும்‌ 
(Paraboloid) 


11. மாதிரிக்‌ கணக்கு 1. 


ஒரு வட்டக்‌ கிண்ணத்தின்‌ மையத்திலிருந்து 4 அடி உயரத்தி 
லிருக்கும்‌ ஒரு ஊற்றுக்‌ குழாய்‌ வினாடிக்கு 12 அடி. எ நிதிசை 


ம்‌ 


x 
ரி 


25: 


வேகம்‌ வீதம்‌ எல்லாத்‌ திசைகளிலும்‌ நீரைப்‌ பீறிட்டு அடிக்கிறது. 
கிண்ணத்தின்‌ விட்டம்‌ என்னவாக இருந்தால்‌ எல்லா நீரையும்‌ 
அது பிடிக்கக்‌ கூடும்‌. 

படத்தில்‌ 0 என்பது ஊற்றுக்‌ குழாய்த்‌ ளேன்பது கிண்ணத்தின்‌ 


மையம்‌. . 
CO = 4 அடி, 
'எறிதிசை வேகத்தைக்‌ கொண்டு எறிதானத்திலிருந்து நிலைக்‌ 
பா ஆ இர்‌ 4 ப்ப இரா மத்‌, உல 
குத்தால நீர்‌, செல்லக்‌ கூடிய உயரம்‌. 22... இதிற்‌ 
ப 
உல்‌ த்‌ 


படத்தில்‌ 0௮ ௫ 23 அடி, 


எறியங்கள்‌ அல்லது எறிபொருள்கள்‌ 245 ்‌ 

ஆகவே, எறிதானத்திலிலிந்து கவசப்‌ பரவளைவின்‌ இயக்கு 

*வரையின்‌ உயரம்‌ - 2X] அடி ௪ 43 அடி 
படத்தில்‌ 014: 41 அடி. 
கிண்ணத்தின்‌ ப ட்த்கின்குத்லு கவசப்‌ பரவளைவின்‌ இயக்கு 

வரையின்‌ உயரம்‌ - 07 ௪ QR+RT = 4-4 = 8 அடி. 

கிண்ணம்‌ எல்லா நீரையும்‌ பிடிப்பதற்கு அதன்‌ விளிம்பிலுள்ள 
புள்ளிகள்‌ கவசப்‌ பரவளைவிற்கு வெளியே இருக்க இயலாது. 

கிண்ணத்தின்‌ விளிம்பிலுள்ள ஒரு புள்ளி கவசப்‌ பரவனைவில்‌ 
இருப்பின்‌, கவசப்‌ பரவளைவின்‌ குவியத்திலிருந்து (அ-து) 
எறிதானத்திலிருந்து அதன்‌ தூரமானது இயக்கு வரை யிலிருந்து 
அதன்‌ தூரத்திற்குச்‌ சமம்‌. 

அதாவது, 00 ௪ 01- 8; அடி, 


OC = 4 அடி, 
CQ = V(8])2— 43 = அடி 
ப்‌ கிண்ண த்தின்‌ விட்டம்‌ - 15 அடி. 


மாதிரிக்‌ கணக்கு 2. 

கிடை தளத்திலிருந்து ந உயரத்திலிருக்கும்‌ ஒரு புள்ளியி 
லிருந்து ஒரு துகள்‌ ,_£2தர என்னும்‌ எறிதிசைவேகத்துடன்‌ புவி 
யீர்ப்பின்‌ கீழ்‌ எறியப்படுகிறது. கிடை தளத்தில்‌ மீப்பெரு வீச்சைப்‌ 
a 
. ath 
என்றும்‌, கிடை தளத்தில்‌ மீப்பெரு வீச்சு ௨ 2 Va(a+h) என்றும்‌ 
நிறுவுக. 

கவசப்‌ பரவனைவின்‌ சமன்பாடு. 


பெறத்‌ தேவையான எறிகோணம்‌ எ எனின்‌, ஹம ௨ 


x2 = — 4h ற 


2g 
2 x2 = -- 4a(y—a) க 41) 
கிடை மட்டத்தின்‌ சமன்பாடு P= 2 (1) 


கிடை மட்டத்தில்‌ மீப்பெரு வீச்சின்‌ இறுதிப்‌ புள்ளி கவசப்பர 
வளவு (1) லும்‌, கிடைமட்டம்‌ (11) லும்‌ அமையும்‌, 
ப), (ற லிருந்து, 2* - 4 ஈ(44:2) ஆகும்‌, 


246 இயக்க விசையியல்‌ 
x= 2 Va(h+a) 
எறிகோணம்‌ 6 எனில்‌, 


x? 
u’cos’a 


இதில்‌, ரக - ந * ௪ 29 ஜநஏு எனப்‌ பிரதியிட, 
நாம்‌ பெறுவது, 
— he 2V a(h+a) tana — jg 


y= 9100-1 ௪ 


4a _Aa(hta) 
2gacos’a 


ஃ்‌ (h+a) tan? a — 2V a(hraq) anata =o 


ஃ 18012 = i. த 
ath 


மற்றொரு முறை 
வீசுபாதையின்‌ சமன்பாடு 


gx? 


= X fan பட்ட. 
J ச்‌ 23 00830 


= 294; (a௮  £ எனப்‌ பிரதியிட, மேற்கூறிய சமன்பாடு: 

y= ஜர்‌ ட ரு என்றாகும்‌, 

_ மிகப்‌ பெரிய கிடை வீச்சு * எனின்‌, துகள்‌ கிடை தளத்தை 
யடையும்‌ புள்ளியின்‌ ட தொலைவுகள்‌ (*;-—%) என்றாகும்‌, 
கு கனை _— கணித்‌: பவனில்‌ 2 
க h= xt ட (1 +12) க 

அதாவது, 12X24 a ஏ (x2—4ah) =o 

அதாவது, 2373 _— 4 ஜுர + (x? — Aah) = (1): 


க்கு மெய்‌ மதிப்புகள்‌ பெற, (1) லுள்ள சமன்பாட்டின்‌ தன்மை 
காட்டி so 


அதாவது, 16௪2x2 _— 43 (x?—4ah) 50 
-(அ-து) 298 ௩ கீரத் 1 42” 
“0K NV a(arh) 
-... . இன்‌ மீப்பெரு மதிப்பு ௪ 220) 
ன்‌- இம்மதிப்பிற்கு, 7-ன்‌ மதிப்புகள்‌ சமம்‌, 


ள்றியங்கள்‌ அல்ல்து எறிபொருள்கள்‌ 247 


ax 4a 
r அதாவது, ff == இர்‌ = எழுத தால 
= ஐ... WV a(ath) a+h 
பயிற்சி 4.3 


1. கவசப்‌ பரவளைவில்‌ ஆதியிலிருந்து மீ தூரத்தில்‌ உள்ள 
புள்ளியை அடைவதற்குரிய நேரம்‌ 47 2dlg எனக்‌ காண்பி. 


2, கவசப்‌ பரவளைவின்‌ செவ்வகலமானது எறிதான த்தின்‌ வழிச்‌ 
செல்லும்‌ கிடைதளத்தில்‌ பெறக்கூடிய மீப்பெரு வீச்சைப்‌ போல்‌ 
இரு மடங்காகும்‌ என நிறுவுக. 


8. ஒரு கிண்ணத்தின்‌ மையத்திலிருக்கும்‌ ஊற்று எல்லாத்‌ திசை 
களிலும்‌ வினாடிக்கு 12 அடி திசைவேகத்துடன்‌ நீரைப்‌ பீறிட்டு 
அடிக்கிறது. கிண்ணத்தின்‌ ஆரை என்னவாக இருந்தால்‌, அது 
எல்லா நீரையும்‌ பிடிக்கக்‌ கூடும்‌. 

[4-8 அடி] 
4. ஒரு மட்டமான வயலிலிருந்து 12 அடி உயரத்திலுள்ள ஒரு 
மேடையிலிருந்து ஒரு பையன்‌ வினாடிக்கு 20 அடி என்னும்‌ திசை 
வேகத்துடன்‌ எல்லாத்‌ திசைகளிலும்‌ கற்களை வீசி எறிகிறான்‌. 
கற்களால்‌ எட்டக்‌ கூடிய வயலின்‌ பரப்பைக்‌ காண்க, 

I [18235 ௩/4 ௪.அடி] 


8. தரை மட்டத்திலிருந்து 229. அடி உயரத்தில்‌ ஒரு. குண்டு 
வெடித்து அதன்‌ துண்டுகள்‌ வினாடிக்கு 160 அடி என்னும்‌ திசை 
வேகத்துடன்‌ எல்லாத்‌ திசைகளிலும்‌ எறியப்படுகின்றன்‌.. தரையில்‌ 
அபாய வட்டத்தின்‌ ஆரை 1000 அடியென நிறுவுக. 

6. 44 அடி உயரமுள்ள ஒரு கட்டடத்தின்‌ உச்சியிலிந்து ஒரு 
துகள்‌ வினாடிக்கு 80 அடி திசை வேகத்துடன்‌ எறியப்படுகிறது, 
அது கட்டடத்தின்‌ அடியிலுள்ள கிடைதள த்தை 240 அடி ஆரை 
யுள்ள. வட்டத்திற்குள்‌ அடிக்குமெனக்‌. காட்டுக. எறிதிசை 
என்னவாக இருந்தால்‌, அத்துகள்‌ வட்டப்‌. பரிதியை அடைய 

“ முடியும்‌? ப 

. [கிடைமட்டத்திற்கு 180 1$ என்னும்‌. கோணச்‌ சாய்வில்‌ இருக்க 
- வேண்டும்‌] அ 
7, ந உயரமுள்ள கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து 4/2 என்னும்‌ 
திசைவேகத்துடன்‌ ஒருதுகள்‌ சறியப்படுகிறது, கோபுரத்தின்‌ 


248 ... இயக்க விசையியல்‌ 


அடியிலுள்ள கிடைதளத்தில்‌ மீப்பெரு வீச்சைப்பெற தேவை 
யான எறிகோணம்‌ 0 எனின்‌; 8602 0- 2௩4-1 என நிறுவுக. 


8. ஒரு அரைகோளவடிவிலுள்ள ஒரு குன்றின்‌ உச்சியிலிருந்து 
4 ஜூ என்னும்‌ திசைவேகத்துடன்‌ ஒரு குண்டு வீசப்படுகிறது. 
கோளத்தின்‌ ஆரை 1 எனின்‌, குன்றின்‌ மேற்புறத்தில்‌ குண்டினால்‌ 
எட்டக்கூடிய மிகத்தொலைவிலுள்ள புள்ளிகள்‌ எறிதானத்திலிருந்து 
நேர்க்கோட்டில்‌ அளந்தால்‌ £- பீக்‌ என்னும்‌ தூரத்தில்‌ 
உள்ளன என நிறுவுக, 
9. ஒரு தீ அணைக்கும்‌ எஞ்சினின்‌ ரப்பர்‌ குழாய்‌ நிலைக்குத்தான 
ஒரு சுவரிலிருந்து & அடி தூரத்தில்‌ தரையில்‌ வைக்கப்பட்டு 
நீரைப்பீறிட்டு  அடிக்கின்றது,  அந்தக்குழாயினால்‌ தரையில்‌ 
அடையுமிமீப்பெரு வீச்சு ம எனின்‌, அந்தக்‌ குழாயின்‌ மூக்கின்‌ எல்லா 
திசைகளுக்கும்‌ அது சுவரில்‌ நீர்‌ அடிக்கும்‌ பகுதியின்‌ பரப்‌ 
பானது (b2-௨2)/2 என்ற உயரமும்‌ 2 4/7 5523 என்ற அகலமும்‌ 
கொண்ட ஒரு பரவனைவாகுமெனக்‌ காண்பி, I 
10.. ஒரு தாழ்வாரத்தின்‌ கூரையின்‌ மேல்வரம்பு கீழ்வரம்பை விட 
18 அடி. நிலைக்குத்து உயரத்தில்‌ இருக்கிறது. கூரையின்‌ சாய்வு 
48௦, கூரையில்‌ விழும்‌ ஓவ்வொரு மழைத்துளியும்‌ அது விழும்‌ 
புள்ளியிலிருந்து ஓய்விலிருந்து புறப்பட்டு ஓடுகிறதெனக்‌ கொண்டு 
கூரையிலிருந்து வரும்‌ மழை நீரையெல்லாம்‌ பிடிப்பதற்குக்‌ கூரை 
யை ஓட்டி தாழ்வாரத்திற்கு வெளியே 6 அங்குல அகலமுள்ள ஜல 
தாரை ஒன்றைக்‌  கூரைக்குக்‌ கீழாக எவ்வளவு ஆழத்துடன்‌ 
அமைக்க வேண்டுமெனக்‌ காண்க. 

[6.1 அங்‌] 


த்‌ தாக்களவை, கணத்தாக்கு விசை 


(Impulse, Inpulsive forces) 


1. தாக்களவை (நமறயி5ச) 


தந்தவொரு நேரத்திற்கு, ஒரு விசை ஒரு பொருளின்‌ மீது 
செயற்படுமாயின்‌, அவ்விசையை அது செயற்படும்‌ கால அளவால்‌ 
பெருக்க வரும்‌ பலனை அவ்விசையினைத்‌ தாக்களவையெனக்‌ கூறு 
கிறோம்‌. 

ஆகவே, P என்னும்‌ மாறாத கையொன்று, ஒரு பொருளின்‌ 
மீது 1 கால அளவிற்குச்‌ செயற்படுமாயின்‌, தாக்களவை 71, 

அன்றியும்‌, ஒரு விசையின்‌ தாக்கு, தந்த நேரத்தில்‌ அவ்‌ 
விசையாற்‌ பிறப்பிக்கப்பட்ட உந்தத்திற்குச்‌ சமன்‌. இதை பின்‌ 
வருமாறு காணலாம்‌. 

பொருளின்‌ தொடக்கத்‌ திசைவேகம்‌ ப, இறுதித்‌ திசை வேகம்‌ 
9, முடுக்கம்‌ /; நிறை ஈ என்றால்‌, v=u-+ ft 
, நாட. 
௪௧ தி 

மேலும்‌ Pm]. 


T=Pt == mf = m (v—u) 


௪ உந்த மாற்றம்‌ 

பொருளின்‌ மீது செயற்படும்‌ விசை மாறுபடுமாயின்‌ 
₹தாக்களவை' பின்‌ வருமாறு கணக்கிடப்படலாம்‌, 

விசையின்‌ மதிப்பு மாரறாமலிருக்கும்‌ மிகச்சிறிய கால அளவு 
9/ எனக்‌ கொள்க, 

அச்‌ சிறிய கால அளவில்‌; தாக்களவை - Pt 

t 
என்வே, 4 கால அளவில்‌ தாக்களவை = Jat 
ஸ்‌ 


220 இயக்க விசையியல்‌ 


நியூட்டனின்‌ ற வலு! விதிப்படி நுண்கணித முறையில்‌ 


dv 
P= ம்‌ (mv) =m னு 
t t 
dv 
ஆகவே ர கு == | MGV == m (1) 
௦ ௦ 


KA 1௪ ந (4-0) - உந்த மாற்றம்‌ 

எனின்‌, இரு. வகைகளிலும்‌ தாக்களவை ௪ உந்தத்தில்‌ 
ஏற்படும்‌ மாற்றம்‌. (௮-து) தந்தவொரு நெரத்தில்செயற்படும்‌ ஒரு 
விசையின்‌ தாக்களவை அக்‌ கால அளவில்‌ உந்தத்தில்‌ ஏற்படும்‌ 
"மாறுதலால்‌ அளவிடப்படுகிறது. 

மேலும்‌, நியூட்டனின்‌ இரண்டாம்‌ விதிக்குப்‌ பின்வரும்‌ 
வடிவத்தில்‌ விவரணங்‌ கொடுக்கலாமெனப்‌ பெறப்படுகின்றது. 

தந்த.வொரு நேரத்தில்‌ ஒரு துகளினது உந்த மாற்றம்‌ அதனை 
விளைவிக்கும்‌ பப்லு தாக்களவைக்குச்‌ சமனாய்‌ அதே திசை 
யிலிருக்கும்‌. ன 
வரைப்பட முறையில்‌ தாக்களவயைக்‌ கணக்கிடல்‌ 


ஒரு விசையின்‌ தாக்களவை *விசை-கால்‌ வரைப்படத்தில்‌ 
1 கால அளவில்‌. (10706. time graph) t= 0, 4-7 என்னும்‌ குத்‌ 
காயங்களுக்கு இடைப்பட்ட பரப்பால்‌ குறிக்கப்படும்‌, 
2. கணத்தாக்கு விசைகள்‌ (௱mறபlsive forces) 
P என்பது நிறை / கொண்ட. ஒரு பொருளின்‌ மீது. நேரம்‌ பத 
மயிற்குத்தாக்கும்‌ ஒரு விசையெனக்‌ கொள்க. இந்த நேரத்தின்‌ 
ஆரம்பத்திலும்‌, இறுதியிலும்‌ அந்நிறையின்‌ வேகங்கள்‌ முறையே 
ப, * என்பனவாகுக, மேலுள்ள பிரிவின்‌ படி, 

மா ச (V—u) ்‌ 

இனி, அன்ன பெரியதாகிக்‌ கொண்டே போகட்டும்‌. நோஞ்‌. 
சிறிது சிறிதாகுக, ஈற்றில்‌ ? ஆனது ஏறத்தாழ முடிவின்றிப்‌ 
பெரிதாகும்‌. 1 என்பது ஏறத்தாழ முடிவின்றிற்ச்‌. சிறியதாகும்‌, 
எனினும்‌, . அவற்றின்‌ . பெருக்கம்‌  முடிவுள்ளதாக . : இருக்கலாம்‌ 
(உதாரணமாக  ? ஆனது 10? டைன்களுக்குச்‌ - சமனாயும்‌, 1 : 
என்பது [05 அிஞடிக்குச்சமனாயும்‌, ர. என்பது 1 கிறாம்‌ நிறையாக 


வும்‌ இருக்கலாம்‌. இந்‌ நிலைமையில்‌ விக்ரந்த.. கு மாற்றம்‌ வேக 
-அலகாகும்‌ர்‌... 


தாக்களவை க்ண த்தாக்குவிசை த்தீர்‌ 


ஒரு முடிவுள்ள நேரத்தில்‌ தாக்குகின்ற ஒரு முடிவுள்ள விசை 
யின்‌ முழுவிகாவைக்‌ காண்பதற்கு நாம்‌ (1) அவ்விசை தாக்கும்‌ 
நேரத்தில்‌ அதனால்‌ விகாவிக்கப்பட்ட அத்துகளின்‌ வேகமாற்றத்‌ 
தையும்‌ (2) இந்நேரத்தில்‌ அத்துகளின்‌ நிலைமாற்றத்தையும்‌ 
காணல்‌ வேண்டும்‌. 

இனி, முடிவின்றிக்‌ குறுகிய ஒரு நேரத்திற்கு முடிவின்றிப்‌ 
பருத்த ஒரு விசை ஒரு பொருளின்‌ மீது தாக்கினால்‌, அவ்‌ விசை 
தாக்கும்‌ பொழுது அப்பொருளானது மிகக்‌ குறுகிய தூரத்திற்கே 
இயங்கும்‌. ஆகவே அத்துகளினுடைய இந்நிலைமாற்றம்‌ புறக்‌ 
கணிக்கப்படலாம்‌. எனின்‌, ஒரு மீப்பெரு விசையானது வினைவிக்‌ 
கும்‌ உந்தமாற்றத்தை நாம்‌ அறிந்தால்‌, அத்தகைய விசையின்‌ 
முழுவினைவும்‌ அறியப்படுமெனப்‌ பெறப்படுகிறது, 


அத்தகைய குறுகிய காலத்தில்‌ செயல்படும்‌ மீப்பெரு விசை 
யானது கணத்ததக்கு விசை எனப்படும்‌. 


வரையறை:-- ஒரு கணத்தாக்கு விசை ஒரு மிகச்சிறிய நேரத்திலே 
தாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய விசை யாகும்‌. ஆயின்‌, அவ்‌ விசை 

ஒரு துகளின்‌ மீது தாக்கு நேரத்தில்‌ அதன்‌ நிலைமாற்றம்‌ புறக்‌. 
கணிக்கப்‌ படலாம்‌. அதன்‌ முழுவிளைவும்‌ அதன்‌ உந்த மாற்றத்தால்‌ 

அளக்கப்படும்‌ 


உண்மையில்‌ அத்தகைய முடிவின்றிக்‌ குறுகிய ஒரு காலத்‌ 
திற்குத்‌ தாக்குகின்ற முடிவின்றிப்‌ பருத்த ஒரு விசையை நாம்‌ ஒரு 
போதும்‌ பெறமுடியாது. ஆயினும்‌, சம்மட்டியால்‌ கொடுக்கப்படும்‌ 
அடி, கிரிக்கெட்‌ பந்தின்‌ மீது பந்தடிக்கும்‌ கோல்‌ கொடுக்கும்‌ அடி 
ஆகியவை. அத்தகைய கணத்தாக்கல்‌ விசையினை ட ஒதி 
திருக்கக்‌ கூடிய உதாரணங்களாகும்‌, 


குறிப்பு: ஒரு பொருளின்‌ மேல்‌ ஒரு வத்தக்‌ விசையும்‌, 
முடிவுள்ள ஒரு விசையும்‌ . ஒருங்கே செயல்பட்டால்‌, கணத்தாக்கு 
விசை செயற்படும்‌ மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ தின்‌ விசையின்‌ 
விளைவு புறக்கணிக்கத்‌ தக்கதாகும்‌. 


3. இரு பொருள்களின்‌ மோதுகை, க்‌, 8 என்னும்‌ இரு நில்றக்ள்‌ 
ஒன்றோடொன்று மோதினால்‌, நியூட்டனின்‌ மூன்றாம்‌ இயக்க விதி 


யின்படி, அவை ஒன்றை யொன்று தொடும்‌ ஒவ்வொரு கணத்தி 


லும்‌ B யின்‌ மீதுள்ள” &யின து தாக்களவையும்‌, A யின்‌ மீதுள்ள B 
யினது தக்கை வரும்‌ சமனாயும்‌ அதிசய: மிருக்கும்‌. 


இதிலிருந்து Bமினது உந்த மாற்றம்‌ 4 மினது உந்த மாற்றத்‌ 
திற்குச்‌ சமனாயு பயா Maa பெறப்படும்‌... அபக 


த்த்த்‌. இயக்க விசையியல்‌... 


இம்மாற்றங்களின்‌ மொத்தம்‌ ஒரே வண்சயிகி அளக்கப்படின்‌ பூச்சிய 
மாகும்‌. 


எனின்‌, அவ்விரு நிறைகளுடைய உந்த மொத்தம்‌ ஒரே திசை 
யில்‌ அவற்றின்‌ மோதுகையால்‌ மாருது. 
(அதாவது) ஈட்‌ ற்‌” 


இதையே “நேர்கோட்டு உந்தக்காப்பு விதி '” (Law of conservation 
, Linear Momentum) எனக்‌ கூறுகிறோம்‌. 


41. மோதுகையில்‌ இயக்க ஆற்றலின்‌ இழப்பு (1,088 of Kinetic 
Energy in impact.) 

2 என்ற திசை வேகத்துடன்‌ இயங்கும்‌ ர என்ற ஒரு நிறை 
ஓய்விலிருக்கும்‌ M என்ற மற்றொரு நிறையை மோதட்டும்‌. M ஆனது 
771. இயங்கும்‌ திசையில்‌ இயங்கத்‌ தடையேது மில்லையெனக்‌ 
கொள்வோம்‌. மோதுகைக்குப்பின்‌ இரு நிறைகளும்‌ ஒன்றாகச்‌ 
சேர்ந்து ஒரே பொருளாக ஏ என்னும்‌ திசைவேகத்துடன்‌ இயங்‌ 
கட்டும்‌. 
மோதுகையால்‌, மொத்த உந்தத்‌ நில்‌ மாறுபாடு ஏதும்‌ இல்லாத 
தால்‌, 

(mn+M) v.== mu (1) 

மோ துகைக்கு முன்‌ இயக்க ஆற்றல்‌ - 3 ரய 

டீமாதுகைக்குப்‌. பின்‌ இயக்க ஆற்றல்‌-1(௱4-)) பதத 


93 பத்தர்‌ 
=1 +N): [ன்‌ திலிருந்து! 


டகர 
பம 71 8 கடர 


‘mM நு அ ப 
பூ 1 ஆதலால்‌, ப்ப அப்ல தின்‌ ஆற்றல்‌. மோது 


கைக்குமுன்‌ உள்ள இயக்க ஆற்றல்‌ 4 mu® ஜ விடக்‌. குறைவாகும்‌ a 
என்பது தெளிவு, -...' 


மோதுகையால்‌ இயக்க ஆற்றலில்‌ றப்‌ ஏற்படுவதால்‌, ஆற்‌ 
றல்‌ கோட்பாட்டை (Principle of Energy) தாக்கு, கணத்தாக்கு. சை 
கள்‌. சம்மந்தப்பட்ட கணக்குகளில்‌. பயன்படுத்தக்கூடா.து:.. 


5 தாக்களவை கணத்தாக்குவிசை ஒத 


“5, ஒரு குண்டு, துப்பாக்கயின்‌ இயக்கம்‌ (tion of a shot and 
gun) 

ஒரு துப்பாக்கிக்‌ குண்டு வெடி சுடும்போது, அதனுள்‌ இருக்‌ 
கும்‌ தூள்‌ ஏறத்தாழ திடீரென மிகவுயர்ந்த அழுத்தத்தில்‌ வாயு 
வாக மாறித்தன்‌ விரிவால்‌ அதற்குள்‌ உள்ள குண்டை வெளி 
யே செலுத்துகிறது. அக்குண்டு துப்பாக்கியினின்று நீங்கு முன்‌ 
யாதேனுமொரு கணத்தில்‌ அதன்‌ மீது முற்பக்கமயக உஞற்றப்பட்ட 
விசை அத்துப்பாக்கியின்‌ மீது. பிற்பக்கமாக உஞற்றப்பட்ட விசைக்‌ 
குச்‌ சமமாயும்‌ எதிராயுமிருக்கும்‌. ஆகவே, அக்குண்டின்‌ மீதுள்ள 
இவ்‌ விசையின்‌ தாக்கு அத்துப்பாக்கியின்‌ மீதுள்ள விசையின்‌ தாக்‌ . 
குக்குச்‌ சமனாகவும்‌, எதிராகவுமிருக்கும்‌, எனின்‌, அக்குண்டிற்‌ 
பிறப்பிக்கப்பட்ட முன்னோக்கிய உந்தம்‌, துப்பாக்கி இயங்குமாறு 
கட்டின்றி நின்றால்‌, அத்‌ துப்பாக்கியில்‌ பிறப்பிக்கப்பட்ட பின்‌ 
னோக்கிய உந்தத்திற்குச்‌ சமனாயும்‌ எதிராயும்‌ இருக்கும்‌, 

குண்டு, துப்பாக்கி இவற்றின்‌ நிறைகள்‌ முறையே 777, M 
ஆகவும்‌, குண்டு வெளியே பறக்கும்‌ முகப்புவேகம்‌ ழ ஆகவும்‌, துப்‌ 
பாக்கியின்‌ பின்‌ உதைப்பு வேகம்‌ 7 ஆகவும்‌ இருந்தால்‌, 
MV=m ஆகும்‌. 


ஆனால்‌, துப்பாக்கிக்‌ குழாய்‌ மேல்‌ நோக்கி த்தூக்கி இருந்தால்‌, 
துப்பாக்கியின்‌ உந்தம்‌ குண்டின்‌ உந்தத்திற்குச்‌ சமனாயும்‌ எதிராயும்‌ 
இருக்காது. துப்பாக்கியின்‌ கிடை மட்டத்‌ திசையில்‌ உள்ள உந்தம்‌ 
குண்டின்‌ கிடைமட்டத்திசையில்‌ உள்ள உந்தத்தையே சரிக்‌ 
- கட்டும்‌, ஆனால்‌, அப்பாக்கிக்குக்‌ கொடுக்கப்பட்ட ஏதேனும்‌ ஒரு 
நிலைக்குத்து உந்தமானது அது நிற்கும்‌ தளத்தின்மீது ஏற்படும்‌ 
கணத்தாக்கு அழுத்தத்தால்‌ ஈடு செய்யப்படும்‌, 


6.  ஒருபரப்பின்மேல்‌ தண்ணீர்‌ மோதுகை; (Inpact of water on a. 
surface) 


ஒரு தீ. அணைக்கும்‌ ரப்பர்‌ குழாயின்‌ நுனியில்‌ இருந்து 
வரும்‌ தண்ணீர்‌ ஒரு நிலையான பரப்பின்மேல்‌ மோதும்போதும்‌, 
அல்லது விடாது மழை கொட்டும்போதும்‌, மோதுகை அல்லது 
கணத்தாக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெறுகிறது, இதி 
லிருந்து ஒரு வினாடிக்கு அழியும்படியான உந்தத்தைக்‌ கணக்‌ 
கிடலாம்‌. அப்பரப்பின்‌ மீது செயல்படும்‌ சராசரி அழுத்தம்‌ அல்லது 
விசையைத்‌ தருகிறது... 


7. மாதிரிக்‌ கணக்கு 1. 


வினாடிக்கு 27 மீட்டர்‌ திசை வேகத்துடன்‌ கிடையாக. இயங்கும்‌ ்‌ 
்‌ 112 கிராம்‌ தினற்யுள்ள. ஒரு கிரிக்கட்‌ பந்து நேராக வீனாடிக்கு 16 


254 இயக்க விசையியல்‌ 


மீட்டர்‌ திசை வேகத்துடன்‌ திருப்பி அடிக்கப்படுசிறது. பந்தடிக்‌ 
குங்‌ கோல்‌ பந்தைத்தொடுநேரம்‌ பூ வினாடி எனின்‌, பந்தடிக்கும்‌ 
கோல்‌உரூற்றும்‌ சராசரி விசையைக்‌ காண்க, 
பந்தடிக்குங்‌ கோல்‌ பந்தின்மேல்‌ உகூற்றும்‌ த்‌ விசை ஓ 

டைன்கள்‌ எனக்‌ கொள்வோம்‌, விசையின்‌ கணத்தாக்கம்‌ 1 எனின்‌, 

அ உந்தமாற்றம்‌ 

= 112 [2700--(-1600)] அலகுகள்‌ 

டல 112 % 4800 அலகுகள்‌ 
ஆனால்‌ 1௩] ஈ 
1 112x4800 


மின ஏப்ப னவை டைன் கள்‌ 
T ர்‌ 


7211124800 டைன்கள்‌ 


= பகல கனவன்‌ ஸ்லம்‌ ப்‌ கிராம்‌ எடை ' 
ஃ 10,820 கிராம்‌ எடை 


_ 10,82 கிலோ கிராம்‌ எடை 


மாதிரிக்கணக்கு 2 
ஒரு வரு 12 மணி நேரத்தில்‌ 8 அங்குல மழை விஷ்கிற்து, 
அத்துளிகள்‌ 1 மைல்‌ ௨! பரத்திலிருந்து கட்டின்‌ றி விழுகின்றன 
- வெனக்கொண்டு, மழை காரணமாக ஒவ்வொரு சதுர மைலுக்கும்‌ 
தரை மீது நிகழும்‌ அழுத்தத்தைக்‌ காண்க. 
| [ஒரு கன அடி நீரின்‌ நிரை 1000 அவுன்சு] 
- ஒரு சதுர அடியில்‌ விழும்‌ மழையின்‌ மொத்தம்‌ ௪1% நீக. அடி 
1 கன அடி 
அதன்‌ நிறை 250 அவுன்சு | 
எனின்‌, ௪. அடிக்கு ஒவ்வொரு வினாடிக்கும்‌ ற்‌ மழையின்‌ நிறை 
280. ப்ட்‌ ட] 
ட. “ர [260860 14496 | 
நலத்தைத்‌ தொடும்போது, ஓவ்வொரு மழைத்‌. க பக்றல்‌ 
வேகம்‌ வினாடிக்கு 4/2 ₹730440909 -164/ 990 அடி ர 
ண ஜவக வினாடிக்கும்‌ அழிக்கப்பட்ட உத்தம்‌ 


ம = 184290 அல்லது 5 380/864 ட்ட அலைகள்‌. ்‌ 


தாக்களவை கணத்தாக்குவிசை : 121515] 
ஆனால்‌, ஒவ்வொரு வினாடிக்கும்‌ அழிக்கப்பட்ட உந்த, அலகுத்‌ 
தொகை கணத்தாக்கு விசையிலுள்ள பவுண்டலுக்குச்‌ சமம்‌ 
எனின்‌, ஒவ்வொரு ச. அடிக்குமுள்ள தரை அழுத்தம்‌ 
5 980 


த்‌ ஒவ்வொரு சதுர மைலுக்கு முள்ள அழுத்தம்‌ 


5 3380 ்‌ 
= 9%4540%640 x 825 562 பவுண்டு எடை 


எ 41 டன்கள்‌ எடை (தோராயமாக) 


மாதிரிக்க்ணக்கு 3 : 

... தீக்கு 7 என்னும்‌ ஒரு வழவழப்பான சரிவில்‌ 12 மெட்ரிக்‌ டன்‌ 
கள்‌ நிறையுள்ள ஒரு துப்பாக்கி கிழே முட்டுகள்‌ உதவியால்‌ ஓய்வில்‌ ' 
இருக்கிறது. அது 50 கிலோகிராம்‌ நிறையுள்ள ஒரு குண்டை 
வினாடிக்கு 245 மீடர்‌ என்னும்‌ வேகத்தோடு கிடையாக வெடி. சுட்டு 

சரிவில்‌. பின்னடி த்துச்‌ செல்கிறது, அது சரிவில்‌ எவ்வளவு தூரம்‌. 
பின்னடிக்கும்‌ ? 


துப்பாக்கியின்‌ பின்னடிப்பு வேகம்‌ வினாடிக்கு V மீடர்‌ எனக்‌ 
கொள்வோம்‌. 
குண்டின்‌ உந்தம்‌ ஜுர்வால்கிமன்‌ கிடைமட்ட த்திசையில்‌ உள்ள 
உந்தத்தைச்‌ சரிகட்டும்‌ எனப்பார்த்தோம்‌, 
சாய்தளக்கோணம்‌ ௭ எனின்‌, துப்பாக்கியின்‌: கிடைத்திசைவேகம்‌ 
V 8 a ஆகும்‌, 
இல்‌ உந்தக்காப்புக்‌ கோட்பாட்டின்‌ படி. 
50245 =12X1000XV cosa 
=12 XI000XV x at 
க . Ve 30 மீடர்‌ 98 செ.மீ, 
அது பின்னடித்துச்‌ சரிவில்‌ செல்லும்‌ தூரம்‌ ஏ செ.மீ, ஆகுக, 
சரிவில்‌ புவியீர்ப்பின்‌ முடுக்கம்‌ ௫ ஐ ஐ ஐ: 
| ன “3: 
—980 X75 
02 = 983 தி XK 980 x 


Be ny 
ப்‌ ழி =17,5 செ.மீ 


02 ஆ 


256 லம்‌ | “இயக்க.விசையியல்‌ 
மாதிரிக்கணக்கு' 4 

ஒரு துப்பாக்கியானது வழவழப்பான ஒரு கிடைதள த்தின்‌ 
மீது  இயங்கத்தக்க - ஒரு துப்பாக்கி வண்டியின்‌ மேல்‌ . ஏற்றி 
வைக்கப்பட்டுள்ளது. -அத்துப்பாக்கியின்‌ குழல்‌ கிடைதள த்திற்கு 
a ஏ.ற்றக்கோணத்தில்‌ இருக்கிறது, வெடிக்கப்பட்ட ஒரு குண்டு 
அத்துப்பாக்கியிலிருந்து கிடைதளத்திற்கு 0 கோணச்சாய்வில்‌ 
நீங்குகிறது. அத்‌ துப்பாக்கி, வண்டி ஆகியவற்றின்‌ நிறை ௮க்‌ 
“ குண்டின்‌ நிறையின்‌ ॥ மடங்காயின்‌, 1a = ( 1% ) tan a 


எனக்‌ காட்டுக. 


பூ 5 துப்பாக்கியைப்‌ பொறுத்துக்‌ குண்டின்‌ திசைவேகம்‌ ட என்க. 

துப்பாக்கி, வண்டி ஆகியவற்றின்‌ கிடைமட்ட பின்னுதைப்பு 
வேகம்‌ ஏ ஆகுக. 

ஆகவே, குண்டின்‌ கிடைவேகம்‌ = 1008 6-9 

அதன்‌ நிலைக்குத்து வேகம்‌ = usin a 

இனி, துப்பாக்கி வெடிக்கும்‌ போது அதனுள்‌ இருக்கும்‌ தூள்‌ 
மிக உயர்ந்த அழுத்தத்தில்‌ வாயுவாக மாறி குண்டை வெளியே 
்‌ எறிகிறது. குண்டின்‌ மீது முற்பக்கமாக உஞ்ற்றப்பட்ட விசை அத்‌ 
துப்பாக்கியின்‌ மீது பின்‌ பக்கமாக உளுற்றப்பட்ட விசைக்குச்சமம்‌, 

வ்‌ விசையின்‌ தாக்குகளின்‌ கிடைக்கூறுகள்‌ . சமனாகவும்‌ 
எதிராகவும்‌ இருக்கும்‌. 


உ ந்‌ ny = (u cosd—)) 


வ ன்‌ சரன்‌ ucosda 
oh ஸரி ஒரம்‌ எடக்கு ad 


- தாக்களவை கணத்தாக்கு விசை 287 


ஆகவே; குண்டின்‌: கிடைவேகம்‌ 


1 cos 6 


ட்‌ நூறு கூழு 006 ௮௮ 
1 008 கழு a1 


த nucosd 
n+1 


குண்டின்‌ நிலைக்குத்து வேகம்‌ 


& tan d= — 
குண்டின்‌ கிடை வேகம்‌ 
, ட. ட 100050 
று உபர்‌ தனனை என றை 
_ (n+) usina n+l I 
ர்‌ கக tan a 
nucosa 


1 
- ( 14 றன்‌. tana 
மாதிரிக்கணக்கு 95. 


- ரூ நிறையுள்ள துப்பாக்கி ரவை யொன்று நிறையுள்ள நிலை. 
“ ஜான தட்டிற்குள்‌ உட்புகும்‌ தடிப்பு ர ஆகும்‌. ரவை உட்புகுவதற் 
குள்ள தடை சீராக இருக்கிறதெனக்‌ கொண்டு, . M ஆனது 
இயங்குதற்குக்‌ கட்டின்றி இருக்கும்‌ போது உட்புகப்பட்ட 
தடிப்பு _ எனக்‌ கரட்டுக, 


M+m 
துப்பாக்கி ரவையின்‌ தொடக்கத்‌ திசைவேகம்‌ ப என்க. 


ரவை உட்புகுவதற்குள்ள தட்டின்‌ தடையை 14 எனக்‌. 
குறிப்போம்‌, 


இத்தடையை எதிர்த்து ரவை 1 தூரம்‌ உட்செல்கிறது. 
ஆகவே, ஆற்றல்‌ கோட்பாட்டின்படி, 0 ரப = _ Fr, 
(அ-து) ப? = சீரி (1) 


தீட்டு நிலையாக இல்லாமல்‌ இயங்கும்‌ போது, ரவை தட்டிற்குள்‌ 
பூர்த்தியாக உட்புகுந்தவுடன்‌ , ரவை, தட்டு ஆகியவற்றின்‌ பொது 


... வான திசைவேகம்‌ ) ஆகுக. 


உந்தக்காப்பு கோட்பாட்ன்‌ படி, (Mm) v= mu (2) 

ர தந்து உட்புகுந்ததூரம்‌ 5 என்றும்‌, தட்டு  சென்றதூரம்‌ * என்றும்‌: 
எடுத்துக்‌ கொண்டால்‌, ஆற்றல்‌ படக்க ச்ட்‌ 
ie 4m} mu =~ F(x+s) (8) 


559 இயக்க விசையியல்‌. 
ஆற்றல்‌ கோட்பாட்டின்படி, தட்டைப்பொறுத்து நாம்‌ 
பெறுவது ன க 
ப My—o = Fx (4) 
(8), (4) சமன்பாடுகளிலிருந்து, (4M) த M4 =~ FS 


(௮-த)(௱4-M) அ 1 my? =— Fs 


2—m (M+m) 
(அ-து)ம ட்‌ ட்டா எது — ZF 5s 


(௮அ-து) - TE | ட Fs 


Mt 
(அஃது) "M+m மீ 


மாதிரிக்கணக்கு 6 I 

பதிகால்‌ தூண்களை அடித்திறக்கும்‌ 8டன்கள்‌ நிறையுள்ள 
இயந்திரம்‌ (ஓரle drier) ஒன்று 1 டன்‌ நிறையுள்ள பதிகால்‌ மீது 16 
அடி உயரத்திலிருந்து விழுகிறது. பதிகால்‌ தரையினுள்‌ .6 அங்குல 
ஆழம்‌ செலுத்தப்படுமாயின்‌, தரையின்‌ தடை சீரானதெனக்கருதி 
அதன்‌ சராசரி மதிப்பைக்‌ கணக்கிடுக, 

: இயந்திரம்‌ பதிகாலைத்‌ தொடும்‌ போது, அதன்‌ திசைவேகம்‌ 


= VIgh = V2x82x16 
ன்ட்‌ டர 82 அடி [வி . 
மோதலுக்கு முன்‌ உந்தம்‌ 8% 2240 X82 பவு.அடி, [வி 

மோதலுக்கு.பின்‌ இயந்திரமும்‌, பதிகாலும்‌ சேர்‌ ந்து நகருவதால்‌ 
இயங்கும்‌ நிறையின்‌ அளவு 4 டன்கள்‌ ஆகும்‌, 

அவற்றின்‌ பொதுவான திசைவேகம்‌ V எனக்‌ கொள்வோம்‌... 
மோதலுக்குப்பின்‌ மொத்த உந்தம்‌ =4%2240XV பவு- -அடி/வி 
உந்தக்காப்புக்‌ கோட்பாட்டின்படி, 

80682409492. -4%2240%77 

“ஆ க அனல்‌ V =24 அடி/வி. 

பதிகாலும்‌ இயந்திரமும்‌ சேர்ந்து 6 அங்‌ செல்வதால்‌, இந்த 
திசைவேகம்‌ 6 அங்குலத்‌ தொலைவில்‌ பூச்சியமாகிறது. எனவே. .. 
இயக்கத்திற்கு அட அனல்‌ றல்‌ பகர 

இ நானாட த்தம்‌ நந ப 


தாக்களவை கண த்தாக்கு விசை 289 


ஸ்‌ ரீ 576 அடி/ (வினாடி)? 
% இந்த எதிர்‌.முடுக்கத்தைக்‌ கொடுக்கும்‌ விசை 
அ 7] 4X 2240)6976 பவுண்டல்கள்‌ 


4x 2240X876 
82 


பவுண்டு எடை 


470X576 பவுண்டு எடை 
= 72 டன்‌ எடை 
தரையினால்‌ கொடுக்கப்படும்‌ தடை. எனின்‌, 
R= எதிர்‌ முடுக்கம்‌ கொடுக்கும்‌ விசை இயக்கத்தில்‌ பங்கு 
கொள்ளும்‌ மொத்த எடை, 
72 டன்‌ எடை 4 டன்‌ எடை 


க 76டன-எடை 


மாதிரிக்‌ கணக்கு 7 
M கிலோ கிராம்‌ நிறையுள்ள ஒரு சம்மட்டி / மீட்டர்‌ ர்‌ உயரத்தி 
லிருந்து 17 கிலோகிராம்‌ நிறையுள்ள ஒரு பதிகால்‌ தூணின்‌ (pile) 
உச்சிக்கு மேல்‌ விழுந்து அதனை நிலத்திற்குள்ளே ௭ மீட்டர்‌ தூரஞ்‌ 
செலுத்துகின்றது. நிலத்தடையை (1₹081518006) மாறிலியாகவும்‌, 
பதிகால்‌ தூண்‌ மீள்சக்தியிலி யாகவும்‌ கொண்டு, நிலத்தடையைக்‌ 
காண்க, 

மேலும்‌, பதிகால்‌ தூண்‌ இயக்கத்திலிருந்த தோத்தையும்‌, 
மோதுகையிலுள்ள இயக்க ஆற்றல்‌ இழப்பையும்‌ காண்க, 

ப என்பது அப்‌ பதிகால்‌ தூணை அடிக்கும்போதுள்ள சம்மட்டி 
வேகமாகுக, 

ஆயின்‌, u2=2gh [2 9-8] (1) 

* என்பது மோதுகைக்குப்‌ பின்‌ சம்மட்டி, பகிகால்‌ தூண்‌ 
ஆகியவற்றின்‌ வேகமாகுக. 
.... ஆகவே உந்தக்‌ காப்பு கோட்பாட்டின்‌ படி, ' 

(4410) 2 Mu | (2) 

நிலத்தடை % நியூட்டன்கள்‌. எனின்‌, பதிகால்‌ : தூண்‌ 
'செலுத்துவதைத்‌ தடுக்கும்‌ விசை = P-(M--m) 2 


ஆற்றல்‌ காப்புத்‌ தத்துவத்தின்டி, : 
(க) v2 = [P-(M+m)g] a 


260 ப ப...இயக்க விசையியல்‌ 
ப a 
ல்‌ P= (M+m)g+ (4) 
" N 2 ம ்‌ M’u’ ர 
- ல்‌ g+(M 17] [(2) லிருந்து] 


3 


Mz ட்‌ 
= ௫4௬) த Mm) 22 


3 2 
- (M+m) g+ ப} அ... [(1)லிருத்து] 


M’ gh 
(Mm at ன்‌ a 
. த 
அப்‌ பதிகால்‌ தூணுக்கு மேல்‌ Hi ட்‌ கிலோ கிராமிலும்‌ 


சிறுது கூடுதலான எடை. யொன்று வைக்கப்பட்டால்‌, அது 
மெல்லெனத்‌ தடையை மேற்கொண்டு அத்‌ தூணைக்‌ கீழ்முகமாகச்‌ 
செலுத்தும்‌. த 
| நிலத்தடையினால்‌ ஏற்படும்‌ எதிர்முடுக்கம்‌ ர்‌. வினாடி எனக்‌ 
கொள்வோம்‌. மோதுகைக்குப்‌. பின்‌ உள்ள ர என்னும்‌: திசை 
வேகமான £ர* தூரம்‌ உட்புகுந்த வுடன்‌ பூச்சிய மாதலால்‌, .. 
03 y2—2 fa. 

வக்‌. 

ரீ இத்‌ 


அத்தூண்‌ இயக்கத்தில்‌ இருந்த தேரம்‌ ! எனின்‌, 
oOo = ண்‌ 


க்ப்‌ ப்பு 
- MY, 2gh [( 1)ன்றிலிருந்து] ' 


(கேம்‌ ௯௪ FE 
ப] 


த்ரக்களவை கணத்தாக்குவிசை 261 


மோதுகையிலுள்ள இயக்க ஆற்றல்‌ இழப்பு 
= 1 Mu?’ — 1 (M+m) ர 


Mu? . 
== {Mu ப்‌ i (Mm). (Mr 
ii 
= M$ மூ்ஷ 
Mm Mm 


ஆம்‌ ல்‌ 2 


= {2 ந ௪ நற 24 ஐரல்கள்‌. 


' மாதிரிக்‌ கணக்கு 8 


M,m என்னும்‌ இரு நிறைகள்‌ ஒரு நிலையான கப்பியின்‌ மீது 
செல்லும்‌ மீள்‌ சக்தியில்லாத இழை யொன்றால்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளன. இவற்றுள்‌ M ஆனது ராஜ விடப்‌ பெரியது. ) ஆனது 
தரையின்‌ மீது ஓய்வில்‌ இருக்க, ஈ கட்டின்றி தொங்குகிறது: 
இப்பொழுது 71 ஆனது நிலைக்குத்தாக நேராக மேலே ர்‌ தூரம்‌ 
உயர்த்தப்பட்டு விழும்படி விடப்படுகிறது, இழை மறுபடியும்‌ 
பிகுவாகும்போது M-ன்‌ தொடக்கத்‌ திசை வேகத்தைக்‌ காண்க. 


்‌ ர்‌ 2m ்‌ “இர்‌ த்‌ 
மேலும்‌, 14 ஆனது நர A/ 2 நேரம்‌ கழிந்து தனது முந்திய 
நிலைக்கு மீண்டும்‌ வரும்‌ எனக்‌ காட்டுக. 


' இழை பிகுவடையும்போது 71-ன்‌ திசை வேகம்‌ 1 எனின்‌, 
u= YSgh. Me ம்‌... 

இழை பிகுவடையும்போது ஒரு ந திடீர்‌ அதிர்ச்சி ஏற்படுகிறது. ... 
இது இரு நிறைகளுக்கும்‌ அனுப்பப்படுகிறது. இவ்வதிர்ச்சியானது - 
குறுகிய கால அளவிற்குச்‌ செயல்படும்‌ மிகப்பெரிய விசையாகையால்‌ . 
இது ஒரு: கணத்தாக்கு விசையாகும்‌. எனவே, இதன்‌ வினைவு 
ஏற்படும்‌ உந்த மாற்றத்தால்‌ அளவிடப்படுகிறது, இழை 
பிகுவானவுடன்‌ இரு நிறைகளும்‌ ஒரே பொதுவான திசைவேகம்‌ 
9 யுடன்‌. இயங்குவதாகக்‌ கொள்வோம்‌. 

M-ல்‌ ஏற்படும்‌ உந்த மாற்றம்‌ ௪ Mழ 
771-ல்‌ ஏற்படும்‌ உந்த மாற்றம்‌ - ந (உறு 
"ன்‌ My = m (u—V) 
. த்‌ mu ன்‌ ்‌ க்‌ ம்‌ 2 
க்‌ a ன (1) . 


269 I இயக்க விசையியல்‌ 


இழை பிகுவானவுடன்‌, ' கணத்தாக்கு "விசையின்‌ விளைவு 
முடிந்து முடிவுள்ள (finite forces) விசைகள்‌ செயல்படத்‌ தொடங்கு 
கின்றன. 


M ஆனது நிலைக்குத்தாக மேன்‌ முகமாக திசைவேகம்‌ 1 யுடன்‌ 
இயங்க அதன்‌ மீதுள்ள முடுக்கம்‌ 


21 ச என்பது. கீழ்முகமாகச்‌ 
M+m 
செயல்படுகிறது: க 

ஆகவே, பெரிய நிறை M ஆனது / கால அளவு மேன்முகமாக 
இயங்கினால்‌, நாம்‌ பெறுவது 


0 ஆறு M—m 

B= Mim 5 ்‌ 

ன்‌ (ப பயை (14-70) mu ல்‌ ்‌ 
கண்டார கண்ட எட தத Mm OA 
ப துத்‌... அதத தடவ 2h விருந்‌ 


பிறகு, M  கீழிறங்கத்‌ தொடங்கி முந்திய . தியை அடைய 
மேலும்‌ 1 காலம்‌ செல்லும்‌, 


ப ஆகவே, தொடக்கத்திலிருந்து M தன்‌ முந்திய நிராயை 
மீண்டும்‌ அடைய எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ 


2m 2h 


= ft: = f=: கதக்‌ 
M—m ௪ 


மாதிரிக்கக்ணகு 9 


50 கிராம்‌,. 48கிராம்‌ அளவுள்ள நிறைகள்‌ வழவ்ழப்பான்‌ ஒரு 
கப்பியின்‌ மீது செல்லும்‌ மெல்லிய கயிற்றினால்‌ இணைக்கப்பட்டு 
ஓய்விலிருந்து புறப்படும்‌ படி செய்யப்படுகின்றன. ஒரு. வினாடி 
முடிவில்‌ சிறிய நிறை ஓய்விலிருக்கும்‌ 8 கிராம்‌ நிறை ஒன்றைத்‌ 
தன்னுடன்‌ எடுத்துச்‌ செல்கிறது. இதை அடுத்த வினாடி இறுதி 
யில்‌ அந்த 2 கிராம்‌ நிறை தானே கீழே வீழ்ந்து விடுகிறது. இயக்க 


ஆரம்பத்திலிருந்து .3 வினாடிகள்‌ ல்‌ அந்த நிறைகளின்‌ 
நிலைகளைக்‌ காண்க. 


முதல்‌ வினாடியில்‌ அத்தொகுதியின்‌ முடுக்கம்‌ 


5048 
50-48 5 


_ 20 செ.மீ[(வினாடி) ? 


தாக்களவ்வ. கணத்தாக்குவிசை | 268 


-. முதல்‌ வினாடியின்‌ இறுதியில்‌ தொகுதியின்‌ கிசைவேகம்‌ 
௦ +ff =0120xX1 = 20 செ.மீ/வினாடி 
முதல்‌ வினாடியில்‌ 80 கிராம்‌ நிறை இறங்கிய தூரம்‌ 
ழ்ரீர3 ட்‌. 20x12 10 செ.மீ (1) 
மற்ற நிறை இதே தூரம்‌ மேல்‌ உயருகிறது: 
2 கிராம்‌ நிறையை எடுத்துக்‌ கொள்ளும்‌ முன்‌ தொகுதியின்‌ 
உந்தம்‌ -- 98X20 அலகுகள்‌ 
2 கிராம்‌ நிறையை எடுக்கும்போது அதிர்ச்சியின்‌ காரணமாக 
உந்தத்தில்‌ மாறுதல்‌ ஏற்படுகிறது. 
2 கிராம்‌ நிறையை எடுத்தபிறகு பொதுவான திசைவேகம்‌ ஏ 
ஆகுக, 
உந்தக்காப்புக்‌ கோட்பாட்டின்படி, 100Xஏ= 98% 20 


கல p= க்‌ செ.மீ/ வினாடி. 


இப்போது இரு நிறைகளும்‌ சமமாதலால்‌ (ஒவ்வொன்றும்‌ 50 
கிராம்‌), தொகுதியின்‌ மூடுக்கய்‌ பூச்சியமாகும்‌. ஆகவே, இந்த 
இரண்டாவது கால இடைவெளியாகிய 1 வினாடியில்‌ தொகுதி 
யானது 28 செ.மீ திசைவேகத்துடன்‌ செல்கிறது. இரு நிறைகளும்‌ 
தத்தம்‌ முந்திய திசைகளில்‌ மேலும்‌ ££ செ.மீ தூரம்‌ செல்லு 
கின்றன. 


ஆகவே இரண்டாவது வினாடி இறுதியில்‌ 50 கிராம்‌ நிறை 
யானது (104 28). 29$ செ.மீ தூரம்‌ கீழிறங்கி உள்ளது. இதே 
தூரம்‌ மற்றைய நிறைமேல்‌, நோக்கி ஏறி உள்ளது. 

இந்நிலையில்‌ 2 கிராம்‌ நிறை தானாகவே கீழே விழுவதால்‌, 
அதிர்ச்சி ஏதும்‌ இல்லை. ஆகையால்‌, உந்தமாற்றம்‌ ஏதும்‌ இல்லை, 

‘ அத்‌ 50-48 
இப்பொழுது தொகுதியின்‌ முடுக்கம்‌ = 25-19 8 
= 20 செ.மீ[(வினாடி) 3 

திசைவேகம்‌ ௫ 328 செ.மீ/ வினாடி. 

ஆகவே, இயக்கத்தின்‌ மூன்றாவது விடியினால்‌ 80 கிராம்‌ நிறை 
யானது மேலும்‌ ம்‌ 4$ ரீ? தூரம்‌ கீழிறங்குகிறது. (அதாவது) 
28,14 20. (1) 2 செ.மீ தூரம்‌ கீழிறங்குறது. 


.148 
(அஃது) தஸ்‌ 29$ செ.மீ தூரம்‌ கீழிறங்குகிறது. 


264... இயக்க விசையியல்‌ 


ஆகவே, தொடக்கத்திலிருந்து மூன்று வினாடிகள்‌ இறுதியில்‌ 
90 கிராம்‌ நிறை தனது ஆரம்ப நிலையிலிருந்து (2984-298) செ.மீ 
தூரம்‌ (அல்லது) 591 செ.மீ கீழிறங்கி உள்ளது. மற்றைய நிறை இதே 
தூரம்‌ தனது ஆரம்பநிலையிலிருந்து இதே தாரம்‌ மேலேறி புள்ளது. 


பயிற்சி 5.1 


1. (8): 9 கிராம்‌ நிறையுள்ள ஒரு பளிங்குக்கல்‌ 10 மீடர்‌ உயரத்‌ 
திலிருந்து தரையின்‌ மீது விழுந்து 10 செ.மீ உயரத்திற்கு எழும்பு 
கிறது, அக்‌ கல்‌ தரையைத்‌ தொடும்‌ நேரம்‌ 3 வினாடி பெனின்‌, 
அக்கல்லுக்கும்‌ தரைக்குமுள்ள சராசரி விசையைக்‌ காண்க, 
[990 கிராம்‌ க 


1. (6) ஒரு அவுன்சு நிறையுள்ள ஒரு பளிங்குக்‌ கல்‌ 25 அடி 
உயரத்திலிருந்து. விழுந்து 16 அடி உயரத்திற்கு எழும்புகிறது. அக்‌ 
கல்‌ தரையைத்‌ தொடும்‌ நேரம்‌ ர வினாடி ஆயின்‌, கணத்தாக்கை 
யும்‌, அக்‌ கல்லுக்கும்‌ தரைக்கும்‌ பின்ட்யெயுன்ன சராசரி விசை 
யையுங்‌ காண்க, 

[4 தாக்கு அலகு; 47 பவுண்டல்கள்‌] 


2. வினாடிக்கு 72 அடி திசைவேகத்துடன்‌ கிடையாக இயங்கும்‌ 
4 அவுன்சு நிறையுள்ள கிரிக்கெட்‌ பந்து நேராக வினாடிக்கு 56 அடி 
திசைவேகத்துடன்‌ திருப்பி . அடிக்கப்படுகிறது. பந்தடிக்கும்‌ 
கோல்‌ பந்தைத்‌ தொடும்‌ நேரம்‌ $4 வினாடி யெனின்‌, பந்தடிக்கும்‌ 
கோல்‌ உளுற்றும்‌ சராசரி விசையைக்‌ காண்க, 

ர்‌ ப [20 பவுண்டு எடை] 


9. 4 அந்தர்‌ நிறையுடைய ஒரு சம்மட்டி, 4 அடி விழுந்து இரும்பு 


திறையொன்றை அடித்தபின்‌ ஓய்வடை.கின்றது. அடி .நிகழ்ந்த 
நேரம்‌ 14 வினாடி. அச்சம்மட்டியால்‌ இரும்பின்‌ மீது உஞற்றப்பட்ட 
விசை மாறாதெனக்‌ கொண்டு அதனைக்‌ காண்க, 

: [104 அந்தர்‌ எடை] 


4, குறுக்கு வெட்டு 8 ச *அங்குலமுள்ன கூர்நுனிக்குழாய்‌ ஒன்றின்‌ 


மூலம்‌ வினாடிக்கு 40 அடி என்னும்‌ திசைவேகத்தோடு பீரிட்டு 
அடிக்கும்‌ நீர்‌ செங்குத்தாக. ஒரு. சமதள சுவரின்‌ மேல்‌ மோதித்‌ 
தன்னுடைய திசைவேகத்தை இழக்கிறது, அச்‌ சுவரின்‌ மீதுள்ள 
அமுக்கத்தைப்‌ பவுண்டு எடையில்‌ கணக்கிடுக, 


[68 i பவுண்டு எடை] 


2... மழை 400 அடி உயரத்திலிருந்து. விழுவதனால்‌ உண்டாகும்‌ 


வேகத்துடன்‌ A அடைகிறது எனக்‌ பிண்ட 24. மணி 


விர 


தரக்களவை கணத்தாக்கு விசை ்‌ ததத... 


நேரத்தில்‌ 8 அங்குல மழை வீழ்ச்சியால்‌ உண்ட சூம்‌ அழுத்தத்தை 
ஏக்கருக்கு எத்தனை பவுண்டு எடை எனக்காண்க, 
[89,4 பவுண்டு எடை] 


6. குறுக்கு வெட்டு 0.1 ௪. அங்குலமுள்ள கூர்நுனிக்குழாய்‌ 
ஒன்றின்‌ மூலம்‌ வினாடிக்கு 80 அடி என்னும்‌ திசைவேகத்துடன்‌ நீர்‌ 
நிலைக்குத்தாகப்‌ பீரிட்டு அடிக்கிறது, 1 பவுண்டு எடையுள்ள பந்து 
ஒன்று அதன்‌ அடிப்பக்கத்தில்‌ தண்ணீர்‌ மோதுகையால்‌ சமநிலை 
யில்‌ காற்றில்‌ மிதக்கிறது. குழாயின்‌ நுனிக்கு மேல்‌ பந்தின்‌ உயரம்‌ 
ஏறத்தாழ 4,6 அடி எனக்‌ காட்டுக, 
7, 4 செமீ விட்டமுடைய ஒரு வட்டமான குழாய்நுனியின்‌ மூலம்‌ 
தண்ணீர்‌ வினாடிக்கு 88 செ.மீ திசைவேகத்துடன்‌ ஒரு சுவரின்‌ 
மேல்‌ செங்குத்தாக விழுந்து அதன்‌ மோதுகையால்‌ திசைவேகத்தை 
இழக்கிறது. சுவரின்‌ மீதுள்ள அழுத்தத்தைக்‌ காண்க, 

[15400 டைன்கள்‌] 


8. 80 நிமிடங்களில்‌ 8,5 செ.மீ, மழை பெய்கிறது. மழைத்துளி 
கள்‌ வினாடிக்கு 81 மீடர்‌ என்னும்‌ திசைவேகத்துடன்‌ தரையை - 
மோதினால்‌, மழை வீழ்ச்சியால்‌ தரையின்‌ மீது உண்டாகும்‌ 
அழுத்தத்தை ஒரு சதுர கிலோமீடருக்கு எத்தனை மெட்ரிக்‌ டன்கள்‌ 
எனக்‌ காண்க. 


[62,5] . 


9, ஒரு இயந்திர. பீரங்கி 12 அவுன்சு நிறையுள்ள 250 குண்டுகளை 
வினாடிக்கு 1800 அடி திசைவேகத்துடன்‌ வெடிக்கிறது, அப்‌ 
பீரங்கியை எனதவ மீல்‌ நிறுத்தத்‌ தேவையான விசையைக்‌ 


காண்க, 
[5000 பவுண்டல்கள்‌] 


10, அரை டன்‌ எடையுள்ள அர்த்த நிலைக்குத்தான முனை 
ஓன்று 5 அடி உயரத்திலிருந்து விழும்‌ 8 டன்கள்‌ நிறையுள்ள ஒரு 
சுத்தியால்‌ 80 முறை அடிக்கப்பட்டுத்‌ தரையினுள்‌ 2 அடி இறக்கப்‌ 
படுகிறது. தரையின்‌ தடை சீரானதெனக்‌ கொண்டு . அதனைக்‌ 
கணக்கிடுக, 
| | [122 டன்கள்‌ எடை] 
11. ர நிறையுள்ள ஒரு குண்டு M நிறையுள்ள ஒரு துப்பாக்கி 
யிலிருந்து துப்பாகிக்கு ப. என்னுஞ்சார்வேகத்தோடுசுடப் படுகிறது. 
அந்தக்‌ குண்டு, துப்பாக்கி ஆகியவற்றின்‌ உண்மையான வேகப்‌  - 
கனைக்‌ காண்க, மேலும்‌ உற்பத்தியாகிய மொத்த இயக்க ஆற்றல்‌ 


M : 
ப Mm உ எனக்‌ காண்பி, அன்றியும்‌ அவற்றினுடைய இயக்க... 


£66 இயக்க விசையியல்‌ 


ஆற்றல்கள்‌ அவற்றினு டைய நிறைகளுக்கு நேர்மாறான விகிதச 
மென்றுங்‌ காட்டுக. 


Mu mu . 
Mm. ? | 
12. 8 கிராம்‌ நிறையுடைய ஒரு பொருள்‌ வினாடிக்கு 6 செ.மீ 
வேகத்தோடு இயங்கி அதே திசையில்‌ வினாடிக்கு 2 செ.மீ வேகத்‌ 
தோடு இயங்குகின்ற 24 கிராம்‌ நிறையுடைய ஒரு பொருளை மோது 
கின்றது. மோதுகைக்குப்‌ பின்‌ அவை ஒரு பொருளாக ஒன்‌ றினால்‌, 
அக்கூட்டுப்‌ பொருளின்‌ வேகத்தைக்‌ காண்க. அவை எதிர்த்‌ 
கிசைகளில்‌ இயங்கின வெனின்‌, மோதுகையின்‌ பின்‌ அக்‌ கூட்டுப்‌ 
பொருளின்‌ வேகத்தைக்‌ காண்க. I 

[8 செ.மீ; ஒய்விலிருக்கும்‌] 


18. 5000 கிராம்‌ நிறையுள்ள ஒரு பீரங்கிக்குண்டு வினாடிக்கு 500 
மீடர்‌ வேகத்தோடு வெடிக்கப்படுகிறது. அதன்‌ இயக்க ஆற்றலை 
எர்க்குகளில்‌ காண்க. அப்பீரங்கிக்கு 100 கிலோகிராம்‌ நிறையும்‌, 
இயங்குவதற்குக்‌ கட்டின்மையும்‌ (1786 1௦ 160011) உண்டெனின்‌, 
அதன்‌ பின்னடிப்பு ஆற்றலைக்‌ காண்க, ்‌ 

[628 % 1010 எர்க்குகள்‌; 8125% 10 எர்க்குகள்‌ ] 


14, 1 டன்‌ நிறையொன்று வினாடிக்கு 800 அடி வேகத்தோடு 
இயங்கி ஒரு நிலையான இலக்குப்‌ பொருளை (180261) அடித்து எ 
வினாடியில்‌ ஒய்வுக்குக்‌ கொண்டு வரப்படுகின்றது; அவ்விலக்குப்‌ 
பொருளின்‌ மீது' அந்த அடியால்‌ ஏற்ப்பட்ட கணத்தாக்க விசை 
யைக்‌ காண்க. அன்றியும்‌, அப்பொருளை ஓய்விற்குக்‌ கொண்டு 
வர எடுத்த நேர முழுவதிலும்‌ தடை ஒரு 'சீரானதெனக்‌ கொண்டு 
அப்பொருள்‌ உட்புகுந்த தூர த்தையுங்‌ காண்க. | 

க [4 அடி] 


15. 4 அந்தர்‌ நிறையொன்று 10 அடி உயரத்திலிருந்து 12 அந்தர்‌ 
நிறையுள்ள மீள்‌ சக்தியில்லாத முகாயாணி யொன்‌ நின்‌ மீது விழு 
கின்றது. அம்முளையாணி உட்புகுதற்குத்‌ தரையின்‌ சராசரித்தடை. 
11 டன்‌. நிறை. எனக்கொண்டு, ஓவ்வோரடிக்கும்‌ அம்முளையாணி 
செல்லுந்தூரத்தையும்‌, இத்தாரம்‌ செல்ல எடுக்கும்‌ நேரத்தையுங்‌ 
காண்க, ௬ ந 
[ £ அடி$ 4 4 10 வினாடி] 


16. 50 கிராம்‌ நிறையுள்ள ஒரு துப்பாக்கி ரவை கிடையாக 
வினாடிக்கு 81 மீடர்‌ வேகத்துடன்‌ வழவழப்பான . கிடைமேசையின்‌ 
- மீதுள்ள 4 கிலோகிராம்‌ நிறை: கொண்ட ஒரு மரக்கட்டைக்குள்‌ 


தாக்களவை கணத்தாக்கு விசை 267 


ஊடுருவுமாறு சுடப்படுகிறது. அந்த ரவை மரக்கட்டைக்குள்‌ 
புதைந்த பிறகு, மரக்கட்டையின்‌ வேகம்‌ என்ன ? 9 
[1 மீ/வி] 
17. 20 மெட்ரிக்‌ டன்கள்‌ நிறையுடைய ஒரு பீரங்கியானது 40 
கிலோ கிராம்‌ நிறையுடைய துப்பாக்கிக்‌ குண்டை வினாடிக்கு 880 
மீடர்‌ வேகத்தில்‌ வெடிக்கிறது. அதன்‌ பின்னடிப்பு 2 மெட்ரிக்‌ 
டன்களின்‌ எடைக்குச்‌ சமனான விசையினால்‌ தடைபட்டால்‌, அப்‌ 
பீரங்கி எத்தனை தூரம்‌ பின்னடிக்கும்‌ 2 
கு [25 செ.மீ] 
18. 700 பவுண்டு நிறையுடைய ஒரு குண்டு 40 டன்‌ நிறை 
யுடைய ஒரு துப்பாக்கியிலிருந்து வினாடிக்கு 1600 அடி. வேகத்தோடு 
சுடப்படுகிறது. பின்னடிப்பு 15 டன்‌ எடைக்குச்‌ சமனான ஒரு மாரு 
விசையாலே தடைபட்டால்‌, அத்துப்பாக்கி எனை அடிக்குப்‌ 
பின்னடிக்கும்‌ ? 
[6.8 அடி சுமாராக] 


19, 900 ப] நிறையுடைய ஒரு குண்டு 81 டன்‌ நிறை 
யுடைய பீரங்கியிலிருந்து வினாடிக்கு 1260 அடி வேகத்தோடு 
வெடிக்கப்படுகிறது. அப்பீரங்கி 4,5 அடி பின்னடித்த பின்‌ 
அதனை நிறுத்த தேவையான நிலையான தடைவிசையைக்‌ காண்க. 

[10 348 டன்‌ எடை] 


20, ஒரு டன்‌ நிறையுள்ள ஒரு துப்பாக்கி 28 பவுண்டு நிறையுள்ள 
ஒரு குண்டை வெடித்த பிறகு வழவழப்பான சாய்தளத்திலே மேன்‌ 
முகமாகப்‌ பின்னடித்து : 4 அடி உயரம்‌ எழும்புகிறது. அக்குண்டு 
எறியப்பட்ட வேகத்தைக்‌ காண்க, ர 

[1280 அடி/வி] 


21. 14 நிறையுள்ள ஒரு துப்பாக்கி 717 நிறையுள்ள ஒரு குண்டை 
கிடையாகச்‌ சுடுகிறது. வெடியின்‌ ஆற்றல்‌ குண்டை நிலைக்குத்தாக 
ந உயரத்திற்குச்‌ செலுத்தக்கூடும்‌. எனின்‌, துப்பாக்கியின்‌ 
ட்‌ தள! ட்‌ 2m” gh 3 . 4 
பின்னடிப்பின்‌ வேகம்‌ MMT பல்லு காண்பி. 


22. ஒரு டன்‌ ண்கள்‌ ஒரு. துப்பாக்கியிலிருந்து 180 பவுண்டு 
நிறையுள்ள ஒரு குண்டு வினாடிக்கு 1260 அடி வேகத்தோடு சுடப்‌ 
படுகிறது. எந்த மாறா விசை அத்‌ துப்பாக்கியின்‌ மீது செயல்‌ 
பட்டால்‌ அதன்‌ பின்னடிப்பை 6 அடிக்குப்பின்‌ நிறுத்தக்கூடும்‌. 


்‌ அ இட்ட டப்‌ டன்‌ எடை 
57544 


ப்‌ 


268 இயக்க விசையியல்‌ 


28. ஒரு கிலோகிராம்‌ நிறையுள்ள ஒரு குண்டு 9கிலோகிராம்‌ நிறை 
யுள்ள ஒரு நிலையான கட்டையை 20 செ.மீ ஊடுருவுகிறது. அக்‌ 
கட்டை நகரக்கூடியதாயும்‌, அது குண்டின்‌ இயக்கத்திற்கு 
வினைவிக்கும்‌ தடை. சீரான தாகவும்‌ இருப்பின்‌, அதே வேகத்தோடு 
செலுத்தப்படும்‌ குண்டு கட்டையை எவ்வளவு தூரம்‌ ஊடுருவும்‌ 2 

[18 செ.மீ] 


24. ஒரு குண்டு வெடிக்து 7; 1 என்னும்‌ நிறைகளுடைய 


'இருதுண்டுகளாகப்‌ பிரிபடுகின்றது. அவை . முறையே யு; மட 


என்னும்‌ ஆரம்ப திசைவேகங்களுடன்‌ எதிர்த்திசைகளில்‌ இயங்கு 


த (ம. t+u,) 


கின்றன. இதனால்‌ இயக்க ஆற்றலில்‌ £ 


அளவு ஆதாயம்‌ உள்ளது என நிறுவுக, 


25. 150 கிராம்‌, 800 கிராம்‌ என்னும்‌ நிறைகள்‌ ஒரு வழ 
வழப்பான கப்பியின்‌ மீது செல்லும்‌ இழையினால்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளன. 200 கிராம்‌ நிறை ஒரு ஆதாரத்தின்‌ (800௦11) மீது 
ஓய்வில்‌ உள்ளது. 189 கிராம்‌ நிறை நிலைக்குத்தாக 4-9 செ.மீ 
உயர்த்தப்பட்டு விழும்படி விடப்படுகிறது. கயிறு. பிகுவடையும்‌ 
போது அத்தொகுதி பெறும்‌ திசை வேகம்‌ என்ன? அதிக 
பளுவான நிறை எவ்வளவு தூரம்‌ மேல்‌ எந்தப்‌ பின்‌ கீழ்‌ இறங்கத்‌ 
தொடங்கும்‌. ட 

[42 ¥ 10; 68] 


26. . 80 பவுண்டு, 20 பவுண்டு என்னும்‌ நிறைகள்‌ ஒரு வழ 
வழப்பான கப்பியின்‌ மீது செல்லும்‌ இழையினால்‌ இணைக்கப்பட்டு 
வினாடிக்கு 80 அடி என்னும்‌ திசை வேகத்துடன்‌ இயங்குகின்றன. 
80 பவுண்டு இரு திடீரென்று நிறுத்தப்பட்டு மீண்டும்‌ விடப்படு 
மாயின்‌ கயிறு 3 $ வினாடிக்குப்‌ பின்‌ பிகுவடையும்‌ என நிறுவுக. 


27. கப்பி ஒன்றின்‌ மீது செலுத்தப்பட்ட, ஒரு கயிற்றால்‌ இணைக்கப்‌ 
பட்ட. 7 கிலோகிராம்‌, 5 கிலோகிராம்‌ ஆகிய இரு நிறைகள்‌ 


4-9 மீடர்‌/வினாடி திசைவேகத்துடன்‌ இயங்குகின்றன. 7 கிலோ 


கிராம்‌ நிறை திடீரென்று நிறுத்தப்பட்டு மீண்டும்‌ விடப்படுமாயின்‌. 
கயிறு 3 வினாடிக்குப்‌ பின்‌ பிஞதங்னடையும்‌ எனக்‌ காட்டுக. 


28, "வழவழப்பான கப்பி. ஒன்றின்‌ மீது செல்லும்‌ ஒரு கயிற்றின்‌ 
.. முனைகளில்‌ 15 பவுண்டு, 8 பவுண்டு அளவுள்ள இரு நிறைகள்‌ 
7 தொங்கவிடப்‌ பட்டுள்ளன. முதல்‌. நிறை தரை மட்டத்தில்‌ 
அமைந்து அவ்விரு 'நிறைகளும்‌ ஓய்வில்‌ உள்ளன. 8 பவுண்டு 


அளவுள்ள மூன்றாவது நிறை ஒன்று 20 அடி. உயரத்திலிருந்து 


விழுந்து இரண்டாவது நிறையுடன்‌ மோதி. அதனுடன்‌ ஒன்றி 


தாக்களவை கணத்தாக்கு விசை 269 


நிறைகளை இயக்குவிக்கிறது. முதல்‌ நிறை 4 அடி உயரம்‌ எழும்‌ 
என்று நிறுவுக. 
29. .15 அவுன்சு, 17 அவுன்சு அளவுள்ள நிறைகள்‌. வழவழப்‌ 
பான ஓரு கப்பியின்‌ மீது செல்லும்‌ மெல்லிய கயிற்றினால்‌ இணைக்கப்‌ 
பட்டு ஓய்விலிருந்து புறப்படும்படி செய்யப்படுகின்றன. ஒரு 
வினாடி முடிவில்‌ சிறிய நிறை ஓய்விலிருக்கும்‌ 2 அவுன்சு நிறை 
ஒன்றைத்‌ தன்னுடன்‌ எடுத்துச்‌ செல்லுகிறது. 2 வினாடிகளின்‌ 
இறுதியில்‌ அந்த 2 அவுன்சு நிறை தானே கீழே நழுவி விழுந்து 
விடுகிறது. இயக்க ஆரம்பத்திலிருந்து 3 வினாடிகளின்‌ இறுதியில்‌ 
அந்த நிறைகளின்‌ நிலைகளைக்‌ காண்க, 
[அவற்றின்‌ ஆரம்ப நிலைகளிலிருந்து 98/17 அடி] 


80. இரண்டு சம நிறைகள்‌ ௪,0 என்பன வழவழப்பான கப்பி 
யொன்றின்‌ மீது செல்லும்‌ ஓரிழையினால்‌ இணைக்கப்பட்டு 
P இறங்கும்படியும்‌, 0 ஏறும்படியும்‌ ஒரு பொதுவான வேகம்‌ 
உடன்‌ இயங்குகின்றன. உ ஆனது திடீரென நிறுத்தப்பட்டு 
மறுபடியும்‌ உடனே விழ விடப்பட்டால்‌, அவ்விழை மறுபடியும்‌ 
பிகுவாகு முன்னர்க்‌ கழிகின்ற நேரத்தைக்‌ காண்க, 
[ulg] 


81. நட, 2௱ என்பன உராய்வற்ற ஒரு கப்பியின்‌ மீது செல்லும்‌ 
ஓரிழையினால்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 8 வினாடிகள்‌ முடி.வில்‌ ஒரு 
நிறை ரா ஆனது அவ்‌ வேறும்‌ பொருளால்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படு 
கிறது, அந்நிறைகளின்‌ இயக்கத்தைக்‌ காண்க, 

[அந்நிறைகள்‌ வினாடிக்கு 24 அடி வேகத்தோடு இயங்குகின்றன] 


82. இலேசான மீள்‌ சக்தியில்லாத இழை யொன்று இலேசான 
உராய்‌ வில்லாத கப்பி யொன்றின்‌ மீது சென்று தன்‌ முனைகளில்‌ 
-12 அவுன்சு, 9 அவுன்சு என்னும்‌ நிறைகளை. கொண்டுள்ளது. 
' அந்த. 9 அவுன்சு நிறையின்‌ மீது 7 அவுன்சு சட்டமொன்று 
' வைக்கப்பட்டு ஓய்விலிருந்து 7 அடி இறங்கிய பின்னர்‌ நிலையான .. 
வளாய மொன்ராலே அது நீக்கப்படுகிறது, இன்னும்‌ எவ்வளவு 
தூரத்திற்கு அந்த 9 அவுன்சு நிறை இறங்கும்‌? 


அந்த 9 அவுன்சு. நிறையானது. அவ்‌ வளையத்தின்‌ வழியாக 
மேன்‌ மூகமாகச்‌ செல்லும்‌ பொழுதெல்லாம்‌ அது சட்டத்தைத்‌ 
தன்னோடு தூக்கிச்‌ செல்கின்ற தென்றும்‌, அது வளையத்தின்‌ 
' வழியாகக்‌ கீழ்‌ முகமாகச்‌ செல்லும்‌ பொழுதெல்லாம்‌ அச்‌ : 
சட்டத்தைப்‌ பின்‌ விட்டுச்‌ செல்லுகின்ற தென்றும்‌ கொண்டு, அத்‌ 
தொகுதி ஓய்வடையு முன்னர்க்‌ கழியு முழுநேரத்தையுங்‌ காண்க. 
க அடி; 264 “on 


270 இயக்க விசையியல்‌ 


88, வழவழப்பான கப்பி ஒன்றின்‌ மீது செல்லும்‌ ஒரு கயிற்றின்‌ 
மூனைகளில்‌ ஈ 1, (௮௱,) என்னும்‌ அளவுள்ள இரு நிறைகள்‌ 
கட்டப்பட்டு, 11) என்னும்‌ நிறை ஒரு சிறிய மேடையின்‌ மீது: 
ஆதாரமாக வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 71; என்பது 
உயரம்‌ ௩ அளவு மேலே தூக்கப்பட்டு விழும்படி விடப்படின்‌ 

771) 3 h 
m2—m;2 
கீழிறங்கத்‌ தொடங்கும்‌ என நிறுவுக. 


84. 8 பவுண்டு, 7 பவுண்டு என்னும்‌ இரு நிறைகள்‌ உராய்வற்ற 
நிலையான கப்பி யொன்றன்‌ மீது செல்லும்‌ ஓரிழையினால்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளன. 8 வினாடிகள்‌ இறுதியில்‌ பெரிய நிறை நிலையான 
மீள்‌ சக்தியில்லாத . கிடைத்தளம்‌ ஒன்றன்‌ மீது மோதுகின்றது. 
அத்‌ தொகுதி மேலும்‌ 81 வினாடியின்‌ இறுதியில்‌ கணப்பொழுதுக்கு 
ஓய்விலிருக்கு மெனக்‌ காட்டுக. 


792 என்னும்‌ நிறை உயரம்‌ மேலெழும்பிய பிறகு 


5௪. 14 கிராம்‌ நிறையுள்ள மணல்‌ நிரம்பிய பெட்டி ஒன்று 
ஒவ்வொன்றும்‌ 1 செ.மீ நீளம்‌ கொண்ட இரு: சம அளவு நிலைக்‌ 
குத்துக்‌ கயிறுகளால்‌ கட்டித்தொங்க வீட.ப்படுகிறது. கிடைதிசை 
யில்‌ அதனுள்‌ சுடப்பட்ட. 7 கிராம்‌ நிறையுள்ள குண்டு - அதன்‌ 
ஈர்ப்பு மையம்‌ G வழியாகச்‌ சென்று அப்பெட்டிக்குள்‌ புதைந்து 
கிடக்கின்றது. தன்‌ நாணின்‌ நீளம்‌ 4 செ.மீ ஆக உள்ள ஒரு 
வட்டவில்லின்‌ வழியாக 6 பின்னடித்தால்‌, அக்‌ குண்டின்‌ திசை 


வேகம்‌ ( ம ) Kk A செ.மீ] வினாடி என நிறுவுக, 


86. &, என்னும்‌ இரு பந்துகள்‌ முறையே 4 பவுண்டு, 2 பவுண்டு 
என்னும்‌ நிறைகளுடையனவாகும்‌. அவை பிகுவான விரிபடுமியல்‌ 
பின்‌ றிய (1௩ ஒ[nsible) இழையினால்‌ இணைக்கப்பட்டு உராய்வற்ற 
ஒரு. கிடைதள த்தில்‌ வைக்கப்பட்டுள்ளன. B ஆனது கயிற்கு 
நேர்க்கிழக்காக: உள்ளது. % கட்டின்றி (free 1௦ move) இருந்‌ 
திருக்குமானால்‌ வடகிழக்குத்‌ திசையில்‌ வினாடிக்கு 21 அடி திசை 
வேகத்துடன்‌ : இயங்கும்‌ வண்ணம்‌ அது அடிக்கப்படுகிறது. 
உண்மையில்‌ ஆனது கிழக்கிற்கு. 71௦ 84' வடக்காக வினாடிக்கு 
சுமார்‌ 18.68 அடி திசை வேகத்துடன்‌ இயங்குமென நிறுவுக. 
அன்றியும்‌ இழையிலுள்ள .கணத்தாக்கு இ;ழவிசையின்‌ அளவையும்‌ 
அடியின்‌ கணத்தாக்கையும்‌ ஒப்பிடுக. ர ட 


[V 2:8] 


பிரிவு 2 
மீன்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை : 
Collision of Elastic Bodies 


8. ஒரு கண்ணாடிப்பந்தை நம்‌ கையிலிருந்து பளிங்குத்‌ தரை மீது 
விழவிடுவோமாயின்‌, அது பெரிய உயரத்திற்கு ஏறத்தாழ நம்‌ 
கையினது உயரத்திற்கு தெறிப்பதைக்‌ காணலாம்‌. அதே பந்தை 
மரப்பலகையின்‌ மீது போடுவோமாயின்‌, அது : அதனினு மிகக்‌ 
குறைந்த உயரத்திற்கே தெறிக்கும்‌, 

மேலும்‌, ஒரு கண்ணாடிப்பந்தையும்‌, ஒரு தந்தப்‌ பந்தையும்‌ 
ஒரே உயரத்திலிருந்து பளிங்குத்‌ தரை மீது SN 
அவை தெறிக்கும்‌ உயரங்கள்‌ வேறு வேறாகும்‌. 

இப்பொருள்களுடைய வேகங்களானவை முதன்‌ முதல்‌ தரை 
யைத்‌ தொடும்‌ போது சமமாகும்‌. ஆனால்‌, அவை வேறு வேறு 
உயரங்களுக்குத்‌ தெறிக்கின்றமையால்‌, தரையினின்று நீங்கும்போது 
அவற்றினுடைய வேகங்கள்‌ வேறு வேறாதல்‌ வேண்டும்‌. 

- தரையினின்று நீங்கிய பின்‌ அவற்றினுடைய வேகங்களில்‌ 
இவ்வித்தியாசத்தைச்‌ செய்விக்கும்‌ பொருளியல்பு அவற்றின்‌ 
மீள்‌ சக்தி அல்லது நிலைமீட்சி எனப்படும்‌. 
இதைப்பின்‌ வருமாறு விளக்கலாம்‌: பந்துகள்‌ தரையை மோதும்‌ 
போது அவை சற்று அழுத்தப்படுகின்றன. அவை தங்கள்‌ இயல்‌ 
பான உருவத்தை அடைய முயற்சி செய்யும்‌ போது தரையினின்று 
தெரிக்கின்றன. இவ்வாறு பொருள்களை அவற்றின்‌ இயல்பான 
உருவத்தை பெறச்‌ செய்யும்‌ பண்பு மீள்சக்தி எனப்படும்‌ 

பந்து தரையை மோதும்‌ திசைவேகமும்‌, மோதிய பிறகு தரை 
யை விட்டு நீங்கும்‌ திசைவேகமும்‌ சமமானால்‌ (அ-து) ரக எனின்‌, 
பந்தானது நிறை மீட்சியுடையது (Perfectly elastic) எனப்படும்‌. 

7-2 எனின்‌, பந்து தரையை விட்டு துள்ளி எழாது. அப்‌ 
பொழுது அது நிலைமீட்சியில்லாத அல்லது. நிலைமீட்சியுறுப்‌ பொருள்‌ 
(inelastic body) எனப்படும்‌. 


இப்பிரிவில்‌ மீள்‌சக்திப்‌ பொருள்கள்‌ த்‌ பற்றிய 
எளிய வகைகள்‌. சிலவற்றைக்‌ கருதுவோம்‌... 


வழவழப்பான மீட்சித்திறனுடைய ஒரு கோளம்‌ ஒரு நிலையான 


வழவழப்பான தளத்தின்‌ . மீது மோதுதலைப்பற்றியும்‌, வழவழப்‌ 
பான . மீட்சிச்திறனுடைய இரு கோளங்களுக்கிடையே திகழும்‌ 
ம்பத்‌ நற து காண்போம்‌, 


272 இயக்க விசையியல்‌ 


9. மோதுகையின்‌ வகைகள்‌ : 
- 0) நேரடி மோதுதல்‌ (Direct inpact) 

மோதலில்‌ பங்கு பெறும்‌ இரு பொருள்களில்‌ ஒவ்வொன்றின்‌ 
இயக்கமும்‌ அவை ஒன்றையொன்று தொடும்‌ புள்ளியிலுள்ள 
பொதுச்‌ செங்கோட்டின்‌ வழியே இருக்குமாயின்‌ அவை ஒன்றை 
யொன்று நேராய்‌ அல்லது நேரடியாய்‌ மோதிக்கொள்‌ கின்றன 


.  வெனப்படும்‌. 


(ந) சாய்ந்த மோதல்‌ (௦1406 impact) 
பொருள்களின்‌ இரண்டின்‌ இயக்கமோ அல்லது ஏதாவது 
ஒன்றின்‌ இயக்கமோ தொடும்‌ புள்ளியிலுள்ள பொதுச்‌ செங்கோட்‌ 


ட்‌ டின்‌ வழியே இல்லாமல்‌ அதற்குச்‌ சாய்ந்த திசையில்‌ இருப்பின்‌, 
அவை ஒன்றையொன்று சரிவாய்‌ அல்லது சாய்ந்து மோதிக்‌ கொள்‌ 


பட கின்றனவெனப்படும்‌ 


. குறிப்பு; . 1) .பொருள்களின்‌ தொடும்‌ புள்ளியினுள்ள பொதுச்‌ 
செங்கோட்டுத்‌ திசை மோதுகைக்‌ கோடெனப்படும்‌ (106 of impact) 

(1) இரு கோளங்கள்‌ ஒன்றையொன்று மோதும்‌ வகையில்‌, 
பொதுச்‌ செங்கோடு அவற்றினுடைய மையங்களை - இணைக்குங்‌ 
கோடாகும்‌, 


10. மோதலுக்கான விதிகள்‌: 
- , எல்லாவித. மோதல்களும்‌ வம்‌ ௮ தத்துவங்களுக்கு உட்‌ 
படும்‌; அவையாவன ; 

“ஸூ: நியூட்டனின்‌ பரிசோதனை விதி: 

இரு பொருள்கள்‌ ஒன்றை யொன்று நேராக மோதினால்‌ மோது 
கைக்குப்‌ பின்னுள்ள அவற்றின்‌ சசர்திசைவேகம்‌ மோதுகைக்கு 
முன்னுள்ள . அவற்றின்‌ சார்திசை வேகத்திற்கு ஒரு மாறா விகிதத்‌' 


திலும்‌. எதிர்த்திசையிலும்‌ இருக்குமெனப்‌ பரிசோதனை மூலம்‌. 
நியூட்டன்‌ கண்டார்‌. 


அப்பய்ர்நுன்கள்‌ சாய்ந்து மோதினால்‌, மோதுகைக்குப்‌ பின்‌' 


. அவற்றின்‌ பொதுச்‌ செங்கோட்டின்‌ . மீது பிரித்த சரர்திசைவே நம்‌ 


அதே திசையிலே மோதுகைக்கு முன்‌ பிரித்த சார்திசைவேகத்திற்கு 
. ஒரு மாறா விகிதத்தில்‌ எதிர்க்குதியொடு இருக்கும்‌. 


்‌ இம்‌ மாறா: விகிதம்‌ பொதுவாக “6: என்று குறிக்கப்படும்‌. அது 
்‌ மீள்‌ .சக்திக்குணகம்‌. .. அல்லது ட்டர்‌ (Coefficient of. 
rs or Restitution) தலும்‌? 


ட்‌ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 278 

பொது லம்பத்தின்‌ வழியே மோதலுக்குப்‌ பின்‌ இரு கோளங்‌ 
களின்‌ நிசைகிகனன்கள்‌ ர, ு' என்றும்‌, மோதலுக்கு முன்‌ அவை 
முத பூட்‌ என்றும்‌ கொள்வோமாயின்‌ 


ந 
டண்‌. 


கண்ர்‌ கண்‌ 
== 6 


(அதாவது): ஏ ௬ -- 6 (0-1) 
இப்பரிசோதனை விதி பின்‌ வரும்‌ வடிவத்திலும்‌ கூறலாம்‌. 


பிரிவு வேகம்‌ - -- 6 % அணுகல்‌ வேகம்‌, 


இவ்விருவேகங்களும்‌ மோதுகைப்‌ புள்ளியிற்‌ டுத்‌ செங்‌ 
கோட்டுத்‌ திசையில்‌ அளக்கப்படுகின்றன. 


குறிப்பு: ௮ இவ்விதி தோராயமாகவே உண்மையாகும்‌, 


8 ஆனது பொருள்களுடைய நிறையைச்‌ சார்ந்திருக்காது. 
அது வெவ்வேறு மூலப்‌ பொருள்களுக்கு வெவ்வேறு மதிப்பைக்‌ 
கொண்டிருக்கும்‌. இரு கண்ணாடிப்‌ பந்துகளுக்கு & - 4. இரு 
தந்தகோளங்களுக்கு அதன்‌ மதிப்பு .81; எனி பிரும்பினுவாம்‌! 
இரண்டிற்கு .66; இரண்டு ர னால ,20 
நிலை மீட்சிக்கெழு பூச்சியமாக உள்ள பொருள்கள்‌ மீள்சக்தியிலி 
(inelastic) அல்லது மீட்சியுறாப்‌ பொருள்கள்‌ எனப்படும்‌. 

நிலை மீட்சிக்கெழு 1 ஆலவுள்ள பெக்ருக் சர ராை நிறை 
மீள்சக்திப்‌ பொருள்களாகும்‌. 

இவ்‌ விரு தலைப்புக்களுக்குக்‌ கீழ்த்‌ திட்டமாய்‌ வரக்கூடிய 
பொருள்கள்‌ இயற்கையில்‌ இல்லையேனும்‌, முதலின த்திற்கு 
அண்ண்ளவான உதாரணமாகக்‌ களிப்‌ பொருள்களையும்‌ (dough), 
இரண்டாம்‌ வகைக்கு அண்ணளவான உதாரணமாகக்‌ கண்ணாடிப்‌ 
பந்துகளையும்‌ கூறலாம்‌, 

(ந) மோதுகைக்‌ கோட்டின்‌ மீது இரு பொருள்களின்‌ இயக்கம்‌ 
(Motion of two bodies along the line of impact) 


இவ்‌ வத்தியாயம்‌ பிரிவு 8 லீருந்து இருபொருள்களானவை 
மோதும்‌ பொழுது மோதுகைக்‌ கோட்டின்‌ வழியே உள்ள உந்தத்தின்‌ 
மொத்தம்‌ மோதுகைக்கு முன்னும்‌ பின்னும்‌ சமனாகும்‌, (18 of 
Conservation of linear momentum). 


(ந்‌) வழவழப்பான இரு  பொருள்களானவை . மோதுகைக்‌ 
கோட்டி ற்குச்‌ செங்குத்தாய்‌ இயங்காமை (௩௦ 710110 of two smooth 
bodies perpendicular to the line of impact). 

18 


274 ட இயக்க விசையியல்‌ 


வழவழப்பான இரு பொருள்கள்‌ ஒன்றை யொன்று மோதும்‌ 
போது அவற்றிடையே . தொடுகோட்டுத்‌ தாக்கம்‌ (tகாஜetial 
action) யாதுமில்லை. ஆகவே, அவற்றிடையே. யுள்ள 
“உள்ளமுக்கம்‌' (641௦85) முற்றாய்‌ அவற்றின்‌ பொதுச்‌ செங்கோட்டின்‌ 
மீதே (அதாவது, தொடுபுள்ளியில்‌ இரு மேற்பரப்புகளுக்குஞ்‌ 
செங்குத்தான கோட்டின்‌ மீதே) இருக்கும்‌, எனவே, இப்பொதுச்‌ 
செங்கோட்டிற்குச்‌ செங்குத்தாய்‌ யாதுமொரு . விசையுமில்லை, 
அதாவது, பொதுத்‌ தொடு கோட்டின்‌ வழியே எவ்வித விசையும்‌ 
செயற்படுவதில்லை. ஆகவே, அத்‌ திசையில்‌ வேக மாற்றமும்‌ 
இல்லை. ப 1 

எனவே, பொதுச்‌ செங்கோட்டிற்குச்‌ செங்குத்தான திசையில்‌ 
ஒவ்வொரு பொருளினுடைய : வேகக்‌ கூறும்‌ மோதுகையாலே 
மாறாது, I | 

இப்‌ பிரிவில்‌ (11), (111)ல்‌ விவரித்த இரண்டு தத்துவங்கள்‌, நியூட்‌ 
டனின்‌ பரிசோதனை விதி, ஆகிய இம்‌ மூன்றையும்‌ பயன்படுத்தி 
- வழவழப்பான பொருள்களில்‌ மோதுகைக்‌ காரணமாக ஏற்படும்‌ 
இயக்கத்திலுள்ள மாற்றத்தைக்‌ காணலாம்‌. 
11. நிலையான தளத்தின்மீது மோதல்‌ : 

71 என்ற நிறையயும்‌, ௪ என்ற மீட்சிக்கெழுவையும்‌ கொண்ட 
வழவழப்பான ஒரு கோளம்‌ அல்லது துகள்‌ நிலையான தளம்‌ ஒன்றின்‌ 
_ மீது சாய்வாக மோதுகிறது. மோதலுக்குப்‌ பின்‌ அதன்‌ இயக்கத்தைக்‌ 
காணல்‌. 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 275 


AB என்பது நிலையான தளமாகுக; 6 என்பது அக்‌ கோளம்‌ 
மோதும்‌. புள்ளியாகுக. CN என்பது யில்‌ அத்‌ தளத்துக்குச்‌ 
செங்கோடாகுக. ஆயின்‌, அது அக்‌ கோள மையம்‌ 0 வழியாகச்‌ 
செல்லும்‌. "க 
DO, OF என்பன மோதுகைக்கு முன்னும்‌ பின்னுமுள்ள கோள 
மைய இயக்கத்‌ திசைகளாகுக, 

ZDON = 4 ஆகுக: NOE = 0 எனக்‌ கொள்வோம்‌, 

1, 1? என்பன படத்தில்‌ காட்டியபடி மோதுகைக்கு முன்னும்‌ 
பின்னு முள்ள வேகங்களாகுக, 

தளமும்‌ கோளமும்‌ உராய்வற்று இருப்பதால்‌, மோதுகையின்‌ 
போது. செயல்படும்‌ ஒரே விசை எதிர்‌ விசை கணத்தாக்க மாகும்‌ 
(impulsive reaction). இது பொதுச்‌ செங்கோட்டு வழியே செயல்‌ 
படுகிறது, 

ஆகவே, பொதுத்‌ தொடுகோட்டின்‌ அதாவது தளத்திற்கு 
இணையான திசையில்‌ திசை வேகங்களில்‌ மாறுதல்‌ ஏற்படாது. 

ysinQ = usind டி 
பொதுச்‌ செங்கோட்டுத்‌ திசையில்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ 
கோளத்தின்‌ திசைவேகத்தின்‌ கூறு = 70080 

இதே திசையில்‌, மோதுகைக்குப்பின்‌ தளத்தின்‌ திசை. வேகத்‌ 
தின்‌ கூறு - ௦ [தளம்‌ ஓய்வில்‌ இருப்பதால்‌] 

பொதுச்‌ செங்கோட்டுத்‌ திசையில்‌, மோதுகைக்கு முன்‌ 
கோளத்தின்‌ திசை வேகத்தின்‌ கூறு அ 4 ௦05 6, 

இதே திசையில்‌ மோதுகைக்கு முன்‌ தளத்தின்‌ திசை வேகக்‌ 
கூறு ௪௦ [தளம்‌ ஓய்வில்‌ இருப்பதால்‌] 

நியூட்டனின்‌ பரிசோதனை விதிப்படி, மோதுகைக்குப்‌ பின்‌ 
க்விஸ்‌ பொதுச்‌ செங்கோட்டின்மீது பிரித்த சார்திசை 
வேகம்‌, அதே. திசையில்‌ மோதுகைக்கு முன்‌ பிரித்த சார்‌ திசை 
வேகத்திற்கு ஒரு மாறா விகிதத்தில்‌ எதிர்க்குறி யொடு இருக்கும்‌, 


எனவே, 70089--0௦ = —e€(~ 17008 0-0) 

அதாவது, yoosQ =eucost |. வ (2) 
(1), (2) இவற்றின்‌ வர்க்கங்‌ கண்டு கூட்ட நாம்‌ பெறுவது | 
மஜா? க சி ஒக ப பப பாட்டு 


276 இயக்க விசையியல்‌ : 


அன்றியும்‌, வகுத்தலால்‌ நாம்‌ பெறுவது 
cot = ecota (4) 
சமன்பாடுகள்‌ (8)-ம்‌, (4)-ம்‌ மோதுகைக்குப்‌ பின்னுள்ள திசை . 


வேகத்தையும்‌, இயக்கத்‌ ரம தருகின்றன. 
கிளை. தே, 1. 


மோதுகை நேராயின்‌, & 0 
ஃ 96-07 eu, 

எனின்‌, கோளம்‌ தளத்தின்‌ மீது நேரடியாக மோதுமாயின்‌, 
அது பொதுச்‌ செங்கோட்டின்‌ வழியே ௪ என்னும்‌ திசை மணப்‌ 
துடன்‌ நேர்‌ எதிர்திசையில்‌ தெறிக்கும்‌, 


அதாவது, கோளத்தின்‌ இயக்கத்‌ திசை நேர்‌ எதிராக்கப்படும்‌, 
அதன்‌ வேகம்‌ 1 : 2 என்னும்‌ விகிதத்தில்‌ ஒடுக்கப்படும்‌, 


கிளை. தே. 2 
நிலை மீட்சிக்கெழு 1 ஆயின்‌, நாம்‌ பெறுவது 
ட) 0-8 


(i) v= vu I I 
அதாவது, அக்‌ கோளம்‌ நிறை மீள்‌ சக்தியுள்ளதாயின்‌, 
தெறிகோணம்‌ படுகோணத்திற்குச்‌ சமனாகும்‌; மேலும்‌, திசை 
வேகத்தின்‌ அளவு மாருது, பக 
கிளை. தே. 3 
1 Af மீட்சிக்கெழு ப்‌ ஆயின்‌, நாம்‌ தல்‌ 
(1): 9 = 20%, 
ளை sin a என்பனவாகும்‌, 
ஆகவே, கோளம்‌ மீட்சியில்லாததாக இருப்பின்‌, மோதலுக்குப்‌ 


பின்‌ கோளம்‌ அத்‌ தளத்திற்கு இணையாக உள்ளதன்‌ வேகம்‌ மாறு 
திருக்க, அத்‌ தளத்தின்‌ மீது வழுக்கிச்‌ செல்லும்‌, 


கிளை. தே.க I 

அத்‌. தளத்தின்‌ மீதுள்ள மோதுகை. விசையின்‌ கணத்தாக்கு 
அக்‌ கோளத்தின்‌ மீதுள்ள மோதுகை. விசையின்‌ என்றாகி தகர்‌ 
சமனுமெதிரு மாயிருக்கும்‌,. 

ஆகவே, அக்‌ கணத்தாக்கு அத்‌ கனத்திற்குச்‌ செங்கோட்டுத்‌ 
திசையில்‌ அன்‌ கவ்‌ உந்த மாற்றத்தால்‌ ல்‌ வில்‌ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 277 
எனவே, 1 = 710 ௦8 9 — (—mu 008 4) 
= m(vcosd + ucos ஐ) 
= 771 (210088 + u cos a) 


= mucosa (1-௮) 


கிளை. தே. 5 
மோதுகையினால்‌ இயக்க ஆற்றலில்‌ ஏற்படும்‌ இழப்பு: 
= imu? —~ தரம? 
= 1 mu? — + mu’ (sin? G + e2 cos? 6) 
{ ma? (1—sin? a — e” cos? a) 


|| ( 


= { mu? (cos? 6 — 23 ௦0858) 
= 1 mu cos’a (1—e?) 
2 = 1 எனின்‌; (௮-து] கோளம்‌ நிறை மீட்சியுடையதாயின்‌; 
இயக்க ஆற்றலில்‌ இழப்பு பூச்சியமாகும்‌, அதாவது, இயக்க 
ஆற்றலில்‌ இழப்பு இராது 


12. இரு கோளங்களுடைய நேரடி மோதல்‌ (Direct impact of 
two spheres) 


நிறையுடைய வழப்பான கோளம்‌ வேகம்‌ 4 உடன்‌ இயங்கிக்‌ 
கொண்டு அதே திசையில்‌ வேகம்‌ 3' ஒடு இயங்கும்‌ வேறொரு வழப்‌ 
வழப்பாள 7' நிறை கொண்ட கோளத்தின்‌ மீது நேராய்‌ மோதுகின்‌ 
றது, நிலைமீட்சிக்கெழு 6 எனின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ அவற்றின்‌ 
இயக்கங்களைக்‌ காண்க. 


படம்‌ 83 


படத்தில்‌. A, 3. என்பன... கோளங்களின்‌  மையங்ககைக்‌ 
குறிக்கட்டும்‌, 


278 இயக்க விசையியல்‌ 


AB என்பது மேர்துகைக்‌ கோடாகும்‌ அதாவது, பொதுச்‌ 
செங்கோடாகும்‌. மோது கையின்‌ காரணமாக தொடுகோட்டுத்‌ 
திசையில்‌ விசை ஏதுமில்லை. ஆதலால்‌, தொடு கோட்டின்‌ வழியே 
எந்த கோளத்தின்‌ வேகமும்‌ மாறாது. 


ஆனால்‌ மோதுகைக்கு முன்‌ கோளங்கள்‌ AB என்ற கோட்டின்‌ 
வழியேதான்‌ இயங்கின, ஆகவே, ஒவ்வொரு கோள த்திற்கும்‌, 
மோதுகைக்குப்‌ பின்‌ தொடு கோட்டின்‌ வழியே உள்ள வேகம்‌ 
௪ மோதுகைக்கு முன்‌ தொடு கோட்டின்‌ வழியே உள்ள வேகம்‌ 
ஊ 0, 

எனவே, மோதுகைக்குப்பின்‌, கோளங்கள்‌ AB திசை வழியே 
தான்‌ இயங்கும்‌. மோதுகைக்குப்பின்‌ கோளங்களின்‌ வேகங்கள்‌ 
அவற்றின்‌ பொதுச்‌ -செங்கோட்டின்‌ வழியே அதாவது AB வழியே 
முறையே ற, . ஆகட்டும்‌. 

நியூட்டனின்‌, பரிசோதனை விதியிலிருந்து நாம்‌ பெறுவது, 


py = —~e (மழ (1). 


மேலும்‌, உந்தம்‌ அழிவின்மை விதிப்படி, இரு பொருள்‌ களான 
வை மோதும்‌ பொழுது மோதுகைக்‌ கோட்டின்‌ மீதுள்ள உந்துங்‌ 
களின்‌ மொத்தம்‌ மோதுகைக்கு மூன்னும்‌ பின்னும்‌ சமம்‌, 
எனவே, 
MVvA mV = mum “3 (2) 
(1) ஜ௱' ஆல்‌ பெருக்கி (2) லிருந்து கழிக்க, நாம்‌ பெறுவது; 
‘(mm )y = (m—em')u + m'(l Le) 


இனி, [1) ஐ /-ஆல்‌ பெருக்கி, (2) உடன்‌ கூட்ட நாம்‌: 


பெறுவது, 


(ரட்‌) v= m(1 +e)u + (m'—em)u’ 
இந்த இரண்டு சமன்பாடுகளும்‌ மோதுகைக்குப்‌ பின்னுள்ள 
வேகங்களை த்‌ தருகின்றன. 


குறிப்பு ; இரண்டாங்‌ கோளம்‌ முதலாவதற்‌ கெதிர்திசையாக 
இயங்கினால்‌, 4 என்பதன்‌ குறியை மாற்றல்‌ வேண்டும்‌. 

கிளை தே. 1. 

பந்து ஈடன்‌. மீதுள்ள. மோதுகையின்‌ கணத்தாக்கு - அதன்‌ 


உந்தத்தில்‌ விளைந்த மாற்றம்‌. வ 


ஹீ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 279 


॥ 


m (¥—u) 
mm’ 
mm’ 


1 


(1-௫ (2-0) 


மற்றைய பந்தின்‌ மீதுள்ள  மோதுகையின்‌ கணத்தாக்கு 
- இதற்குச்‌ சமனும்‌ எதிருமாயுள்ள து. 


கிளை. தே. 2 
771 - 7; ௪௬ 1 எனின்‌, நாம்‌ பெறுவது, 


அதாவது, சமனான நிறையும்‌, நிறை மீள்சக்தியையும்‌ உடைய 
இரண்டு . கோளங்கள்‌ நேராக மோதிக்கொண்டால்‌ அவை தம்‌ 
திசைவேகங்களை பரிமாறிக்‌ கொள்ளும்‌. 


கிளை, தே. 3 


கோளங்கள்‌ மீட்சி யுறாதனவாயின்‌, 2 - ௦ ஆகும்‌, எனவே, 


12.1 நேரடி மோதலின்போதுஏ ற்படும்‌ இயக்க ஆற்றல்‌ இழப்பு 


7 என்ற நிறையின்‌ மீதுள்ள தாக்களவு (1றறம5௪) 1 எனக்‌ 
கொள்வோம்‌, எனின்‌, 1 ௫ /(1-—ம) 


இது AB திசையில்‌ செயல்படட்டும்‌ 18' நிறையின்‌ மீது செயல்‌ 
படும்‌ தாக்கமும்‌ ] ஆகும்‌, ஆனால்‌ இது BA திசையில்‌ செயல்படும்‌, 


= —m’ (v—u) 
இனி, 7% என்ற நிறையின்‌ இயக்க ஆற்றலில்‌ மாற்றம்‌ 
டவ)... 
=} m (04) டி 51072 
இதேபோல்‌, 7? என்ற நிறையின்‌ இயக்க ஆற்றலில்‌ மாற்றம்‌ 
= 4m (219) 
= im (+a) (Vu) 


11 (+0) 


ர 


280 இயக்க விசையியல்‌ 
ஷ்‌ இயக்க ஆற்றலில்‌ மொத்த மாற்றம்‌ ரத்‌ 
-| Vu Vv | = கை =[ Vy + மீ | 
த்‌ =| சம * (ம) | 
-- (மம) (0௮ 
2 
mm’ (1+) (u'—u) , ல 
னை 1085, இரத்‌ (u' —u) (1—e) 


1 mm’ மர (1—e?) 


க அ 


2 mm’ 
க இயக்க ஆற்றலின்‌ இழப்பு 
_ 1 ராம்‌ (wu)? (1-2) 
2 (m+m') 


13 இரு கோளங்களின்‌ சாய்ந்த மோதுகை: (011006 impact of 
two spheres) 

772 என்ற நிறையையும்‌, ட என்ற திசைவேகத்தையும்‌ கொண்ட 
வழவழப்பான ஒரு கோளம்‌ 7%' என்ற நிறையையும்‌ ப' என்ற திசை 
வேகத்தையும்‌ கொண்ட மற்றொரு வழவழப்பான _கோளத்துடன்‌ சாய்‌ 
வாக மோதுகிறது. கோளங்களின்‌ இயக்கத்திசைகள்‌ கோள மையங்‌ 
களை இணைக்கும்‌ கோட்டுடன்‌ முறையே 86, என்னும்‌ கோணச்சாய்‌ : 
வில்‌ இருப்பின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ கோளங்களின்‌ or வேகங்‌ 
களையும்‌ இயக்க திசைகளையுங்காண்க. 


மோ துகைக்குப்‌ பின்‌ மையங்களை . இணைக்கும்‌ கோட்டிற்கு 
முறையே 0, ம என்னும்‌ கோணச்சாய்வில்‌ அக்கோளங்களுடைய 
வேகங்கள்‌ ள்‌ ட்‌ 9. ஆகட்டும்‌. 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுஸ்க்‌ த்த்ர்‌ 
அக்‌ கோளங்கள்‌ வழவழப்பானவை யாதலால்‌, அவ்விரண்டு 
கோளங்களின்‌ தொடுகோட்டுத்‌ திசையில்‌ விசை ஏதுமில்லை. 
ஆகவே, அவற்றின்‌ மையங்களை இணைக்கும்‌ கோட்டிற்குச்‌ 
செங்குத்துத்திசையில்‌ உள்ள வேகங்களில்‌ மாறுதல்‌ ஏற்படாது, 
A ysine=usina (1) 
ysingd = usinf (2) 
நியூட்டனின்‌ பரிசோதனை விதிப்படி, 


pcos #— ycosQ = —e (u cos B— u cos a) (8). 
இனி மோதுகையின்‌ போது அக்கோளங்களின்‌ மீது செயல்‌ 
படும்‌ விசை மையக்‌ கோட்டின்‌ வழியே இருக்கும்‌, ஆகவே, அத்‌ 
திசையிலுள்ள மொத்த உந்தம்‌ மாறாது, 
ரர 0089-1119 008 0 =mu cosd + mu’ ros 0 (4) 
சமன்பாடுகள்‌ (1), (2), (3); (4) பலனை பல்ப்‌! 1. பச 
6, 6 என்பனவற்றைப்‌ பெறலாம்‌. 
கி, தே. 1 கோளங்கள்‌ ஒன்றின்‌ மீது ஒன்று செயற்படுத்தும்‌ 
கணத்தாக்கு 
முதலாம்‌ கோளத்தின்‌ மீதுள்ள ன்ஜுல்கக்‌ கணத்தாக்களவு 
எ அதன்‌ உந்தத்தில்‌ விளைத்த மாற்றம்‌, 
= 771 (70080 --. 10088) 
mm’ mm’ (1-6). த ப ்‌ ழ்‌ 
த ரா அத (ம 008 $-- 1008 6), சுருக்கிய பின்‌, 
மற்றைக்‌ கோளத்தின்‌ மீதுள்ள மோதுகைக்‌ கணத்தாக்கு 
இதற்குச்‌ சமனு மெதிருமாகும்‌, | 
கிளை: தே. 2 ॥' - ௦ எனின்‌ சமன்பாடு (2) லிருந்து நாம்‌ 
பெறுவதும்‌ ௫௦. எனின்‌, கோளம்‌ ௱' ஆனது மையமிணைக்கும்‌, 
கோட்டின்‌ மீது இயங்கும்‌, 
(௮-து) இரண்டாவது கோளம்‌ தொடக்கத்தில்‌ ஓய்விலிருந்‌ 
தால்‌, மோதலுக்கும்‌ பின்‌ அது கம்ய்னளல்‌ கட்‌ வழியே 
செல்லும்‌. 


கி. தே, 3. நர ஆகவும்‌, 6 ௪1 அஆவுமிருந்தால்‌,,. : நாம்‌ 
பெறுவது 30080 பூ! 008 2? 009 குறு cos a. 


DID} இயக்க விசையியல்‌ ' 


எனின்‌, சம நிறையையும்‌, நிறை மீள்சக்தியையும்‌ கொண்ட இரு 
கோளங்கள்‌ மோதிக்‌ கொண்டால்‌, மோதலின்‌ போது அவற்றின்‌ 
மையமிணைக்கும்‌ கோட்டின்‌ திசையிலே உள்ள தம்‌ வேகங்களை பரி 
மாறிக்‌ கொள்கின்றன. 
கி. தே. 4. சாய்ந்த மோதலின்‌ போது ஏற்படும்‌ இயக்க ஆற்றல்‌ 
இழப்பு 
கோளங்கள்‌ வழவழப்பானவையாதலால்‌, அவற்றின்‌ தொடு 
கோட்டுத்திசையில்‌ உள்ள வேகங்களில்‌ மாறுதல்‌ ஏற்படாது, 
ஆகவே இவ்வகையில்‌, ஏற்படும்‌ இயக்க ஆற்றலின்‌ இழப்பைக்‌ 
காண, நேரடி மோதலுக்கான இயக்க ஆற்றல்‌ இழப்பைக்‌ குறிக்கும்‌ 
கோவையில்‌, 0, 1 என்பனவற்றிற்குப்‌ பதிலாக 1 ௦08 6, ப' ௦08 ட 
என்பவற்றைப்‌ பிரதியிட்டால்‌. போதுமாளது. 
எனவே, இயக்க ஆற்றல்‌ இழப்பு 
ழு ல 
.. “. (விரு) 
14. இரண்டு மீள்‌ சக்தியுள்ள பொருல்‌ களுக்கிடையே மோதலின்‌ 
போது நிகழும்‌ செயல்‌ விளைவு (Action between two clastic bodies 
during their collision) 
இரண்டு மீள்சக்தியுள்ள பொருள்‌ களானவை மோதும்‌ போது 
மோதுகை நடக்கும்‌ நேரம்‌ இரு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்படலாம்‌, 
முதலாம்‌ பகுதியில்‌ அப்பொருள்கள்‌ ஒன்றையொன்று அழுத்து 
-கின்றன வென்றும்‌, இரண்டாம்‌ பகுதியில்‌ அவை தம்‌ உருவை 
. மறுபடியும்‌ அடைகின்றன வென்றும்‌ கொள்ளலாம்‌, 


(1௦08 ௨-3 cos 873 (1—e?) 


அப்‌ பொருள்கள்‌ கண நிலையாய்‌ ஒரே வேகத்தோடு இயங்கும்‌ . 
வரைக்கும்‌ மோதுகையின்‌ முதலாம்‌ பகுதி நீடிக்கிறது, பின்‌ அப்‌ 
பொருள்களைத்‌ தம்‌ உருவத்தை அடைவிக்கும்‌ விசைகள்‌ வேலை 
செய்ய ஆரம்பிக்கின்றன. ட்‌ 

மோதுகையின்‌ முதற்‌ பகுதியில்‌ பொருள்களுக்கிடையே செயற்‌ 
படும்‌ தாக்கமும்‌ எதிர்‌ தாக்கமும்‌, (mua! actions between the 
bodies) ‘‘ அமுக்கு” விசை என்றும்‌ (1106 of compression) 
இரண்டாவது பகுதியில்‌ உள்ளது. “£ நிலை மீட்சி” விசை (force of 
' restitution) என்றும்‌ அழைக்கப்படுகிறது, 

14.1 நிலை மீட்சி விசை அமுக்கு விசை ஆகியவற்றின்‌ ; தாக்களவை 
களுக்கு (Impulses) இடையேயுள்ள விகிதம்‌ -க்குச்‌ சமமாகும்‌. 

. இவ்வத்தியாயம்‌ பிரிவு 12 இற்போல்‌ ஒரு கோளம்‌ வேறொரு 
கோளத்தின்‌ மீது -நேராய்‌ . மோதுகின்ற தெனக்‌ - கொள்க, அப்‌ 
பிரிவிலுள்ள -குறியீட்டையே கொள்வோம்‌. 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 


288. 


ப என்பது அமுக்க முடிந்த அக்‌ கணத்தில்‌ அப்பொருள்‌: 


களுடைய பொது வேகமாகுக, 


ஆயின்‌, /(ம-1) .என்பது முதலாம்‌ கோளம்‌ அடைந்த உந்த 


இழப்பாகும்‌. 


m' (0-0 என்பது இரண்டாம்‌ கோளம்‌ அடைந்த உந்த 


மிகுதியாகும்‌. 
அமுக்கு விசையின்‌ தாக்களவை (மயேறய56) 1 எனின்‌, 
I = m(u—U) ஈட்‌) 
ச I | ட்‌ ட 
ட அ ஆ டு ரட்‌ கல 
1 ர்‌ 4 
அதாவது, ந ச்‌ க) = uu 
இனி, மோதலின்‌ இரண்டாவது பகுதியின்போது, 
முதற்‌ பொருளின்‌ உந்த இழப்பு ௪ (1-1) 
இரண்டாம்‌ பொருளின்‌. உந்த மிகுதி ௪ 1 (ப) 


எனவே, நிலை மீட்சி விசையின்‌ தாக்களவை ]' எனின்‌, 


= m(U-—v) = ஈம (6-1) 


ஸ்‌ 1 ch 1 = Up p= yy 


mm 
1 ழ்‌ க ப ஆ பவ 
அதாவது, (௫ ஸ்‌) ச்‌ 


எனவே, (1), (2) லிருந்து நாம்‌ பெறுவது, 


ப T y—y நம ன்‌ 
ர ரை மை (நிழ) 


நிலைமீட்சி விசையின்‌ தாக்களவை 


அதாவது; அமுக்க. விசையின்‌ தாக்களவை ட 


ee 1] ௮-2] 
கிளை, தே. 1 
மொத்த தாக்களவை - 14-1' - 11௫) 
ர்‌ mm’ (u—u) 
A 17 mm 


(1) 


(2) 


£84 இயக்க விசையியவ்‌ 


கிளை. தே. 2 


14.2 கோளங்களின்‌ நேரடி மோதுகையில்‌ . இயக்க ஆற்றலின்‌ 
இழப்பை இரு பகுதிகளினுங்‌ தனித்தனியே கணக்கிடுதல்‌ 
கோளங்கள்‌ ஒன்றை யொன்று அமுக்கும்‌ பகுதியிலும்‌, பிறகு 
நிலை மீட்சி அடையும்‌ பகுதிபிலும்‌ இயக்க ஆற்றலின்‌ இழப்புகளை 
முறையே EE, எனக்‌ குறிப்பிடுவோம்‌. 
E, = 4 mu’ +im'u?—i(m+m'}U® 


வ 2 [ப (mu + mu’)? 
ப பணப்‌ ட்‌ 
mm’ ந 
E, = t+ (mm) U2—imv2— 2m’ v2 
ரீ ர்‌ 2 
ழி ட்டம்‌ _ mm ya | 
771771 
= ba (9 
Hm” ஸ்‌ 
ப்‌, ம்‌ (7 டக த டு 08) 


ட்‌ (பலிருந்து, E, என்பது மிகையாகும்‌ எனக்‌ காண்கிறோம்‌. 
ஆகவே, அமுக்கும்‌ பகுதியில்‌ இயக்க ஆற்றலில்‌ இழப்பு 
ஏற்படுகிறது எனப்‌ பெறப்படும்‌, 

(2)லிருந்து, 13, என்பது குறையாகும்‌, ஆகவே, நிலையீட்சிப்‌ 
பகுதியில்‌ இயக்க ஆற்லிறல்‌ மிகுதி ஏற்படுகிறது. 

ஆனாலும்‌, ச 1 ஆதலால்‌, மொத்தத்தில்‌ இயக்க ஆற்றலில்‌ 
இழப்பே ஏற்படும்‌, 

இயக்க த்‌ மொத்த இழப்பு 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 285 


... இதிலிருந்து, கோளங்கள்‌ ஒன்றை ஒன்று மோதிக்‌ கொள்ளும்‌ 
போது அழுக்கும்‌ பகுதியில்‌ (Compression period) ஏற்பட்ட இயக்க 
- ஆற்றலின்‌ இழப்பில்‌ ஒரு பாகமே நிலை மீட்சிப்‌ பகுதியில்‌ (Restitu- 
tion 061100) ஏற்படும்‌ இயக்க ஆற்றல்‌ மிகுதியால்‌, ஈடு செய்யப்ப 
கிறதென்றும்‌, ஆனால்‌, மொத்தத்தில்‌ இயக்க ஆற்றலில்‌ இழப்பே 
ஏற்படுகிற தென்றும்‌ பெறப்படுகிறது. 

15, உராய்வுள்ள நிலையான தளத்தின்மீது மோதல்‌ 


உராய்வுக்‌ கெழு /4 உடைய ஒரு நிலையான தளத்தின்மீது 
8 நிறையுள்ள தொரு பொருள்‌ சாய்வாக மோதுகிறது. பொருள்‌ 


படம்‌ 55 


தளத்தைத்‌ தொடுமிடத்தில்‌ உள்ள பொதுச்‌ செங்கோட்டுடன்‌ 
0 கோணச்சாய்வில்‌ ட திசை வேகத்துடன்‌ பொருள்‌ மோதினால்‌, 
மோதலுக்குப்‌ பின்னுள்ள இயக்கத்தைக்‌ காண்க. 
 மோதலுக்குப்பின்‌ பொருளின்‌ திசைவேகம்‌ பொதுச்செங்‌ 
- கோட்டுடன்‌ 9 கோணச்‌ சாய்வில்‌ ர ஆக இருக்கட்டும்‌. 
நியூட்டனின்‌ பரிசோதனை விதிப்படி, 
? 0089 ௪10058 . (1) 
மோதுகை நீடிக்கும்‌ வரையில்‌, தொடுகோட்டுத்‌ திசையிலுள்ள 
விசையானது செங்கோட்டுத்‌ திசையிலுள்ள விசையைப்போல்‌ 
£4 மடங்காகும்‌. 
எனவே, பொதுத்‌ தொடுகோட்டுத்‌ திசையில்‌ உள்ள 
தாக்களவை செங்கோட்டுத்‌ திசையில்‌ உள்ள தாக்களவைப்‌ 
மோல்‌ /2 மடங்காகும்‌. இ | 
க m (u sin G—v sin Q) = #m (u cos 8-1 cos 0) (2) 
அதாவது, 9(810 6/4 0086) = u(sin A—/t cos A) (8) 
(8) ஐ (1) ஆல்‌ வகுக்க, நாம்‌ பெறுவது . 


286 ர இயக்க விசையியல்‌ 


800 + #oosQ _ sina —/cosa 
vy cos Q e cos 8 


இதிலிருந்து, நாம்‌ பெறுவது 
a— (1 3 
tanQ = க) I (4) 
(4) லிருந்து கிடைக்கும்‌ 0-ன்‌ மதிப்பை (1)ல்‌ பிரதியிட 
ரஃன்‌ மதிப்பைப்‌ பெறலாம்‌, 
குறிப்பு: (8) லிருந்து, /4 அதிகமாக அதிகமாக 9 குறைகிறது 
7-யும்‌ குறைகிறது என பெறுகிறோம்‌, 


. 16. மாதிரிக்‌ கணக்கு 1 

வினாடிக்கு 4 மீட்டர்‌ வேகத்தோடு இயக்கும்‌ ஒரு பந்து வழ 
வழப்பான ஒரு நிலைத்‌ தளத்தின்மீது 48 என்னுங்‌ கோணத்திலே' 
மோதுகிறது, நிலை மீட்சிக்கெழு { ஆயின்‌, அப்‌ பந்திற்கு 
மோதுகைக்குப்‌ பின்னுள்ள இயக்கத்‌ திசையையும்‌ வேகத்தையுங்‌ 
காண்க. 

மோதுகைக்குப்பின்‌ அதன்‌ வேகம்‌ நிலைத்‌ தளத்தோடு 
0 என்னும்‌ கோணச்‌ சாய்வில்‌ ர ஆகுக, 

மோதுகைக்கு முன்‌ அத்‌ தளத்தின்மீதும்‌,அதற்குச்செங்குத்துத்‌ 
திசையிலும்‌ உள்ள அதன்‌ வேகக்‌ கூறுகள்‌ 


1 
க ன்‌ அத 2 9 ர்‌, 
ax re 4X7 (அ-து) 2/2, 29 ஆகும்‌ 


'மோதுகைக்குப்பின்‌ இவ்விரு திசைகளிலுமுள்ள வேகக்‌ 
கூறுகள்‌ ஏ ௦5 9, 8100 என்பன வாகும்‌, . எனின்‌, நாம்‌ பெறுவது 


70080 = 24/2 (1) 
vsing = 2249 706242. V2 Gi) 
ஆகவே, வர்க்கங்கண்டு கூட்ட, நாம்‌ பெறுவது 
= 10 | 


து பத... 410 [ட்டி 3-16 

அன்றியும்‌ வகுத்தலால்‌, ta = 3 
Pe 0 = 26௦ 34” என்னும்‌ கோண த்தில்‌ இயங்குகிறது, 
மாதிரிக்‌ கணக்கு 2 


.... ஒரு துகள்‌ உயரம்‌ ழ்‌ லிருந்து நிலையான ஒரு. கிடை தளத்தின்‌ 
மேல்‌ விழுகின்றது.  நிலைமீட்சிக்கெழு ௪ ஆயின்‌, அத்‌. துகள்‌ 


ச்‌ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 297 


ட்‌ ்‌ 1447 ட்டது 
தெறிப்பை முடிக்கு முன்‌ வரைந்த முழுத்தூரம்‌ அ 1 என்றுங்‌, 


்‌ தா ன கா 
கழிந்த நேரம்‌ A ட என்றுங்‌ காட்டுக. 
து 8 

ப என்பது அத்துகள்‌ அத்‌ தளத்தை முதன்‌ முறை அடிக்கும்‌ 
போதுள்ள வேகமாகுக, 
4s u = 2gh. 

இவ்வத்தியாயம்‌ பிரிவு 11 கி.தே. 1 ன்படி; அத்‌ துகள்‌ வேகம்‌ 
ஹு உடன்‌ தெறிக்கும்‌. 

அது மறுபடியும்‌ அத்‌ தளத்தை அடிக்கும்‌ போதுள்ள வேகம்‌ 
eu; இரண்டாம்‌ தெறிப்புக்குப்‌ பின்னுள்‌ வேகம்‌ ம. 


அதுபோல, . மூன்றாம்‌, நாலாம்‌ தெறிப்புக்குப்‌ பின்னுள்ள 
கன்னி ப 240) , .... என்பனவாகும்‌. 


முதலாம்‌, இரண்டாம்‌, மூன்றாம்‌, . .. .. தெறிப்புக்குப்பின்‌ 
(205 (ew)° (eu)? 

அத்துகள்‌ ஏறுமுயரம்‌ “5 - 5௪ 2. தத 3 ர அட கட்ட்னு 

அதாவது; 8 உற்‌, eth, e°h, + = ss [> u? = 2gh] 
எனின்‌, துகள்‌ சென்ற முழுத்‌ தூரம்‌ 
= h + இசி ட்சர்ர்ப லி வட டவ முடிவின்றி) 
ஹ்‌. 

ந்‌ இறு க [பெருக்கல்‌ தொடரைக்‌ கூட்டலால்‌] 


14 27 


அன்றியும்‌, ஆரம்பத்தில்‌ வீழ்ச்சி நேரம்‌ - -- 
மோதுகைகளுக்குப்‌ பின்னுள்ள ஏறு தேரங்களானவை 
வேகங்கள்‌, 80, சய, 271... என்பன புவியீர்ப்பினால்‌ அழிக்கப்‌ 
படத்‌ தேவையான நேரங்களாகும்‌. 
eu. சீர. சீர 


எனின்‌ நேரங்கள்‌ ---- , 
இந்‌ நேர தன்‌ இர ஓ 


ஆகவே, அத்‌ துகள்‌ இயக்கத்திலிருந்த முழு நேரம்‌ 


த Hq ரிக ௩௧௯ 


17 eu et. eu ஒர்ரி 
சகி வடை பவத வவட வ ம்‌ ட வி 
1: அத்ன்‌ தத்வ. ழ்‌ ற) 


298... | .. இயக்க விசையியல்‌ 


| 
ள்‌ 
1 


+(e 4 ; .. முடிவின்றி a 


1 
வத வ வவட நட்‌ rg த டல 


2 g 1—e ச | 1—e ௪ 1—e 
ஆனால்‌ ப 2h 
ஃ அத்‌ துகள்‌ இயக்கத்திலிருந்த மூழு நேரம்‌ 


ப > 1-2 
த்‌ 
குறிப்பு:- பரிசோதனை னம்‌ 2-ன்‌ மதிப்பைக்‌ காணல்‌ 


முதலாம்‌  மோதுகைக்குப்‌ . பின்‌ அத்துகள்‌ தெறிக்கும்‌ 


eu) ௪313 23.29] ல்‌ 
உயரம்‌ ௮ 3-3. ட்ட = - = eh 
22. 2: 2g 


அதாவது, தெறிக்கும்‌ உயரமானது அது விழுந்த உயரத்தின்‌ 
23 மடங்காகும்‌ 


வி. _தெறிக்குமுயரம்‌ 
£ விழுமுயரம்‌ 

எனின்‌, தந்தவொரு பந்திற்கும்‌ தந்தவொரு தரைக்கும்‌ சன்‌ 
பெறுமானம்‌ பரிசோதனை மூலம்‌ எளிதாகக்‌ காணப்படலாம்‌, 


எனவே, தக்க ஒரு தந்த வுயரத்திலிருந்து அப்பந்தை விழ 
விட்டால்‌ சில பரீட்சைகளுக்குப்‌ பின்னர்‌ தெறிக்குமுயர த்தைக்‌ 
காணல்‌ எளிதாகும்‌ ; அதிலிருந்து 63 என்பதன்‌ பெறுமானத்தை 
எளிதாகக்‌ காணலாம்‌, 


மாதிரிக்கணக்கு 3.. 


வழவழப்பான ஒரு கிடைத்தளத்திலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 

ஒரு துகள்‌ வேகம்‌ ண உடன்‌ கிடை.தளத்திற்‌ கு. கோணச்சாய்வில்‌ 

எறியப்படுகின்றது. அத்துகளுக்கும்‌,  அத்தளத்திற்கும்‌ இடை 

யிலுள்ள நிலைமீட்சிக்‌ கெழு 6... ஆயின்‌, அத்துகள்‌ தெறிப்பு 
05... றம 

ஓய்வதற்கு முன்‌ அத்தளத்தின்‌ மீது சென்ற தூரம்‌ தம்‌ கரதத 


எனக்‌ எட்டுக்‌... ்‌ 


மீள்‌ சக்தி பொருள்களின்‌ மோதுகை 289 


2143171% 


298071 


படம்‌ 86 
ஆரம்ப நிலைக்குத்து வேகம்‌ = 1 810 0, 
முதலாம்‌, இரண்டாம்‌ ...... தெறிப்புக்குப்பின்‌ ஆரம்ப 'நிலைக்குத்து 


வேகங்களானவை 61 816, 6” usin ஐ,6 usin ௨....... ஆகும்‌. 


எனின்‌, முதலாம்‌ இரண்டாம்‌ தெறிப்புக்களுக்கு இடையிலுள்ள 
, aeusind த க 
நேரம்‌ த தை [அத்தியாயம்‌ 4 பிரிவு 8,1 (ம) ஜப்‌ 


பார்க்கவும்‌]. 
ஆகவே, மற்றைய பாதைகளுக்கு நேரங்கள்‌ 
~ தவிற 0௨ 2e8 usina 
பதும தவத்‌ அதத ச 
எனின்‌, அத்துகள்‌ தெறிப்பு ஓய்வதற்கு முன்‌ கழியும்‌ நேரம்‌ 
தட்டல்‌ ர்‌ மடடடம ன ட த 4 படவ முடிவின்றி 


‘2 usin 


,. என்றாகும்‌. 


[1 eter... ] 


உ u sin a“ 1 
நீ 1—e 


இந்நேரத்தில்‌ கிடைவேகம்‌ மோதுகைகளாலே மாருதாகை 
யால்‌, அது எப்பொழுதும்‌ 6௦5 4 ஆகவே: இருக்கும்‌, 
எனின்‌, சென்ற கிடைத்தூரம்‌ 
2usine . 1 2 sj 
ஆக்கம்‌ தக தனக தடதட ள்‌ வரி லில்‌ ஆட்டப்‌ 
- நிறப்‌: _ அத்துகள்‌ தெறித்தல்‌ நின்ற பின்‌, அது அத்களத்தின்‌ 
மீது மாருவேகம்‌ 11008 0 உடன்‌ இயங்கும்‌. 


மாதிரிக்கணக்கு. 4 


20 அடி உயரத்திலிருந்து போடப்பட்ட மீட்சிக்கெழு சஉடைய . 
ஒரு துகள்‌: கிடைமட்டத்திற்கு த 90௦ ண்ட்‌ டத்‌? 12 அடி... 
19 3 


௪90 இயக்க விசையியல்‌ 


பூ ம ட௮ ரத்‌ முகர 

நீளமுள்ள ஒரு - சாய்தள த்தின்‌ உச்சியில்‌ மோதுகிறது, துகள்‌ 
- சாய்தளத்தின்‌ அடியை 8 .தெறிப்புகளில்‌ அடையுமாயின்‌, 
e(1+¢) லி (ச்சி) - 0,8 என நிறுவுக, 
AD என்பது சாய்தள த்தின்‌ மிகச்‌ சாய்வு கோட்டைக்‌ குறிக்‌ - 
" கட்டும்‌. . துகள்‌ தீயில்‌ விழுந்து, B யிலும்‌, பிறகு பயிலும்‌ றிது 
ட மிஐ அடைகிறது... 

ட துகள்‌ &யில்‌ மோதும்‌ இப்னி நிலேக்குத்திாகக்‌ கீழ்‌ நோக்கிய 
வேகம்‌ - 4/ தீத * 225620 ௪4/40. இதை 1 எனக்‌ குறிப்போம்‌.. 


_ நஜ. சாய்தளத்திற்குச்‌ செங்குத்தாக. ப 008 8 என்ற ஒரு 
கூறாகவும்‌, சாய்தள த்திற்கு அப்‌ u sin 6 என்ற ஒரு கூறாகவும்‌ 
பிரிக்கலாம்‌. 

A யில்‌ வல்‌ ஜல்லிக்‌ அணல்‌ சாய்தள்‌ த்திற்கு இக்க த்ர 
விசையும்‌ இல்லை. சாய்தள த்திற்கு செங்குத்தாகவே' கணத்தாக்கு. : 
எதிர்விசை ஒன்று . செயல்படுகிறது. : ஆகவே ப 810) ௮ என்னும்‌ 
கூறு மோதுகையினால்‌ பாதிக்கப்படவில்லை. .. ட 5 8: என்னும்‌ 
கூறு ௪208 8, ஆக திருப்பப்படுகிறது. துகள்‌ ஒரு பரவளையப்‌ பாதை 


"யில்‌. சென்று யில்‌. சாய்தளத்திற்குச்‌ செங்குத்தாக ஒட ௦௦5. 6 


- என்னும்‌. வேகத்துடன்‌ மோதுகிறது. . யோதுகைக்குப்பின்‌ இது 
௪ 4.008 0 என்னும்‌ வேகத்துடன்‌ ' திருப்பப்படுகிறது.. துகள்‌ சாய்‌ 
தளத்திற்குச்‌: செங்குத்தாக 230 ௦5 ௮ என்னும்‌ வேகத்துடன்‌ சாய்‌ : 
தளத்தை C என்னும்‌ . புள்ளியில்‌ மோதுகிறது. - இது ச 70086. 
என்றும்‌ ரன திருப்படுகிறது... ்‌ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 291 


ட்ட AB,BC, CD என்னும்‌ பாதைகளை வரைய எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
“நரம்‌ £1, ர, [த அகட்டும்‌. 
சாய்தளத்திற்கு செங்குத்துத்‌ திசையில்‌ இயக்கத்தைக்‌ கருது 
வோம்‌. £1 நேரத்தில்‌ சாய்தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ சென்ற 
தூரம்‌ ௫ ௦ 
0-4 29009027,-- 1 2008 ஐ. 8” [தளத்திற்குச்‌ செங்குத்தாக 
ஈர்ப்பு முடுக்கம்‌ அஜ 008 0] 


> 2eucos 8 2214 
கட நிற சதி அவவை யய ததி னா லையை 
௪0086 2 
2 634 2 
இதேபோல்‌ fy = இ நீது = அனைவ 


8 சீ 
*. யிலிருந்து 0 செல்ல எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ 


={, A ts i 


இதே நேரத்தில்‌ துகளானது சாய்தள த்தின்‌  கீழ்முகமாக 12 =: 
அடி தூரத்தை வரைந்திருக்கிறது, அதன்‌ ஆரம்ப திசைவேகம்‌ 
சாய்தள த்தின்‌ க்‌ 7510) ஆகும்‌. ஈர்ப்பு முடுக்கம்‌ ச எற்‌ 
ஆகும்‌. 


ஃ u sina ந g sina நடக்க = 


(அ. து) ப sind, — (சச்சி) a sina. 
= 12 

அட்‌] தகர்‌ (tere?) + 2e’u mE (1+e+e?)? = 12 
ரர eu? sina டல்‌ I 

ல்க கான த்தப்‌ 9 [1-௪ (1+e+e?)]. ஸே 

2 a 

-  (அ:க) LO (4௮ r= 12 

த e (149142) கொள்கி தத க்‌ தத்‌ 


2 u’ sind து TEENY 
ட] $= 0.8 


892 ட இயக்க விசையியல்‌ 


மாதிரிக்கணக்கு 5 க 

8 கிலோகிராம்‌ நிறையுடைய பந்து ஒன்று வினாடிக்கு 10 மீடர்‌ 
வேகத்தோடு இயங்கிக்கொண்டு அதே திசையில்‌ வினாடிக்கு 2மீடர்‌ 
வேகத்தோடு இயங்கும்‌ 24 கிலோகிராம்‌ நிறையுள்ளபந்தொன்றுடன்‌ 
மோதுகிறது. 2-$ ஆயின்‌, மோதுகைக்குப்‌ பின்னுள்ள பந்துகளு 
டைய வேகங்களைக்‌ காண்க; அன்றியும்‌ இயக்க ஆற்றலில்‌ 
ஏற்படும்‌ இழப்பையும்‌ கணக்கிடுக, 

-மோதுகைக்குப்பின்‌ : 8 கிலோகிராம்‌, 10 கிலோகிராம்‌ நிறை 
களின்‌ வேகங்கள்‌ முறையே ர, 9” ஆகுக, 


உந்தத்தின்‌ மொத்தம்‌ மாறாதாகையால்‌, 
24 y' 48y= 24x2+8X10=128 


அதாவது, 8ஏ'4ஏ = 16 I (1) 
நியூட்டனின்‌ ட. விதியால்‌, நாம்‌ பெறுவது 
ர = 12-10) = (2) 


y= 5 க்க 3 ௬ 1 மீட்டர்‌/வினாடி - 
கமோதுகைக்கு முன்‌ இயக்க ஆற்றல்‌ - = 2௩81031624 23 
= 400-148 = 448 ஜூல்கள்‌, 


மோதுகைக்குப்‌ பின்‌ இயக்க ஆற்றல்‌ 


18°12 1-24-52 
44-800 - 804 ஜூல்கள்‌, 
பர்‌ இயக்க ஆற்றலில்‌. இழப்பு - 144 ஜூல்கள்‌. 


॥ 


மாதிரிக்கணக்கு 6. 


8 கிலோகிராம்‌ நிறையுடைய்‌ ஒரு பந்து வினாடிக்கு 4 மீட்டர்‌ 
வேகத்தோடு இயங்கிக்‌ கொண்டு அதற்கு எதிர்த்‌ திசையில்‌ 
வினாடிக்கு 2 மீட்டர்‌ . வேகத்தோடு இயங்கும்‌ 10 ட்ட ல்‌ 
நிறையுள்ள பந்தொன்றுடன்‌ மோதுகிறது. ச $ ஆயின்‌, 
மோ துகைக்குப்‌ பின்னுள்ள பந்துகளுடைய வேகங்களைக்‌ காண்க. 

. மோதுகைக்குப்‌ பின்‌ 8 அட ததாமி, 10 கிலோகிராம்‌ நிறை. 
களின்‌ வேகம்‌ முறையே 9, பத ஆகுக, 


உந்தத்தின்‌ மொத்தம்‌ மாருதாகையால்‌, நாம்‌ பெறுவது, 
10y'+8y = 10 (—2)+8X4= 12 (1) 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ “மோதுகை 298 


py = —e(u’—u) 
= ந்‌ (த) = 8 

oe py = 8 (2) 

(1), (2) சமன்பாடுகளைத்‌ தீர்வுகாண, நாம்‌ பெறுவது nie 

V == 2; y= —1 

)-க்கு குறை மதிப்பு வருவதால்‌, 8 கிலோகிராம்‌ நிறையின்‌ 
இயக்கத்‌ திசை மோதுகைக்குப்‌ பின்‌ நேரெதிராக மாற்றப்படுகிறது. 

க்கு மிகை மதிப்பு வருவதால்‌, 10 கிலோகிராம்‌ நிறை 
இடது திசையிலிருந்து வலது திசையாகச்‌ செல்கின்றது. ஆதலால்‌, 
அதன்‌ திசையும்‌ மோதுகைக்குப்‌ பின்‌ மாற்றப்படுகிறது. 

ஆகவே, ஒவ்வொரு பந்தும்‌ மோதுகைக்குப்‌ பின்‌ திசை 
திருப்பப்படுகின்றது. 


மாதிரிக்‌ கணக்கு 7 
8 கிலோகிராம்‌ நிறையுடைய ஒரு பந்து வினாடிக்கு 4 மீட்டர்‌ 
“வேகத்தோடு இயங்கிக்‌ கொண்டு வினாடிக்கு 2 மீட்டர்‌ வேகத்தோடு 
இயங்கும்‌ 4 கிலோகிராம்‌ நிறையொன்றின்மீது மோதுகின்றது, 
மோதுகைக்‌ கணத்திலே அவற்றின்‌ வேகத்‌ திசைகள்‌ மையமிணைக்‌ 
கோட்டிற்கு முறையே 805, 60 என்னும்‌ கோணச்‌ சாய்வுகளில்‌ 
இருந்தால்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ அவற்றின்‌ திசை வேகங்களைக்‌ 
காண்க. நிலை மீட்சிக்கெழு எனக்‌ கொள்க, 


மோதுகைக்குப்‌ பின்னுள்ள விசை வேகங்களானவை மைய 
மிணைக்‌ கோட்டிற்கு 0, ந என்னும்‌ கோணங்களில்‌ 7, )' என்பன 
வாகுக, 


 மையமிணைக்‌ கோட்டிற்குச்‌ செங்குத்தான திசையில்‌ அதாவது? 
தொடு கோட்டுத்‌ திசையில்‌, வேகங்களானவை மாருதாகையால்‌, 
நாம்‌ பெறுவன, 
vsinQ = 4 sin 80° = 2 (1) 
ஹ்ற்‌ ௪ 2 5 60௦ ௯ 4/2 ர (2) 


நியூட்டனின்‌ விதிப்படி, 
70086 90080 = —e (2 cos 60--4 cos 30°) 


க த ச 0 


294 இயக்க விசையியல்‌ 
மோதுகைக்‌ கோட்டின்‌ மீதுள்ள உந்தம்‌ மாறாதாகையால்‌, 
Ay’ cos {8 vy cos = 4- 2 cos 60°+8 : 4cos 80° 
_ 411645 
க 900894: 220080 = 14449. (4) 
(1); (2), (8), (4) என்னும்‌ சமன்பா டுகனைத்‌ தீர்வுகாண, 
நாம்‌ பெறுவது, 


VESTAS, 9 = tn ACVB 
2 ர 11 


க 


= V15; $ tant} 


மாதிரிக்‌ கணக்கு 8. 


வழவழப்பான இரு பந்துகளூள்‌ ஒன்றின்‌ நிறை மற்றையதின்‌ 
இரு மடங்கு. அவை சம வேகங்களோடு எதிர்ச்‌ சமாந்திர திசை 
களில்‌ இயங்கி மோதுகின்றன, மோதுங்‌ கணத்தில்‌ அவற்றி 
னியக்கத்‌ திசைகளானவை மைய மிணைக்கோட்டுடன்‌ 30௦ 
கோணச்‌ சாய்வுகளில்‌ இருக்கின்றன, நிலை மீட்சிக்கெழு $ ஆயின்‌, 
மோதுகைக்குப்‌. பின்னுள்ள திசை வேகங்களையும்‌ இயக்கத்‌ திசை 
களையும்‌ காண்க, 


அப்‌ பந்துகளின்‌ நிறைகள்‌ 577, 17.) என்பனவாகுக, மோதுகைக்குப்‌ 
பின்னுள்ள்‌ வேகங்களானவை மைய மிணைக்கோட்டிற்கு 0, ல்‌ 


என்னுங்‌ கோணங்களில்‌ . முறையே 1, 1” என்பனவாகுக. மைய 
மிணைக்‌ கோட்டிற்குச்‌ செங்குத்தான -வேகங்களானவை மாரு 
- - வாகையால்‌,. 1 ப்‌. டத்‌ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை ற்ற 
ஸ்ட w= டட (1) 

ர்‌ 

[2] 


(2) 


y sind = usin 80° = 
நியூட்டனின்‌ விதிப்படி, 
y' cos p — 70080 = —e [—u cos 30°—y cos 200] 


uN 3 
2 


ட 


மையமிணைக்‌ கோட்டிற்குச்‌ சமாந்திரமாயிப்‌ பிரித்த உந்தம்‌ 
மாறாதாகையால்‌, 
0086 + Amv cos Q == —mu cos 3004 2mu cos 30° 
uVg i 
I னி (4) 


v cos 6-2 cos 0 = 5 


(9) ஐயும்‌, (4) ஐயும்‌ தீர்வு காண; நாம்‌ பெறுவது 
u V3 
இ 
இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும்‌, (1), (2) என்பன 
வற்றிலிருந்தும்‌ நாம்‌ பெறுவன. 


70080 = 0; 2௦080 = 


= 90; v= 3.0.௮ 805; ய 


எனின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ - பெரிய பந்து மைய மிணைக்‌ 
கோட்டிற்குச்‌. . செங்குத்தான திசையிலே... முந்திய வேகத்தின்‌ 
1 பங்கோடு  புறப்படுகின்றது. சிறிய பந்து . ஒரு . நிலையான 
தளத்தின்‌ மீது மோதும்‌ நிறை  மீள்சக்தியுள்ள பந்து போல்‌ 
இயங்குகின்றது, ' 


பயிற்சி 5.2 i 
(நிலையான தளத்தின்‌ மீது. மோதல்‌) 
1. 2கிலோகிராம்‌ நிறையுள்ள ஒரு பந்து ஒரு... வழவழப்பான. 
நிலையான தளத்தின்‌ மீது அத்தளத்தின்‌ லம்பத்திற்கு ப கோணச்‌ 


சாய்வில்‌ வினாடிக்கு வேகத்துடன்‌ மாது ற த/க = ம ஆயின்‌, 


206 இயக்க விசையியல்‌ 


மோதுகைக்குப்பின்‌ கோளத்தின்‌ இயக்கத்தைக்‌ காண்க, அன்றி 
யும்‌ இயக்க ஆற்றலின்‌ இழப்பையும்‌ கணக்கிடுக, 
[1047 2மீ/வி ; லம்பத்திற்கு 452 கோணச்சாய்வில்‌ ; 200 ஜூல்கள்‌ ] 


2. ஆலங்கட்டிகளானவை உறைந்த ஏரியின்‌ மேற்பரப்பின்‌ மீது 
அதற்குநிலைக்கு த்திற்கு 80 கோணச்சாய்வில்‌ மோதி 60 கோணச்‌ 
சாய்வில்‌ தெறிக்கின்றன. மோதுகை உராய்வற்றிருந்தால்‌ ௪௭ன்‌ 
மதிப்பைக்‌ காண்க, [4] 


8, வினாடிக்கு 8 மீடர்‌ வேகத்தோடு இயங்கும்‌ ஒரு பந்து வழவழப்‌ 
பான ஒரு தளத்தின்‌ மீது தளத்துடன்‌ 80 கோணச்சாய்வில்‌ 
மோதுகின்றது. நிலைமீட்சிக்கெழு 1 ஆயின்‌, மோதுகைக்குப்பின்‌ 
அதன்‌ வேகத்தையும்‌ இயக்கத்திசையையுங்‌ காண்க. 

[7.2மீ [வி ; 16, 6] 


4. பாரமான மீள்சக்தியுள்ள பந்தொன்று ஓரறையின்‌ உட்கூரை 


யிலிருந்து (ரத) விழுகின்றது அது தரையிலிருந்து இருமுறை. 
தெறித்த பின்னர்‌ கூரையின்‌ உயரத்தில்‌ ] பங்குக்கு எழுகிறது. . 


1 
நிலைமீட்சிக்கெழு (1) * எனக்‌ காட்டுக, 


8, மீள்சக்தியுள்ள. ஒரு கோளத்தை நிலையான ஒரு கிடைமேசை 
க்கு மேலே. 16 அடி உயரத்திலிருந்து விழவிட்டால்‌, மீள்சக்திக்‌ 
குணகம்‌ £ எனக்‌ கொண்டு அக்கோளம்‌ 68 அடி தூரம்‌ தெறித்த 
பின்‌ 8 வினாடிகளில்‌ ஓய்வடையு மெனக்‌ காட்டுக, 


6, ஒரு பந்து 43 அடி உயரத்திலிருந்து மீள்‌ சக்தியுள்ள ஒரு 
கிடைத்தளத்தின்‌ மேல்‌ விழுகின்றது, மீள்‌ சக்திக்குணகம்‌ 1 
ஆயின்‌, அக்கோளம்‌ ஓய்வடையுமுன்னர்‌ தெறித்த தூரத்தையுங்‌ 
கழிந்த தேரத்தையுங்‌ காண்க. 

[60 அடி; 24/8 வினாடிகள்‌] 


7. ஒரு... கிடைத்தளத்திலுள்ள . ஒரு புள்ளியிலிருந்து ஒரு 
துகள்‌ வினாடிக்கு 64 அடி என்னும்‌ வேகத்தோடு அடிவானத்திற்கு 
80 என்னுங்‌ கோணத்தில்‌ எறியப்படுகின்றது. நிலைமீட்சிக்கெழு 
£ ஆயின்‌, அது தெறித்தல்‌ நிறுத்தும்‌ போது கிடையாகச்‌ சென்ற 
மொத்ததூரத்தையுங்‌ கழித்த நேரத்தை யுங்‌ காண்க. 

[256 4/8 அடி; 8 வினாடி], 
8- ஓரறையின்‌ ஒரு சுவரிலுள்ள ஓரு புள்ளியிலிருந்து தரை மீது 
எறியப்பட்ட ஒரு பந்து எதிர்ச்சுவரை அடித்துப்‌ புறப்பட்ட புள்ளி 
க்கு மீண்டும்‌. வருகிறது, .. நிலைமீட்சிக்கெழு எனின்‌, அப்பந்து 
மீண்டு வருவதற்கெடுத்த நேரம்‌ பட வகு கெடுத்த: தக்கல்‌, 
இரு மடங்கெனக்‌ காட்டுக; 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 297 


9, ஓரறையினது தரையிலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு பந்து 
வினாடிக்கு 824 என்னும்‌ வேகத்தோடு நிலைக்குத்தாக எறியப்‌ 
படுகின்றது. அவ்வறையின்‌ உயரம்‌ 16. அடி ஆயும்‌, பந்துக்கும்‌ 
மச்சுக்கும்‌ (081112) இடையேயுள்ளதும்‌, பந்துக்குந்தரைக்கு 
மிடையேயுள்ளதும்‌ ஆகிய நிலைமீட்சிக்கெழு ஒவ்வொன்றும்‌ 


= ஆயின்‌, அப்பந்து மச்சுவிருந்தும்‌, தரையிலிருந்தும்‌ தெறித்த 
பின்‌ மறுபடி சரியாக மச்சு உயரத்தை அடையுமெனக்‌ காட்டுக, 


10. மீள்சக்தியுள்ள ஒரு துகள்‌ நிலைக்குத்தான ஒரு சுவரை 
அடிக்கும்படியும்‌, மோதுகைக்குப்பின்னர்‌ தரையை வேறெங்கும்‌ 
தொடாது எறிந்த புள்ளிக்குத்‌ "திரும்பி வரும்படியும்‌ எறியப்படு 
கின்றது. நிலைமீட்சிக்கெழு ச ஆகவும்‌ எறியற்கோணம்‌ 6 ஆகவும்‌, 
அத்துகள்‌ எறிந்த புள்ளியை மறுபடியும்‌ அடையும்‌ போதுள்ள 
அதன்‌ வழியினது திசை கிடைக்கோட்டோடு ஆக்குங்‌ கோணம்‌ 
2 ஆகவுமிருந்தால்‌ (3௩ ஈ-₹ (8௩ எனக்‌ காட்டுக. 


11. ஒரு பந்து 16 அடி உயரத்திலிருந்து அடிவானத்திற்கு 80௦ 
கோணச்சாய்வில்‌ உள்ள ஒரு தளத்தின்‌ மீது விழுகின்றது.2 ௪3 
ஆயின்‌, மோதுகைக்குப்பின்‌ அப்பந்தின்‌ வேகத்தையுங்‌ இயக்கத்‌ 
திசையையுங்‌ காண்க. 

[26.2 அடி/வி ;9=52ு 25] 


12, ஒரு பந்து 2 வினாடிக்கு நிலைக்குத்தாக விழுந்து, கிடைமட்ட த்‌: 
திற்கு 30 கோணச்சாய்விலுள்ள. ஒரு தளத்தை அடிக்கின்றது, 
8 = ஆயின்‌; அது அத்தளத்தை மறுபடியும்‌ அடிக்கு முன்னர்க்‌ 
கழிந்த நேரம்‌ 8 வினாடிகள்‌ எனக்‌ காட்டுக. 

18. ஒரு வழவழப்பான மீட்சியுள்ளபந்து 40 மீடர்‌ உயரமுள்ள 
ஒரு கோபுரத்தின்‌ உச்சியிலிருந்து வினாடிக்கு 42 மீடர்‌ திசைவேகத்‌ 
துடன்‌ எறியப்படுகிறது. மீட்சிக்கெழு ழ ஆயின்‌, பந்து தரையை 
மோதியபின்‌ அடுத்துள்ள முதல்‌ தெறிப்பில்‌ அதன்‌ கிடைவீச்சு 
60 மீடர்‌ ஆகுமெனக்‌ காட்டு, 


14. கிடைமட்ட த்துடன்‌ உ கோணச்சாய்விலுள்ள ஒரு சாய்தளத்‌ 
தின்‌ நீளம்‌ / ஆகும்‌. தந்த ஒரு மீள்சக்தியுள்ள ஒரு பந்து அச்‌ 
சாய்தள த்தின்‌ மீது கீழ்முகமாக இயங்கி அதன்‌ அடியிலுள்ள ஒரு 
வழவழப்பான நிலைக்‌ கிடை. த்தளத்தின்‌ மீது மோதுகின்றது, 
சக்‌ த்த மீது அப்பந்தின்‌ வீச்சைக்‌ காண்க, 

(4 el cos A sin 2a) 


15: பாரமான மீள்சக்தியுள்ள . பந்தொன்று ௩ அடி உயரத்‌ 
திலிருந்து விழுந்து கிடைமட்டத்திற்கு 60  கோணச்சாய்விலுளள்‌ 


. இயக்க விசையியல்‌ 


00% 


தற்‌ 


ஒரு சாய்தளத்தை சந்திக்கின்றது. அது; அத்தளத்தை மோதும்‌ 
முதலிரண்டு புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரத்தைக்‌ காண்க, 
[2,48௪ (1-9 அடி] 


16. வழவழப்பான கிடைதளத்தில்‌ தந்த ஒரு A என்னும்‌ புள்ளி 
யிலிருந்து ஒரு துகள்‌ எறியப்பட்டு அது மீள்‌ சக்தியுள்ள ஒரு நிலைக்‌ 
குத்துத்தளத்தின்‌ மீது மோதியபின்‌ அக்கிடைதள த்திலுள்ள 
வேறொரு தந்த. புள்ளி 8 வழிச்‌ செல்லவேண்டுமாயின்‌ எறிதிசை 
"யைக்‌ காண ஒரு வடிவகணிதவமைப்பைத்‌ தருக. 
17. வழவழப்பான நிலையான தளத்தின்‌ மீது ஒரு பந்து தளத்‌ 
துடன்‌ 30 கோணத்தில்‌ மோதுகிறது. மோதலுக்குப்பின்‌ அதன்‌ 
இயக்க ஆற்றல்‌ மோதலுக்கு முன்‌ உள்ளதைப்போல்‌ பாதி அளவே 
இருக்குமாயின்‌ ; நிலைமீட்சிக்கெழுவையும்‌, பந்து தெறித்தெழும்‌ 


திசையையுங்‌ காண்க. , 
0 4 os ல 1 
| என இக 


18, கிடைதளத்தில்‌ ஒரு புள்ளியிலிருந்து எறியப்பட்ட பந்து 
ஒன்று நிலைக்குத்தான சுவர்‌ ஓன்றின்‌ மீ து செங்குத்தாக மோதி 
அதிலிருந்து தெறித்து தரையில்‌ ஒரு புள்ளியில்‌ மோதி அதிலிருந்து 
தெறித்து எறி புள்ளியை அடைகிறது. எனின்‌, நிலைமீட்சிக்கெழு 
வின்‌ மதிப்பைக்‌ காண்க. 


[e=4] 


19... மீள்சக்தியுள்ள பந்து ஒள்று தரையில்‌ தந்த . ஒரு புள்ளி 
௦ விலிருந்து கிடைமட்டத்திற்கு 8 என்னும்‌  கோணச்சாய்வில்‌ ஏ 
என்னும்‌ திசைவேகத்துடன்‌ எறியப்பட்டு 0 விலிருந்து எ தூரத்‌ 
திலுள்ள வழவழப்பான நிலைக்குத்துச்சுவரில்‌ மோதி அதிலிருந்து 
தெறித்து மீண்டுப்‌ 0-ஐ. அடைகிறது, ௪ நிலைமீட்சிக்கெழு எனின்‌, 

3? sin 22 e | 
d= gr 142 


என நிறுவுக, 


20, கிடைமட்டத்திற்கு 8 கோணச்சாய்வில்‌ ம்‌ நீளம்‌ கொண்ட. 
ஒரு சாய்தளத்தின்‌ மிக உயர்ந்த புள்ளியின்‌ மீது நிலைக்குத்தாக £௨” 
உயரத்திலிருந்து போடப்பட்ட மீள்சக்தி ச உடைய துகள்‌ விழும்‌ 
படி விடப்படுகிறது. ப்ட்‌ 

அது 'உச்சியிலிருந்து சாய்‌ தளத்தின்‌. அடியை மூன்று தெறிப்பு 
களில்‌ அடையுமாயின்‌, ம்‌ - 482142) (14) (1+e+e®) sind 
எனக்‌ காண்பி, ல்‌ A ம படட ஆது 


ஐ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 299 


21. நிலை மீட்சிக்கெழு $ உடைய ஒரு பந்து தரையில்‌ ஒரு 
புள்ளியிலிருந்து கிடை மட்டத்துடன்‌ 45 கோணச்‌ சாய்வில்‌ 
174/2 அடி/வினாடி என்னும்‌ திசை வேகத்துடன்‌ எறியப்பட்டு 
88 அடி உயரமுள்ள ஒரு மேசையின்‌ வழவழப்பான மேல்பரப்பின்‌ 
ட பட்டு ஒரு முறை தெறித்து தரையை மோதுகிறது. எதிபுள்ளியி 
லிருந்து பந்து தரையை மோதும்‌ புள்ளியின்‌ தூரத்தைக்‌ காண்க. 
[28 அடி] 


22. ஒரு பந்தானது 45 ஏற்றக்‌ கோணத்தில்‌ 64 அடி திசை 
வேகத்துடன்‌ எறியப்படுகிறது. அது 82 அடி தூரத்திலுள்ள ஒரு 
நிலைக்குத்தான சுவரில்‌ மோதி எறிபுள்ளியை மீண்டும்‌ அடைகிறது. 
பந்திற்கும்‌ சுவருக்கு மிடையே யுள்ள நிலை மீட்சிக்கெழுவின்‌ 
மதிப்பைக்‌ காண்க. I Le 1] 


28, கிடை மட்டத்துடன்‌ 0 கோணச்‌ சாய்விலுள்ள ணித்னர்துவில்‌ 
அடியிலிருந்து மீள்சக்தியுள்ள துகள்‌ ஒன்று எறி பப்‌ படுகின்றது. 
துகளின்‌ ஆரம்பத்‌ திசை வேகம்‌ சாய்தளத்துடன்‌ $ கோணச்‌ 
சாய்வில்‌ இருக்கின்றது. துகளானது சாய்தள த்தின்‌ மீது 
மும்முறை தெறித்து எறிபுள்ளிக்குந்‌ கு இக்கு உள்ள 
சம்பத்தத்தைக்‌ காண்க. த்க்‌ கெழு ௪ $ எனக்‌ கொள்க] 
[18 tana = 8 cot 3] 


24, மீள்சக்தியுள்ள ஒரு துகள்‌ கிடை மட்டத்துடன்‌ 6 கோணச்‌ . 
சாய்விலுள்ள ஒரு சாய்தள த்தின்‌ மீது அதன்‌ மிகப்‌ பெரிய சாய்வு 
கோட்டின்‌ வழிச்‌ செல்லும்‌ நிலைக்குத்துத்‌ தளத்தில்‌ எறியப்பட்டு 
சாய்தளத்தை . செங்குத்தாக மோதுகிறது. எறிதிசை சாய்தளத்‌ 
துடன்‌ ந கோணச்‌ சாய்வில்‌ இருப்பின்‌, 2 (808 80 8 ௪ 1 என 
நிறுவுக. 

28. ஒரு துகள்‌ ஒரு சாய்தளத்தின்‌ மீதுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 
எறியப்படுகிறது, அது ர ஆவது மோதுதலில்‌ தளத்தைச்‌ 
செங்குத்தாக -மோதி, ௪ ஆவது மோதலில்‌ எறிபுள்ளியை 
அடைகிறது எனின்‌, -2௪4-1 - 0 என நிறுவுக, 


26. வழவழப்பான பந்து ஒன்று . வழவழப்பான கிடைதளப்‌ 
பரப்பின்மீது கிடைதளத்திற்கு. 60௪ கோணத்தில்‌. 128 அடி [வினாடி 
திசை வேகத்துடன்‌ மோதுகிறது. நிலைமீட்சிக்கெழு $ என்றால்‌, 
தளத்தின்மீது முதல்‌ மோதலுக்கும்‌, இரண்டாவது மோதலுக்கும்‌ 
உள்ள. தூரத்தைக்‌ காண்க, தளம்‌ நீண்டு விரிந்திருக்கு மெனக்‌ - 
கொண்டு முதல்‌ மோதலுக்கும்‌, ஐந்தாவது மோதலுக்குமுள்ள 
இடப்‌ பெயர்ச்சியைக்‌ கணக்கிடுக, 


ச [1284௫ 240 73 


900 இயக்க விசையியவ்‌ 


27. பந்தாட்ட மேசை (Billiard table) ஒன்றின்‌ நீள அகலங்கள்‌ 
முறையே 8 அடி, 6 அடி ஆகும்‌, அதன்‌ சிறிய பக்கத்தில்‌ ஒரு 
புள்ளியிலிருந்து ஒரு வழவழப்பான பந்து எறியப்பட்டு அறு மற்ற 
மூன்று பக்கங்களில்‌ உள்ள மெத்தை வரிக்கட்டுகளில்‌ மோதி ஒரு 
செவ்வகத்தை வரைந்து  எறிபுள்ளியை அடையும்‌ வண்ணம்‌ 
இயங்கினது எனின்‌, அப்புள்ளியின்‌ நிலையையும்‌, எறி திசையையும்‌ 


காண்க. 
[fan d = We; x = (6~8Ye) [(1—e)] 


28. வழவழப்பான வட்ட மேசை ஒன்று, தன்னக மேற்பரப்பு 
(interior surface) நிலைக்குத்தாயுள்ள வழவழப்பான விளிம்பாற்‌ 
சுற்றப்பட்டிருக்கின்றது, நிலைமீட்சிக்‌ குணகம்‌ ச ஆகவுள்ள ஒரு . 
பந்து அவ்‌ விளிம்பில்‌ ஒரு புள்ளியிலிருந்து அம்‌ மேசைமீது 
எறியப்பட்டு அது அவ்‌ விளிம்பில்‌ இரு மோதுகைகளுக்குப்‌ பின்னர்‌ 
எறிந்த புள்ளிக்கே திரும்பி வருமாயின்‌, எறிபுள்ளியில்‌ உள்ள 
ஆரையோடு எறியற்றிசை ஆக்குங்‌ கோணத்தைக்‌ காண்க, 


அப்‌ பந்து எறிந்த புள்ளிக்குத்‌ திரும்பி வரும்போது அதன்‌ 
வேகத்தைக்‌ காண்க. 
அன்றியும்‌, அப்பந்து மூன்று தெறிப்புகளுக்குப்‌ பின்‌ எறிந்த 
புள்ளிக்குத்‌ திரும்பி வரவேண்டுமாயின்‌ , ங்கம்‌ ன்‌ ஆரையோடு 
ஆக்குங்‌ கோணத்தைக்‌ காண்க, 


| 
[cot? 9.௪ (l+e+e?)/e®; ur சீ அவ்வ்‌ = ௪3] 


பயிற்சி 5.3 
(நேர்‌ மோதுகை) 


1. 10 பவுண்டு நிறையுடைய ஒரு பந்து வினாடிக்கு 6 அடி 
என்னும்‌ வேகத்தோடு இயங்கிக்‌ கொண்டு. வினாடிக்கு 8 அடி 
என்னும்‌. வேகத்தோடு இயங்குகின்ற 8 பவுண்டு நிறையுள்ள 
கோள்‌ மொன்றின்மேல்‌ நேரடியாக . மோதுகிறது. நிலை மீட்சிக்‌ 
கெழு 3 எனின்‌, ட்டம்‌ பின்னுள்ள . அக்‌ கோளங்களின்‌ 
வேகங்கைக்‌ காண்க. 


2... ஒரு கிலோகிராம்‌ : றைய ஒரு பந்து வினாடிக்கு 5 மீட்டர்‌. 

வேகத்தோடு இயங்கிக்‌ கொண்டு வினாடிக்கு 9 மீட்டர்‌ வேகத்தோடு 

இயங்குகின்ற .2 கிலோகிராம்‌. நிறையுள்ள கோள 'மொன்றின்‌ மேல்‌ 

"நேரடியாக: மோதுகிறது. 2-3. எனின்‌, . . மோதுகைக்கு 
ப 5௫ ற்‌ ப்‌ : க்‌ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 801 


பின்னுள்ள அக்‌ கோளங்களின்‌ வேகங்களையும்‌, இயக்க ஆற்றலின்‌ 
இழப்பையும்‌ காண்க. 

[வினாடிக்கு 8 மீட்டர்‌; வினாடிக்கு 4 மீட்டர்‌; 1 ஜூல்‌] 
8, வினாடிக்கு 12 அடி வேகத்தோடு இயங்குகின்ற ஒரு கோளம்‌ 
அதே கோட்டில்‌ எதிர்‌ திசையில்‌ வினாடிக்கு 6 அடி வேகத்தோடு 
இயங்குகின்ற ஒரு சம கோளத்தைச்‌ சந்திக்கின்றது. நிஸைமீட்சிக்‌ 
கெழு $ ஆயின்‌, மோதுகையின்‌ பின்னுள்ள அவற்றின்‌ வேகங்‌ 
கதக்‌ காண்க. 


[முதலாவது ஒய்வடைகிறது. இரண்டாவது 6 அடி. வேகத்‌ 
்‌ தோடு திரும்பிச்‌ செல்லுகின்றது] 

4. ஒரு கோளம்‌ ஓய்விற்‌ கிடக்கும்‌ ஒரு 0 கோளத்தின்‌ மீது 
நேரடியாக மோதுகிறது. நிலை மீட்சிக்கெழு ௪ ஆயின்‌, மோது 
கைக்குப்‌ பின்‌ : அவற்றின்‌ வேகங்கள்‌ 1-6: 14௪ ஆகுமெனக்‌ 
காட்டுக. ன்‌ 

த, வேகம்‌ ம ஓடு இயங்குகின்ற . நிறையுள்ள பற்தொன்று . 
வேகம்‌. ஊ ஓடு எதிர்த்திசையில்‌ இயங்குகின்ற ர நிறை 
பந்தொன்றின்‌ மீது நேரடியாக மோதுகிறது. திலை மீட்சிக்கெழு 
ச ஆயின்‌; மோதுகைக்குப்‌ பின்னுள்ள இரண்டாம்‌ பந்தின்‌ வேகம்‌. 
மோதுகைக்கு முன்னுள்ள முதலாம்‌ பத்தின்‌ வேகத்திற்குச்‌ 
சமமெனக்‌ காட்டுக, 


6, நிறைகள்‌ முறையே 2 பவுண்டு, .6. பவுண்டு, 128 பவுண்டு 
' ஆகிய மூன்று கோளங்கள்‌ வினாடிக்கு முறையே 12, 4, 2 அடி 
என்னும்‌ வேகங்களோடு ஒரு. நேர்‌ கோட்டிலே மேலே கந்த 
வரிசையில்‌ இயங்குகின்றன. நிலை மீட்சிக்‌ குணகம்‌ 1 எனின்‌, 
முதலிரண்டு கோளங்களும்‌ அங்கு நடக்கும்‌ மோதுகைகளால்‌ 
ஓய்வடையு மெனக்‌ காட்டுக, “இ 

7. 64 அடி உயரத்திலிருந்து ஒரு பந்தை விழ விட, அதே 
கணத்தில்‌ ஒரு சம பந்து. தரையிலிருந்து வினாடிக்கு 123 அடி 
வேகத்தோடு அதனை நேர்‌ மோதுகையில்‌ சந்திக்கும்படி எறியப்‌ 
படுகின்றது. . நிலை .மீட்சிக்கெழு 1 எனின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ 
பந்துகளானவை தரையை அடைதற்கு முன்‌ கழியும்‌ நேரங்களைக்‌ 


காண்க, உட 


nS ல [8-66; 2.5. வினாடிகள்‌] 
8. ஒரு சுவரிலிருந்து 8 மீடர்‌ தூரத்திலேபுள்ள ஒரு வழவழப்பான 
- கிடைதளத்தின்‌ மீது ஓய்விற்கிடக்கின்ற ஒரு பந்து வினாடிக்கு 
8 மீடர்‌ வேகத்தோடு  அச்சுவருக்குச்‌ செங்கோணத்தில்‌ இயங்கு 
கின்ற வேறொரு சம. பந்தாலே...நேராய்‌ மோதப்படுகின்றது. அப்‌ 


த தை 4 
ன்‌ நற்‌ கே உத இதர 


்‌ ப 
ப்‌ லு 


802 I இயக்க விசையியல்‌ 


பந்துகளுக்கிடையிலுள்ள' நிலைமீட்சிக்குணகமும்‌, அப்பந்துகளு 
கும்‌ 'அச்சுவருக்குமிடையிலுள்ளனவும்‌ ஒவ்வொன்றும்‌ $ ஆயின்‌ 
அவை .இரண்டாமுறையாக 2.4 வினாடிகள்‌ முடிவிலே மோது 
மெனக்‌ காட்டுக. 


9. 2 கிலோகிராம்‌, 80 கிலோகிராம்‌ நிறையுள்ள A,B என்னும்‌ 
இரு சம கோளங்கள்‌ ஒரு வழவழப்பான தரை மீது கிடக்கின்றன - 
அவற்றின்‌ மையமிணைக்கும்‌ கோடு ஒரு நிலைக்குத்தான சுவருக்குச்‌ 
செங்குத்தாக உள்ளது. A ஆனது. B ஐயை விடச்‌ சுவருல்கு 
அருகாமையில்‌ இருக்க, & ஆனது 5 ஐ நேராக மோதும்‌ படி எறியப்‌ 
படுகிறது. கோளங்களுக்கிடையேயும்‌ முதற்‌ கோளத்திற்கும்‌ சுவ 
ருக்கு மிடையேயும்‌ உள்ள நிலைமீட்சிக்கெழு $ எனின்‌, & என்ற 
கோளம்‌ யுடன்‌ இரண்டாவதுமோதுகைக்குப்‌ பின்‌ ஓய்வடையு 
மெனக்‌ காட்டுக. 

10, A, என்னும்‌ இரு சம. கேர்ளக்குண்டுகள்‌ வழவழப்பான ஒரு 
'திடைவட்டத்தவாளிப்பில்‌(920012)ஒரு விட்டத்தின்‌ எதிர்முனைகளிற்‌ 
- கிடக்கின்றன. A ஆனது அத்தவாளிப்பின்‌ வழியே எறியப்பட்டு 
- நேரம்‌ ர்‌ முடிவில்‌ யின்‌ மீது மோதுகின்றது. இரண்டாவதுமோதுகை 


்‌ த 
யொன்று நேரம்‌ உ முடிவிலே நடைபெறுமெனக்‌ காட்டுக, 


11, சமவிட்டங்களையும்‌, நிறைகள்‌ 10௱, 118 என்பனவற்றையும்‌ 
கொண்ட இரண்டு கோலிக்‌ குண்டுகள்‌ ஒரே புள்ளியிலிருந்து ௪. | 
அளவு வேகங்களோடு ஒரு வட்டத்தவாளிப்பில்‌ எதிர்த்திசைகளில்‌ 
எ.றியப்படுகின்றன.. 'நிலைமீட்சிக்கெழு 8/4 ஆயின்‌, இரண்டாம்‌ 
மோதுகை எங்கே நடைபெறும்‌ ? 

12, ஒரு நேர்க்கோட்டிலே, ஓய்விற்கிடக்கும்‌ ஐந்துபந்துகளுடைய 
நிறைகள்‌ ஒரு பெருக்கல்‌ தொடரில்‌ உள்ளன. பெருக்கல்‌ 
தொடரின்‌ பொதுவிகிதம்‌ 2 ஆகும்‌. முதலாம்‌ பந்தை இரண்டாம்‌ 
பந்தின்‌ முகமாக வேகம்‌ 4 உடன்‌ புறப்படச்‌ செய்தால்‌, ஐந்தாம்‌ 


பந்திற்குச்‌ செலுத்திய வேகம்‌ (5) 4 ஆகுமெனக்‌ காட்டுக. 


- 18. ௱, ற, 4, ட... என்னும்‌ நிறைகள்‌ கொண்ட அநேக 
ப்ந்துகள்‌ ஒரு நேர்கோட்டில்‌ வைக்கப்பட்டுள்ளன. முதல்‌ பந்து 
இரண்டாவதன்‌ மீது: “திசைவேகம்‌ ய உடன்‌ மோதுகிறது. 
இரண்டாவது மூன்றாவது மீது மோதுகிறது. இதேபோல்‌. மற்ற. . 
பந்துகளும்‌ 'மோதிக்கொள்கின்றன. எந்த இருபந்துகளுக்கிடையே 
்‌ யுமுள்ள. நிலைமீட்சிக்கெழு சமமெனக்‌ கொண்டு 1 ஆவது பந்தின்‌ 
திசைவேகத்தை க்‌ காண்க ப ப பவ | 


சட எ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 808 


பந்துகள்‌ நிறைமீட்சியுள்ளன வாயின்‌, மோதுகைக்குப்பின்‌ 


- அவற்றின்‌ திசைவேகங்கள்‌ பொது விகிதம்‌ $ ஆக உள்ள ஒரு 


பெருக்கல்‌ தொடரில்‌ அமையுமெனக்‌ காட்டுக, 


ர்‌ 
14. ஒரு பந்து தன்‌ திசைவேகத்தில்‌ -- பங்கு திசைவேகத்‌ 


துடன்‌ அதே திசையில்‌ இயங்கும்‌ க்கில்‌ பந்தின்மீது நேரடியாக 


மோதுகிறது. இந்த இரண்டாவது பந்தின்‌ நிறை முதல்‌ பந்தின்‌ 
நிறையைப்போல்‌ 78. மடங்குள்ளது. மோதுகையால்‌ முதல்‌ பந்து 
டர 


ப பணப்‌ அரி இண பர்‌ கெழு பப்‌ டை ர்‌. ஆகுமென நிறுவுக, 


ச க 71 
அன்றியும்‌, m > நு என வருவி. 
1௪. (1) இருபந்துகள்‌ ஒன்றோடொன்று நேரடியாக மோதித்‌ 


கொண்டு, மோதுகைக்குப்பின்‌ தங்கள்‌ திசைவேகங்களனைப்பரிமா றிக்‌ 
கொள்கின்றன; அப்பந்துகள்‌ நிறை மீட்சி ந்தம்‌ 


சமநிறை உடையன வென்றும்‌ காண்பி, 


(1) A என்ற ஒரு பந்து ஓய்விலிருக்கும்‌ B என்ற மற்றொரு 
பந்தின்‌ மீது நேரடியாக மோதுகிறது, மோதலுக்குப்பின்‌ A 
ஓய்வு பெற B,க்யின்‌ . திசைவேகத்துடன்‌ . இயங்குமாயின்‌, நிலை 
மீட்சிக்கெழு என்ன 2 இருபந்துகளின்‌ நிறைகளின்‌ விகிதம்‌ என்ன 

[le=1; m= m4] 


16, 8 பவுண்டு நிறையுள்ள - ப்ர ஓய்விலிருக்கும்‌ 1 


பவுண்டு நிறையுள்ள. பந்தின்‌. மீது நேரடியாக . மோதுகிறது. 
மோதுகைக்குப்பின்‌ இரண்டாம்‌. பந்தின்‌ திசைவேகம்‌ மோதுகை 
க்கு.முன்‌ முதல்‌ ரத்‌! திசைவேகத்திற்குச்‌ ட்டில்‌ நிற 
பட பலத்து மதிப்பு 1 4 ஆகுமெனக்‌ காண்பி. | 


இரு பந்துகளுடைய நிறைகள்‌ 2: 1 ஆகவும்‌, ழ்‌ ்த்‌்‌ 
வ அவற்றின்‌ வேகங்கள்‌  எதிர்திசைகளிலே 1:2 ஆகவும்‌, 6 


டி என்பது $ ஆகவுமிருந்தால்‌, ஒவ்வொரு பந்தும்‌ நேர்‌ சல்லிக்‌ 


பின்‌ தன்‌ முந்திய வேகத்தில்‌ & பங்கோடு திரும்பிச்‌... ப தண்‌ 
ன்‌ 


18, ABC என்பன . முறையே 3m; தட்ப m நிறைகளையுடைய 
மூன்று சிறு கோளங்களாகும்‌-. அவை ஒரு -வழவ்ழப்பான. கிடை 


மேசையின்‌ மீது ஒரு நேர்கோட்டில்‌ உள்ளன. ABC என்ற நேர்‌ 


கோட்டுத்திசையில்‌ A என்ற கோளம்‌ திசைவேகம்‌ 1 உடன்‌ ஏவப்‌ 


ட படுகிறது. கோளங்களுக்கிடையே யுள்ள... மீட்சிக்குணகம்‌ 


ஒவ்வொரு கொன்ன 0,5 எனின்‌ B யானது ஜு மோதியு 


804 இயக்க விசையிய 


பிறகு க, என்பனவற்றின்‌ திசைவேகங்கள்‌ 8:9:18 என்ற 
விகிதத்தில்‌ உள்ளனவென்றும்‌, மேலும்‌ இதன்‌ பிறகு மோதுகைகள்‌ 
ஏதும்‌ கிடையாது என்றும்‌ நிறுவுக, 

19. A,B,C என்ற மூன்று கோளங்களின்‌ நிறைகள்‌ முறையே 
ற, ட ஆகும்‌, அவற்றின்‌ மீட்சிக்‌ குணகம்‌ 1க்குச்சமம்‌, 
6 என்பது 4,8 க்கு இடையே உள்ளது. அவற்றின்‌ மையங்கள்‌ 
ஒரு நேர்க்கோட்டில்‌ அமைக்கின்‌ றன - தொடக்கத்தில்‌ கஃயும்‌ யும்‌ 
ஓய்விலிருக்க க்கு மைய மிணைக்கும்‌ கோட்டின்‌ வழியே கயின்‌ 
திசையில்‌ ஒரு திசைவேகம்‌ கொடுக்கப்படுகிறது. அது & ஐ இரு 
முறையும்‌, Bஜ ஒரு முறையும்‌ மோதுகிறதென்றும்‌, அவற்றின்‌ 
இறுதியான திசைவேகங்கள்‌ 21:12:1: என்னும்‌ விகிதத்தில்‌ 
உள்ளன வென்றும்‌ நிறுவுக. ல்‌ 


20. 0) ஈரடி என்னும்‌ நிறைகளை உடைய மூன்று கோளங்கள்‌ 
அவற்றின்‌ மையங்கள்‌. ஒரு. கோட்டில்‌... இருக்கும்‌ வண்ணம்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. ர என்னும்‌ நிறை ஈர ஐ நோக்கி ர என்னும்‌ 
'திசைவேகத்துட்ன்‌ உந்தப்படுகிறது. ' மோதுகைக்குப்பின்‌ 78 
ஆனது ரா, ஐ மோதுகிறது. 9) 80) 7% என்பனவற்றின்‌ : தரப்‌ 
பட்ட. மதிப்புகளுக்கு, ஈடி பெறும்‌ திசைவேகமானது மீப்பெரு 
மதிப்பை அடைய, ஈன்‌ மதிப்பு டி என்பனவற்றின்‌ பெருக்‌ 
கிடைக்கு (ரானார்‌ mean)ச்‌ சமமாக வேண்டுமென நிறுவுக, 


பயிற்சி 5.4 
.... (சாய்வு மோதுகை) 


த்ர்‌ இரு சம பந்துகள்‌ சம வேகங்களோடு இயங்கி மோதுகின்றன. 


அவற்நினுடைய ... திசைகளானவை - மோதுகைக்‌ கணத்தில்‌ 
அவற்றின்‌ மையங்களை இணைக்குங்‌ கோட்டிற்கு 80௦, 60 என்னுங்‌ 
கோணங்களிற்‌. சாய்ந்துள்ளன. மீட்சிக்‌ ' குணகம்‌ 1. ஆயின்‌, 
மேர்துகைக்குப்‌ பின்‌ அவை மைய மிணைக்‌ கோட்டிற்கு 495 யில்‌ 
சாய்ந்த சமாந்தர திசைகளில்‌ இயங்குகின்றன வெனக்‌ காட்டுக, 


2, இரு சம பந்துகள்‌ சம வேகங்களோடு இயங்கி மோதுகின்றன”. 


மோதுகைக்கு முன்‌ அவற்றின்‌ இயக்கத்‌ திசைகளானவை 
'மோதுகைக்‌ கணத்திலே மையங்களை இணைக்கும்‌. கோட்டோடு 
முறையே 80, 90 என்னும்‌ கோணங்களைக்‌ ஆக்குகின்றன. நிலை 
மீட்சிக்கெழு $ ஆயின்‌, . அப்‌. பந்துகளானவை மோதுகைக்குப்‌ 
பின்னர்ச்‌ சமாந்தரமான . திசைகளில்‌ இயங்குகின்றன வென்றும்‌ 
ஒன்‌ நின்‌ வேகம்‌ மற்றையதன்‌ இரு மடங்கென்றுங்‌ காட்டுக, 


. மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 805 


8. சம நிறையும்‌, நிறை மீள்சக்தியும்‌ கொண்ட இரண்டு பந்து 
களானவை மோதுகின்றன. மோதுகைக்கு முன்‌ அவற்றின்‌ 
இயக்கத்‌ திசைகள்‌ செங்கோணங்களில்‌ இருந்தால்‌, மோதுகைக்‌ 
குப்‌ பின்னும்‌ அவற்றின்‌ இயக்கத்‌ திசைகள்‌ செங்கோணங்‌ 
களிலேயே இருக்கு மெனக்‌ காட்டுக, 


4. வேகம்‌ 4/8 உடன்‌ இயங்குகின்ற ஒரு கோளம்‌ வேகம்‌ உடன்‌ 
இயங்குகின்ற ஒரு சம கோள த்தோடு மோதுகின்றது. மோதுகைக்கு 
முன்‌ அவற்றின்‌ இயக்கத்‌ திசைகளரனவை. மைய மிணைக்‌ 
கோட்டோடு 80௦ ,60 என்னும்‌ கோணங்களை ஆக்குகின்றன. 
நிலைமீட்சிக்கெழு 1 ஆயின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ அவற்றின்‌ 
இயக்கத்‌ திசைகளானவை மைய மிணைக்‌ கோட்டோடு முறையே 
605, 80 என்னுங்‌ கோணங்களை ஆக்குகின்றன வெனக்‌ காட்டுக, 
8... மீள்‌ சக்தியில்லாத (2-0) ஒரு கோளந்‌ தனது நிறையின்‌ இரு 
மடங்கைக்‌ கொண்டுள்ள  ஓய்விலிருக்கும்‌ இரண்டாங்‌ கோள 
மொன்றின்‌ மீது அக்‌ கோளங்களின்‌ மையங்களை இணைக்கும்‌ 
'கோட்டோடு 380 என்னும்‌ கோணந்தை ஆக்குங்‌ திசையிற்‌ 
சரிவாய்‌ மோதுகிறது. அதனியக்கத்‌ திசை 30 திருப்பப்‌ 
படுகிறறு எனக்‌ காட்டுக, 


6, 5 கிலோகிராம்‌ நிறையுள்ள கோளமொன்று வேகம்‌ 18 மீடர்‌ 
உடன்‌ இயங்கிக்‌ கொண்டு, மீடர்‌ வேகத்தோடு இயங்குகின்ற 1 
கிலோகிராம்‌ நிறையுள்ள கோளமொன்‌ றின்‌ மீது மோதுகின்றது. 
அவற்றின்‌ இயக்கத்‌ திசைகளானவை மையமிணைக்கோட்டிற்கு 
ஏற”! நத, 8-1 £ ஆயின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ அவற்றின்‌ வேகங்‌ 
. களையும்‌ க்க திசைகளையுங்‌ காண்க, 

[7-11,18மீ ;9 26°84"; '14,82மீ ; ௪ 12௦6] 


7. ./ நிறையுள்ள ஒரு கோளம்‌ ஓய்விலிருக்கும்‌ M நிறையுள்ள. 
கோளமொன்றைச்‌  சரிவாய்‌ . மோதுகின்றது, .ஈ:--௪%ர ஆயின்‌, 
:யோதுகைக்குப்பின்‌ அக்‌ கோளங்களுடைய  இயக்கத்திசைகள்‌ 
செங்கோணங்களில்‌ உளவெனக்‌ காட்டுக, 


8. ௱, நிறையுள்ள ஒரு கோளம்‌. ஒய்விலிருக்கும்‌ 774 நிற்பவள்‌ 
கோளமொன்றைச்‌ சரிவாய்‌ மோதுகின்றது, மோதுகைக்குப்பின்‌ 
அக்கோளங்கள்‌ ஒன்றுக்கொன்று. .செங்கோணத்‌ திசைகளில்‌ 
இயங்கினால்‌, டு: 771 (771, க்குச்‌ சம மெனக்‌ காட்டுக. 


ப 9. ஒரு கோளம்‌ ஒய்வில்ள்ள' - சம .நிறைக்கோளமொன்றின்‌ மீது 
... மோதுகின்றது. மோதுகைக்குப்பின்‌ இயக்கத்‌ திசைகளானவை 
௪0 


806 ' இயக்க விசையியல்‌ 


மோதுங்‌ கோளத்தின்‌ ஆரம்ப வியக்கத்திசைக்கு 80 என்னுங்கோ 
களிற்‌ சாய்த்திருந்தால்‌, மீட்சிக்குணகம்‌ ந எனக்‌ காட்டுக, 


10, ஒரு. வேகத்தோடு இயங்குகின்ற ஒரு பந்து அதே க்கத்‌ 
தோடு அதன்‌ திசைக்குச்‌ செங்குத்தாயியங்கும்‌. வேறொரு சம 
பந்தின்‌ மீது மோதுகின்றது, மோதுகைக்‌ கணத்தில்‌ அப்பந்து 
களுடைய மையங்களைத்‌ தொடுக்குங்கோடு இரண்டாம்‌ பந்தின்‌ 
இயக்கத்‌ திசைக்குச்‌ செங்குத்தாகும்‌, ச என்பது மீட்சிக்குணக 
மாயின்‌, : இரண்டாம்‌ பந்தின்‌ இயக்கத்‌ திசை க! 24 
என்னுங்‌ கோணத்தாலே திருப்பப்‌ படுகின்றதெனக்‌ காட்டுக. 


11. நிலைமீட்சிக்குணகம்‌ ச ஆகவுடைய இரு வழவழப்பான சம 
பந்துகள்‌ சமவேகங்களோடு எதிர்ச்சமாந்தர திசைகளில்‌ ' இயங்கிக்‌ 
கொண்டு ஒன்றோடொன்று மோதுகின்றன. அவற்றின்‌ இயக்கத்‌ 
திசைகள்‌ மையமிணை கோட்டிற்கு ரகா -! 4/௪ என்னும்‌. கோணச்‌ 
சாய்வுகளில்‌ . இருப்பின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ ஒவ்வொன்றின்‌ 
இயக்கத்திசையும்‌ ஒரு செங்கோண த்தளவு திருப்பப்படு மெனக்‌ 
காட்டுக. 


12. இரண்டு சமபந்துகள்‌ ஒரு மேசை மீது தொட்டுக்‌ கொண்டு 
கிடக்கின்றன. மூன்றாம்‌ சம பந்தொன்று அவற்றை ஓத்த 
வண்ணம்‌ ஒருங்கடித்து மோதுகையின்‌ பின்‌ ஓய்வடைகிறது, 
நிலைமீட்சிக்‌ கெழு எனக்‌ காட்டுக, 


பயிற்சி 5.5. 
உராய்வு தளத்திள்‌ மீதுள்ள மோதுகை 


3. ஒரு உராய்வு தளத்தின்‌ மீது ஒரு மீட்சியுள்ள பந்து மோதித்‌ 
்‌ தெறிக்கின்றது. படுகோணமும்‌, . தெறிகோணமும்‌. . . சமமானால்‌ 


அவற்றின்‌ சம.அளவைக்‌ காண்க, a 
ட்‌ | [121 (4 (1+e)/(1—e)] 
2. ஒரு தளத்தின்‌. உராய்வுக்கெழு 1 ஆகும்‌, மீட்சிக்குணகம்‌ 
4 உடைய பந்தொன்று இத்தளத்தின்‌ மீது மோதித்‌ தெறிக்கின்றது. 
படுகோணமும்‌ ari வன்வ இவற்றின்‌ மதிப்பைக்‌ 


காண்க, . ட [45] 


தய உராய்வுக்‌ ழ்‌ fis ஆக உள்ள ஒரு ள்‌ கள த்தின்‌ 


மீது ஒரு பத்து அத்தளத்தின்‌ லம்பத்துடன்‌ 60௪ கோணச்சாய்வில்‌ 


மீள்‌ சக்திப்‌ பொருள்களின்‌ மோதுகை 807 


மோதித்‌ தெறிக்கின்றது. மீட்சிக்குணகம்‌ 3 எனின்‌, தெறிகோணம்‌ 
- படுகோணத்திற்குச்‌ சமமென்றும்‌, பந்து தன்‌ திசைவேகத்தில்‌ 
பாதியை இழக்கின்றதென்றும்‌ காட்டுக, 


4, உராய்வுக்கெழு $ ஆக உள்ள ஒரு நிலையான தளத்தின்‌ மீது 
ஒரு கோளம்‌, அத்தளத்தின்‌ லம்பத்துடன்‌ 45 கோணச்சாய்வில்‌ 
ப என்னும்‌ திசைவேகத்துடன்‌ த்தல்‌ மீட்சிக்குணகம்‌ 3 


எனின்‌, பந்து தளத்திற்குச்‌ செங்குத்தாக --,- என்றும்‌ திசை 


av: ன்‌ 
வேகத்துடன்‌ தெறிக்குமெனக்‌ காட்டுக, 


த, கிடை மட்டத்திற்கு 8 கோணச்சாய்வுடன்‌, உராய்வு மீள்‌ 
சக்தியும்‌ கொண்ட ஒரு நிலையான சாய்தளத்தின்‌ மீது ஒரு பந்து 
நிலைக்குத்தாக விழுகிறது. மோதுகையை அடுத்து பந்தின்‌ 
இயக்கத்திசை கிடையாக . இருந்தால்‌, மீட்சிக்குணகம்‌ உ எனக்‌ 
கொண்டு ta? 0-4 (1-4௪) றம = ௪ என நிறுவுக, 


6. வட்ட இயக்கம்‌ 


Motion ina circle 


1.1 ஒரு வட்டத்தில்‌ இயங்கும்‌ துகளின்‌ முடுக்கத்தைத்‌ தொடு 
வரை திசையிலும்‌, லம்பத்‌ திசையிலும்‌ காணல்‌ 


V+ 


படம்‌ 89 

ஒரு துகள்‌ 0 என்ற மையத்தையும்‌, * என்ற ஆரையையும்‌ . 
கொண்ட ஒரு வட்டத்தில்‌ இயங்குவதாகக்‌ கொள்வோம்‌, 

அதன்‌ திசைவேகம்‌ ர்‌ நேரத்தில்‌ 1 என்ற புள்ளியில்‌ 7? 
ஆகட்டும்‌. மிகக்‌ குறுகிய கால அளவு சர்க்குப்‌ பின்‌ துகள்‌ 0 
என்ற புள்ளிக்கு நகருவதாகக்‌ கொள்வோம்‌. இப்பொழுது. அதன்‌ 
திசைவேகம்‌ 4-6 ஆகட்டும்‌. 

2200 = ம எனவும்‌, வட்டவில்‌ PQ - 89. எனவும்‌ 
இருக்கட்டும்‌, எனின்‌, 85 - 1 64 ஆகும்‌, 

பில்‌ துகளின்‌ திசைவேகம்‌ PT என்ற தொடு வரை திசை 
யிலும்‌, யில்‌ திசைவேகம்‌ QR என்ற தொடு வரை திசையிலும்‌ 
்‌. இருக்கும்‌. இவ்விருதொடு ஆட்டத்‌ இடையேயுள்ள. 
கோணமும்‌ “0 ஆகும்‌. 

81: கால இடைவெளியில்‌ வல்லிக்‌ ஏற்படும்‌ மாற்றத்‌ 
தை Pudல்‌ உள்ள தொடு வரை திசையில்‌ அளக்க தாம்‌ பெறுவது, .. 


நர திசையில்‌ துகளின்‌ திசைவேக யாறுபாடு 
(7-9) cos ப்‌ 


(த "துகளின்‌. தொள முடுக்கம்‌ (tangential ல்கள்‌) 


809 


வட்ட இயக்கம்‌ 


(4:90) cos 6317-7 
it எதற்க்காக. அது 


6-0 
_ (Cw), Cv }- 
ரு (787) {1 னத்‌ ரகக்‌ க்‌ ப்‌ 
ப. அவங்களா தகக "மகவை 


உர ப (இதர உறுப்புகள்‌ எல்லையில்‌ மறைவதால்‌) (1) 


ம்‌. /ds° ds I 
௪ i) ச்‌ ப ஸ்ர 


6/ காலத்தில்‌ -யில்‌ உள்ள லம்ப திசையில்‌, திசை வேகத்‌ 
தின்‌ மாற்றம்‌ - (89) sin WY 


க லம்ப முடுக்கம்‌ 4/7 (49) sin SY 
(Normal acceleration) ~ 8/0 67 


=] இடத்த கை த 
டு (489), Or 69 Ot 


~ vXIX x [550 எனின்‌, வூடு நய 1 


v2 
3 ப | (8) 
கி. தே.1 
துகள்‌ சீரான வேகத்துடன்‌ வட்டத்தை வரைந்தால்‌, ஏ) மாரு 
தாகையால்‌, ன ௪ 0 அதாவது, ப ௪.0 எனின்‌, தொடுவரை 
_ முடுக்கம்‌ மறைகிறது, 
ஆகவே, ஒரு துகளானது ஆரை உடைய வட்டத்தை மாறா 
வேசுத்தோடு வரைந்தால்‌, எக்‌ கணத்திலும்‌ -அதன்முடுக்கம்‌ வட்ட 
33... 
மையத்தை நோக்கி -_—- என்னும்‌ அளவுடன்‌ இருக்கும்‌. ள்‌ 


310 இயக்க விசையியல்‌ 


கி. தே. 2 
65 = 7 8 ஆதலால்‌, 
lt bs 44 2 sy _ 1 ew 
820 1 OBO OO TSO BL 
வடகம்‌ 
5 7 3 


ந என்பது தொடுவரை வழியே உள்ள வேகம்‌ 9 ஆகும்‌. க 
்‌ டட ்‌ 

என்பது யின்‌ கோணவேகமாகும்‌. ன்‌ ஐ ம எனக்‌ குறிப்பது 

வழக்கம்‌, 

த்‌ ந ரம்‌ - rQ (4) 


d d ட்‌ 
தொடுகோட்டு முடுக்கம்‌ ௯ ன்‌ ன்பு (9) =r (5) 


y2 
க லம்ப முடுக்கம்‌ ௫ - = 037 (6) 


டங்‌ (7) 


1.2 ஒரு வளை கோட்டில்‌ இயங்கும்‌ துகளின்‌ முடுக்கத்தைத்‌ தொடு 
வரை திசையிலும்‌, லம்ப திசையிலும்‌ காணல்‌. 


ஒரு துகளானது ஒரு வட்டத்திற்குப்‌ பதிலாக ஏதேனும்‌ ஒரு 
வளை வரையை வரைந்தால்‌, தொடு வரை திசையில்‌ உள்ள 
முடுக்கம்‌ காண, மேற்‌ பிரிவில்‌ உள்ள நிரூபணத்தில்‌ மாற்றம்‌ ஏதும்‌ 
இருக்காது. ஏனெனில்‌, நாம்‌ வட்டத்திற்குரிய தனி அம்சங்கள்‌ . 
.எவையும்‌ நிரூபணத்தில்‌ பயன்‌ படுத்தவில்லை. 


. ஆகவே, எந்த வளை வரைக்கும்‌ தொடு வரை திசையில்‌ 
dy ds 
முடுக்கம்‌ ௪ - ஐ “ஏற ட்‌ 


. லம்ப முடுக்கம்‌ காணும்போது, படத்தில்‌ 10, 0 என்பன 
அடுத்தடுத்துள்ள . லம்பங்களாகும்‌. : இவை வெட்டும்‌ புள்ளி 
0 என்பது வளை கோட்டிற்கு 7 என்னும்‌ புள்ளிக்குரிய வளைவு 
மையமாகும்‌ (centre of EN மேற்‌ தந்த நிரூபணத்தில்‌, 

lt இல்‌ 
65-0 62. 
வனை வாரை ர (radius of காவாலி ஆகும்‌] 


ட ஆகும்‌, [ (என்பன்‌ 1 என்ற புள்ளிக்குரிய 


ரணம்‌ ல்‌ 9 
எனவே, வளை கோட்டியக்க த்திற்கு, லம்ப முடுக்கம்‌ = “5 (2) 


1.3 தொடுவரை முடுக்கம்‌ திசை வேகத்தின்‌ அளவில்‌ மாறுதல்‌ 
ஏற்படுத்தும்‌; லம்ப முடுக்கம்‌ திசை வேகத்தின்‌ திசையை 
மாற்றும்‌. : க 

நியூட்டனின்‌, முதலாம்‌ இயக்க விதியிலிருந்து ஒரு முறை 
இயக்கத்திலிருந்து ஒரு. விசையாலும்‌ தாக்கப்படாத. ஒரு துகள்‌ ஒரு 
நேர்‌ கோட்டிலே மாரு வேகத்தோடு தொடர்ந்து இயங்கும்‌ என்று 
பார்த்தோம்‌. எனின்‌, துகளானது சில புற விசைகளாலே தாக்கப்‌ 
பட்டாலன்றி ஒரு வகா கோட்டை வரையாது, 

துகள்‌, ஒரு வளை கோட்டை மாரு வேகத்தோடு வரைந்தால்‌, 
அதன்‌ தொடுதோட்டுத்‌ திசையில்‌ யாது மொரு விசையும்‌ இருத்தல்‌ 
இயலாது. ஆகவே, துகள்‌ மீது தாக்கும்‌ தனி விசை அதன்‌ 
பாதைக்கு அப்‌ புள்ளியில்‌ உள்ள செங்குத்துத்‌ திசையில்‌ 
செயல்படும்‌. 

அதன்‌ வேகம்‌ மாறினால்‌, அங்கு அதனோடு கூட ஒரு தொடு 
கோட்டு விசையும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

துகளின்‌ நிறைற௱ ஆனால்‌, வட்ட இயக்கத்தில்‌ லம்ப 


a 
முடுக்கத்தை விளைவிக்கக்‌ கூடிய விசை = ட 


இந்த விசை “மைய காட்டவிசை' Centripetal force) எனப்படும்‌ 
இந்த மைய நாட்ட விசை பல வகைகளில்‌ உருவாகிறது, 


வனைவுப்‌ பாதையில்‌ செல்லும்‌. ஓர்‌ மோட்டார்‌ வண்டியைப்‌. 
பொறுத்த வரை, வண்டியின்‌ சக்கரத்திற்கும்‌ தரைக்குமிடையே 
உள்ள உராய்வு இவ்‌ விசையைத்‌ தருகிறது, ஒரு புகை வண்டி . 
ஓரிருப்புப்‌ பாதையின்‌ வண்வான பகுதியை கடக்க அதன்‌ சக்கரங்‌ 
களின்‌ தட்டை ஓரங்களின்‌ மீது அப்‌ பாதை அழுத்தும்‌ விசை 
பயன்படுகிறது. 


அவ்‌ விசை ன்ரீக்சி யென்னும்‌, இயல்பினை உடையதாயும்‌ 
இருக்கலாம்‌. உதாரணமாகச்‌ சூரியனுக்கும்‌ புவிக்கும்‌ இடையிலுள்ள 
கவர்ச்சியானது . புவியைச்‌ சூரியனைச்‌ சுற்றும்படி செய்கிறது. 


ஒரு மனிதன்‌ ஒரு. நிறையை ஓரிழையின்‌ ஒரு முனையிற்‌ கட்டி 
மற்றை முனையைத்‌ தன்‌ கையிற்‌ பிடித்த வண்ணம்‌ ஒரு வட்டத்திற்‌. 
சுழற்றினானாயின்‌, : அவ்‌ விழையின்‌ இழு விசை: அப்‌ பொருளுக்கு 
வேண்டிய லம்ப முடுக்கத்தைக்‌ கொடுக்கின்றது. இதுவே மைய 
நாட்ட விசையாகும்‌, ஆனால்‌, நியூட்டனின்‌ மூன்றாவது விதிப்படி" . 
கயிறு மனிதனின்‌ கையில்‌ அதன்‌ இழு விசைக்குச்‌ சமமான எதிர்‌ 


912 இயக்க விசையியல்‌ 


விசை ஓன்றைச்‌ செயற்படுத்துகிறது. இந்த இரண்டு விசைகளும்‌ 
நியூட்டன்‌ கூறுகின்ற தாக்கமும்‌ எதிர்த்‌ தாக்கமுமாகும்‌. ௮ம்‌ 
மனிதனுக்கு அந்‌ நிறையானது அவன்‌ கையிலிருந்து விலகி போட. 
முயல்வதாகதிதோன்றும்‌.இக்‌ காரணத்திற்‌ காகவே, ஒரு கைளுக்கு 
அதன்‌ லம்ப முடுக்கம்‌ கொடுத்தற்குத்‌ தேவையான விசைக்குச்‌ 
சமனுமெதிருமாய்‌ விசைக்கு “மைய விட்டோடும்‌ விசை” 
(Centrifugal force) எனப்‌ பெயர்‌, ஆனால்‌, அத்‌ துகளானது 
தடுக்கப்படாது விட்டால்‌, அவ்‌ வஊைகோட்டினது தொடு 
கோட்டின்‌ மீது தான்‌ இயங்கும்‌ என்பதைக்‌ கவனத்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌. ௦2 என்னும்‌ திசையில்‌ இயங்க இயல்பு கிடையாது, 
ஆகவே, “மைய விட்டோடும்‌ விசை” என்பதற்கு அத்‌ துகள்‌ அவ்‌ 
வளை; கோட்டின்‌ மையத்திலிருந்து நீங்கத்‌ தேவையான விசை 
எனத்‌ தவறான கருத்தைக்‌ கொள்ளக்‌ கூடாது. 

. ஆகவே, “மைய நாட்ட. விசை: என்றால்‌ “ஒரு துகள்‌ இயங்கு 
கின்ற வனகோட்டிற்கு லம்பமுடுக்கத்தை அத ற்குக்‌ கொடுத்தற்கு 
அதன்‌ மீது உஞற்ற வேண்டிய விசை'' எனப்‌ பொருள்‌ கொள்ள . 
வேண்டும்‌. 

பின்னதாகிய மைய விட்டோடும்‌ விசை' என்றால்‌ ஒரு 
பொருளின்‌ மீது உஞற்றி அத்துகள்‌ அதன்‌ வளைவான வழியை 
வரையுமாறு செய்யும்‌ விசை” எனப்‌ பொருள்‌ கொள்ள வேண்டும்‌ 


1.4 மாதிரிக்கணக்கு 
$ மீடர்‌ நீளமான. ஒரிழையின்‌ முனையில்‌ கட்டப்பட்ட 10 

கிராம்‌ நிறையொன்று நிமிடத்திற்கு எத்தணைச்‌ சுற்றுக்‌ கிடையாகச்‌ 
சுற்றினால்‌ அந்த இழையில்‌ உள்ள இழுவிசையானது நிலைக்குத்‌ தாக 
தொங்கும்‌ ஒரு கிராம்‌ நிறையொன்றால்‌ - ஒரிழையில்‌ ஆக்கக்கூடிய 
இழுவிசைக்குச்‌ சமமாகும்‌, 

. தேவையான சுற்றுகள்‌ 7 ஆகட்டும்‌, அப்பொழுது 10 கிராம்‌ 
யின்‌ திசைவேகம்‌ | ஆகட்டும்‌. 


my? 104? ye ஆ 
த்‌ கட்டர்‌ க்‌ தரு அ அ டைகள்‌... 


ஆனால்‌ இருக்க டால இழுவிசை அ 1கிராம்‌ எடை 
௪ 2 டைன்கள்‌ 
ணத என்வன 
கத. ட தத ஃ்‌ “ரஜ 2 (1) ்‌ 
நிமிடத்திற்கு n சுற்றுகள்‌. சுற்றினால்‌, 


வட்டம்‌ இயக்கம்‌ 819 


1 வினாடிக்கு வரையும்‌ கோணம்‌ - ப்‌ = க 
ரர 
(அ-து) 0 அ -ஏற (2) 


இனி, 1- ரல ஆதலால்‌, (1) ல்‌ பிரதியிட, 
ரம்‌ எ 48ஓ ஆகும்‌, 


Nn ன்‌ 
80, கு Vig 


an வ்‌ 
(அ-து) - 5-௪ 8 


_8 282 _ 899479%950 


. H ட்ட 
௪௯ உக ச்‌ 
_. 8 080 3 ண்ட 
* ௩ த * “ஜு 1120 
2 42 
ன வத்‌ xX 14 = ட்டு 
= 18,4 


மாதிரிக்கணக்கு 2. 
வட்ட மேசை ஒன்றின்‌ மீது அதன்‌ மையத்திலிருந்து 8 அடி 
தொலைவில்‌ ஒரு பொருள்‌ வைக்கப்பட்டுள்ளது. மேசையை அதன்‌ 
மையம்‌ வழியாகச்‌ செல்லும்‌ செங்குத்தான அச்சைப்பற்றிச்‌ சுழற்றத்‌ 
தொடங்கி அதன்‌ வேகம்‌ சிறிதுசிறிதாக ,அதிகப்படுகிறது. /£-0,8 
என்றால்‌, பொருள்‌ . நழுவத்‌ தொடங்கும்‌ போது அதன்‌ . கோண 
வேகம்‌ என்ன ? 
மேசைக்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ இயக்கம்‌ ஏதும்‌ இல்லை 
யாதலால்‌, செங்குத்து எதிர்த்தாக்கம்‌ ௩ என்பது பொருளின்‌ எடை. 
க்குச்‌ சமமாகும்‌, 
க R= mg. ள்‌ 
பொருள்‌ நழுவத்‌ தொடங்கும்‌ போது, உராய்வு விசை 
= 88-20, mg த்‌! 
இந்த உராய்வு விசை மைய நாட்ட விசைக்குச்‌ சமமாகும்‌. ம 


314 இயக்க விசையியல்‌ 


(அஃது) ர 03 ௮ 0,612 
(அஃது) 53 00 8 


0, ன்‌ xg 52 
க அனி த்‌... 
டத ம்‌ கண 1 
க 22 
.. கோணவேகம்‌, ம பன ரேடியன் கள்‌ /வினாடி 
பயிற்சி 6.1 


1. ஓரிழை 10 செ.மீ நீளமுள்ளது. அது 20 கிராம்‌ நிறையொன்‌ 
றைச்‌ சரியாகத்‌ தாங்கக்‌ கூடியது. அதன்‌ முளையொன்று ஒரு 
கிடைமேசை. மீதுள்ள ஒரு. நிலைப்‌ புள்ளிக்குத்‌ தொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. அதன்‌ மற்றை முனையிற்கட்டப்பட்ட 4 கிராம்‌ நிறை 
யொன்று அம்மேசை மீது ஒரு சீராய்ச்‌ சுற்றுகின்றது. அவ்விழை 
யானது . அறுபடாமல்‌ வினாடிக்கு எத்தனை உம்னுகரி கரக்‌ 
சுற்றுக்களை ஆக்கக்‌ கூடுமெனக்‌ காண்க. 
[7 Vv 10/2] 
2. ஓரிழை 80 செ.மீ கன்னித்‌, அதன்‌ முனையொன்று வழ - 
வழப்பான ஒரு கிடைமேசை மீது ஒரு நிலைப்புள்ளிக்குத்‌ தொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. அவ்விழையின்‌ மற்றை முனையிற்‌ கட்டப்பட்ட 8 
கிராம்‌ நிறையொன்று ஒரு கிடைவட்ட த்தை வினாடிக்கு 4 ரேடியன்‌. 
கோண வேகத்துடன்‌ ஒரு சீராய்‌ வரையுமானால்‌ - அவ்விழையின்‌ 
 இழுவிசையைக்‌ காண்க. [960 டன்கள்‌] 
தி, .10.டன்‌ நிறையுள்ள இஞ்சினொன்று 484 அடி ஆரையுள்ள 
ஒரு வகாகோட்டின்‌ மீது மணிக்கு 30 மைல்‌ வேகத்தோடு . இயங்கு 
கின்றது. . இதற்கு இருப்பாதைகளால்‌ அவ்வன்கோட்டின்‌ மைய 
முகமாக என்ன விசை உளுற்றப்பட, வே ண்டும்‌, 
[1 1 டன்‌ எடை] 
4. 1 டன்‌ நிறையுள்ள மோட்டார்‌ வண்டி 1100 கெஜ ஆரையுடைய 
வளைவுப்‌ பாதையில்‌ மணிக்கு 80 மைல்‌ வேகத்தில்‌ செல்லுகிறது, 
சக்காங்களுக்கும்‌ தரைக்கும்‌ இதற்குத்‌ தேவையான உராய்வு 
விசையைக்‌ காண்க. [11/600 டன்‌ எடை]. 
8. மிதிவண்டியில்‌ செல்லும்‌ ஒருவர்‌ 4 மீடர்‌ ஆரையுள்ள ஒரு 
- வளைவுப்பாதையில்‌ வதமும்‌ ட்யர்களுக்கும்‌ குரைக்குமிடை .- 
்‌ யிலுள்ள உராய்வுக்கெழு $ $ எனின்‌ “அவர்‌ செல்லக்கூடிய  மீப்பெரு 
வேகத்தைக்‌ தாண்க, [16.8 கி மீ] மணி]. 


6. மணிக்கு 21 கி. மீடர்‌ வேகத்தில்‌ "மிதிவண்டியில்‌ செல்லும்‌ 
ஒருவர்‌ ஒரு வளைவுப்பாதையில்‌ செல்ல. , வேண்டியுள்ளது. மிதி 
கரண்டை டும்‌, பரன்தக்குபிகட்யே ; உள்ள வயிதிர்னு.்‌ 29/72 


வட்ட இயக்கம்‌ 815 


எனின்‌ அவர்‌ செல்லக்கூடிய வளணைவுப்‌ பாதையின்‌ சிறும ஆரம்‌ 
என்ன 2 [10 மீடர்‌] 


7. ஒரு வழவழப்பான மேசையின்‌ மையத்திலுள்ன ஒரு துவாரத்‌ 
தின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ ஒரு இழையின்‌ நுனியில்‌ 2 கிலோகிராம்‌ 
நிறைகட்டப்பட்டுள்ளது. மற்றைமுனைக்குக்‌ கட்டப்பட்ட கிலோ 
கிராம்‌ நிறைமேசைமேல்‌ 60 செ.மீ ஆரை உடைய வட்டத்தில்‌ 
ஒரு சீராக இயங்குகிறது. பெரிய நிறை என்ன வேகத்துடன்‌ 
இயங்கினால்‌ சிறிய நிறையைச்‌ சரியாகத்‌ தாங்க முடியும்‌ ? 
[140 . செ,மீ/வினாடி] 

8, . 8 அடி விட்ட முள்ள வட்டமானத்‌ தட்டைத்‌ தகடு அதன்‌ 
மையம்‌ வழியாகச்‌ செல்லும்‌ நிலைக்குத்தான அச்சைப்‌ பற்றி 
நிமிடத்திற்கு 28 சுற்றுகள்‌ வீதம்‌ சுழலுகிறது. அத்‌ தகட்டின்மீது 
ஒரு மரக்கட்டைத்‌ துண்டு வைக்கப்பட்டு அத்‌ தகடுடன்‌ சுழலு 
கிறது. மரத்‌ துண்டிற்கும்‌, தகட்டிற்கு மிடையே உள்ள உராய்வுக்‌ 
கெழு “8 எனின்‌, தகட்டின்‌ மீது இருக்கும்‌ வண்ணம்‌ அதன்‌ 
மையத்திலிருந்து எவ்வளவு அதிக தூரத்தில்‌ மரக்‌ கட்டையை 
வைக்கலாம்‌ எனல்‌ காண்க, [1-4 அடி] 
9. ஒரு துகளானது ஆரை 7 உடைய வட்டப்‌ பாதையில்‌ சீரான 
கோணமுடுக்கம்‌ 4 உடன்‌ இயங்குகிறது. ஓய்விலிருந்து ஈ சுற்றுகள்‌ 
முற்றியதும்‌ மைய நோக்கிய முடுக்கம்‌ ரீ எனின்‌, ரீ 4௩/0 என 
நிறுவுக. தனு 
10, ச நிறையுடைய ஒரு துகள்‌ ஒரு கிடை மேசை மீது இயங்கு 
கின்றது, அது நீளம்‌ / உள்ள ஓரிழையால்‌ அம்‌ மேசை மேலுள்ள 
ஒரு நிலைப்புள்ளியோடு தொடுக்கப்‌ பட்டுள்ளது. அவ்‌ விழை 
யானது தாங்கக்‌ கூடிய மிகப்‌ பெரிய எடை KM பவுண்டு கொண்ட 
நிறையாயின்‌, அத்‌ துகள்‌; அவ்‌ விழை அறுபடா வண்ணம்‌, 
வினாடிக்கு எத்தனை உயர்த்‌ தொகைச்‌ .சுற்றுகளை ஆக்குமெனக்‌ 
காண்க. 
11. 10 அடி நீளமுள்ள கயிறுகளால்‌ கட்டப்பட்ட ஊஞ்சல்‌ 
ஒன்றில்‌ 70 பவுண்டு நிறையுள்ள. சிறுவனொருவன்‌ ஆடுகிறான்‌ . 
ஆடும்போது அவன்‌ ஊஞ்சலின்‌ தாழ்ந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு 
பக்கமும்‌ 8 அடி உயரம்‌ எழும்புகிறான்‌. அவன்‌ இயங்குகின்ற மிக 
உயர்‌ ந்த திசை வேகம்‌ என்ன? கயிறுகளின்‌ மீதுள்ள மிக உயர்ந்த 
தகவிழுவை. (௨10) யாது? 

[420 அடி/வினாடி; 140 பவுண்டு எடை] 


12. வழவழப்பான கிடைதள மேசை மீது. ஒரு புள்ளியில்‌ கட்டப்‌ 
பட்ட 2 அடி இயல்பான... நீளமுள்ள மீட்சியுறு கயிற்றின்‌. மறு 
மூளையில்‌. 7 பவுண்டு நிறையுள்ள ... ஒரு 'துகள்‌ கட்டப்பட்டு 


916 இயக்க விசையியல்‌ 


வினாடிக்கு: 6 அடி. மாறா திசை வேகத்துடன்‌ சுற்றுகிறது. கயிற்றின்‌ 
மீட்சிக்‌ குணகம்‌ துகளின்‌ எடையின்‌ இரு மடங்குக்குச்‌ சமமாயின்‌, 
கயிற்றின்‌ நீட்சியைக்‌ காண்க, 
| அ [(W82—8)/8அடி] 
18. வழவழப்பான கிடைத்‌ தள மேசை மீது ஒரு புள்ளியில்‌ 
கட்டப்பட்ட ஓர்‌ அடி நீளமுள்ள மீட்சியுறு கயிற்றின்‌ மறு முனையில்‌ 
ஒரு துகள்‌ கட்டப்பட்டு நிமிடத்திற்கு 20 முறை . சுற்றுகிறது, 
கயிற்றின்‌ : மீட்சிக்‌ குணகம்‌ துகளின்‌ எடைக்குச்‌ ச மமாயின, 
கயிற்றின்‌ நீட்சியைக்‌ காண்க, 
[சுமார்‌ 2 அங்‌] 
14 விரிக்கப்பட்ட ஈரக்குடை யொன்று பிடி நிமிர்ந்த நிலையில்‌ 
கையிற்‌ பிடிக்கப்பட்டு, அக்‌ கைப்பிடியைப்‌ பற்றி 88 வினாடிகளுக்கு 
14 சுற்றுகள்‌ என்னும்‌ வீதத்தில்‌ சுழற்றப்படுகின்றது. குடையின்‌ 
விளிம்பு ஒரு கெஜம்‌ விட்டமுள்ள ஒரு வட்டமாகவும்‌, தரையிலிருந்து. 
4 அடி உயரத்திலும்‌ இருக்குமாயின்‌, விளிம்பிலிருந்து உதறப்‌' 
பட்ட நீர்‌ துளிகள்‌ 5 அடி விட்டமுள்ள ஒரு வட்ட த்திலே தரையைச்‌ 
்‌ சந்திக்கு மெனக்‌ காட்டுக. 
ஒரு துளியின்‌ நிறை 0-01 அவுன்சு ஆயின்‌. அதனைக்‌ குடை 
யுடன்‌ இணைத்து வைத்திருப்பதற்குத்‌ தேவையான விசை ஏறத்‌ 
தாழ 0-021 பவுண்டல்‌ என்றும்‌, அவ்‌ விசை 'நிலைக்குத்திற்கு 
tan”! 2 என்னும்‌ கொண்‌ அதல்‌ சாய்ந்துள்ளது என்றும்‌ காட்டுக, 


2.1 வட்டப்‌ பாதை வழியே மிதி வண்டியில்‌. செல்பவரின்‌ இயக்கம்‌ 
(Motion ofa cyclist on a circular path) 

ஒரு மனிதன்‌ வட்டப்‌ பாதையிலே சைக்கிளில்‌ 6 செல்லும்போது 
அவன்தனது உடலை அப்‌ பாதையின்‌ மைய முகமாக உள்ளே 
சாய்க்கின்றான்‌. இதனாலே தரையினெதிர்த்‌ தாக்கம்‌ நிலைக்குத்திற்‌. 


வட்ட இயக்கம்‌ ப 817 


குச்‌ சாய்கின்றது. இவ்‌ வெதிர்த்‌ தாக்கத்தினது நிலைக்குத்துக்கூறு 
அவனது நிறையைச்‌ சமப்படுத்துகின்றது. கிடைக்கூறு வட்டப்‌ 
பாதையில்‌ அவனது இயக்கத்திற்குத்‌ தேவையான மைய நோக்கு 
விசையைத்‌ தருகிறது, 

படத்தில்‌ AB என்பது சைக்கிளையும்‌, அதன்‌ மீது சவாரி 
செய்பவரையும்‌, G அவர்களின்‌ புவியீர்ப்பு மையத்தையும்‌ 
குறிக்கின்றன. ப 

சைக்கிளின்‌ சக்கரம்‌ தரையைத்‌ தொடுமிடமாகிய &-யில்‌, 
செங்குத்து எதிர்‌ விசை ௩ எனவும்‌, வட்டப்‌ பாதையின்‌ மைய 
முகமாகச்‌ செயல்படும்‌ உராய்வு விசை எனவும்‌ கொள்வோம்‌. 


AB செங்குத்து நிலையுடன்‌ 6 கோணச்‌ சாய்வில்‌ இருக்கட்டும்‌. 
Aயில்‌ செயல்படும்‌ ஈ,R ஆகிய இரு விசைகளின்‌ வினைவு ' 
(Resultant) G வழியே தரை செயற்படுத்தும்‌ எதிர்‌ விசையாகும்‌ 
இந்த எதிர்‌ விசை 5 ஆகட்டும்‌. 


ஆகவே, ScosQ = R= mg (1) 
ந படர ல 
sing =F= அ 

vi 

tan 9 = Fe ம்‌... (3). 


சமன்பாடு (8) லிருந்து, + அதிகமாகும்போதேர அல்லது 
. ஈ குறைவாக இருக்கும்போதோ, 9 அதிகமாக வேண்டும்‌ எனப்‌. 
பெறப்படும்‌. 

ஆகவே, ஒரு குறிப்பிட்ட. அவப்‌ பாதையில்‌ சைக்கிலில்‌ 
செல்லும்‌ ஒருவரின்‌ வேகம்‌ அதிகமாகும்போது,' அவர்‌ நிலைக்குத்து 
நிலையிலிருந்து அதிகமாகச்‌ சாய வேண்டுவரும்‌. மேலும்‌, குறைந்து . 
ஆரமூடைய வளைவுப்‌ பாதையில்‌ செல்லும்போது இடூதபோல்‌ 
செய்ய வேண்டிவரும்‌. எனவே, குறைந்த  ஆரமுடைய வளைவுப்‌ 
பாதையில்‌ ஒருவர்‌ அதிக வேகமாகச்‌ சென்றால்‌, அவர்‌ கீழே விழ 
நேரிடும்‌. 


2.2 வட்டப்பாதைவழியே இரயில்‌ ' பெட்டியின்‌ "இயக்கம்‌. (Motion 
of a railway carriage on a circular track) 


சமதளத்தில்‌ உள்ள ஒரு வட்டப்பாதையின்‌ வழியே இரயில்‌ 
வண்டி செல்லும்‌ போது, தண்டவாளங்கள்‌ செயல்படுத்தும்‌ எதிர்‌ 
விசைகள்‌ பெட்டியின்‌ எடையைச்‌ சரியீடுசெயகின்றன. சக்கரங்‌ 
களின்‌ ஓரங்கள்‌ தண்டவாளங்களின்‌ மீது செயற்படுத்தும்‌ அழுத்தம்‌ 
- வட்டப்பாதையில்‌. வண்டி செல்வதற்குத்‌ தப்‌ ந்தம்‌ ப மைய. 
நோக்கு விசையைக்‌ கொடுக்கிறது. 


918 இயக்க விசையியல்‌ 


படம்‌ 97 


ABCD என்பது இரயில்‌ பெட்டியின்‌ புவிமீர்ப்பு மையம்‌ வழியே 
செல்லும்‌ நிலைக்குத்துதள குறுக்கு வெட்டு முகத்தைக்‌ குறிக்கட்டும்‌, 
A,B என்பன சக்கரங்கள்‌ பத்மம்‌ தொடும்‌ புள்ளி 
கக்‌ குறிக்கட்டும்‌. 
Ri, RG என்பன தண்டவாளங்கள்‌ சக்கரங்களின்‌ மீது செயற்‌ 
படுத்தும்‌ அழுத்த விசைகளின்‌ நிலைக்குத்துக்‌ கூறுகளின்‌ வினைவைக்‌ 
குறிக்கின்றன. 
Fi; FQ என்பன கிடைக்‌ கூறுகளின்‌ விகாவைக்‌ குறிக்கின்றன. 


வட்டப்‌ பாதையின்‌ ஆரை 7. எனவும்‌, இரயில்‌ ன்ட்‌ 
திசைவேகம்‌ ஏ எனவும்‌ கொள்வோம்‌, 


FF வட்ட கட கட்த தேவையான மைய நோக்கு 
விசையைத்‌ தருகிறது.  ' 


+R இரயில்‌ பெட்டியின்‌ எடையைச்‌ சரியீடு செய்கிறது. 
ட எனவே; நாம்‌ பெறுவது 


2 
Fi+F, = ட்‌ (2) 


மோட்டார்‌ வண்டி ஒரு வட்டப்‌ பாதையில்‌ செல்லும்போது, 

இதே சமன்பாடுகள்‌ . (1), (2) ஜ நாம்‌ பெறுவோம்‌. ஆயின்‌, இங்கு 

Fi; F4 என்பன டயர்களுக்கும்‌ தரைக்குமூள்ள  உராய்வுகளைக்‌ 
குறிக்கும்‌, 


2.3 வளைவுப்‌ தரல்‌! இரயில்‌ பெட்டி சவிழ்தல்‌ (ஸ்ட க a 
carriage on a curved. track) 


என்றும்‌ வீசை ௦. யில்‌ செயற்படுகிறது, இல்‌ விசை 


வட்ட, இயக்கம்‌ 919 


யைத்‌ தரும்‌ 1, 1) என்பன A,B என்ற புள்ளிகளில்‌ செயல்படு 
கின்றன. பூ Fஃ என்பவங்றின்‌ விளைவு F எனக்‌ கொண்டால்‌, 
* என்பது 'தண்டவாளங்களைத்‌ தொடும்‌ புள்ளிகளிலோ அல்லது 
தரையிலோ செயல்படும்‌. 
இனி, இந்த 1” என்னும்‌ விசை, என்னும்‌ புள்ளி வழியே 
F என்னும்‌ விசையின்‌ திசைக்கு இணையாக செயல்படும்‌ ஒரு சம 
விசை ற்கும்‌; இரயில்‌ பெட்டியை ADCB என்னும்‌ திசையில்‌ 
கவிழ்க்க முயல்கின்ற சுழலிணை ஒன்றுக்கும்‌ சமமாகும்‌. இந்த 
சுழலிணை தண்டவாளங்களிலிருந்து உள்‌ சக்கரங்களை உயர்த்திப்‌ 
பெட்டியை ஜப்‌ பற்றிச்‌ சாய்வடையச்‌ செய்யும்‌. 
தாண்டவாளங்களுக்கு இடையிலுள்ள தூரம்‌ :2ர என்றும்‌, 
கிக்கு மேல்‌ பேயின்‌ உயரம்‌ என்றும்‌ கொள்வோம்‌. A, B-க்கு 
நடுவில்‌ 6 இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. இரயில்‌ - பெட்டியைக்‌ 
கவிழ்க்க முயல்கின்ற சுழலிணையின்‌ திருப்புத்‌ திறன்‌ 


ம 2 
my mv2h 
= Fh=—.h= 

Tr 7 


ஆனால்‌, நஜப்பற்றி ஈன்‌ திருப்புத்‌ திறன்‌ இப்படிக்‌ 
கவிழ்ப்பதை தடுக்கிறது. ந ஐப்‌ பற்றி ஜன்‌ திருப்புத்‌ திறன்‌ 
= mga ்‌ 
ஆகவே, இரயில்‌ பெட்டி கவிழாமல்‌ இருக்க 
my?h 


mga > 


(௮-௮) 247/4 ணை 


ட மன்‌ மதிப்பு பெரியதாகவும்‌, ன்‌ மதிப்பு குறைவாகவு 
மிருந்தால்‌ ர நிபந்தனை (1 )ஐ திருப்தி செய்ய மூடியும்‌; (அ-து) 
சக்கரங்களுக்கு இடையேயுள்ள தூரத்தைப்‌ பெரியதாக்கி, 
புவியீர்ப்பு மையத்தை எவ்வளவு தாழ்த்தி அமைக்க முடியுமோ 
அவ்வளவு தாழ்த்தி அமைப்பதன்‌ மூலம்‌ இரயில்‌ பெட்டி கவிழக்‌ 
கூடிய அபாயம்‌ குறையும்‌, மேலும்‌, ௭; 4 ஆகியவற்றின்‌ தரப்பட்ட 
மதிப்புகளுக்கு 1'ஐக்‌ குறைத்தும்‌, * ஐப்‌ பெரியதாக்கியும்‌ கவிழும்‌ 
அபாயத்தை மேலும்‌ குறைக்கலாம்‌. 
்‌ - ஆகவே, வளைவைக்‌ கடக்கும்போது திடீரெனத்‌ திரும்புவதை 
விட்டு மெதுவாகச்‌ செல்ல வேண்டுமென்பது தெளிவு. 

a நிபந்தனை (1)ஜ வேறு. வழியிலும்‌ பெறலாம்‌. 
நிலைக்குத்தாக இயக்கம்‌ ஏ தும்‌ இல்லையாதலால்‌, . 
Ri+RG = mg ஆ (0) 


£20 இயக்க விசையியல்‌ 


. வழியாகச்‌ செல்லும்‌ நிலைக்குத்துக்‌ கோடு. தரையை 
'॥H என்னும்‌ புள்ளியில்‌ சந்திக்கட்டும்‌. ௩ 5 

H ஜப்‌ பற்றி திருப்புத்‌ திறன்களைக்‌ காண, நாம்‌ பெறுவது 
my?h 


Rja—R 182 


, | | 
ன | டம்‌ 


அதாவது, RR, = 
அதாவது; ற 1 ar 


0 (1) சமன்பாடுகளை தீர்வுகாண, நாம்‌ பெறுவது 


இதிலிருந்து வெளித்‌ தண்டவாளத்தின்‌ மீதுள்ள அமுக்கம்‌ R, 
என்பது உள்‌ தண்டவாளத்தின்‌ மீதுள்ள அமுக்கம்‌ -R,ஜ விட 
எப்பொழுதும்‌ அதிகமென்பது கெளிவு. 


: (4! 
9 2 ஆ எனில்‌, ௩, - 0 ஆகும்‌. : 


(அ-து) ஏ க்‌ எனில்‌, உள்‌ சக்கரங்கள்‌ தண்டவாளங்கள்‌ 
மீது அழுத்தம்‌ யாதும்‌ உஞற்றுவதில்லை. 

இனி, ஏ 5 A 80! ஆனால்‌, ௩; குறை மதிப்பைடைகிறது 
(அ- து) உள்‌ தண்டவாள த்துடன்‌ சக்கரத்திற்குத்‌ தொடர்பில்லை. 
ஆகவே, ப்‌ > த ஆகும்போது: இரயில்‌ பெட்டி. B ஜப்‌ ப்ற்றி 


. சாய்‌ எத (அ-து) வனைவிற்கு வெளியே சாயும்‌, 

2.4  உயர்வரம்பிட்ட பரதையில்‌ இயக்கம்‌ (Motion on. a Banked 
. .. uptrack) 

ஒரு வட்டப்‌ பாதை: வழியே செல்லும்போது, சக்கரங்களின்‌ 
விளிம்புகள்‌ தண்டவாளங்களின்‌ மீது செயற்படுத்தும்‌ அழுத்தம்‌ 
வண்டி செல்வதற்குத்‌ தேவையான மைய நோக்கு விசையைக்‌ 
கொடுக்றது. . இதனால்‌ தண்டவாளங்களும்‌ . சக்கரங்களும்‌ 
விரைவில்‌ தேய்ந்து சேதமாகும்‌: அங்கு வெளிப்படும்‌ பெருந்‌ 
தொகை உராய்வை  விலக்குதற்கும்‌, அதனாலே வினையும்‌ பாதைத்‌ 
..தேய்வை நீக்குதற்கும்‌ க்கத்‌ தப a 


படம்‌ 92 


பொதுவாக உயர்த்தப்படுகின்றது. (௮-து) வட்டப்‌ பாதையின்‌ 
வெளிப்புறத்‌ தண்டவாளம்‌ உட்புறத்‌ தண்டவாள த்தை விட உயர்‌ 
மட்டத்தில்‌ அமைக்கப்படுகிறது. 


பக்க வோரங்சளில்‌ ஒரு தாக்கமும்‌ இல்லா திருக்கும்படி 
தேவையான தரைச்‌ சாய்வைப்‌ பின்‌ வருயாறு எளிதாகக்‌ 
காணலாம்‌, 

்‌ இதற்கு உயர்‌ மட்டத்தில்‌ அமைக்கப்பட்ட பாதையில்‌ 
பெட்டியின்‌ இயக்கத்தைக்‌ கவனிப்போம்‌. படத்தில்‌ ABCD என்பது 
அவ்‌ வண்டி வரைகின்ற வட்டப்‌ பாதையின்‌ மையம்‌ 0, பெட்டி 
யின்‌ புவியீர்ப்பு மையம்‌ 6 ஆகியவற்றின்‌ வழியே செல்லும்‌. 
நிலைக்குத்துத்‌ தள வெட்டுமுக மாகுக. அவ்‌ வெட்டு முகம்‌ இருப்புப்‌ 
பாதைகளை A, B என்னும்‌ புள்ளிகளிற்‌ சந்திக்க. உயர்த்தப்பட்ட 
பாதையின்‌ அடி. தளம்‌ கிடைதள த்துடன்‌ உண்டாக்கும்‌ கோணம்‌ 
என்க: 

... உட்புற; வெளிப்புறத்‌ தண்டவாளங்கள்‌ செயற்படுத்தும்‌ எதிர்‌ 

விசைகளை &ட, ௩, எனக்‌ குறிப்போம்‌. 

பெட்டியின்‌ நிறை 1 எனவும்‌, வேகம்‌!எனவும்‌ கொள்வோம்‌. 
... தண்டவாளங்கள்‌ சக்கர விளிம்புகளின்‌ மீது எவ்வித அழுத்தத்‌ 
தையும்‌ செயற்படுத்தத்‌ தேவையில்லா வண்ணம்‌ 9 அமையட்டும்‌. 

எனின்‌, G0 திசையில்‌ எதிர்த்‌ தாக்கங்களின்‌ பிரித்த பகுதி 
(R14 Rடி) ஸ்‌ 9 என்பது வளைகோட்டின்‌ மைய முகமாகவுள்ள 
ககக வடர தருவதற்குத்‌ தேவையான விசையை வழங்குகிறது. 


டட பே ன்‌ ல்‌ லால்‌ அர்‌ 
21 


922 ' இயக்க விசையியல்‌ 


அன்றியும்‌, எதிர்த்‌ தாக்கங்களுடைய நிலைக்குத்துக்‌ கூறு 
களான வை பெட்டியின்‌ எடையைச்‌ சரியீடு செய்கின்றன, 


4 (௩, +R) 0060 = mg (2) 


(1), (2) என்பனவற்றிலிருந்து 
y2 த 
டண்‌ த (8) 


சமன்பாடு (8) கிடைதளத்துடன்‌ பாதையின்‌ சாய்வைத்‌ 
தருகிறது. | 

அகலம்‌ AB என்பது தரப்படின்‌, உள்‌ தண்டவாளத்திற்கு 
மல்‌ வெளித்‌ தண்டவாள த்தின்‌ உயரத்தைக்‌ கணக்கிடலாம்‌, 


BE = AB sin Q 
= AB tan A [ 90 ஆகும்போது 5iற 6 = tan 0] 


BE == AB. — - (தோராயமாக) (4) 


- ஆகவே, என்ற. ஆரையையுடைய. வட்டப்‌ பாதையின்‌ 
வழியே இரயில்‌ பெட்டி ம என்ற வேகத்துடன்‌ இயங்கும்போது, 
தண்டவாளங்கள்‌ சக்கர விளிம்புகள்‌ எவ்வித அழுத்தத்தையும்‌ 
செயற்படுத்தாமலிருக்க, இரயில்‌ பாதையைக்‌ கிடைதளத்துடன்‌ 
சமன்பாடு (8)ல்‌ பெறும்‌ கோணச்‌ சாய்வில்‌' அமைக்க வேண்டும்‌, 
வெளிப்புறத்‌ தண்டவாளம்‌ உட்புறத்‌ தண்டவாளத்தை விடச்‌ சமன்‌ 
தரா (4) ல்‌ பெறும்‌ அளவு உயர்ந்திருக்கும்‌, 

செய்முறையிலே நடுத்தரமான "எவ்கங்களோர்டு. செல்கின்ற 
புகை வண்டிகளுக்குப்‌ பக்க வோரங்களிலே கிடையுதைப்பு யாதும்‌ 


- இல்லாதவாறு, பாதையின்‌ வெளியோரம்‌ உயர்த்தப்பட்டிருக்கும்‌, 


ஆனாலும்‌, வண்டி, ரஃ-க்கு. மாறுபட்ட வேகத்துடன்‌ அப்‌ 
பாதையில்‌ செல்லுமாயின்‌, தண்டவாளங்கள்‌ சக்கர விளிம்புகளின்‌ 
மேல்‌ செயற்படுத்தும்‌ பக்க உதைப்பைத்‌. . தவிர்க்க முடியாது, 
அவ்‌ வண்ணம்‌ உயர்ந்த வேகங்களோடு செல்கின்ற புகை வண்டி 
களுக்குப்‌ பக்க ஓரங்களின்‌ மீதுள்ள அப்‌ பாதைகளின்‌ கிடை 
யுதைப்புத்‌ தேவையான மிகை விசையை வழங்குகின்றது. 


இவ்‌ வதிகக்‌ கிடை அழுத்தத்தைப்‌ பின்‌ வருமாறு. காணலாம்‌. 
... பக்க அழுத்தம்‌ ஏதுமில்லாமல்‌ வண்டி செல்வதற்குப்‌ பாதை 
யின்‌ சாய்வு எனின்‌, - 


2 ன ரர 
ட்‌ tan 0 அ க எனப்‌ பார்த்தோம்‌. . 


வட்ட இயக்கம்‌ 828 
வண்டி 7 என்னும்‌ வேகத்துடன்‌ செல்லும்போது, மிகை 
“ விசையை வழங்கும்‌ கிடையுதைப்பு 1 என்றும்‌ அது B யிலிருந்து - 
A க்குக்‌ செயல்படுவதாகவும்‌ கொள்வோம்‌. 

விசைகளை நிலைக்குத்தாகவும்‌ கிடையாகவும்‌ பிரிக்க நாம்‌ 
பெறுவது 


(Ri +R,) sin Q+F cos 4 = m (8) 


(R,-R4) cos 6—F sin 0 = mg (4) 

சமன்பாடு (5) ஐ ௦5 6 ஆலும்‌, சமன்பாடு (6) ஐ 8௩ 0 ஆலும்‌ 

பெருக்கி, முதலாவதிலிருந்து- இரண்டாவதைக்‌ கழித்து; --8,) ஐ 
நீக்கி, நாம்‌ பெறுவது 


pe cos Q — mg sin 9 


= ட்டம்‌ (௩5. gr tan Q) 


= EE (yoy) [சமன்பாடுலிருந்து] (7) 
பன்‌ ட ல்‌ 
pr gee 7.” Virani. 
ட 7 வட்டப்‌ 
mg. இங்பக. 
WW (va gr a} * (8) 


V ஆனது ஏ ஐ விட அதிகமாக இருப்பின்‌, F மிகை திரம்‌. 
யும்‌. ஆகவே, தண்டவாளங்கள்‌ சக்கரவிளிம்பின்‌ . மீது செயற்‌ 
படுத்தும்‌ விசை யிலிருந்து தன்‌ திசையில்‌, அதாவது வெளிப்புறத்‌ ' 
தண்டவாள த்தில்‌ செயற்ப்டுத்தப்படும்‌. 


ம ௮௫ எனின்‌, 3 குறைமதிப்படையும்‌, ஆகவே. இங்கு 
பக்கவுதைப்பு யிலிருந்து யின்‌. திசையில்‌ செயல்படும்‌. அதாவது 
அற்லள்ன உட்புறத்தண்ட்வாள த்த [ல்‌ ப த்தது மல்‌ 


2.5 -மாதிரிக்கணக்கு1. 


ஒரு: ிறையானது பின்கவ்ண்டி பொன்றில்‌ உச்சியிலிருந்து 6 4: 
அடி நீளமான இழையொன்றிலே தொங்குகிறது. அப்பு ல்‌ 


824 இயக்க விசையியல்‌ 
100 8௧ஐ ஆரையுடைய ஒரு வளை கோட்டின்‌ மீது மணிக்கு 50 
மைல்‌ வேகத்தில்‌ செல்லும்‌ போது அந்நிறை. நிலைக்குத்திலிருந்து “* 
எவ்வளவு விலகுமெனக்‌ காண்க, பத்து 

இங்கு ர--44 அடி/வினாடி ; 1௪ 800 அடி 

இருப்புப்பாதையின்‌ தளம்‌ கிடைமட்டத்துடன்‌ 6 கோணமச்‌ 
சாய்வில்‌ இருந்தால்‌, இழையும்‌ நிலைக்குத்துக்கு 9 கோணச்சாய்வில்‌ 
இருக்கும்‌. 


ர? (44)? _ 121 
1) 
ஆகவே sin 0 [29726 (சுமாராக) 


நிறை நிலைக்குத்திலிருந்து விலகும்‌ தூரம்‌ 
=-6 sin = 504796 அடி ௪1 அடி, 21 அங்‌(தோராயமாக) 


- மாதிரிக்கணக்கு 2. 

இருப்புப்‌ பாதைவண்டி யொன்று வட்டமான ஒரு வகா 
கோட்டின்‌ மீது செல்கின்றது, அவ்‌ வகாகோட்டின்‌ ஆரை 1089 
கெஜமாயும்‌, தண்டவாளங்களுக்கிடையில்‌ உள்ள .தூரம்‌ 4 அடி 6 
அங்குலமாயும்‌, வெளிப்பாதை . உட்பாதைக்கு மேல்‌ 4 அங்குலம்‌ 
்‌. உயர்த்தப்பட்டுமிருந்தால்‌, அவ்விருப்பாதைகளிற்‌  . பக்கவுதைப்பு 
 உண்டாகாதவாறு செல்ல என்ன திசைவேகம்‌ தேவை எனக்‌ 


காண்க, 

மேற்கணக்கில்‌, வண்டியின்‌ எடை W ஆகவும்‌, அதன்‌ திசை 
வேகம்‌ மணிக்கு 45 மைலாகவும்‌ இருந்தால்‌ பக்க அழுத்தத்தைக்‌ 
காண்க? 


- இவ்வத்தியாயம்‌ பிரிவு 5.4ல்‌ உள்ள படத்தில்‌ 


AB= 4p =H 
BE= 4 =} [சி | 
ரா] BE. 9 


AB =x a 27 
0 சிறிய .அளவுக்கொண்டிருப்பதால்‌, ta = sin 93. 
பக்கவுறைப்பு ஏற்படாமல்‌ இருக்கத்தேவையான வேகம்‌ ஏ எனின்‌ 


(ல்க 3 ட ட 
ட Ve fan =. 
ஐ ம்‌ கலர்‌ 


வட்ட இயக்கம்‌, 995 
sod = Sy 12 == ஏர 41089% 892 121 x64 


4 டல 119 88 அடி/வினாடி எ 60 மைல்‌/மணி 


. இரண்டாவது வகையில்‌, V= 66 அடி/வினாடி 


ல்‌ விவ ப 0 ல்‌ 
ஃ மிருக தரம 4884 .523 (1059%9)3 
தை டல்‌ 
.... 84788 


குறைக்குறியானது அழுத்தம்‌ உள்‌ தண்டாவளத்தினால்‌ 
உண்டாகிறது எனக்‌ காண்பிக்கின்றது. 


மாதிரிக்கணக்கு 3. 

ஒரு இரயில்‌ பாதையில்‌ உள்ள ஒருவளைவில்‌ திசைவேகம்‌ டீ 
உடன்‌. இரயில்‌ செல்லும்‌ போது உள்தண்டவாளத்தின்‌ மீதுள்ள 
பக்க அழுத்தம்‌ அதே வண்டி வேகம்‌ 4உடன்‌ செல்லும்‌ போது 
(ம வெளித்‌ தண்டவாளத்தின்‌ மீதுள்ள பக்க. அழுத்தத்திற்குச்‌ 
சமமாக இருக்கும்‌ வண்ணம்‌. அப்பாதை உயர்வரம்பிடப்படுகிறது. 
வண்டி. Vi 1431) என்னும்‌ திசைவேகத்துடன்‌ செல்லும்‌ போது 
எத்தண்டவாளத்தின்‌ மீதும்‌ பக்க அழுத்தம்‌ இராது என நிறுவுக. 


பக்க அழுத்தம்‌ ஏதும்‌ இல்லாதபோது வேகம்‌. ம எனக்‌ 
கொள்வோம்‌. நத 

இவ்‌ வத்தியாயம்‌ பிரிவு, 2.4ல்‌ உள்ள சமன்பாடு (8)ன்‌ படி, 

Vv என்னும்‌ திசைவேகத்துடன்‌ செல்லும்‌ போது பக்க அழுத்தம்‌ 
mg (44-௦5) I ப்‌ 


பக்க அழுத்தம்‌ வெளிப்புறத்‌ தண்டவாளத்தில்செயல்பட்டால்‌, 
=v என்றும்‌, உட்புறத்‌ தண்டவாளத்தில்‌ செயல்பட்டால்‌ ரய 
என்றும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
மலும்‌ அழுத்தம்‌ வெளிப்புறத்‌ தண்டவாள த்தில்‌ செயல்படும்‌ 
போது மிகைக்குறியுடன்‌' இருக்கும்‌ த ர்‌ த்க்‌ 


அது குறைக்குறி யடையும்‌. . ப EE 


826 | இயக்க விசையியல்‌ 


மேலும்‌ இவ்விரு - அழுத்தங்களும்‌' சமமென கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன யனது 
mg (y2—w?) _ _ _mg(u2—0") 
கன்‌ Noi Lg? ்‌ 


A w=  (u’+y®) 
பயிற்சி 6.2 


1. ஒரு இரயில்‌ வண்டி 900 அடி ஆரமுள்ள ஒரு வளைவுப்‌ பாதை 
யில்‌ மணிக்கு 40 மைல்‌ வேகத்தில்‌ செல்லுகிறது. ' இரயில்‌ பெட்டி 
யின்‌ கூரையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு நூல்குண்டின்‌ 
விலகு கோண த்தைக்‌ கணக்கிடுக. எண்டின்‌ நிலைக்குத்து இடப்‌ 
பெயர்ச்சியையும்‌ காண்க, [6250' ; .121] 


2. -10 மெட்ரிக்‌ டன்‌ நிறையுள்ள ஒரு புகை வண்டி மணிக்கு 42 
கி. மீடர்‌ வேகத்தோடு 280 மீடர்‌ ஆரையுள்ள ஒரு வளைவுப்‌ பாதை 
யில்‌ செல்கிறது, தண்ட வாளங்களின்‌ மீதுள்ள பக்க. அமுக்கத்தைக்‌ 
காண்க. தண்டவாளங்களுக்கிடையிலுள்ள தூரம்‌ 14 மீடர்‌ 
ஆயின்‌; அவை. மீது பக்க அமுக்கம்‌ உண்டாகாத வண்ணம்‌ 
 வெளித்தண்டவாளம்‌ உள்‌ ண்ண அவனள பல்‌ எவ்வளவு . 
திலா டா ப அம த்‌ ்‌ 
்‌ [$ மெட்ரிக்‌ டன்‌ எடை. ; 84 செ.மீ] 
8. உடன்‌ அன்றய ஒரு: புகைவண்டி மணிக்கு 60. மைல்‌ 
வேகத்தோடு 770: அடி ஆரையுள்ள ஒரு வனை. கோட்டிற்‌ 
செல்கின்றது. வெளிப்பாதை உட்பாதைக்கு மேல்‌. உயர்த்தப்படா 

விட்டால்‌, பர்னத்களின்‌ மீதுள்ள பக்க அழுத்தத்தைக்‌ காண்க. 
்‌.. [1408 பவு. எடை] 


ஆர்‌ ஒரு புகைவண்டி நட்‌ 40 மைல்‌ வீதத்தில்‌ ழ மைல்‌ ஆரை 
யுடைய ஒரு... வளை கோட்டின்‌. மீது செல்கின்றது. இருப்புப்‌ 
பாதைகளுக்கிடையிலுள்ள தூரம்‌ 8 அடி யாயின்‌, அப்பாதைகளின்‌ 
மீது பக்கவுதைப்பு உண்டாகாத வண்ணம்‌ வெளித்‌ தண்டவாளம்‌ 
உட்தண்டிவாளக்கிற்கு யேல்‌ எவ்வளவு உயர்த்தப்படவேண்டும்‌ ? 

்‌ அன்வார்‌ 4,9 அங்‌] 


5. . ஒரு இரயில்‌ தையில்‌ ஒரு இடத்தில்‌! அத்ன்‌ பனா 
(Radius of carvature). கீ, மீ. ஆகவும்‌, தண்டவாளங்களுக்கிடை 
யிலுள்ள தூரம்‌ 1.6 மீ ஆகவும்‌, வெளித்தண்டவாளம்‌ உட்‌. 


'தண்டவாளக்திற்கு மேல்‌. 8, செய இயிர்த்தப்பற்டு. மிருந்தால்‌, ட 


ர [ச 15 £ ந்‌ 
வட்ட இயக்கம்‌ '. 227 


ட அவ்‌ விருப்புப்பாதைகளி ற்பக்கவுதைப்பு உண்டாகாதவாறு செல்லத்‌ 
தேதையான வேகத்தைக்‌ காண்க. [68 கி.மீ[மணி] 


6. புகைவண்டியொன்று வட்டமான ஒரு வாகோட்டின்‌ மீது 
செல்கின்றது. அவ்வகாகோட்டின்‌ ஆரை 1820 அடியாயும்‌, அவ்‌ 
விருப்பாதைகளுக்கிடையில்‌ உள்ள தூரம்‌ 5 அடியாயும்‌, அவ்‌ 
வண்டியின்‌ வேகம்‌ மணிக்கு 45 மைலாயும்‌ இருந்தால்‌, அவ்‌ 
விருப்புப்பாதைகளிற்‌ பக்கவுதைப்பு உண்டாகாதவாறு வெளித்‌ 
தண்டவாளம்‌ உட்தண்டவாளத்திற்கு மேல்‌ எவ்வளவு உயரத்‌ 
திற்கு உயர்த்தப்படல்‌ வேண்டுமெனக்‌ காண்க, 
மேற்கணக்கில்‌ அவ்வண்டியினது நிறை 10 டன்னாக இருக்க 
வேகம்‌ : மணிக்கு (1) 80 (1) 60 மைலாயிருக்கும்‌ போது பக்க 
அமுக்கத்தைக்‌ காண்க. . ஓவ்வொரு வகையிலும்‌ எந்த 
தண்டவாளம்‌ அமுக்கத்தை உண்டாக்குகிறதெனக்‌ கூறுக, 
[6.18 அங்‌ ; உட்தண்டவாளத்தில்‌ சுமார்‌ .87 டன்‌ எடை 5 
வெளித்‌ தண்டவாளத்தில்‌ சுமார்‌ .80 டன்‌ எடை] 


7. சைக்கிளில்‌ செல்லும்‌ ஒருவர்‌ ஒரு செங்கோணமுனையை 
வினாடிக்கு 16 அடி வேகத்துடன்‌ திரும்பி .8 வினாடிகளில்‌ அம்முளைச்‌ 
சுற்றை முடித்தால்‌ அவர்‌ எவ்வளவு கோணத்தில்‌ சாய்ந்து சுற்ற 
வேண்டுமெனக்‌ காண்க. [சுமார்‌ 45௦] 


8. சைக்கிளில்‌ செல்லும்‌ ஒருவர்‌ 50 அடி ஆரையுள்ள ஒரு 
வளைவுப்பாதையில்‌ மணிக்கு 10 மைல்‌ வேகத்தில்‌ செல்கிறார்‌. 
சைக்கிளின்தளம்‌ செங்குத்து நிலையிலிருந்து எவ்வளவு சாய்ந்திருக்‌ 
கிறது எனக்‌ காண்க; சைக்கிள்‌ நழுவாமலிருக்‌ க வண்டிக்கும்‌ 
பாதைக்கும்‌ இடையே உள்ள உராய்வுக்கெழுவின்‌ சிறும மதிப்பைக்‌ 
கணக்கிடுக. [7° 40° ; 0.18] 
9. 7.5 மைல்‌[மணி வேகத்தில்‌ சைக்கிளில்‌ செல்லும்‌ ஒருவர்‌ . ஒரு 
வளைவுப்பாதையில்‌ செல்ல வேண்டியுள்ளது. வண்டிக்கும்‌ பாதை 
க்குமிடையே உராய்வுக்கெழு 0.8 எனில்‌, அவர்‌ செல்லக்கூடிய. 
வளைவு பாதையின்‌ சிறும ஆரம்‌ என்ன ? [12.8 அடி] 
10, டன்‌ எடையுள்ள எஞ்சின்‌ ஒன்று மணிக்கு30 மைல்‌ வேகத்‌ 
தில்‌ 540 அடி ஆரையுள்ள வளைவில்‌ செல்கிறது. தண்ட.வாளங்‌ 
களுக்கு இடையில்‌ . உள்ள தூரம்‌ 4 .அடி 8 அங்குலமாகவும்‌, 
- எஞ்சினின்‌ புவியீர்ப்புமையம்‌ தண்டவாளங்களுக்கு மேல்‌. 4 அடி 
8. அங்குல உயரத்திலும்‌ இருப்பின்‌, எஞ்சின்‌ கவிழுமா என: 
ஆராய்க. (கவிழாது] 
11. இரு: சக்கர வண்டி யொன்று. மட்டமான சாலையொன் றில்‌ ஒ' 
ஆரையுடைய: வளைவை 3..என்னும்‌. வேகத்துடன்‌ திரும்புகிறது. 
இரு சன்ரைந்கறேக்கிடையில்‌ உள்ள தூரம்‌. 4 அடி.ஆகவும்‌, வண்டி: 


928 I இயக்க விசையியல்‌ 


யின்‌ புவியீர்ப்பு மையம்‌ தரைமட்ட த்திலிருந்து 8 அடி உயரத்திலும்‌ 
இருந்தால்‌, இரு சக்கரங்களின்‌ மீது செயல்படும்‌ விசைகளைக்‌ 
காண்பதுடன்‌, 43 = 2 [8 ஆகும்‌ போது வண்டி கவிழும்‌ 
அபாயத்தில்‌ இருக்கிறதென நிறுவுக, 
12. வனளைவாரை £ ஆக உடைய ஒரு இரயில்‌ பாதையானது ஏ 
என்னும்‌ வேகத்திற்கு பக்கப்‌ அழுத்தம்‌ ஏதும்‌ இல்லாத வண்ணம்‌ 
கிடைதளந்திற்கு . 9 கோணச்சாய்வில்‌ உயர்‌ வரம்‌பிடப்பட்டிருக்‌ 
கிறது, வேகங்கள்‌ முறையே ஏ", மப ஆக இருக்கும்‌ போது 
தண்டவாளங்கள்‌ மீதுள்ள அழுத்தங்களின்‌ விகிதத்தைக்‌ காண்க. 

[{v2—(v- 0}: (via)? v}] 


3.1 கூம்பூசல்‌ (The Conical Pendulum) 


ஒரு நிலையான புள்ளி விலிருந்து ஓரிழையினால்‌ தொங்கவிடப்‌ 
பட்ட ஒரு துகள்‌ கிடைத்தளத்தில்‌ ஒரு. வட்டத்தை வரையுமாறு 
இயங்க, அவ்விழை 0 வழியே செல்லும்‌ நிலைக்குத்துக்‌ கோட்டைத்‌ 
தன்‌ அச்சாகக்‌ கொண்ட ஒரு கூம்பை வரைய, அவ்விழையும்துகளும்‌ 
ஒரு சேர ஒரு கூம்பூச லெனப்படுப்‌. 


mg. 


ப்ட்த்தில்‌ P என்ற துகள்‌ / நீளமுள்ள ண்‌ OP ஆல்‌ விற்கக்‌ 
கட்டப்பட்டுள்ளது. ' -0.. வழிச்‌ "செல்லும்‌ நிலைக்குத்திற்கு 
PC என்பதைச்‌ . செங்குத்தாக வரைக. ஆயின்‌, P யானது ஜே 
மையமாகக்‌ கொண்ட ஒரு கிடை வட்டத்தை வரையும்‌. வட்டத்தின்‌ 
ஆரம்‌ 7 எனவும்‌, கயிற்றின்‌ இழுவிசை 1 எனவும்‌ கயிறு நிலைக்குத்‌. 
துடன்‌ . உண்டாக்கும்‌ கோணம்‌ 9 எனவும்‌; துகளின்‌ நிறை ௱ 
எனவும்‌, அதன்‌ வேகம்‌ ஓ எ கோணவேகம்‌ ல. எனவும்‌ 
கொள்வோம்‌, 


வட்ட இயக்கம்‌ 929 


துகளின்‌ மீது இரண்டே விசைகள்‌ செயல்படுகின்றன. 

அவை (1) கயிற்றின்‌ இழு விசை 1 
(ம்‌) நிலைக்குத்தாகக்‌ கீழ்‌ நோக்கிச்‌ செயல்படும்‌ துகளின்‌ 

எடை 712. 

கயிற்றின்‌ இழுவிசையைச்‌ செங்குத்துத்‌ திசையிலும்‌, கிடை 
மட்டத்திலும்‌ பிரிப்போம்‌. 

அத்‌ துகளுக்கு நிலைக்குத்துத்‌ திசையில்‌ ஒரு மூடுக்கமும்‌ இல்லை 
யாதலால்‌, அத்‌ திசையில்‌ .அதன்‌ மீது தாக்கும்‌ விசைகள்‌ ஒன்றை 
யென்று சமப்படுத்தல்‌ வேண்டும்‌, 

எனவே, 1 005 0 - 1712 (4) 


'துகளுக்கு லம்ப முடுக்கத்தைக்‌ கொடுக்கக்‌ கூடிய மைய 
நோக்கு விசை ஈர PC வழியே செயல்‌ படுகிறது. இழு விசையின்‌ 
கிடைக்கூறு இவ்‌ விசையை வழங்குகிறது, 


கீல்‌ நிஜ = mdr 


அ mot I sin 0 இ 
ல்‌ T = mo] (8) 
இதை (1) ல்‌ பிரதியிட, நாம்‌ பெறுவது, 
_ ME தீ 
cos 0 = 1 RE], 
டன்‌ ட ஐ | 
ல ௮3 cos 0 = oF ந (4) 


0 க்கு மெய்ம்‌ மதிப்புகள்‌ பெற, ம?[5 ௪ 


ப்ட்‌ ற 7 ப ப (8) 


ஆகவே, 1 நீளம்‌ கொண்ட கூம்பூசலாக. துகள்‌ இயங்க அதன்‌ 


கோண வேகம்‌ 75 
.. இனி, 06 - 8 என்க. 


2 ஏஷ கிட ர்‌ அ ன கன்னன்‌. 
h = 100899 அ 


590 நித்த ணம்‌ 


ன்‌ ணத ப (6) 


ஆகவே, கூம்பூசலின்‌ கோணவேகம்‌ கயிற்றின்‌ நீளத்தைச்‌ 
சார்ந்திருப்பதில்லை. அது நிலைப்புள்ளிக்குக்‌ கீழே அத்‌. துகளின்‌ 
ஆழத்தின்‌ வர்க்க மூலத்தின்‌ எதிர்‌ விகிதத்தில்‌ மாறுகிறது. 

மேலும்‌, அத்‌ துகளின்‌ சுற்று நேரம்‌ (time of oscillation) . 


8 ல்‌: 
இதுவே ஊசலின்‌ சுழற்சிக்‌ காலம்‌. அது நிலைப்புள்ளிக்குக்‌ 
கீழே அத்‌ துகளின்‌ ஆழத்தின்‌ வர்க்க மூலத்தோடு மாறுகிறது. 
p-பினால்‌ ஒரு வினாடியில்‌ ௩ சுற்றுக்கள்‌ வரையக்கூடு மானால்‌, 
ல. 2 
T — m2] = m.4R 2n2] == 4x nmi (8) 


கி. தே. 
மேல்‌ வகையில்‌ உள்ள துகள்‌ ஒருவழ வழப்பான கிடை. மேசை 
மீது இயங்கும்படி கட்டுப்படின்‌, சமன்பாடு (1)ல்‌. மாறுதல்‌ 
ஏற்படும்‌. 
துகளின்‌ மீது மேசையின்‌ செங்குத்து எதிர்த்தாக்கம்‌ ௩ எனின்‌, 
RT 008 = mg 


R= mg—m.4m 2n2l cos 9 


துகள்‌ மேசை மீது பொருந்தியிருக்க, 
௩ 5.௦. 
ஞ்‌ gs 4ர3773/006 0 


3.2 நீராவி எந்திரங்களில்‌ வேகங்காக்கும்‌ அமைப்பு : 

(Governors of steam Engines) 
_... எஞ்சின்களானவை மாரு வேகத்துடன்‌ ஓட வேண்டுமென்பது 
பொதுவாக வேண்டற்படுவது, ஆகவே; அவற்றின்‌: வேகம்‌ ஒரு 
கருவியாற்‌. கட்டுப்படுத்தப்படும்‌. அந்த அமைப்பை விவரிப்போம்‌. 


வட்ட இயக்கம்‌ 597 


படம்‌ 94 


இந்த ட அமைப்பு மேற்‌ பிரிவில்‌ சமன்பாடு (6)ல்‌ கண்ட 
பது AE ர என்பதை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
௰ அதிகமாக அதிகமாக, 4 குறைந்துக்‌ கொண்டே போகும்‌: 
மேலும்‌ ௨ குறைந்துக்‌ கொண்டே சென்றால்‌, 4 அதிகரிக்கும்‌ 
என்பது கவனிக்கத்தக்கது. 


இவ்‌ வமைப்பில்‌ A, 8 என்ற இரண்டு பாரமான சுற்றுகின்ற ' 
பந்துகள்‌ இலேசான கோல்களின்‌ முனைகளில்‌ தொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. இக்கோல்களின்‌ மற்றைய முனைகள்‌ அவ்‌ வெஞ்சினாற்‌ 
செலுத்தப்படும்‌ நிலைக்குத்தான VC என்னும்‌ தண்டோடு 0 என்னும்‌. 
புள்ளியில்‌ தொடுக்கப்பட்டுள்ளன. இவ்விரு AC, BC என்னும்‌ . 
சட்டங்களும்‌ DV, EY என்ற மற்று மிரு உலோகச்‌ சட்டங்களால்‌ 
37: என்ற நழுவு . வளையத்துடன்‌ இணைக்கப்பட்டுள்ளன. வணையத்‌ 
துடன்‌ ஒரு வழிமூடி (வரச) இணைக்கப்பட்டுள்ளது. ' வளையம்‌ 
மேலே செல்லும்போது, எந்திரத்திற்கு நீராவி செல்லும்‌ பாதையைச்‌ 
சற்று மூடுமாறும்‌, வகாயம்‌ கீழே இறங்கும்போது .. நீராவியின்‌ 
பாதையைத்‌ திறக்குமாறும்‌ இந்த ஒருவழி மூடி அமைந்துள்ளது. 


எஞ்சின்‌ வேகமாக ஓடும்போது, : தண்டானது மிக விரைவாய்‌ 
ஓடி, A; B என்ற . பந்துகள்‌ மேலெழும்பி V யிலுள்ள பொறி 
'யமைப்பை உயர்த்துகின்றன. இதனால்‌ ஒரு வழி மூடி நீராவி 
வழங்குதலை  நிறுத்திவிடுகிறது, . எனவே, வேகம்‌ தானாகவே 
குறையும்‌. அப்படி வேகம்‌ குறையும்போது 17: கீழிறங்குகிறது. 
இப்பொழுது நீராவியின்‌ பாதை திறக்கப்படுகிறது. இவ்வாறு : 
எஞ்சினின்‌ வேகம்‌ தானாகவே கட்டுப்படுத்தப்‌ படுகிறது, 


3:3. மாதிரிக்‌ கணக்கு 1. 


இரு நிறைகள்‌ m; m' என்பன ஒரு சிறுவளையத்தின்‌ வழியாகச்‌ .. 
செல்கின்ற ட ப இழை பல்ப்‌ இணைக்கப்பட்டுள்ளன , 


882 இயக்க விசயியல்‌ 


ப்டம்‌.95 


பெரிய நிறை ஆனது அவ்‌ வளைையத்திலிருந்து.. எ” தூரத்தில்‌ 

ஓய்விலே தொங்கும்‌ வண்ணம்‌ அச்‌ சிறு. நிறை ர! ஆனது ஒரு 
கூம்பூசலாக வினாடிக்கு எத்தனை வ ல்‌ சுற்ற வேண்டு மெனக்‌ 
காண்க. 


ற! என்ற நிறை ிரடிக்கு ௩ சுற்றுகள்‌ சுற்றுவதாகக்‌ 
கொள்வோம்‌. ்‌ 


எனின்‌, இழையில்‌ உள்ள இழுவிசை = 4m Tn (C—Q) 
Lift 8.1 என்பா (8) ன்படி] 


A 


இழை என்ற. 'நிறையைத்‌ . தாங்குவதால்‌,. இழுவிசை ய 


ஈ௱ஜ-க்குக்‌ சமமாக வேண்டும்‌, 


Tn (பட) = ரத 
ன்‌ a 1 ம்‌ ெொலையயம்வவள்‌ள்ரானகைவள்ளசமளவைவவவககை வ, 
டர ்‌ n ட m 8 


an ‘m' c—a 


| மாதிரிக்‌ கணக்கு 2 
0 என்ற புள்ளியுடன்‌. ட்சியுறு விழு. ஒன்றால்‌ த்தன்க்தர 


பட்ட ஒரு துகள்‌ கூம்பு ஊசலாகச்‌  சுழலுகிறது.. கயிற்றின்‌ மீட்சிக்‌ . 
டட குண்கம்‌ துகளின்‌ எடையைப்‌ போல்‌ இரு' மடங்கு ஆகும்‌. கூம்பின்‌ . 
உயரம்‌ 7 ஆனது கயிற்றின்‌ இயல்பான. நீளத்திற்குச்‌ சமமாயின்‌ 


அக்ரி வேகம்‌ 47 88. ]ளனக்‌ காட்டுக, : 


இயக்கம்‌ நிலையான பிறகு, கூம்பூசலின்‌ நீளம்‌ு ஆகுக, அத 


ம க 1. 


நிலைக்குத்துடன்‌. டக கோணச்‌ சாய்வில்‌ அன்பட்‌ டப்‌ 


வட்ட இயக்கம்‌ 883 


படம்‌ 26 
கயிறு மீட்சியுறு தன்மை உடையதால்‌, இழுவிசை 
டட 


T= KX. 


கணக்கின்படி, % ௪ ளி படத்திலிருந்து 3 008 9 =! 
x = [8600 


7 sec 0—1 


1—cos 
T = 2mg தார 2mg 6 


cos 0 


இனி, நிலைக்குத்தாக விசைகளைப்‌ பிரித்தால்‌, 
T cos = mg 


1—cos Q 


ஆகவே, 2 7912 ல்‌ 


0080 = mg 


2mg (1—cos 0) = mg. 
1—cos 0 


0S 9 == 3 
T =. omg 
இனி, கூம்பூசலின்‌ மைய நோக்கு விசை ௪ ட 
my ம்‌. 
“716. 0: அட 


இந்த : விசையை இழுவிசையின்‌ கன்ட்க்கறு வழங்குகிறது 


my 
itanQ 


ர்‌ 


ஹ்‌ ட 


894 இயக்க விசையியல்‌ 


T.sin Q. ltane _ 2 mg lsinQtanQ 


த த வ்வ்ல்‌, 


ள்‌ அண்டத்‌ m m 
sin? 0 1—cos? Q 
கலு cos 0 “29-25 
= தெ, ட்‌ = 9gi 
ம்‌ v= சத 
பயிற்சி : 3 


1. 4 பவுண்டு நிறையொன்று 8 அடி நீளமான ஓரிழையின்‌ ஒரு 
மூனையிற்‌ கட்டப்பட்டு ஒரு கூம்பூசலாக சுற்றுகின்றது, அவ்‌ 
விழை சுற்றும்போது நிலைக்குத்திற்கு 459 என்னும்‌ கோணத்தில்‌ 
சாய்ந்துள்ளது. அவ்‌ விசையின்‌ இழு விசையையும்‌ அத்‌ துகளின்‌ 
வேகத்தையுங்‌ காண்க. 

[ஏறத்தாழ 5.86 பவுண்டு எடை, ஏறத்தாழ வினாடிக்கு 
8.24 அடி] ்‌ கத்ரு ரன்‌ 
2. ஒரு கூம்பு ஊசலின்‌ 10 அடி நீளமுள்ள கயிறு 10 பவுண்டு 
எடையைச்‌ சற்றே தாங்க முடியும்‌. குண்டின்‌ எடை 4 பவுண்டு 
எனின்‌, கயிறு அறுபடாமல்‌ அது பெறக்‌ கூடிய பெரும வேகம்‌ 
என்ன? குண்டு. இயங்கும்‌ வட்டத்தின்‌ ஆர த்தைக்‌ கணக்கிடுக, 

ப ப்ர [V 21g; 24/21 அடி] 
ஐ. ஒரு கூம்பு ஊசலின்‌ 1 மீடர்‌ நீளமுள்ள. கயிறு $ கி.கிராம்‌ 
எடையேச்‌ சற்றே தாங்க முடியும்‌, குண்டின்‌ எடை ஷ்‌ கி.கிராம்‌ 
எனின்‌, கயிறு அறுபடாமல்‌ அது வினாடிக்குச்‌ செய்யக்‌ கூடிய 
உயர்வுத்‌ தொகைச்‌ சுற்றுகளைக்‌ காண்க- 

| [7/2] 


4. ஒரு துகள்‌ 40 செ.மீ நீளமான ஓரிழையின்‌ ஒரு மூனையிற்‌ 
கட்டப்பட்டு ஒரு கூம்பூசலாகச்‌ சுற்றுகிறது. அவ்‌ விழை சுற்றும்‌ 
போது நிலைக்குத்திற்கு . 60௪ கோணத்தில்‌ . சாய்ந்திருந்தால்‌, 
"துகளின்‌ கோண வேகத்தையும்‌, திசை வேகத்தையுங்‌. காண்க, 
| ரேடியன்‌ [வினாடி ப்‌ ம | 
த,. 2 கிராம்‌ நிறை யொன்று 10 செ.மீ நீள முள்ள ஓரிழையின்‌ ஒரு 
.முனையிற்‌ கட்டப்பட்டு வினாடிக்கு 14 ரேடியன்‌ கோண வேகத்துடன்‌ 
"ஒரு கூம்பூசலாகச்‌ சுற்றுகிறது. வரைந்த வட்டத்தின்‌ ஆரத்தை யும்‌... 
கயிற்றிலுள்ள இழு விசையையும்‌ காண்க. தத்‌ பர்‌ 
க ட்ப உப ஜன மிதித்த து செ.மீ; 8920 டைன்கள்‌] 


வட்டம்‌ இயக்கம்‌ ' 985 
6. நிமிடத்திற்கு 200 தரஞ்‌ சுற்றும்‌ ஒரு கூம்பூசலின்‌ இழை 
20 அங்குல நீளமாயின்‌, நிலைக்குத்திற்கு அவ்‌ விழையின்‌ சாய்வு 
54 
ம்‌ ்‌ க 

COS" HER எனக்‌ காட்டுக, 

7, 4 அடி நீளமான ஓரிழையின்‌ ஒரு முனை ஒரு நிலைப்‌ புள்ளிக்கும்‌ 
பற்றை . முனை 40 பவுண்டு நிறையொன்றிற்குந்‌ தொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. அவ்‌ விழை நிமிடத்திற்கு 80 தரமாக ஒரு கூம்பு 
ஊசலாகச்‌ சுற்றுகிறது. அவ்‌ விழையின்‌ இழு விசை 160 113 
பவுண்டல்கள்‌ என்றும்‌,  நிலைக்குத்திற்கு அதன்‌: சாய்வு 


ர்‌ 8 பட்டு ்‌ 
cos ஏ என்றுங்‌ காட்டுக, 


8. ஒரு கெஜ நீளமான ஓரிழையாற்‌ கட்டப்பட்டு ஒரு.நிலைப்‌ புள்ளி. 
யிலிருந்து - தொங்குகின்ற ஒரு பாரமான துகளானது, இறுக்கமாக 
வைக்கப்பட்ட அவ்விழை நிலைக்குத்தோடு 60௦ என்னும்‌ கோணத்‌ 
தை ஆக்கும்‌ வரைக்கும்‌ உயர்த்தப்பட்டு அவ்விழையின்‌ வழியாகச்‌ 
செல்லும்‌ நிலைக்குத்துத்‌ தளத்திற்குச்‌ . செங்குந்தான திசையிற்‌ 
கிடையாக .எறியப்படுகிறது. அத்துகள்‌ ஒரு கிடைதளத்திற்‌ 
செல்லும்‌ படியுள்ள எ றியல்‌ வேகத்தைக்‌ காண்க, 


[.12 அடி/வி] 


9. 2 பவு. எடையுள்ள குண்டையும்‌ 100 பவு, எடை இழுவிசை 
யைத்‌ தாங்கக்‌ கூடிய 8 அடி நீளமுள்ள ஒரு கயிற்றையும்‌ கொண்ட. 
ஒரு கூம்பு ஊசல்‌ ஒரு நிமிடத்தில்‌ பெறக்‌ கூடிய பெருமச்‌ சுழற்சி 
எண்ணிக்கையைக்‌. கணக்கிடுக. fe 
[470 v8 [x] 
10, : 4 பவுண்டு நிறையொன்று 2 அடி. நீளமான ஓரிழையின்‌ ஒரு 
முனையிற்கட்டப்பட்டு ஒரு கூம்பூசலாக சுற்றுகின்றது. நிமிடத்திற்கு 
சுற்றுகள்‌ 120 ஆக உயர்த்தப்படும்‌ போது இழை அறுபடுவதாகக்‌ 
காணப்படுகிறது. அக்‌ கயிறு தாங்கக்‌ கூடிய மீம்பெரு இழுவிசை . 
யைக்‌ காண்க, [4௯ பவு.எடை 
11. ஒரு துகள்‌ 16 அங்குல நீளமான இழையின்முனையில்‌ கட்டப்‌ 
பட்ட ஒரு கூம்பூசலாக இயங்குகிறது. இழையானது நிலைக்குத்திற்கு. . 
60௦ கோணச்சாய்வில்‌ இருந்தால்‌, துகள்‌ 10 வினாடிகளில்‌ 
ஏறத்தாழ 11 சுற்றுகள்‌ சுற்றுமென நிறுவுக, 

12. நிறையுள்ள ஒரு துகள்‌ ! நீளமான ஓரிழையால்‌ வழவழப்‌ 
பான ஒரு மேசைக்கு மேலேம்‌ தூரத்திலுள்ள. ஒரு புள்ளிக்குத்‌ 
தொடுக்கப்பட்டுள்ளது. அத்துகள்‌ அம்மேசையின்‌ மேலே வினாடி 
க்கு ஈ தரஞ்சுற்றும்‌ படி செய்யப்பட்டால்‌ .அம்மேசை மீதுள்ள" 
எதிர்த்தாக்கத்தைக்‌ காண்க, அத்துகள்‌ அம்மேசையைத்‌ தொட்டுக்‌ 


896... இயக்க விசையியல்‌ 


கொண்டிருக்கு மாறு செய்தற்கு ஈன்‌ மிகப்பெரிய பெறுமானம்‌ 


என்ன? 
1 
| டன்‌ டன்கள்‌ £ என 8. | 
171(8--4 22) பவுண்டல்கள்‌ ; எர A 


18.. ஒரு மீட்சியுறு இழையின்‌ இயல்பான நீளம்‌ / அடி ஆகும்‌. 
அதிலிருந்து தொங்கவிடப்படும்‌ 1 பவுண்டு . நிறையொன்றில்‌ அது 
4 அடி நீட்சியுறும்‌. இழையானது ஈ பவுண்டு எடையுடன்‌ ஒரு 
கூம்பூசலாக வினாடிக்கு சுற்றுகள்‌ சுற்றும்‌ போது அதன்‌ 
நீளத்தைக்‌ காண்க. 

[g! /(2--4௩ 1852] 


14, வினாடிக்கு 78 சுற்றுகள்‌ சுற்றும்‌ ஒரு கூம்பூசலில்‌ இழையின்‌ 
நீளம்‌ 7 ஆனது ஒரு சிறிய அளவு நீளம்‌ * ஆல்‌ குறைக்கப்படுகிறது. 
நிலைக்கு த்திற்கு இழையின்‌ சாய்வும்‌, அதன்‌ இழுவிசையும்‌ மாறா 
திருப்பின்‌, சுற்றுகளின்‌ எண்ணிக்கையில்‌ அதிகரிப்பு வினாடிக்கு 
ட ழ்‌ ஞு ப 
சுமார்‌ ர ஆகுமென நிறுவுக. 


18. ஈட நிறையுள்ள 6 என்னும்‌ துகள்‌ CA, CB என்னும்‌ இரு 
இழைகளாலே ஒரே நிலைக்குத்துக்‌ கோட்டிலுள்ள A,8 என்னும்‌ 
இரு நிலையான புள்ளிகளுக்குத்‌ தொடுக்கப்பட்டுள்ளது. & என்ற 
புள்ளி Bயிக்கு மேலிருக்க, அந்த முழு அமைப்பும்‌ AB ஜப்பற்றி 
கோண வேகம்‌ ௨ உடன்‌ சுற்றுகிறது. இழைகள்‌ பிகுவாக இருக்க 
[5] ்‌ 


உ இடப பனை 
ல ej poosA நிறுவக 


16. 10 அங்‌ நீளமுடைய புயங்களேயுடைய ஒரு எளிய: வேகங்‌ 


காக்கும்‌ ௮மைப்பு,(801761001) நிமிட த்திற்கு 80 சுற்றுகள்‌ வேகத்தில்‌ 
சுழலு கிறது. . புயங்களின்‌ சாய்வுக்‌ கோண த்தைக்‌ கணக்கிடுக. . 


cos ட 27 
8? : 


ச. சுழலும்‌ "தம்பி "அல்லது. குழிக்கோளத்தில்‌ ஒரு துகளின்‌ 
சார்பமைதி (relative rest on a rotating wire or hollow sphere) 
வழவழப்பான குழிக்‌ கோள மொன்று நிலைக்குத்தான 
விட்டமொன்று பற்றி மாறாக்‌. கோணவேகம்‌ ௦ ஓடு சுழலும்போது, 
பாரமான துகளொன்று . அதனுள்ளே, வைக்கப்பட்டு, அதனுள்ளே 
... சுழலுமாயின்‌, அது அக்‌ கோளத்தின்‌ பக்கத்திற்‌ கெதிரே ஒரு 


887 


படம்‌ 97 


குறித்த எல்லைக்குக்‌ குறைந்திருந்தால்‌ அத்‌ துகள்‌ அக்‌ கோளத்கின்‌ 
மிகத்‌ தாழ்ந்த புள்ளியிலே தங்கியிருக்கு மென்றுங்‌ காட்டல்‌ 
இதே போல்‌ சுழலும்‌ வட்ட வடிவமான கம்பி அல்லது குழாய்‌ 
ஒன்றில்‌ ஓர்‌ உருமணி (மர்‌) வைக்கப்படின்‌, உருமணியானது 
கம்பியின்‌ தாழ்ந்த புள்ளியைத்‌ தவிர வேற) புள்ளிகளிலும்‌ கம்பியைப்‌ 
பொறுத்த வரை ஓய்வில்‌ இருக்கும்‌ என நிறுவலாம்‌. 
இனி, AB என்பது அக்‌ கோளத்தின்‌ சுழற்சி அச்சாகுக. 
A என்பது அதன்‌ தாழ்ந்த புள்ளியையும்‌, ௦ அதன்‌ மையத்தை 
யும்‌, 1 அதன்‌ மிக வுயர்ந்த புள்ளியையும்‌ குறிக்க. £ என்பது அத்‌ 
துகள்‌. நிலையிலிருக்கும்‌ போதுள்ள அதன்‌ நிலையாகுக. 
PN என்பது & யின்‌ மீதுள்ள செங்குத்தாகுக, 2408 ௪ 0 
என்க. கோளத்தின்‌ ஆரை ர எனக்‌ கொள்வோம்‌. 
| இனி, 1 ஆனது N-ஜ மையமாகவுள்ள ஒரு வட்டத்தைக்‌ 
்‌ கண்ணா வடற்‌ ம ஓடு வரைகிறது, 
ஆகவே, N முகமான விசை "ம? PN அல்லது ma" a sind 
ஆதல்‌ வண்டும்‌, 

. P-யிலுள்ள செங்குத்‌ தெதிர்த்‌ தாக்கம்‌ னைக்‌ கொள்வோ 
மாயின்‌, அதன்‌ கிடைமட்ட ஆக்கக்‌ கூறு ௩ 8௩0 மைய நோக்கு 
விசையை வழங்குகிறது. அதன்‌ செங்குத்துக்‌ கூறு துகளின்‌ 
எடையைச்‌ சரியீடு செய்கிறது. 

கான்‌ Risin 6 = mo’ asin ச ei (1) 
100809 = mg ன்ட்‌ (2) 
சமன்பாடு (1) லிருந்து நாம்‌. பெறுவது, sin டத ப அல்லது 

R =m’ ர... 


288 இயக்க விசையியல்‌ 
sin 90 == 0 என்றால்‌, 0 ௪ 0 அல்லது * ப 
எனவே, தாழ்ந்த புள்ளி & அல்லது உச்சப்புள்ளி 3 B 

கோள த்தின்‌ மீது துகளின்‌ சார்பமைதி நிலைகளாகும்‌. 
இங்கு, 6 ௫ 0 அல்லது ௩ என்பதால்‌, & எ அரத, 
ற Q 4 0 எனின்‌, ௩ - 1607 ர 


இதை (2) ல்‌ பிரதியிட, நாம்‌ பெறுவது 
COS Q ன ்‌ (8) 


எனவே, அத்‌ துகள்‌ சமன்பாடு (8) ஆல்‌ பெறப்படும்‌ ஒரு 
_ புள்ளியில்‌ சார்பமைதி நிலையை அடை யும்‌, 


-ன்‌ மெய்‌ மதிப்புகளுக்கு, 63.85 ச 


A ணக ர (9) 


ன்‌ றப்‌ உலவ குறைவாக இருப்பின்‌, துகள்‌ எந்த 


சாய்ந்த நிலையிலும்‌ சார்பமைதி அடைய முடியாது. அப்பொழுது, . 
கோளத்தின்‌ மிகத்‌ தாழ்ந்த புள்ளியும்‌; மிக உயர்ந்த புள்ளியுமே 
சார்பமைதி நிலைகளாகும்‌, 


ஒரு சாய்ந்த சார்பமைதி நிலை இருக்கக்‌ கூடுமானால்‌, தல்‌ 
உறுதிச்‌ சமநிலையாகும்‌ (stable position). சாய்ந்த சார்ப்யைதி நிலை 
இல்லை எனின்‌, தாழ்ந்த நிலை உறுதிச்‌ சம நிலையாகும்‌; மிக உயர்ந்த 
புள்ளி உறுதியில்‌ பெட்ட நிலையாகும்‌. 


பயிற்சி 6.4 
1. உச்சிக்‌ கோணம்‌ 602 ஆகவுள்ள ஒரு வழவழப்பான குழிக்‌ 
கூம்பு நிலைக்குத்தாக உள்ள தன்னச்சைப்‌ பற்றி கோண வேகம்‌ 
ம உடன்‌ சுழலுகிறது; அதன்‌ உச்சி கீழ்முகமாக இருப்பின்‌, அதன்‌ 
உட்புற : மேற்பரப்பில்‌ வைக்கப்பட்ட துகளின்‌ சார்பு அமைதி 
_ நிலையைக்‌ காண்க, [அதன்‌ அச்சிலிருந்து 94_/8]ல3 தூரத்தில்‌] 
க தன்னச்சு நிலக்குத்தாயும்‌, உச்சி கீழ்முகமாயு முள்ள ஒரு வழ 
வழப்பான குழிக்‌ கூம்பின்‌ உச்சிக்‌ கோணம்‌ 20 ஆயின்‌, அதன்‌ 
மேற்பரப்பில்‌ ஒரு. வட்டத்தில்‌ இயங்கிக்‌ கொண்டு வினாடிக்டு 


௩ சுற்றுகளைச்‌ சுற்றுகின்ற ஒரு பொருள்‌ அதனச்சிலிருந்து = 
தூரத்திலிருக்கும்‌ எனக்‌ காட்டுக, 1 


யிலிருந்து அதன்‌ உயரத்தைக்‌ கணக்கிடுக, 


வட்ட, இயக்கம்‌. . 1:12 


ஐ, ஓர்‌ அடி. ஆரையுள்ள கோள வடிவக்‌ கோப்பை ஒன்‌ றின்‌ 


உட்புறத்தைச்‌ சுற்றிக்‌ கிடைத்‌ தளத்தில்‌ ஒரு துகள்‌ இயங்குகிறது. 
அது ஒரு வினாடிக்கு ஒரு முறை சுழன்றால்‌, கோப்பையின்‌ அடி 


[2.27 அங்‌] 


4. தனது செவ்வகலம்‌ 4 ௪ ஆயும்‌, உச்சிக்‌ கீழ்முகமாயுமுள்ள ஒரு 
வழவழப்பான பரவளையக்‌ குழாயொன்று (Parabolic tube) நிலைக்‌ 


குத்தாக உள்ள தன்னச்சு பற்றி ஒரு சீராகச்‌ சுழலுகிறது. அதன்‌ 
கோணவேகம்‌ ப்‌ - ஆக இருந்தால்‌, ஒரு துகள்‌ குழாயில்‌ 


எங்கு வேண்டுமானாலும்‌ ஓய்விலிருக்கக்‌ கூடு மென்றும்‌, கோண 
வேகம்‌ இதற்கு மாறுபட்டால்‌, குழாயின்‌ மிகத்‌ தாழ்ந்த நிலையைத்‌ 
தவிர வேறெந்த நிலையிலும்‌ ஓய்விலிருக்க. முடியாது என நிறுவுக, 


5, .ஈ நிறையுள்ள பாரமான துகள்‌ ஒன்று ஒரு வழவழப்பான 
சாய்தளத்தின்‌ மீது 0 என்ற நிலையான புள்ளிக்கு அதன்‌ மிகப்‌ 


. பெரிய சாய்வுக்‌ கோட்டின்‌ வழியே கிடக்கும்‌ ! நீளமுள்ள இழையால்‌ 


தொடுக்கப்பட்டு ஓய்விலிருக்கிறது. 0 வழியே செல்லும்‌ ஒரு 
நிலைக்குத்து அச்சுபற்றி அத்‌ தளம்‌ ஒரு சீரான கோண வேகம்‌ 
ம உடன்‌ சுற்றப்படுகிறது. சாய்தளம்‌ கிடை தளத்திற்கு உ கோணச்‌ 
சாய்வில்‌ இருந்தால்‌ இழையில்‌ உள்ள இழுவிசை ர (ஐ 81௩6 -- 
ம [0083 4) க்குச்‌ சமமெனக்‌ காட்டுக. ்‌ 


5, பூமியின்‌ சுழற்சியினால்‌ புவியீர்ப்பின்‌ மீதுள்ள விளைவு :- 


புவியின்‌ மேற்பரப்பில்‌ அட்சரேகை (18408௦) ! ல்‌ £ என்பது 
ஒரு புள்ளி ஆகுக. 40௦8 என்பது புவியின்‌ அச்சையும்‌,. 


840 இயக்க விசையியல்‌ 


ABP என்பது P என்ற இடத்திற்குரிய உச்சி வட்டத்தையும்‌. 
(சரிக) குறிக்கவும்‌. பூமியின்‌ கோண வேகம்‌ ல எனக்‌ - 
கொள்வோம்‌, 

P என்ற புள்ளியில்‌ 7 நிறையுள்ள அக்தாக்‌ கருதுவோம்‌. 
P யிலிருந்து AR க்கு PN ஜச்‌ செங்குத்தாக வரைக, 


பூமியானது தன்‌ .அச்சைப்‌ பற்றி நாளொருமுறை அ்குவிறகு, 
-ஆகவே, 7 என்பது 14 ஐ மையமாகக்‌ கொண்ட ஒரு வட்டத்தில்‌ 


இயங்க வேண்டும்‌. இதற்கு PN திசையில்‌ - -ஒரு விசை இருத்தல்‌ 
வேண்டும்‌, 


இனி, 1 என்ற புள்ளியில்‌ சார்பமைதியில்‌' இருக்கும்‌ என்ற 
நிறை மீதுள்ள விசைகளாவன : 


(1) அப்பொருளின்‌ மீது செயற்படுத்தும்‌ புவியீர்ப்புவிசை 
1812 யானது புவியின்‌ மையத்தை நோக்கிச்‌ செயல்படும்‌. - 


(1) பூமியினால்‌ அப்பொருள்‌ மீது செயல்படுத்தும்‌ அழுத்தம்‌, 
இதன்‌ கூறுகளை தொடுகோட்டுத்‌ ' திசையில்‌ ச. .எனவம்‌ ஆரை 
திசையில்‌ % என்றும்‌ கொள்வோம்‌. 


P ஆனது 1[ஐ மையமாகக்‌ கொண்டு வட்டம்‌ வரையத்‌ தேவை 


யான விசை ம? ர.008 7 ஆகும்‌. இது PN ரித்‌ செயல்பட 
வேண்டும்‌. I 


இதை வழங்கும்‌ விசையைக்‌ காண, %;¥; 1. என்ற அக்க 
PN திசையிலும்‌ 211 க்குச்‌ செங்குத்துத்‌ அன்ன பிரிக்க -நாம்‌ 
பெறுவது 


xX sin] + (mg—Y) 008/௬ mw? acosl (1) 
X cos 14 7 sin I—mg sin] =0 (2) 
(அ-து) 36 cos! — (mg—Y) sin! =0 2 
இவற்றைத்‌ தீர்வுகாண, நாம்‌ பெறுவது 
% =m? asin [008 7 
நு (0௨ 700417) 


ஆ என்பனவற்றின்‌ விளைவு ௩ என்றும்‌ அது  OP-க்கு 6 
கோணச்‌ சாய்வில்‌ உள்ளதென்றும்‌ இகாச்க்ாடு 


தக்கு. 
உ {0 க்‌ 21) 2 ப ஸ்‌] 0083/ ii 


mg. (5. a cos 2 1) (கோண) 


1 


வ்ட்ட இயக்கம்‌ 841 
க டம்‌ கட்ட wg க த 
[ ஈருறுப்புத்‌ தேற்றற்தின்படி விவித என்பது சுமார்‌ 


wg 


1 என்னும்‌ சிறிய மதிப்‌ படைவதால்‌ ( ) ன்‌ வர்க்கங்‌ 


290 & 


களையும்‌, மேல்‌ அடுக்குகளையும்‌ புறக்கணிப்பதால்‌ கிடைப்பது | 


[பூமி தன்னச்சைப்‌ பற்றி ஒருமுறை சுற்ற எடுக்கும்‌ நேரம்‌ 
24 மணி என்றும்‌, பூமியின்‌ ஆரை 4000 மைல்‌ என்றும்‌ கொண்டு, 
2% 
தாம்‌ பெறுவது “ ௬ சரசர: 


ig 1 
X: o2asinlcosl மூ ர sin / cos! 
பதன்‌ அணை அடா: 77 தல ட்ட அங்கை 


ஆகவே, பூமியின்‌ சுழற்சியின்‌ காரணமாகப்‌ பொருளின்‌ தோற்ற 
எடையில்‌ (apparent weight) 1707 cos’/ அளவு குறைவு ஏற்படு 
கிறது. மேலும்‌, அதன்‌ திசை மேலே தரப்பட்ட 9 அளவு திருப்பப்‌ 
படுகிறது, 


கி. தே. 1 
பூமியின்‌ நடுவரையில்‌ (6008102) 7- 0 எனவே, தோற்ற 


எடையில்‌ குறைவு = 710038 
முர அக்கம்‌ ச ந அதி . 
= ஓ 18 290 MZ ௨93 2 உணமை எடை 

கி. தே. 2 

துருவங்களில்‌ /- 90; .. R= mg 

ஆகவே, துருவங்களில்‌ பொருளின்‌ தோற்ற எடை புவியீர்ப்பின்‌ 
உண்மை அளவைத்‌ தருகிறது. 

பயிற்சி 6.5 

1. பூமியின்‌ ஆரை 39960 மைல்கள்‌ எனக்‌ கொண்டு பூமியின்‌ 
சுழற்சிக்‌ காரணமாக, நடுவரையில்‌ புவியீர்ப்பானது (ஜாவடரீர) தன்‌ 
மதிப்பில்‌ 00848 அளவு குறையு மென நிறுவுக. 


2. பூமியின்‌ சுழற்சிக்‌ காலம்‌ 86164 வினாடிகள்‌. என்றும்‌, பூமியின்‌ 
நடுவரை . ஆரை 8962. மைல்கள்‌ என்றும்‌ கொண்டு, பூமி 


42 13 


இப்பொழுது சுழலுவதைப்‌ போல்‌ 17 மடங்கு 
சுழன்றால்‌, பூமியின்‌ நடுவரையில்‌ உள்ள ஒரு பொரு 

எடை பூச்சியமாகு மென நிறுவுக (ஐ = 82 எனக்‌ கெ 
சுழலும்‌ கம்பியின்‌ இழு விசை (Tension in a rotating 

ஒரு வட்ட வடிவமான கம்பி அதன்‌ மையத்தின்‌ 
அதன்‌ தளத்திற்குசெங்குத்தாகச்‌ செல்லும்‌ அச்சைப்‌ பற்றிச்‌ & 


6. 


//_0.99 


படுமாயின்‌, அதில்‌ ஓர்‌ இழுவிசை தோன்றும்‌. அக்‌ கம்பியின்‌ 

AB என்ற ஒரு சிறு பகுதியைக்‌ கருதுவோம்‌. அது வட்ட மையத்‌ 

திவ்‌ தாங்கும்‌ கோணம்‌ 89 எனவும்‌, வட்டத்தின்‌ ஆரம்‌ 7 எனவும்‌ 

கோண வேகம்‌ ம எனவும்‌ கொள்வோம்‌. 
ஓரலகு நீளக்‌ கம்பியின்‌ நிறை 77 எனின்‌, 


AB யின்‌ நிறை ரக = mr சண. 
இந்தப்‌ பகுதி ம என்ற கோண வேகத்துடன்‌ இயங்குவதால்‌, 
ற்குத்‌ தேவையான மைய நோக்கு விசை ரு. 
= ஏர 80.ம3 = நர3௰360 
கவிசையை க, B ஆகிய புள்ளிகளில்‌ வரையப்பட்ட... 
ஈன்ற தொடுவரைகளின்‌ வழியே செயல்படும்‌ இழுவிசை ' 
கின்றன. க்‌ 


வட்ட இயக்கம்‌ 949 


இந்த இழு விசைகள்‌ 77 ஆனால்‌, அவற்றிற்கிடையே யுள்ள 
கோணம்‌ . (180-59) ஆதலால்‌, அவற்றின்‌ விளைவு 


5 
= 2T eos (90— ) = 2T sin தப்த 2.T ட்‌ 


oy ப்‌ 
இ 80 சிறிய மதிப்பை உடையதால்‌ 81 oy 


= TA 
“௫9 = mr’w? 69 
௯ மர்‌ க இதர (1) 


கம்பி தாங்கக்‌ கூடிய பெரும இழு விசை. 1 என்றால்‌, ம-ன்‌ 


பெரும மதிப்பும்‌ aj Tm 
77173 


பெரும இழு விசையை ஓர்‌ அலகுக்‌ குறுக்குப்‌ பரப்பளவில்‌: 
செயற்படும்‌ விசையின்‌ அடிப்படையில்‌ குறிப்பது வழக்கம்‌, 


கம்பியின்‌ குறுக்குப்‌ பரப்பளவு & ஆகவும்‌, ஒரு அலகு குறுக்குப்‌ 
பரப்பளவில்‌ கம்பி தாங்கும்‌ பெரும இழுவிசை 7, ஆகவும்‌ 
- கொண்டால்‌, 
1-1. A. 
கம்பியின்‌ அடர்த்தி ர எனில்‌, //=0.A ஆகும்‌. 


ஆகவே, பெரும கோணவேகம்‌ 


கதத டாது த அடர்‌ சதல 30 எனு 
்‌ mr? ழி pra 


பெரும  கோணவேகம்‌ கம்பியின்‌ குறுக்குப்பரப்பளவைச்‌ 
சார்ந்திருக்க வில்லை எனப்‌ பெறுகிறோம்‌, 


பயிற்சி 6.6 


க்ஷ அடி ஆரையும்‌, 2 பவுண்டு நிறையுமள்ள ஒரு வட்ட வடிவ 
மான கம்பி ஒன்று நிமிடத்திற்கு 12 முறை அதன்‌ மையத்தைப்‌ 
பற்றி ஒரு சீராகச்‌ சுற்றுகிறது. கம்பியின்‌ இழுவிசை 108 ௬ 
பவுண்டு எடை இருந்தாலன்றி கம்பி அறுபடும்‌ எனக்‌ காண்பி, 

2. 10 அடி ஆரையும்‌, 1 பவுண்டு நிறையும்‌ கொண்ட ஒரு 
சீரான வட்ட வடிவமான . கம்பி அதன்‌ மையத்தைப்பற்றி 
நிமிடத்திற்கு 10 முறை ஒரு சீராகச்‌ சுற்றுகிறது. அக்‌ கம்பி தாங்கக்‌ வ்‌ 
கூடிய பெரும இழுவிசையைக்‌ காண்க; ஜி 

[196 பவு, எடை] 


944 ' இயக்க விசையியல்‌ 


7. பூவியீர்ப்பின்‌ கீழ்‌ வழவழப்பான ஒரு வளைகோட்டின்‌ மீதுள்ள 
இயக்கம்‌ (tion on a smooth curve under the action of gravity) 
தேற்றம்‌ : 
ஒரு துகள்‌ நிலைக்குத்துத்‌ தளமொன்றில்‌ வழவழப்பானயாதேனு 
மொரு வளை கோட்டின்‌ மீது கீழ்முகமாக ஈழுவுகின்றது. ம என்பது 
அதன்‌ ஆரம்ப வேகமாவும்‌, என்பது நீலைக்குத்துத்‌ தூரம்‌ ॥ இயங்கிய 
பின்னுள்ள அதன்‌ வேகமாகவுமிருந்தால்‌ ரூ 29h என நிறுவல்‌ 
படத்தில்‌ & என்பது வழவழப்‌ A 
பான செங்குத்துத்தளவனைவில்‌ 1 
நிறையுள்ள அத்துகள்‌ புறப்படு 
கின்ற புள்ளியாகுக. & யிலிருந்து 
செங்குத்து ஆழம்‌ ரல்‌ உள்ளது வளை 
கோட்டில்‌ உள்ள மற்றொரு புள்ளி 8. 
A யில்‌ புறப்படும்‌ போது திசை 
வேகம்‌ 2 ஆனால்‌, அது 8 ஐ அடை 
யும்‌ போதுள்ள திசைவேகம்‌ ஏ ஜப்‌ 
பின்‌ வருமாறு காணலாம்‌. 


mg 


படம்‌ 100 


அத்துகளின்‌ மேல்‌ செயல்படும்‌ விசைகளாவன: 


ப) வில்லின்‌ எதிர்த்தாக்கம்‌ 
(i) துகளின்‌ எடை 
அவ்வனை கோடு வழவழப்பாய்‌ இருத்தலால்‌, அது துகளின்‌ மீது 
செயற்படுத்தும்‌ எதிர்விசைத்‌ தாக்கம்‌ . எப்பொழுதும்‌ துகளின்‌ 
இயக்கத்திற்கு நேர்குத்துத்‌ திசையிலேயே இருக்கும்‌. எனவே, 
எதிர்‌ விசை எவ்வித வேலையும்‌ செய்வதில்லை, 


வேலை செய்யும்‌ தனி விசை அத்துகளின்‌ எடையாகும்‌. 


''' எனின்‌, ஆற்றல்‌ அழிவின்மை விதிப்படி, ஆற்றல்‌ மாற்றமானது 
செய்த வேலைக்குச்‌ சமனாகையபல்‌, நாம்‌ பெறுவது 


ற? மா... அத்துகளின்‌ எடையால்‌ செய்யப்படும்‌ 

வேலை காஜ 

ட ்‌ ஒர =u 2gh (1) 
குறிப்பு: : : ஒரு நிலையான புள்ளியிலிருந்து தொங்கவிடப்பட்டுச்‌ 

'செங்குத்துத்‌ தளத்தில்‌ இயங்கும்‌ - ஒரு துகளுக்குச்‌ சமன்பாடு 


(1) பொருந்தும்‌ 
குறிப்பு. 2: வழவழப்பான. அவ்வளைகோட்டின்‌ மீது கீழ்முகமாக 


- நழுவுவதற்குப்‌ பதிலாக அத்துகள்‌ மேன்முகமாக - இயங்குமாறு 


பகி 


்‌ வட்ட இயக்கம்‌ . 548 


அவ்‌ வளைகோட்டின்‌ மீது. வேகம்‌ ழம்‌ புறப்படுத்தப்‌ பட்டால்‌, 
புறப்படும்‌ புள்ளியிலிருந்து அதனுடைய நிலைக்குத்துத்‌ தூரம்‌ ௩ ஆக 
இருக்கும்போது, அதன்‌ வேகம்‌ V என்பது முந்தியதைப்‌ போல, . 

y= u—2gh (2) 

என்னும்‌ சமன்பாட்டால்‌ பெறப்படும்‌. 

எனின்‌, அத்‌ துகள்‌எறியற்‌ புள்ளிக்கு மேல்‌ தன்னுயரம்‌ 14/22 
ஆகவுள்ள அவ்‌ வகா கோட்டுப்‌ புள்ளி யொன்றை oT, 
அதன்‌ வேகம்‌: பூச்சியமாகும்‌. 
8. ஒரு நிலைக்குத்து வட்டத்தின்‌ மேற்புறமாயுள்ள இயக்கம்‌ 
(Motion on the outside of a vertical circle) 

ஒரு துகள்‌ வழலழப்பான ஒரு நிலைக்குத்து வட்டத்தின்‌ ஒரு 
வில்லின்‌ மேற்‌ புறத்தின்‌ மீது கீழ்‌ முகமாக அதன்‌ மிக வுயர்ந்த 
புள்ளியில்‌ ஓய்விலிருந்து நழுவுகிறது. அது ஆரையின்‌ மூன்றி 
லொன்றுக்குச்‌ சமனான தூரத்தை நிலைக்குத்தாக வரைந்ததும்‌ அவ்‌ 
வளைகோட்டினின்று நீங்கு மெனக்‌ காட்டல்‌, 


771 நிறையையுடைய ஒரு துகள்‌ 

0 என்ற மையத்தையும்‌, 7 என்ற 

ஆரையையும்‌ கொண்ட... ஒரு வட்ட 

- த்தின்‌ உச்சி A யிலிருந்துவட்ட த்‌ 

தின்‌ வெளிப்புறத்தில்‌ நழுவுவதா 
கக்‌ கொள்வோம்‌. 


படம்101 
துகள்‌ வட்டத்தை விட்டு ழு அ புள்ளியைப்‌ பின்‌ வருமாறு 
பெறலாம்‌, 
துகள்‌ வட்டத்தின்‌ மீது P வ்‌ ஒரு. புள்ளியில்‌ இருக்கும்‌ 
்‌ கணத்தைக்‌ கருதுவோம்‌, 
Pயிலிருந்து PN ஐ 04 க்குச்‌ செங்குத்தாக வரை 
AN = 4 என்றும்‌, 4 LZAOP = | பக்கு னல்‌ சவான்‌ 
ப யில்‌ துகளின்‌ வேகம்‌ ) எனில்‌, - 


2 = .2gh {Ej 
: மேலும்‌, 008 0 ட ல்‌. வெட்டப்‌ ந்த ப்‌ தடவு 
ட ப! அனகப அல க்க தப்‌ எ (87. 


கே 
Hs 
ல 


இயக்க விசையியல்‌ 
P-யின்‌ மீது செயற்படும்‌ விசைகளாவன 
(i) நிலைக்குத்தாகச்‌ செயல்படும்‌ விசை ரந. 
(1) துகளின்‌ மீது வில்லின்‌ எதிர்த்‌ தாக்கம்‌ ௩ என்பது 
OP வழியே செயல்படும்‌. 
துகள்‌ வட்டத்தின்‌ மீது இயங்குவதால்‌, அதன்‌ வட்ட இயக்கத்‌. 
my? 


திற்குத்‌ தேவையான மைய நோக்கு விசை ௪ -- 


ஆனால்‌; 10 திசையில்‌ உள்ள விசை - 120080 - 


mv? 
ட்ட ப ன = mg cos 0—R 


v2 
த R=m (8 cos 9-- *) 
உ ர. 2gh 
(க) 


r - 3h - 


[த 


= mg 


। 7 ்‌ 
இனி, 8 ந ர, (அ-து) 4-- -து ஆகும்‌ போது, % பூச்சிய 
மாகித்‌ தன்‌ குறியை மாற்றுகிறது. அப்பொழுது அத்துகள்‌ அவ்‌ 
வளை கோட்டினின்று நீங்கிக்‌ கட்டின்‌ றி ஒரு பண்ன வரையும்‌. 
துகள்‌. வட்டத்தை விட்டு நீங்கும்‌ போது 
r—h r—r[3 2 
3 


MH ப 
14 ழீ 


இக்கணத்தில்‌ ஏ? =2ஜh= 22, 5 = ய்‌ 
ட, | 


உள்ள தொடுகோட்டின்‌ கீழ்முகமாக இருக்கும்‌. 
ஆகவே வட்டத்தை விட்டு விலகிய துகள்‌, உதா. 

என்னும்‌ திசைவேகத்துடன்‌ எறியப்பட்ட ம வர்க்‌ இயங்கும்‌, 

9. ஒரு.நிலைக்குத்து வட்டத்திலுள்ள இயக்கம்‌ (Motion ina vertical 


circle) நிறையுள்ள ஓரு துகள்‌ 7 நீளமான. ஓரிழையால்‌ ஒரு நிலைப்‌ . 
புள்ளி விலிருந்து நிலைக்குத்தாகக்‌ தொங்க விடப்பட்டுள்ளது, - 


வட்ட இயக்கம்‌ 947 


துகளானது, 0ஐ மையமாகக்‌ கொண்ட ஒரு நிலைக்குத்து வட்டத்‌ 
தை வரையமாறு அதன்‌ தொடக்க நிலையான க்யிலிருந்து. திசை 
வேகம்ப/உடன்‌ எறியப்படுகிறது.பின்‌ தொடரும்‌ இயக்கத்தில்யாதேனு 
மொரு புள்ளியில்‌ துகளின்‌ திசைவேகத்தையும்‌, இழுவிசையையுங்‌ . 
காணலும்‌ ௮தன்‌ மூலம்‌ துகள்‌ (1) முழுச்சுற்றுகளைச்‌ சுற்றுவதற்கு(14) 
அலை வியக்கம்‌ மேற்கொள்வதற்கு (111) வட்டத்தில்‌ இருந்து 
வில்குவதற்கு உரியநிபந்தனைகளைப்‌ பெறுதல்‌. 


ப்‌ 


வன்க. படம்‌102 718 | 

துகள்‌ ஒ என்ற நிலையில்‌ இருக்கும்‌ ஒரு கணத்தைக்‌ கருது 
வோம்‌. ஒயில்‌ துகளின்‌ திசைவேகம்‌ ஏ எனவும்‌, கயிற்றின்‌ . இழு 
வீசை T எனவும்‌ கொள்வோம்‌, யிலிருந்து PN ஐ கஃக்குச்‌ 
செங்குத்தாக வரையவும்‌. 

டத ர்‌ ஆகுக POA = 9 என்க. 
இவ்‌ வத்தியாயம்‌ பிரிவு 10-ல்‌ உள்ளதுபடி, 


| 93 = ul-—egh ன்‌ (1) 
அன்றியும்‌, ௪ என்ற புள்ளியில்‌ அத்‌. துகளின்‌'பாதைக்கு லம்ப . 
மாகிய PO திசையில்‌ வட்ட இயக்கதித்ற்குத்‌ தேவையான மைய 
g . 2 
நோக்கு விசை = ப 
இதை வழங்கும்‌ விசையானது ₹-—ரத ௦05 6 ஆகும்‌. 
ட mv? 
ஸ்‌ க்க, T— 712008 9 


8 g(r) எழுதரு 


5948 இயக்க விசையியல்‌ 


இந்த இரண்டு சமன்பாடுகளும்‌ துகளின்‌ பாதையில்‌. யாதேனு 
மொரு புள்ளியில்‌ அத்‌ துகளின்‌ வேகத்தையும்‌, அவ்‌ விழையின்‌ : 
இழு விசையையுந்‌ தருகின்றன. 

(1) லிருந்து. 4 அதிகரிக்க ர குறைகிறது எனப்‌ பெறுகிறோம்‌. 
ந-ன்‌ உயர்ந்த மதிப்பு 2 ஆகையால்‌, ஈன்‌ குறைந்த மதிப்பு 
V9.0 எ V2 4ஜா ஆகும்‌. 

ன்‌. உயர்ந்த மதிப்பு துகள்‌ Bஃ-யில்‌ இருக்கும்போது 
பெறுவதால்‌, அப்பொழுதுள்ள திசைவேகம்‌ 1, எனக்‌ குறிப்பிடலாம்‌ 


vஃன்‌ மீச்சிறு மதிப்பு, ட -- மறு (8) 
அன்றியும்‌, ௩ அதிகரிக்க, ரியும்‌ குறைகிறது. 1 தனது மிகக்‌ 
குறைந்த மதிப்பை யில்‌ அடைகிறது. 
மயில்‌. உள்ள இழுவிசையை Th எனக்‌ குறிப்பிட்டால்‌, 1-ன்‌ 


மீச்சிறு மதிப்பு, 1, - 7 (ம£--8ஜா)[' ஆகும்‌. (4) 


வகை 1 துகள்‌ தொடர்ந்து வட்டத்தில்‌ சுற்றி வருவதற்குரிய 
நிபந்தனை : 

துகள்‌ முழுச்‌ சுற்றுகள்‌ வரைய, அதன்‌ திசை வேகம்‌ யும்‌, 
அதன்‌ இழுவிசை 7 யும்‌ பாதையில்‌ எவ்விடத்திலும்‌ பூச்சியமாகக்‌ 
கூடாது. 

ப பூச்சியமானால்‌ துகள்‌ அதற்குமேல்‌ செல்ல இயலாது. 
இழுவிசை ஒரு தள்ளலாக (ற) மாற வேண்டும்‌. இது ஓரிழையிலே 
முடியாத காரியம்‌. 

9, 1-ன்‌ மீச்சிறு மதிப்புகள்‌ பூச்சியமாகா விடில்‌, முழுச்‌ சுற்று 
களுக்குத்‌ தேவையான நிபந்தனைகள்‌ உறுதிப்படுத்தப்‌ படுகின்றன. 
ல்‌ ப ~ 0; 1 9.) பத 


அதாவது, 42 மகக ந? > Sor 
முதல்‌ நிபந்தனையான து இரண்டாவதற்குட்‌ பட்டிருப்பதால்‌ 
முழுச்‌ சுற்றுகளுக்குத்‌ தேவையான நிபந்தளை 
ப? > கஜா. (5) 
ல எனில்‌, இழு விசை B-யில்‌ மட்டாக . மறைகிறது. 
ரகு ட்ப வேகம்‌ த்தர பிறன்‌ மிகைக்குறி யுடையதால்‌, 
அத்‌ துகள்‌ மட்டாக முழுச்‌ சுற்றுகளை ஆக்கும்‌. 
்‌ துகள்‌ தனது தாழ்ந்த நிலையில்‌ இருக்கும்போது 1 தன்‌ மீப்பெரு 
மதிப்பை அடைகிறது. 
ரர்‌. m (மஸ) 
[-ன்‌ மீப்பெரு ம்ப உ தத்ர 


வட்ட இயக்கம்‌ 849. 


- துகள்‌ முழுச்‌ சுற்றுகள்‌ சுற்ற, £5 5ஜு ஆதலால்‌, கயிற்றின்‌ 
- இழு விசை குறைந்தது அசில்‌ எடையைப்‌ போல்‌ ஆறு மடங்கு 
| இருக்க வேண்டும்‌. 
ட வகை 1! துகள்‌ அலைவியக்கம்‌ பெறுவதற்குரிய நிபந்தனை ' 
சமன்பாடு (1) லிருந்து, துகளின்‌ திசைவேகம்‌ பூச்சியமாகும்‌ 
போது, & யிலிருந்து அதன்‌ உயரம்‌ 4; எனின்‌, 
u? I 
hj = 29 க (6) 
சமன்பாடு (2) லிருந்து, கயிற்றின்‌ இழுவிசை கதிம்‌ 
“துகளின்‌, உயரம்‌ ட எனின்‌; 
3 ug 
க ட 2 பால்‌? ட ணு 
7 மறைவதற்குமுன்‌ ) பூச்சியமானால்‌, துகள்‌ அலைவியக்கம்‌ 
கொள்ளும்‌. 
இதற்குத்‌ தேவையான நிபந்தனை 
hy <_< hy 


u’ < சழ 


இல்ல்‌ துகள்‌ மிகத்‌ ளி தள்ளின யல்‌ அல்‌: 
வியக்கம்‌ கொள்ளும்‌. 

ப 8. er எனில்‌, துகள்‌ ஒரு வட்டத்தில்‌. அஜவியக்கம்‌ 
கொள்ளும்‌. 

- வகை 3. வட்டத்தைவிட்டு விலகுவதற்குரிய ப்த்கிள்‌ துகளின்‌ 
திசைவேகம்‌ பூச்சியமாகு முன்‌ கயிற்றின்‌ இழுவிசை பூச்சியமானால்‌, 
துகள்‌ வட்ட த்தை விட்டு வீலகும்‌. 

இதற்கு தேவையான நிபந்தனை 
hy <h ட 


(௮-௪) ஒத த. 


அல்லது 275.2 gr 


920 ப .... இயக்க விசையியல்‌ ' 


எனவேயின்‌ மதிப்பு 22ா ஐ விட அதிகமாகவும்‌ ஆனால்‌ 
தத ஐ விடக்‌ குறைவாகவும்‌ இருந்தால்‌ இழுவிசை ந்தம்‌ ௫ 
திசைவேகம்‌ பூச்சியமாகாது, 
மேலும்‌ யில்‌, 7-7. ஆகவே (2)லிருந்து 


1935-22) ர ப | 
[ச 


T= 


2 கஜ. ஆகும்போது, யில்‌ உள்ள இழுவிசை மிகை 
மதிப்புடையதாகும்‌. ஆகவே, இழுவிசையானது (க்கும்‌ B-க்கும்‌ 
. இடையிலுள்ள ஏதோ ஒரு புள்ளியில்‌ பூச்சியமாகும்‌, உடனே 
இழை தளர்த்தி அடைகிறது. 

துகள்‌ 'வட்டப்பாதையை விட்டு கட்டின்றி இயங்கும்‌ ஒரு எறி 
துகளாக ஒரு பரவள்வை வரையும்‌ 

மேற்கண்ட முடிவுகளைச்‌ சுருக்கிக்‌ கூற. நாம்பெறுவது 

(1) ௨8 2ழா எனின்‌, துகள்‌ மிகத்தாழ்ந்த புள்ளி பற்றி அலை 
வியக்கம்‌ பெறுகிறது. த்‌ 

(2) ௨582 ஆனால்‌, 52 எனின்‌, துகள்‌ வட்டப்பாதை 
விட்டு நீங்கி ஒரு பரவனரையத்தை. வரைகிறது. 

(8) ப? அ 8தா எனின்‌, அது முழுச்‌ சுற்றுகள்‌ ஆக்கும்‌. 
குறிப்பு 1. துகள்‌ இழையினால்‌ கட்டப்படுவதற்குப்‌ பதிலாக வழவழப்‌ 
பான செங்குத்து வட்டம்‌ ஒன்றின்‌ உட்புறம்‌ வழியே மேல்‌ நோக்கி 
இயங்கும்‌ நிபந்தனைக்குட்பட்டால்‌, மேற்கூறிய முடிவுகள்‌ அவ்‌ 


வகைக்கும்‌ பொருந்தும்‌. ஆனால்‌ இங்கு கயிற்‌ அன்‌ இழுவிசை விழுப்‌ 
பதிலாக வட்டத்தின்‌ எதிர்த்தாக்கம்‌ செயல்படும்‌. 


குறிப்பு 2, துகள்‌ ஒரு வட்ட வடிவமான உராய்வற்ற கானான்‌; 
இயங்கினால்‌, இருவகைகளே உண்டாகக்கூடும்‌. துகள்‌ முழுச்‌ 
சுற்றுகளேனும்‌ சுற்றும்‌ அல்லது தாழ்த்த புள்ளி. பற்றி அலைவியக்கம்‌ 
கொள்ளும்‌. துகள்‌: குழாயை விட்டு வெளியே விலக மடியாது. 


முழுச்சுற்றுகள்‌ சுற்றத்‌ ே ட பதக்‌ து நிப்ந்தனை பச 0: என்து 


(அ து) ப2 24 ஜா. 

இவ்வகையில்‌, குழாயின்‌ எதிர்த்தாக்கம்‌ மிகை தின்்்‌ய 
தாகவோ அல்லது : குறை மதிப்புடையதாகவோ. இருக்கலாம்‌ 
ஏனெனில்‌, துகள்‌. குழாயுடன்‌ தனது தொடு. நிலையை ஒரு புறத்‌ . 
திலிருந்து மற்றொரு புறமாக மாற்றிக்‌ கொள்ளலாம்‌. 

ஆகவே, ௮. Agr ஆனால்‌, துகள்‌ கவிகள்‌ பள்ளிபற்தி 
அலைவியக்கம்‌ பெறும்‌, 


>a gr வ்ந்து அது முழுச்‌. சுற்றுகள்‌ சற்றும்‌, சக்த 


வட்ட இயக்கம்‌ 951 
10, மாதிரிக்கணக்கு 1 


* என்ற ஆரத்தையுடைய வழவழப்பான நிலையான கோளத்‌ 
தின்‌ உச்சியில்‌, ஓய்விலிருந்து ஒரு துகள்‌ கீழே நழுவுகிறது. அது 
கோணத்தை விட்டு விலகும்‌ இடத்தைக்‌ காண்க. துகளானது 
கோளத்தின்‌ அடி வழியே செல்லும்‌ கிடைத்தளத்தைச்‌ செங்குத்து 
விட்டத்திலிருத்து 5(7த.-144/2) £/27 என்னும்‌ தொலைவில்‌ வந்து 
அடையும்‌ எனக்‌ காட்டுக, 


,_ந72229 0௪ ந 
yட்ம103 
இவ்வத்தியாயம்‌ பிரிவு 8-ல்‌ உள்ளபடி; துகள்‌ வட்டத்தை 
விட்டு நீங்கும்‌ போது, ௦50 = ஆகும்‌. 


மேலும்‌ y= ய்‌ அ. ஆகும்‌. 


விட்டத்தை விட்டு விலகும்‌ புள்ளி 2 எனில்‌, 1 ஐ ஆதியாகவும்‌, 

கீழ்முகமான நிலைக்குத்தை ந அச்சாகவும்‌, வலப்பக்கமுள்ள கிடைக்‌ 

கோட்டை % அச்சாகவும்‌ கொண்டால்‌, துகள்‌ வரையும்‌ பர 
2 


வளை வின்‌ சமன்பாடு = % tan 9 + z ல்‌ ன 


475 27 
(அ-து)7-- 27% 2 (1) 


வழியாக வரையும்‌ கிடைகோட்டின்‌ சமன்பாடு 


ந 770080 -$ ப (2) 


852 இயக்க விசையியல்‌ 


ஆகவே, துகள்‌ சமதளத்தை மோதும்‌ . புள்ளியைக்‌ காண 
சமன்பாடுகள்‌ (1), (2) ஆகியவற்றை தீர்வுகாண வேண்டும்‌, 


| 478 ம்‌ 27 ௨5 
வ்‌ 2 24: 1 Taf 
க 84/8 80 7 
ப 2 த்‌: வல்‌ 
படட த விம்‌ ஜர்தா 
_ ப 44/93:804/2 
ஸ்ட்‌ 97 


ஆகவே, நிலைக்குத்து விட்டத்திலிருந்து தூரம்‌ 


=-rsin Q+x 

V5 —4V5420V2\ , 
- (2 + அழகன 
ர 5V5+20/2 
z= ஊர r 
_ த0/514427 
க 2 


மாதிரிக்‌ கணக்கு 2. 


7 என்ற ஆரையை யுடைய ஒரு வழவழப்பான நிலைக்குத்து 
வட்டம்‌ ஒன்றின்‌ உட்புறத்தின்‌ வழியே அதன்‌ அடியிலிருந்து 
ஏவப்பட்ட துகளானது. வட்டத்தின்‌ உச்சியிலிருந்து 80௦ கோணத்‌ 
தொலைவில்‌ வட்டத்தை விட்டு விலகினால்‌, அத்‌ துகள்‌ ஏவப்பட்ட 
திசை வேகம்‌ என்ன?. அவ்வாறு விலகிய துகள்‌ மீண்டும்‌ வசாயத்‌ 
தை கிடைமட்ட விட்டத்தின்‌ முனையில்‌ மோது மென நிறுவுக, 


தஞ்‌ துகள்‌. என்ற புள்ளியில்‌ வட்டத்தை விட்டு விலகுவதாகக்‌ 
கொள்வோம்‌. எனின்‌, £ யில்‌ வட்டம்‌ துகளின்‌ மீது செயற்படுத்தும்‌ 


அழுத்தம்‌ % பூச்சியமாக வேண்டும்‌ 
டன்‌ துகள்‌ 'வட்டத்தை விட்டு விலகும்போது, அடியிலிருந்து அதன்‌. 
உயரம்‌ 4 எனின்‌; ௩ 7 cos 80° = r+ கல்‌ ஆகும்‌. 
2 ள்‌ 
ஆரம்ப திசை வேகம்‌ என்றும்‌, வட்டத்தின்‌ எதிர்த்‌ தாக்கம்‌ 
% என்றும்‌, வட்டத்தை விட்டு விலகும்போது துகளின்‌ திசை 


இவகம்‌ ஓ எனவும்‌ கொள்வோம்‌, 


௩, 


999 


ப/ட/0104 
எனின்‌, இவ்‌ வத்தியாயம்‌ பிரிவு 9ல்‌ உள்ள தட (அன்‌ 
படி, நாம்‌ பெறுவது 


3 ப 
R= இ EER 
h= r+ ஆகும்போது; R தூசின்ஸ்ன்கிற்து, 
த ஜி ட 87 (4+8V8) 
2 
ட்‌ க்‌ Kj A 


வட்டத்தை விட்டு விலகும்போது, துகளின்‌ திசை வேகம்‌ 
V2 = பிட்‌ ஆகும்‌, | | 


இதில: ம ழா (AED) V8 


சன்தல்ர்4+8 


984 இயக்க விசையியல்‌ 
V8 gr 


பதத நனி 


அத: 2 
துகள்‌ வட்டத்தை விட்டு விலகும்போது அதன்‌ திசை வேகம்‌ 
கிடைமட்ட த்துடன்‌ 80௦ கோணச்‌ சாய்வில்‌ உள்ளது. 
படத்தில்‌ காட்டியபடி, வழிச்‌ செல்லும்‌ கிடைக்கோடு 1% ஐ 
% அச்சாகவும்‌, நிலைக்குந்துக்கோடு ர ஜ ஓ -அச்சாகவும்‌ 
கொண்டால்‌, துகளின்‌ பரவளைவுப்‌ பாதையின்‌ சமன்பாடு 


ட இதி! ்‌ . 
ர்‌ கக்‌ 0 ன்‌ ஏர்‌ என்றதும்‌, 
a 
(அஃது) நு = ௮ அலை _ 
478 84/8 


ப்‌ 


மேற்குறிப்பிட்ட அச்சுகள்‌ பற்றி டேன்‌. ஆயத்‌ வ்‌ 
“(r4r cos 60°, - ச sin 60°) ஆகும்‌, 


7 கக 
(அ-த) (5 ஜ்‌ 2 
இந்த ஆயத்‌ தொலைவுகளைப்‌ பரவளைவின்‌ சமன்பாட்டில்‌ பிரதி 
யிட, இடப்பக்கம்‌ வலப்பக்கத்திற்கு ச்சமமாவதால்‌, C' பரவளைவில்‌ 
அமைகிறது எனக்‌ காண்கிறோம்‌. 


பயிற்சி 6.7 
(பிரிவு 7-க்குப்பின்‌ செய்ய வேண்டியவை) 


1. ஒரு. துகள்‌ ஒரு நிலைக்குத்து வட்டத்தின்‌ வில்லின்‌ மீது 
கீழ்முகமாக நழுவுகின்றது. மிகத்‌ தாழ்ந்த. புள்ளியில்‌ அதன்‌ 
வேகம்‌ இறக்க வில்லினது காணோடு ம்‌: விகிதத்தில்‌ மாறுகின்ற 
.. தெனக்‌ காட்டுக, 


2... சமமான. தந்தப்‌ பந்துகள்‌ இரண்ட ஒன்றை றன்று 
தொடும்படியாகச்‌ சமாந்தர இழைகளாலே தொங்கவிடப்பட்டிருக்‌ 
- கின்றன. அப்‌ பந்துகளின்‌ மைய மிணைக்கும்‌ கோடு அவ்‌ விழைகள்‌ 
கட்டப்பட்டுள்ள புள்ளிகளுக்கு 2 அடி கீழே கிடையாக உள்ளது, 
ஒரு பந்தை . அதனிழையானது நிலைக்குத்திற்கு. 60 சரய்வில்‌ 
' “உள்ள ஒரு நிலையிலிருந்து புறப்பட, விட, அது மற்றைப்‌ பந்தை 

மோதி நிலைக்குத்துத்‌ தூரம்‌ 6] அங்குலம்‌ அளவு எழுப்புகிற 
.. சென்றால்‌, ,அப்பந்துகளுக்‌. கிடையிலுள்ள மீட்சிக்‌, குணகத்தைக்‌ 


வட்ட இயக்கம்‌ ட்டம்‌ 


“9, ௱ நிறையுள்ள ஒரு பந்து வழவழப்பான ஒரு நிலைக்குத்து 
வட்டக்‌. குழாயினது உச்சியிலிருந்து ஓய்விலிருந்து கிளம்பி ௮க்‌. 
குழாயின்‌ உட்பக்கத்திற்‌ கீழ்‌ முகமாக, ஓடி அக்‌ குழாயின்‌ அடியில்‌ 
ஓய்விற்‌ கிடக்கின்ற  2/ நிறையுள்ள பந்தொன்றின்‌ மீது மோது 
கிறது. மீட்சிக்‌ குணகம்‌ ழ ஆயின்‌, மோதுகைக்குப்‌ பின்‌ ஒவ்வொரு 
பந்தும்‌ அக்‌ குழாய்க்குள்‌ எழும்‌ ம்‌ உயரத்தைக்‌ காண்க, 


[2 ர கனி ச விட்டமெனின்‌ | 


4, ௱ நிறையுள்ள ஒரு பந்து வழவழப்பான ஒரு நிஸ்க்குத்து 
வட்டக்‌ குழாயினது உச்சியிலிருந்து ஓய்விலிருந்து கிளம்பி, அக்‌ 
குழாயின்‌ உட்பக்கத்திற்‌ கீழ்முகமாக ஓடி, அக்‌ குழாயின்‌ அடியில்‌ 
ஒய்விற்‌ கிடக்கின்ற 2௱ நிறையுள்ள பந்தொன்றின்‌ மீது மோது 
கிறது. மீட்சிக்‌ குணகம்‌ $ ஆயின்‌, ஒவ்வொரு பந்தும்‌ இரண்டாவது 
. மோதுகைக்குப்‌ பின்‌ அக்‌ குழாய்க்குள்‌ எழும்பும்‌ உயரத்தைக்‌ 
காண்க. 

[குழாயின்‌ ஆரை ர எனில்‌, கிளம்பும்‌ உயரம்‌ 8/8, ஏ/2 ஆகும்‌] 


8... 0 ஐத்‌ தாழ்ந்த புள்ளியாகக்கொண்ட ஒரு செங்குத்து வட்டத்‌ 
தின்‌ கிடைத்தள விட்டம்‌ A8 ஆகும்‌, 11 என்ற நிறையையுடைய 
ஒரு துகள்‌ வட்டத்தின்‌ உட்புறத்தின்‌ வழியே A யிலிருந்து 
புறப்பட்டு, 0 வில்‌ வைக்கப்பட்டுள்ள 18; (௨0) என்ற நிறையுடன்‌ 
மோதுகிறது. இரு பொருள்களும்‌ முழு மீட்சி யுடையன வரக 
இருந்தால்‌, வட்டத்தின்‌ ஆரை 0 எனக்‌ பத்லய் பு அவைசெல்லும்‌ 
உயரங்கனைக்‌ கணக்கிடுக, 

[4m°al(mtm,)’; a(m—m,)?/(m+m,)’] 


பயிற்சி 6.8 
்‌ (பிரிவு 8க்குப்‌ பின்‌ செய்ப பவேண்யடிவை) 
1. 9 அடி விட்டமுள்ள ஒரு வழவழப்பான பெருவளையம்‌ 
நிலைக்குத்தான.- ஒரு தளத்தில்‌ வைக்கப்படுகின்றது. ஒரு மணி 
யானது அவ்‌ வளையத்தின்‌ மிக வுயர்ந்த. புள்ளியில்‌ ஓய்விலிருந்து 


புறப்பட்டு அவ்‌ வனையத்தின்‌ மீது ப வக்கு அதன்‌ வேகத்தைப்‌ 
பின்‌ அட நிலைகளிற்‌ காண்க. 


(1) மிகத்‌ தாழ்ந்த புள்ளியில்‌ (14) ஒரு கிடை விட்டத்தின்‌' 


முனையில்‌ (14) மிகத்‌ தாழ்ந்த புள்ளியின்‌ நிலைக்குத்துத்‌ தூரத்தில்‌ 


மூன்றி லொன்றை வரைந்தபொழுது.. ப்‌) மிகத்‌ தாழ்ந்த புள்ளியின்‌ 
வில்‌ ல்‌ அர்த்தில்‌ மூன்றி. லொன்றை வரைந்த பொழுது. 
“. [அடி 12y2அடி; 8V8அடி; 18அடி] 


956 இயக்க விசையியல்‌ 


£. தன்‌ மையத்தில்‌ 80 எள்னும்‌ கோணத்தை எதிரமைக்கும்‌ ஒரு” 
வட்ட வில்லானது தன்‌ மிக உயர்ந்த புள்ளி அதன்‌ மையத்தோடு 
ஒரே நிலைக்குத்துக்‌ கோட்டில்‌ இருக்கும்‌. வண்ணம்‌ ஒரு நிலைக்‌ 
குத்துத்‌ தளத்திலே நாட்டப்‌ பட்டிருக்கின்றது. உராய்வற்ற ஒரு 
துகள்‌ அதன்‌ மிக உயர்ந்த புள்ளியில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு அவ்‌ 
வளை கோட்டின்‌ மீது கீழ்முகமாக நழுவுகிறது. வனைகோட்டினின்று 
நீங்கிய பின்‌ அது வரைகின்ற பரவளைவின்‌ செவ்வகலம்‌ அவ்‌ வட்ட 
வில்லின்‌ ஆரையின்‌ அரைப்‌ பங்காகு மெனக்‌ காட்டுக, 


8. 0 என்ற மையத்தையுடைய வழவழப்பான நிலையான கோளத்‌ 
தின்‌ மேற்பரப்பின்‌ உச்சி A ஆகும்‌, 2 A0B ௫௬ ஆகும்‌ வண்ணம்‌ 
B என்பது அதன்‌ மீதுள்ள வேறொரு புள்ளியாகும்‌. ஒரு துகள்‌ 
B-யில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு கோளத்தின்‌ மேற்‌ பரப்பின்‌ மீது 
நழுவுகிறது. அது கோளத்தை விட்டு விலகும்‌ இடத்தை 
காண்க, 

[cos Z AOC = (2 cos 4)/2 எனில்‌, ண யில்‌ விலகும்‌] 


4, ஒரு பாரமான துகள்‌ நிலைக்குத்துத்‌ தளத்தில்‌ வைக்கப்பட்ட 
வட்ட வடிவமான குழாய்க்குள்‌. அதன்‌ மிக உயர்ந்த புள்ளியில்‌ 
ஓய்விலிருந்து புறப்படுகிறது. இதன்‌ பின்னுள்ள ,இயக்கத்தில்‌ 
துகளானது வட்டத்தின்‌ கிடைமட்ட விட்டத்தின்‌.நுனி வழியாகவும்‌, 
வட்டத்தின்‌ மிகத்‌ தாழ்ந்த புள்ளியின்‌ வழியாகவும்‌ செல்லும்போது 
அத்‌ துகளுக்கும்‌ அக்‌ குழாய்க்குமுள்ள அழுத்தங்களின்‌ விகிதம்‌ 
2:8 எனக்‌ கே 


8, என்ற ஆரத்தையுடைய வழவழப்பான நிலையான கோளத்‌ 
தின்‌ உச்சியில்‌ ஓய்வில்‌ இருந்து ஒரு துகள்‌ கீழே நழுவுகிறது.. 
அது கோணத்தை விட்டு விலகி டவல்‌ ட்டம்‌ செவ்‌ ' 
வகலத்தைக்‌, காண்க. 


-துகளானது. மிக சந்திம புள்ளீயிலிருந்து 8. கோண த்தொலை 
விலுள்ள புள்ளியிலிருந்து புறப்பட்டிருந்தால்‌, அது வரையும்‌ பர 
வயலில்‌ செவ்வகலத்தைக்‌ காண்க, 

[169/87 ; 16a cos?a[27] 


6. தன்னச்சு  செங்குத்தாகவும்‌; உச்சி மேற்பக்கமாகவும்‌ உள்ள... 
்‌.. ரு வழவழப்பான பரவவின்‌ உச்சியில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு 
ஒரு துகள்‌. நழுவகிறது. இதைத்‌, தொடர்கிற எக்கண த்திலும்‌ அதன்‌ 
- திசைவேகம்‌  பரவனைவின்‌ அச்சிலிருந்து. அதன்‌. தூரத்துடன்‌ 
மாறுகிறதென்றும்‌, A வளைகோட்டின்‌ - எதிர்த்தாக்கம்‌ . வளைவுடன்‌.. 
மாறுகிற்தென்றும்‌. திறுவுக, ரின்‌ பர 


857 


வ்ட்ட இயக்கம்‌ 
பயிற்சி 6.9 
(பிரிவு 9க்குப்பின்‌ செய்யவேண்டியவை) 


1, த.பவு, நிறையுள்ள ஒருதுகள்‌ 9 அடி நீளமான ஓரிழையின்‌ 
ஒரு முனையிலே தொங்குகின்றது, மற்றைய முனை ஒரு நிலைப்புள்ளி 
யொடு தொடுக்கப்பட்டுள்ளது. அத்துகள்‌ வினாடிக்கு 25 அடி 
வேகத்தோடு கிடையாக எறியப்பட்டால்‌ அவ்விழை (1) கிடை 
யாக (11) நிலைக்குத்திலே மேன்முகமாக இருக்கும்போது அத்‌ 
துகளின்‌ வேகத்தையும்‌ அவ்விழையின்‌ இழுவிசையையுங்‌ காண்க. 
[20.8 அடி[வி; 22.6 பவு எடை ; 15.5 அடி/வி ; 7.8 பவு. 
எடை] 
2, முந்திய கணக்கில்‌ அத்துகள்‌ முழுச்சுற்றுகளைச்‌ சுற்றும்‌ 
வண்ணம்‌ மீச்சிறு எறியல்‌ வேகத்தையும்‌ அவ்விழை தாங்கக்கூடிய 
மீச்சிறு எடையுங்‌ , காண்க, 
[21.9 அடி/வி ;80 பவு.எடை] 


8. ஈர நிறையுடைய ஒரு பொருள்‌ 8 அடி நீளமான ஓரிழையால்‌ 
.ஒரு  நிலைப்புள்ளிக்குத்‌ தொடுக்கப்பட்டிருக்கிறது.  அவ்விழை 
கிடையாக இருக்கும்படி அப்பொருள்‌ பிடிக்கப்பட்டு விழும்படி. 
விடப்படுகின்றது. அவ்விழை நிலைக்குத்தாக வரும்‌ பொழுது 
அதன்‌ வேகத்தையும்‌ அப்பொழுது அவ்விழையின்‌ இழுவிசையை 
யுங்‌ காண்க. ல 
[83 அடி/வி; 8ராஜ பவுண்டல்கள்‌ ] 


4.. பாரமான ஒரு துகள்‌ 10 அடி நீளமான ஓரிழையால்‌ ஒரு 
நிலைப்புள்ளிக்குத்‌ தொடுக்கப்பட்டு ஒரு நிலைக்குத்து வட்டத்திற்‌ 
சுற்றி விடப்படுகின்றது. அத்துகள்‌ முழுச்சுற்றுகளை ஆக்குவதற்கு 
அவ்வட்டத்தின்‌ மிகத்தாழ்ந்த புள்ளியிலுள்ள வேகத்தையும்‌ இழு 
விசையையுங்‌ காண்க, | 

[40 அடி/வி; அத்துகளின்‌ எடைக்கு 6 மடங்கு] 


5, ஒரு துகள்‌ ஒரு. வழவழப்பான ஒரு. வளைகோட்டின்‌ மீது 
கீழ்முகமாக நிலைக்குத்துயரம்‌ ௩ நழுவி, அதனால்‌ ₹ ஆரையை 
யுடைய ஒரு நிலைக்குத்து வட்டத்தின்‌ உட்பக்கத்தை முற்றாய்ச்‌ 
சுற்றி ஓடுவதற்குப்‌ போதிய வேகத்தை அடைகின்றது. 2h 
*ஆனது 87 ஐ விட பெரிதாகுமென நிறுவுக, 

6. ஓருதுகள்‌ 4 ஆரையுடைய ஒரு வழமழம்பான நிலைக்குத்து 
வட்டத்தின்‌ உட்புறத்தின்‌ வழியே அதன்‌ மிகத்தாழ்ந்த புள்ளியில்‌ 
அதன்‌ வேகம்‌ $ 958. ஆக எறியப்படுகின்றது. அது அவ்‌ 
வட்டத்தின்‌ மிக உயர்ந்த புள்ளியிலிருந்து ௦௦5 -1 8/8 என்னுங்‌ . 


தத்ர இயக்க வீன்சுமீயத்‌ 


கோணத்தில்‌ அவ்வட்டத்தினின்று நீங்குமென்றும்‌ அப்பொழுது 
அதன்‌ வேகம்‌ $ ¥ 15,4 என்னுங்‌ காட்டுக, 2 
7. ஒரு அலைவியக்கமுடைய ஊசலின்‌, தாழ்ந்த நிலையில்‌ இழை 
யின்‌ இழுவிசை குண்டின்‌ எடையைப்‌ போல்‌ 4 மடங்காகக்‌ காணப்‌ 
பறிகிறது. இங்கு 8 ௮௪௮1 எனக்‌ கொண்டு ஊசல்‌  கோணத்‌ 
தினுடாக அலைவியக்கம்‌ பெற்றால்‌ 008 6/2௫ (8--17)/2 என நிறுவுக, 
8. ஒர்‌ ஆற்றின்‌ மீதுள்ள பாலத்தின்‌ வழியே செல்லும்‌ சாலை 80 
அடி ஆரையையுடைய வட்டவில்லின்‌ வடிவிலுள்ளது. அதன்‌ 
வழியே செல்லும்‌ மோடார்‌ வண்டி ஒன்று சாலையின்‌ உச்சிப்புள் ளி 
யில்‌ தரையை விட்டு விலகாமல்‌ செல்லக்கூடிய.பெரும வேகத்தைக்‌ 
காண்க, 

[273 மைல்‌[மணி] 
9. சஎன்ற ஆரையையுடைய வழவழப்பான வட்ட வளையத்தின்‌ 
உட்புறத்தின்‌ வழியே, அதன்‌ அடி 0 விலிருந்து 4/7ரத/2 என்ற. 
திசைவேகத்துடன்‌ ஒரு துகள்‌ ஏவப்படுகிறது. அத்துகள்‌ 84/2 
உயரத்தை அடைந்த பின்னர்‌ வட்டத்தை விட்டு விலகுமென்றும்‌, 
பிறகு மீண்டு எறிதானத்தை அடையுமென்றும்‌ காட்டுக, . அன்றி 
யும்‌ வட்டத்தை விட்டு விலகிய பிறகு வரையும்‌ . பரவளைவின்‌ - 


செவ்வகலம்‌ ன்‌ என நிறுவுக, 


10. ஓரு நிலையான புள்ளியிலிருந்து ச நீளமுள்ள ஒரு கயிற்றால்‌ 
தொங்கவிடப்பட்டுள்ள பாரமான துகள்‌ ஒன்று 42 என்னும்‌ 
கிடைமட்ட வேகத்துடன்‌ ஏவப்படுகிறது. /-ன்‌ மதிப்பு ரூ 9/2 
ஆகியவற்றிற்கிடையே இருப்பின்‌, கயிறு தளரும்‌ என்றும்‌, தாழ்ந்த 
புள்ளியில்‌ இருந்து துகள்‌ அடையக்கூடிய பெரும உயரம்‌ 
(4a—h) (a+ 2h)?/27a? என்றும்‌. காட்டுக, 
11. ஒரு நிலைக்குத்துத்‌ தளத்திலே உள்ள ஒரு நிலையான 
உராய்வற்ற வட்டத்தின்‌ மிக. உயர்ந்த புள்ளியில்‌ ஒரு துகள்‌ 
ஓய்விலிருந்து புறப்பட்டு அவ்வகாகோட்டின்‌ மீது நழுவுகிறது. 
மற்றொரு துகள்‌ அவ்வட்ட த்தின்‌ மிகத்‌ தாழ்ந்த புள்ளியில்‌ இருந்து 
அத்துகள்‌ அவ்வட்டத்தின்‌. உச்சிக்குக்‌ கொண்டு போகக்கூடிய 
திசைவேகத்துடன்‌ - வட்டத்தின்‌ . உட்புறமாக ஏவப்படுகிறது, 
இருதுகள்களும்‌ வட்டத்தை விட்டு ஒரேபுள்ளியிலிருந்து விலகு ' 
மென்றும்‌, அவைகள்‌ ஒரே பரவளைவின்‌ பாகங்களை வரையு- 
மென்றும்‌ நிறுவுக; தக. ப 
11.1 இவ்வத்தியாயத்தில்‌ பிரிவு!.1;. 1.2-ல்‌ ஒரு வகாகோட்டில்‌ 
ந்‌ வல்‌ ஒரு துகளின்‌. லம்ப முடுக்கத்தைபற்றிய. கோவை 
யை - பெற்றோம்‌. கீழ்க்காணும்‌ பிரிவுகளில்‌ யாதேனுமொரு 


வட்ட இயக்கம்‌ 859" 


வகையில்‌ இயங்குகின்ற ஒரு துகளுடைய வேகம்‌, இயக்கத்‌ திசை 

முடுக்கம்‌ என்பன . வேறொரு வளைகோடு கொண்டு எவ்வாறு 

டு க என்பதைப்‌ பார்ப்போம்‌. அது த்‌ 
* முறை (Hodograph method) எனப்படும்‌. 


11.2 ஒழுக்குப்படம்‌ (17080), வரையறை: ஒரு துகள்‌ ன்னு 
மொரு பாதையில்‌ இயங்க, நிலையான யாதேனு மொரு புள்ளி0 
விலிருந்து 0௮ என்னும்‌ நேர்க்கோடு அப்பாதையில்‌ யாதேனுமொரு 
புள்ளியில்‌ அத்துகளுக்குள்ள வேகத்திற்கு இணையாகவும்‌ விகித 
சமமாகவும்‌ வரைந்தால்‌ இந்ரேர்கோட்டின்‌ முனை 11 ஆல்‌ 
வரையப்படும்‌ வளைகோடு, அத்துகளின்‌ பாதையின்‌ ஒழுக்குப்படம்‌ 
எனப்படும்‌. ' 


le 3 தேற்றம்‌: 

- இயங்கும்‌ புள்ளி ஒயின்‌ பாதையின்‌ ஒழுக்குப்படம்‌ வரையப்‌ 
பட்டால்‌, அவ்வொழுக்குப்‌ படத்திலுள்ள ஒத்த புள்ளி H-ன்‌ திசை 
வேகம்‌ ௮வ்வியங்கும்‌ புள்ளி ஒயின்‌ பாதையில்‌ அதன்‌ முடுக்கத்தை 
அளவிலும்‌, திசையிலும்‌ குறிக்கும்‌. 


பு: 


0 


படம 105 


P,P' என்பன. அப்பாதையில்‌ ஒன்றுக்கொன்று அண்மையில்‌ - 
இருக்கும்‌ இருபுள்ளிகளாகுக,. 2, P' என்பனவற்றிலுள்ள தொடு 
கோடுகளுக்குச்‌ சமாந்தரமாயும்‌, அங்குள்ள வேகங்களுக்கு விகிதத்‌ 
சமமாகவும்‌ 0H, 04: என்பனவற்றை . வரைக, ஆகவே, 
H,H' . என்பன அவ்வொழுக்குப்படத்தில்‌ ஒன்றுக்‌ : திப்‌ 
கதன்‌ இருபுள்ளிகளாகும்‌. ல 


அத்துகள்‌ அதன்‌ பாதையில்‌ யிலிருந்து “க்கு இயங்க; அதன்‌ 
இணக்கம்‌, OH லிருந்து OH ஆக மாறும்‌, பாத்தன்‌. 


860 இயக்க விசையியல்‌ 


ஆகவே, திசைவேகமாற்றம்‌ HH' ஆல்‌ அளக்கப்படும்‌. (திசை 
வேகங்களின்‌ தொகுப்பு விதிப்படி) துகள்‌: நல்‌ உள்ள காலம்‌ ர்‌ 
எனவும்‌, மக்கு செல்ல எடுக்கும்‌ காலம்‌ 6 எனவும்‌ கொண்டால்‌, 
61 கால அளவில்‌, யின்‌ திசைவேக மாற்றம்‌ - HH 
HH’ 
oi 


யின்‌ பாதையில்‌ அதன்‌ முடுக்கம்‌ - 77 
610 
ஆனால்‌, அதே காலத்தில்‌ ஒழுக்குப்பட த்தில்‌ 3 ஆனது H'க்கு 
நகருவதால்‌, | 
௩ என்பது 11 ன்‌ திசைவேகத்தையும்‌ கொடுக்‌ 
6-0 
கிறது, 
ஆகவே ஒழுக்குப்படத்தில்‌11-ன்‌ திசைவேகம்‌, யின்‌ பாதையில்‌ 
அதன்‌ முடுக்கத்தை அளவிலும்‌ திசையிலும்‌ குறிக்கின்றது. 


மற்றொரு முறை 
0 வழிச்‌ செல்லும்‌ செவ்வக அச்சகள்‌ பற்றி, 2, என்பன 
வற்றின்‌ ஆயத்தொலைவுகள்‌ (3,9); (33) ஆகுக, 
வரையறையின்படி, 014 என்பது 1-யில்‌ உள்ள திசைவேகத்‌ 


தைக்‌ குறிக்கின்றது , 011 ௨k; ரன்‌ கூறுகள்‌ 5 7 எனின்‌, 
X=kx;Y=ky (௬ என்பது ஒரு மாறிலி) ப ய்‌ 


A Kehr; Y=ky (2) 
(2) லிருந்து தேற்றம்‌ வெளிப்படையாகிறது. 


11.4 தேற்றம்‌ 


சீரான வேகம்‌. ) உடன்‌ ஏதேனுமொரு பாதையை வரையும்‌ 
P என்னும்‌ புள்ளியின்‌ முடுக்கமானது அப்பாதைக்கு உயில்‌ உள்ள 
லம்பதிசையில்‌ ப ஆகுமென ஒழுக்குப்படமூலம்‌ நிறுவல்‌ 


(/£ என்பது £ வரையும்‌ பாதைக்கு %-யில்‌ . உள்ள  வள்வாரை) 
படத்தில்‌ £,2' என்பன ந்‌ £461 என்னும்‌ அடுத்தடுத்துள்ள காலங்‌ 
களில்‌ இயங்கும்‌ “துகளின்‌ நிலைகளாகுக.- PP’ என்னும்‌ வில்லின்‌ 
நீளம்‌ 99 ஆகுக, ...£,0' என்னும்‌ புள்ளிகளில்‌ பாதைக்கு வரையும்‌ 
தொடுகோடுகளுக்கு இடையிலுள்ள கோணம்‌ 9 ஆக்க, 


த்‌ செ. 
வட்ட இயக்கம்‌ 


பு, 


படம்‌ 106 


ஒழுக்குப்படத்தில்‌, 0௮; 0H என்பன முறையே PT, PT க்கு 
“ இணையாக வரையப்பட்டன. ஃ HOH'=8Y ஆகும்‌, HH’=55’ 
எனக்‌ கொள்வோம்‌. I 

மேலும்‌, துகள்‌ தன்‌ பாதையை ஒரு சீரான வேகம்‌ ॥ உடன்‌ 
வரைவதால்‌ 01-75 00: ஆகும்‌. 

உ தன்‌ பாதையைச்‌ சீராக வரைவதால்‌, ஒழுக்குப்படம்‌ 0 ஐ 
மையமாகவும்‌, ர) ஐ ஆரையாகவும்‌ கொண்ட ஒரு வட்டமாகும்‌. 

ஒழுக்குப்படத்திற்கு 1-ல்‌ வரையும்‌ தொடுகோடு 01-க்குச்‌ 
செங்குத்துத்தாக இருக்கும்‌, (௮-து) ரன்‌ திசைவேகம்‌ 0௮-க்குச்‌ 
செங்குத்தாகும்‌ (அ-து) PI க்குச்‌ செங்குத்தாகும்‌, 

ஆனால்‌, முந்திய பிரிவு 11.8ல்‌ பார்த்தபடி, 

ஒழுக்குப்பட த்தில்‌ பீன்‌ திசை வேகம்‌ யின்‌ பாதையில்‌ அதன்‌ 
முடுக்கத்தை அளவிலும்‌ திசையிலும்‌ குறிக்கும்‌. ஆகவே, ஒ-யின்‌ 
- முடுக்கம்‌ அதன்‌ பாதைக்கு லம்பதிசையில்‌ இருக்கும்‌. 


P யீன்‌ முடுக்கத்தின்‌ அளவு அ [! க 


8s’ 
அம்‌ 5 
ன 0s’ sw 
= It JY 8 
Sw. sw Ss 
1. சு. OH f= 


கடட 4 + 
862 . இயக்க விசையியல்‌ 


கிளை? 


துகளானது ஆரை 7 உடைய ஒரு வட்டத்தை மாறாவேகம்‌ ஏ . 
உடன்‌ வரைந்தால்‌, அதன்‌ முடுக்கம்‌ அவ்வட்ட மையத்தினது 


y2 
திசையாக —- ஆகும்‌, 
r 


பயிற்சி 6,10 
2 மாருதிசைவேகத்துடன்‌ ஒரு நேர்கோட்டை வரைகின்ற ஒரு 
புள்ளியின்‌ ஒழுக்குப்படம்‌ என்ன ? (ஒரு. புள்ளி) 


2. மாறுமுடுக்கத்துடன்‌ ஒரு நேர்கோட்டை வரைகின்ற ஒரு 
புள்ளியின்‌ ஒழுக்குப்படம்‌ என்ன? 

(மாரு வேகத்தோடு வரைகின்ற இணைதேர்கோடு) 
8. ஒரு வட்டத்தை மாறா திசைவேகத்துடன்‌ வரைகின்ற ஒரு 
புள்ளியின்‌ ஒழுக்குப்படம்‌ பிறிதொரு வட்டமாகும்‌ என நிறுவுக, 
4, கட்டின்றி எறியப்பட்ட எடைமிக்க துகளின்‌ பாதையின்‌ 
ஒழுக்குப்படம்‌ அதனோடொத்த புள்ளி சீரான பண்பஞ்ட 
வரைகின்ற ஒரு நிலைக்குத்துக்‌ கோடென நிறுவுக, 
5. 1 என்னும்‌ நேரத்தில்‌ ஆயத்தொலைவுகள்‌ X15, ஏர ஆக 
உடைய ஒரு துகளின்‌ இயக்கப்பாதையின்‌ ஒழுக்குப்படம்‌ ஒரு 
பரவனைவு எனக்‌ காண்பி, 


7: சாமானீய சீரிசை இயக்கம்‌ 
(Simple Harmonic Motion) 


1.1 .மீள்சக்தியுள்ள இழையொன்றில்‌ அல்லது வில்லொன்‌ நில்‌ 
ஒரு நிறையைக்‌ கட்டி த்‌ தொங்க விட்டு அதன்‌ சமநிலையில்‌ இருந்து 
ஒரு சிறிது அசைத்துவிட்டால்‌, அந்நிநை நிலைக்குத்துக்‌ கோட்டிலே 
மேலும்‌ கீழுமாக இயங்குவதைக்‌ காண்கிறோம்‌. இதே போல்‌ 
ஓரிசைக்கவையின்‌ புயங்கள்‌, மீட்டிய வயலின்‌ தந்திக்‌ கம்பி தத்தம்‌ 
சமநிலையைப்பற்றி முன்னும்‌ பின்னும்‌ இயங்குகின்றன. இவ்வாறு 
இயங்கும்‌ ஒரு பொருளின்‌ இயக்கம்‌ அதன்‌ சமநிலையை நோக்கி 
இருப்பதாயும்‌, அச்சமநிலையில்‌ இருந்து அதன்‌ தூரத்துடன்‌ நேர்‌ 
விகிதத்தில்‌ இருப்பதாயும்‌ காணப்படுகிறது. பொருள்களின்‌ 
இத்தகைய இயக்கம்‌ இசைச்‌ சுரங்களை உருவாக்குவதால்‌ அதனைச்‌ 
சீரிசை இயக்கம்‌ என அழைக்கலாம்‌, 


1.2 சாமானிய சீரிசை இயக்கம்‌ : (வரையறை) 
நேர்கோட்டில்‌ இயங்கும்‌ ஒரு துகளின்‌ முடுக்கம்‌ எப்போதும்‌ 
அந்நேர்கோட்டிலுள்ள ஒரு நிலைப்புள்ளி முகமாகவும்‌, ௮ப்புள்ளியி 
லிருந்து அதன்‌ தூரத்திற்கு நேர்விகிதமாகவும்‌ இருந்தால்‌ அத்‌ 
துகளின்‌ இயக்கம்‌ சீரிசைஇயக்கம்‌ எனப்படும்‌, 


A O P க 


ப்டம்‌ 197 


A'0A என்னும்‌ நேர்க்கோட்டில்‌, 0 என்பது ஒரு நிலையான 
புள்ளி ஆகட்டும்‌, ஜெ ஆதியாகவும்‌, A'0A ஐ %அச்சாகவும்‌ 
கொள்வோம்‌. ர என்ற காலத்தில்‌ துகளின்‌ நிலையை P ஆல்‌ 
குறிப்போம்‌. 0-2 என்றும்‌, சயானது &௦ திசையில்‌ ஏ என்றும்‌ 
திசைவேகத்துடன்‌ இயங்குவதாகவும்‌ கொள்வோம்‌. 


எனின்‌ துகளின்‌ முடுக்கத்தைத்தரும்‌ சமன்பாடு 
dix . 
கர 742. (1) என்பதாகும்‌, 
இங்கு /* என்பது மிகைக்குறியுடைய மாறிலி ஆகும்‌. 


0-ன்‌ வலப்பக்கமாகவுள்ள 1-ன்‌ நிலையில்‌, * ஆயத்தொலைவு 
மிகை மதிப்புடையதாகும்‌. ஆகவே, முடுக்கம்‌ எதிர்குறி அடையும்‌” 


864 இயக்க விசையியல்‌ 


(அ-து) 0ஐ நோக்கி. இருக்கும்‌: ௦ விற்கு இடப்பக்கத்தில்‌ துகள்‌ 
வரும்போது, * குறைக்குறியடையும்‌. ஆகவே, முடுக்கம்‌ மிகைக்‌ 
குறி அடையும்‌. (அது) 0ஐ நோக்கி இருக்கும்‌. 

எனவே, மேலே தரப்பட்ட சமன்பாடு யின்‌ எல்லா டல்‌ 
கும்‌ பொருந்தும்‌ என்பது கவனிக்கப்பட வேண்டும்‌, : 

இந்த நுண்வகைச்சமன்பாடு -சீரிசை இயக்கத்தின்‌ அடிப்‌ 
படைச்சமன்பாடு ஆகும்‌. 


இச்சமன்பாட்டைத்‌ தீர்வு காண்போம்‌ 


dx 
ராரா க்குத்‌ நட அதத்‌ 
ரீ dx 
(அ-து) di ரீ ] யு 
(௮-த) பட வவறு 
dv dx 
(௮-து) தர்‌ அகலப்‌ 


(அல்லது) ஏ க = — Hx 


- * ஜப்பற்றி, ததக நாம்‌ பெறுவது 
2 


gp ப்‌ 


க ல வற்ற. 2% அல்லது ௮ ந ஆழ 
[c ஒரு மர்‌ நிலியாகும்‌] 
- * அதிகரிக்க, ஏ. குறைகிறது. ஆகவே, துகள்‌ தன்‌ பாதையில்‌ 
ஏதேனும்‌ .ஒரு புள்ளியில்‌ ஓய்வுறும்‌. இந்தப்‌. புள்ளியை A எனக்‌ 
குறிப்போம்‌, 
0A ௭ .எனக்‌ கொண்டு காலத்தைத்‌ துகள்‌ A ின்குத்கும்‌ 
கணத்திலிருந்து அளப்போம்‌, 


இந்த ஆரம்ப நிபந்தனைகளின்‌ படி, 7௭ ஆகும்போது, 


்‌ P= டு 30. 
வு ன்‌ த] மத்‌ 
; ட்‌ கபன்‌ ட்‌ ்‌ ற்சி ஆழச்‌: (a2—x®) ப்‌ 


ல்‌ த்த அழ 4/2 [ஜு ன்‌ 


சாமானிய சீரிஸ்ச.இயக்கம்‌ 968 
“உ அதிரிக்கும்போது, 5 குறைகிறது “.. * குறை மதிப்பு பெறும்‌, 


A ரல VE 2) (“7 

சமன்பாடு (2) துகளின்‌ இடப்பெயர்ச்சி -ன்‌ எந்த மதிப்புக்கு 
முரிய திசைவேகத்தைத்‌ தருகிறது. 
ஜல ல்‌ ர. ஆகும்போது, துகள்‌ ஓய்வடைகிறது. 04” ௮-௮ 
எனில்‌, துகள்‌ ..& அல்லது A” என்னும்‌ நிலையை அடையும்போது, . 
அது ஓய்வடைகிறது. ஆகவே, A, ' ஆகிய இரு புள்ளிகளுக்‌ 
கிடையே துகள்‌ அலைவியக்கம்‌ கொள்ளும்‌. X-ன்‌ பெருங்‌ மதிப்பு ஈ 
ஆகும்‌, 
வீச்சு ' (amplitude) 

0.விலிருந்துஇடப்‌ பெயர்ச்சியின்‌ இந்த பெருமதிப்பு சீரிசை 
இயக்கத்தின்‌ வீச்சு (வீய) எனப்படும்‌. 

திசை வேகத்தின்‌ பெரும மதிப்பும்‌, சிறும மதிப்பும்‌ முறையே 
4+, V4 ஆகும்‌. துகள்‌ 0 ஐ அடையும்போது இந்த 
மதிப்புகளைப்‌ பெறும்‌. 

முடுக்கத்தின்‌ பெரும, சிறும மதிப்புகள்‌ முறையே /4, த்‌ 
ஆகும்‌, துகள்‌ கோடி நிலைகளில்‌ அதாவது க்‌, கீல்‌ இருக்கும்போது 
முடுக்கம்‌ இந்த மதிப்புகளை அடையும்‌. 

என்ற எந்த ஒரு கணத்திலும்‌ இடப்‌ பெயர்ச்சியின்‌ மதிப்பை 
சமன்பாடு (2) லிருந்து பெறலாம்‌. 

சமன்பாடு (2) ஜ பின்‌ வருமாறு எழுதலாம்‌, 


இதற்குத்‌ தொகை காண, நாம்‌ பெறுவது 
| ௦021 2௮ பே (8) 


இங்கு ஒரு மாறிலி; அதன்‌ மதிப்பு துகளின்‌ எந்த நிலையி 
லிருந்து நேரம்‌ கணக்கிடப்படுகிறது என்பதைப்‌ பொறுத்தது, 
ர 0 ஆகும்போது % - 4 என நமது ஆரம்ப நிபந்தனை 
யாகக்‌ கொள்வோம்‌... 
்‌... x= aco Vt ட 6 


566. “... இயக்க விசையியல்‌ 
இனி, 008 4/7 - 008 (/MIL2R) = cos Vit (? ஸ்‌ க 


2 
என்பதால்‌, 1/-ன்‌ மதிப்பை ட அளவு அதிகரித்தாலும்‌, * அதே 


மதிப்பை அடைகிறது. 
mw, த அர 
எனவே, ம்‌ க்குச்‌ சமமான அடுத்தடுத்த கால இடைவெளி 
களின்‌ இறுதியில்‌, துகள்‌ ஒரே நிலையை அடைகிறது, மேலும்‌, 


துகளின்திசை வேகமும்‌, முடுக்கமும்‌ இந்த இடைவெளிக்குப்‌ 
பின்மாறுவதில்லை, 


ஆகவே, கால இடைவெளிக்குப்‌ பின்‌, துகள்‌ தன்‌ 
முந்திய நிலையில்‌ அதே திசை வேகத்துடன்‌ . அதே திசையில்‌ 
இயங்கும்‌. 
ப என்ற கால்‌ இடைவெளி சீரிசை இயக்கத்தின்‌ அலைவு 
நேரம்‌ 1, எனப்படும்‌. 
2m 


Vi 


. " துகள்‌ Aயிலிறாந்து தக்கு சென்றால்‌, அது ஒரு. “அதிர்வு” 
(Vibration) முடித்ததாகச்‌ சொல்லப்படும்‌, துகள்‌ A யிலிருந்து 
A' க்குச்‌ சென்று மீண்டும்‌ க்‌' லிருந்து & ஐ அடையும்போது ஒரு 
“அலைவு” (oscillation) முடித்ததாகள்‌ சொல்லப்படும்‌. 
அலைவு நேரம்‌ (Periodic Time) வரையறை ; டு 
யாதேனு மொரு : கணத்திலிருந்து ஒரு சீரிசை. இயக்கம்‌ 
கொண்ட புள்ளி மீண்டும்‌ அக்‌ கணத்திலுள்ள நிலை வழியே அதே 
திசை வேகத்தோடு, அதே திசையில்‌ செல்லும்வரை கழியும்‌ நேரம்‌ 
அவ்‌ வியக்கத்தின்‌ அலைவு நேரம்‌ . அல்லது. ஆவர்த்தன . நேரம்‌ 
எனப்படும்‌. அம 


A க்‌ (5) 


2௩ 

அலைவு நேரம்‌ = ன்‌ | 
துகளின்‌. அலைவு நேரம்‌ வீச்சைச்‌. சார்ந்ததன்று என்பது 
தெளிவாகிறது. 
- மீள்வெண்‌ (frequency) ந, 
ஒரு வினாடியில்‌ கற்கொன்ற்றம்‌ அலைவுகளின்‌ ண்ணி க்கல்‌ 
“மீள்‌ வெண்‌”... : (200600) : எனப்படும்‌. இதை . “அடுக்கம்‌” 
: என்றும்‌ குறிப்பிடலாம்‌, ல்‌ பக பட்ட அபதல 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 907. 


ப மீள்வெண்‌ அல்லது அடுக்கம்‌ 
௮. (6) 
வம ஆச்‌. 

1.3 மேற்பிரிவில்‌ சமன்பாடுகள்‌ (2), (4) என்பவற்றைப்‌ பெற 
ஆரம்ப நிபந்தனைகளை நாம்‌ மேற்கொண்டோம்‌. (௮-துர்‌ துகள்‌ 
தனது அலைவின்‌ இறுதி நிலை (௮-து] A யில்‌ இருக்கும்‌ கணத்தி 
லிருந்து காலத்தை அளக்க ஆரம்பித்தோம்‌. 

எனவே, 1=0 எனின்‌, ௩0; 1-9 ஆகும்‌, இதனால்‌, 
சமன்பாடு (8) ல்‌ உள்ள மாறிலி 6 பூச்சியமாயிற்று. 

சமன்பாடு (8) ல்‌, பேன்‌ மதிப்பு துகளின்‌ எந்த நிலையிலிருந்து 
நேரக்‌ கணக்கீடு தொடங்குகிறது என்பதைப்‌ பொறுத்திருக்கிறது. 
நாம்‌ மேற்கொண்ட நிபந்தனைகள்‌ மிக எளியவை ஆகும்‌, இதனால்‌, 


C = ௦ ஆயிற்று, 

இப்பொழுது துகளானது கோடி நிலையிலிருந்த பின்னர்‌ 
' வினாடிகளின்‌ இறுதியிலிருந்து நேரக்‌ கணக்கீடு தொடங்குவ 
தாகக்‌ கொள்வோம்‌. 

எனவே, ர்‌ - --ர' என்னும்போது % எ ஏ ஏ 9 ஆகும்‌, இம்‌ 
படத சுமன்பாடு (8) ல்‌ பதிலீடு செய்ய, நாம்‌ பெறுவது 


0௦05-1 (2) = 47/4 (0) ௩௦ 


a d= மரம்‌ LC 
5... C= VL =. எனக்‌ கொள்வோம்‌ 


ல்‌ 0081 அ அ 4774 ரர 


உட... ஜ.௯1008 (4/1)... (7) 
தொடக்க கட்டம்‌ (நற) 

சமன்பாடு (7) ல்‌ உள்ள £ என்னும்‌ கணியம்‌ (081109) கால 
அளவு தொடக்கத்தைப்‌ பொறுத்துள்ளது. 

ஆகவே, 8 என்பது தொடக்க கட்டம்‌ (றால்‌) எனப்படும்‌. 
குறிப்பு : காலத்தை த்துகள்‌ இறுதி. நிலையில்‌ இருக்கும்‌ கணத்தி 
லிருந்து அளந்தோயானால்‌, ர்‌ - 0. ஆகும்போது, % ௭ ௮; 008 5-4 
ஸர; * ஏ008.4//47 ஆகும்‌, காலத்தை துகள்‌ ஆதியி 
லிருக்கும்போது அளந்தேமானால்‌, ர ௪ 0' ஆகும்போது, *0 
ல og AE [2; AX = 8005 (NFL ௩/2) 


508 இயக்க-விசையியல்‌ 


தர்ற (Phase) 

துகளானது கோடி நிலையை ந்த, _ ஸ்‌) நேர்‌ திசையில்‌ கடந்து 
கணத்திலிருந்து குறிப்பிட்ட ஏதேனும்‌ கணம்‌ / வரை கடந்த 
காலத்தை சீரிசை இயக்கத்தின்‌ கலை எனப்படும்‌. 
...., சமன்பாடு (7)ல்‌, துகள்‌ கோடி நிலையை (அஃது) % ஈ ல 
திலையை அடையும்போது காலம்‌ ட எனக்‌ குறிப்பிடுவோம்‌, 


௪ a = 7005 (VI 74) 
oo, VM நாக = 0 
எக [== இ. 
ட்‌ ய VE 
ஆகவே, கலை act (cE) “1 


வரையறை : கலை : (Phase) 

ஒரு குறிப்பிட்ட கணத்தில்‌ சீரிசை இயக்கத்தின்‌ கலை யென்பது 
துகள்‌ அதன்‌ கோடி நிலையின்‌ வழியே நேர்த்‌ திசையில்‌ கடந்த 
கணத்திலிருந்து அக்‌ குறிப்பிட்ட கணம்‌ வரை கழிந்த காலமாகும்‌. . 

1.4 இரு துகள்கள்‌ ஈ;, ஏ என்னும்‌ வெவ்வேறு வீச்சுகளையும்‌, 

Ese என்னும்‌ தொடக்க கட்டங்களையும்‌ ஆனால்‌ ஓரே. அலைவு 
நேரத்தையும்‌ கொண்ட சீரிசை இயக்கங்களை மேற்கொள்ளுமாயின்‌ 
அதன்‌ இடப்‌ பெயர்ச்சிகளைப்‌ பின்‌ வருமாறு குறிப்பிடலாம்‌, ்‌ 


Xj = 81005 (WMI+E,) 
Xa == 09005 (Vi 7-2.) 
ஆகவே, கலை வேறுபாடு (phase க 


VHILE, _ மும்மத | 

WE ப WE... வ 
த £௪8, எனில்‌, இரு. இயக்கங்களும்‌ ஒரே “கலை” உடையன 
என்றும்‌, £,-€, - ௩: எனில்‌ அவை எதிம்க்‌ கலைகளில்‌ இருக்‌ 


தின்ற oe கூறப்படும்‌, 


dix ்‌ ்‌ * 
5 ட்டது —Hxrk என்ற சமன்பாடும்‌ ஒரு சீரிசை இயக்கத்‌ 


தின்‌ நுண்வகைச்‌ சமன்‌ பாடாகும்‌. ஆனால்‌, இது * அளக்கப்படும்‌ 
'ஆதியைப்‌ பற்றியதல்ல. ழி 'குறிப்பிட்டச்‌ சமன்பாட்டை பின்‌ 
வருமாறு கல்ப்‌ ஞ்‌. 


(௮௮-*7--8( லட 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 909 


ரை படட அ இது ட்ட 
வத்‌ சத) “(0 2) 


என்னும்‌ புள்ளி 


இதிலிருந்து தரப்பட்ட சமன்பாடு $- 
பற்றி ஒரு சீரிசை இயக்கத்தைத்‌ குறிக்கின்றது என அறிகிறோம்‌. 


2.1 ஒரே நேர்‌ கோட்டில்‌ ஓரேபுள்ளி முகமாகஉள்ள ஒரே அலைவு 
நேரத்தைக்‌ கொண்ட இரு சீரிசை இயக்கங்களின்‌ தொகுப்பு : 
(Composition of two Simple Harmonic Motions of the same 
period in the same straight line) 

அவ்‌ விரு இயக்கங்களின்‌ வீச்சுகள்‌ முறையே ௭1; 4 என்றும்‌, 
தொடக்க நிலைகள்‌ முறையே £,, 8, என்றும்‌, ஒரு குறிப்பிட்ட 
கணத்தில்‌ இடப்பெயர்ச்சிகள்‌ முறையே 0 %ூ என்றும்‌ 
கொள்வோம்‌. 


aj cos (VM tLE,) 
a4 cos (4//4 7-8) என்றாகும்‌. 
இவ்‌ விரு இடப்‌ பெயர்ச்சிகளும்‌ ஒரே நேர்கோட்டில்‌ இருப்பதால்‌, 
அவற்றின்‌ வினைவும்‌ அதே நேர்கோட்டில்‌ தான்‌ இருக்கும்‌. 
விளைவு % எனில்‌, 
x= XTX 
= dj COS (VM 7-8) + a, cos (VK t+E4) 
= 008 VIZ 7 (40088 + ajcos 89) 
—sin¥ Ht (ajsin€ , +a, Sin 8) 
இனி, 4; C05 £40 ௦5 £4 க 80088 (1) என்றும்‌ 


| 


Xa 


aj Sin £, + a4 sin €, = asin 8 (i) என்றும்‌ 
கொள்வோம்‌, 
ல்‌ x= 7008 4//110088 — asia VHMtsin £ 
(அ-து) x = 2008 (47/4 746) (iii) 
(1), ௫)-ன்‌ வர்க்கங்களைக்‌ கூட்ட நாம்‌ பெறுவது 
a= Ya tay’ +20, a4 0089 (E,—E,) (iv) 
ஹ்£ல்‌ aj Sin Ej+ay sin கட 
81008 Ej +a, 0088, ரி 


சமன்பாடு (110) லிருந்து எடுத்துக்‌ கொண்ட இரு சீரிசை 

இயக்கங்களின்‌ விளைவும்‌ ஒரு சீரிசை இயக்கமென்றும்‌, அதன்‌ 

அலைவு நேரம்‌ . அக்‌ கூறுகளின்‌ இயக்க நேரத்திற்குச்‌ ௪ம மென்றும்‌ 
பெறுகிறோம்‌, 
24 


810 | | இயக்க விசையிய 


விகாவு 8ரிசை இயக்கத்தின்‌ வீச்சு சமன்பாடு (1) ல்‌ இருந்து 
காண்‌ கிறோம்‌, 


விளாவியக்கத்தின்‌ வீச்சு ஆனது எடுத்துக்‌ கொண்ட 
சீரிசை இயக்கங்களின்‌ வீச்சுகள்‌ 0, டூ என்பவற்றை அடுத்துள்ள 
பக்கங்களாகவும்‌, . அப்‌ பக்கங்களுக்‌ கிடையே யுள்ள கோணம்‌ 
தொடக்க நிலைகளின்‌ வித்தியாசம்‌ &;--8, என்னும்‌ அளவுள்ள 
தாயும்‌ வரையப்பட்ட ஒரு இணைகர த்தின்‌ மூலைவிட்ட த்திற்குச்‌ 
சமமாகும்‌, 


கிளை, தே. 1 
... தீட5 தீ” என்றால்‌, 008(8,--229-:008 0௪ அ 1 ' 

ஸு a= நம 

tang = tang, 
ஸ்‌ க கட நே தா 

சீரிசை இயக்கங்களின்‌ வினவு அதன்‌ கூறுகளின்‌ தொடக்க 
நிலையைக்‌ கொண்டுள்ளது. 

அதன்‌ வீச்சு அக்‌ கூறுகளின்‌ . வீச்சுகளின்‌ கூட்டுத்‌ 
தொகையாகும்‌, . 


. கிளை. தே. 2 
£- ட ௪ ௬ என்றால்‌, 008 (ட) ௪ C05 = 1 
a= 0a 
tan £ = tanE, = tan Ey 
னி E= 81௭ க்க, ப 


்‌ எனவே, சீரிசை. இயக்கங்களின்‌ விளைவின்‌ வீச்சு அதன்‌ 
கூறுகளின்‌ வீச்சுகளின்‌ வித்தியாசத்திங்குச்‌ . சமம்‌, . விளைவின்‌ 
்‌ தொடக்க நிலை அதன்‌ கூறுகளின்‌ தொடக்க நிலைக்குச்‌ சமமாகும்‌, 
உதாரணங்கள்‌ : 


இவ்வகை: இயக்கம்‌ இயற்கையில்‌ நிகழ்கின்றதற்கு உதாரணங்்‌ 
கள்‌ காட்டலாம்‌. உதாரணமாகக்‌ காற்றின்‌ வழி ஒரு ஓலி அலை 
' செல்லும்போது காற்றுத்‌ துகள்கள்‌. சீரிசை இயக்கத்தை மேற்‌ 
கொள்ளுகின்றன . இரு ஒலியலைகள்‌ ஒரே முகமாகச்‌ சென்று, ஒவ்‌ 


£7 வொன்றும்‌ ஒரே அலைவு நேரமுள்ள. சீரிசை இயக்க அலைவுகளை 


மேற்கொண்டால்‌, . ஒவ்வொன்றும்‌ தத்தம்‌: விளைவைத்‌ தனியே 
உண்டாக்கும்‌. காற்றுத்‌ துகள்களின்‌ இயக்கம்‌ இவ்‌. விரு இயக்கங்‌ 
களின்‌. விளைவாகக்‌ ப தம்‌ த்‌ சீரிசை இயக்கமா கவும்‌ 
த்க்‌ 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 871 


இதற்கு மற்றொரு உதாரணமாக இயற்கை. நிகழ்ச்சியாகிய 
கடலின்‌ ஏற்றத்தையும்‌ வற்றுதலையும்‌ (1442) குறிப்பிட லாம்‌. 
கடலின்‌ மேற்பரப்பில்‌ நடைபெறும்‌ இந்த ஏற்றமும்‌, வற்றுதலும்‌ 
ஒரு நிலைக்குத்துத்‌ திசையில்‌ நடைபெறும்‌ சீரிசை இயக்கமாகும்‌. 
சந்திர சூரியனின்‌ கவர்ச்சியால்‌ ஏற்படும்‌ கடலின்‌ ஏற்றமும்‌ 
வற்றுதலும்‌ ஏறத்தாழ ஒரே அலைவு நேரத்தைக்‌ கொண்டுள்ள இரு 
சீரிசை இயக்கங்களாகும்‌. நாம்‌ காணும்‌ கடலின்‌ ஏற்றமும்‌ 
வற்றுதலும்‌ இவ்‌ விருஇயக்கங்களின்‌ தொகு பயனாகும்‌, 

2.2 ஒன்றுக்‌ கொன்று செங்குத்தாக உள்ள ஒரே அலைவு 
நேரத்தைக்‌ கொண்ட இரு சீரிசை இயக்கங்களின்‌ தொகுப்பு 
(Composition of two Simple Harmonic Motions of the same period 
in two perpendicular lines) 

அவ்‌ விரு செங்குத்துக்‌ கோடுகளையும்‌ %, ர அச்சுகளாகக்‌ 
கொண்டால்‌, அவ்‌ விரு சீரிசை இயச்கங்களால்‌ ஏற்படும்‌ இடப்‌ 
பெயர்ச்சிகளை 
x =acos YH (i) 
y = ழ்‌ (cos VM 7-5) (44) 
எனக்‌ குறிப்பிடலாம்‌. இவ்‌ விரு சமன்பாடுகளிலிருந்து / ஐ நீக்கித்‌ 
துகளின்‌ பாதையின்‌ சமன்பாட்டை நாம்‌ பெறலாம்‌. 


(11) லிருந்து, 3 = cos YMtcosE—sin 4//4/ 8௩8 


பகம்‌ = cost — i ஷ்‌ ல்‌ க்க [(1) விருந்து பிரதியிட] 


க ண்டர்‌ = (ra) 


க x? 2x 
அல்லது பு 08 E + t= = sin’ £(ii ) 


எனவே, தொகுபயன்‌ இயக்கம்‌ %,) அச்சுகளுடன்‌ சாய்ந்த 
அச்சுகளையுடைய ஒரு தீள்‌ வட்டமாகும்‌ (ellipse) 


கி. தே. 1 


பப 
8௪.8 ௩ம்‌ என்றால்‌, xy? = a? 


ஆகவே, தொகுபயன்‌ இயக்கம்‌ ஒரு வட்டமாகும்‌. (அஃது) 
தொகுபயன்‌ இயக்கம்‌ வட்டமாக அமைவதற்கு எடுத்துக்‌ கொண்ட, 


872 இயக்க விசையியல்‌ 


இரு சீரிசை இயக்கங்களின்‌ வீச்சுகள்‌ (ஊறப்‌) சமமாக இருத்த 
லுடன்‌, அவற்றின்‌ தொடக்கக்‌ கட்டங்களின்‌ வேறுபாடு ஒரு நேர்க்‌ 
கோணமாக இருக்க வேண்டும்‌, 


கி. தே. 2 


தொகுபயன்‌ அச்சுகளுடன்‌ பொருந்திய பேரச்சு, சிற்றச்சுகனைக்‌ 
கொண்ட ஒரு நீள்வட்டமாகும்‌, 
கி. தே. 3 


. ௧: ஜு. ம்‌ 
Eg = ௦ என்றால்‌, ர எ 5 
தொகுபயன்‌ ஒரு நேர்‌ கோடாகும்‌. 
கி. தே. 4 
டட ற்‌ 
க ௯ ௩ என்றால்‌, ற - அர்த்த 


:ததரனபயன்‌ இயக்கம்‌ மற்றொரு நேர்கோட்டில்‌ அமையும்‌, 
3. , சீரிசை இயக்கம்‌: வடிவகணித முறையில்‌ வருணனை 
(Goemetrical Representation of a Simple Harmonic Motion) 


ஒரு புள்ளி ஆனது ஒரு மாறாக்‌ கோண வேகத்தோடு ஒரு 
வட்டம்‌ வரைய, ஆனது எப்பொழுதும்‌ யிலிருந்து அவ்‌ வட்டத்‌ 
தின்‌ ஒரு நிலையான விட்டம்‌ 04” என்பதன்மீது வரைந்த செங்குத்‌ 
தின்‌ அடியாயின்‌, 1 யின்‌ முடுக்கம்‌ அவ்‌ வட்டத்தின்‌ மையம்‌ 0-வின்‌ 
முகமாக இருக்கு மென்றும்‌, அது. 0. விலிருந்து £ யினது தூரத்‌... 
தோடு மாறு. மென்றுங்காட்டி, P யினது வேகத்தையும்‌, அது... 
யாதேறுமொரு தூரத்தை வரையும்‌ நேரத்தையுங்‌ காணல்‌, 


O 


படம்‌ 10g 


கீரமானிய சீரிசை இயக்கம்‌ ததத 
ஈ என்பது அவ்‌ வட்டத்தின்‌ ஆரையாகுக, 2 0A என்பது 
0 ஆகுக. 0 என்ற புள்ளியில்‌ 7 என்னும்‌ தொடுகோடு வரைக, 
அது 0& ஐ யில்‌ சந்திக்கட்டும்‌. 
௦ ஆனது அவ்‌ வட்டத்தை வரையு மாறாக்‌ கோண வேகத்தை 
ம எனக்‌ குறிப்பிடுவோம்‌. 
ஏதேனும்‌ / என்ற கணத்தில்‌, 02 ௪ * எனக்‌ கொள்வோம்‌. 
உ ஆனது எப்பொழுதும்‌ விலிருந்து கக்‌' க்கு வரைந்த 
செங்குத்தின்‌ அடியாயிருத்தலால்‌, அதனுடைய வேகமும்‌ 
முடுக்கமும்‌  வினுடைய வேகத்தையும்‌ முடுக்கத்தையும்‌ 
AO திசையில்‌ பிரித்த பகுதிகளுக்குச்‌ சமமாகும்‌. 
இனி, சென்‌ முடுக்கம்‌, 0 முகமாக, ஏல” ஆகும்‌, 
[அத்தியாயம்‌ 6; பிரிவு 1,1 கி. தே, 2 பலன்‌ (6)] 
எனின்‌, 0 முகமாக P-யின்‌ முடுக்கம்‌ அ 2:05 9 
= 3,70080 
பட்ட. 3.0 P 
ஆகவே, ஒஃயின்‌ முடுக்கம்‌ வட்ட மையத்திலிருந்து ௪ யினது 
தூரத்தோடு மாறுகின்ற தெனக்‌ காண்கிறோம்‌, 
அன்றியும்‌, யின்‌ வேகம்‌ 
= cos QTO = aw sin 9-௦, asinQ 
பஹு 00 PQ ம Vai— x3 
ல சழ Vy = oT a (1) 


இவ்வேகம்‌ ந; A' என்ற. புள்ளிகளில்‌ பூச்சியமாகி; 0 விலே 
மிகப்‌ பெரிய மதிப்பை அடையும்‌, 


ஆனால்‌, புள்ளி ச ஆனது 0 வழியாகச்‌ செல்லும்‌ போது அதன்‌ 
முடுக்கம்‌ பூச்சியமாகித்‌ தன்குறியை மாற்றுகிறது. &,க்‌” என்ற 
புள்ளிகளில்‌ ஒயின்‌ முடுக்கம்‌ தன்‌ மீப்பெரு மதிப்புகளை அடையும்‌, 
ஆகவே புள்ளி 2 : ஆனது யில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு 
AO வழியாக இயங்கி, வில்‌ தன்‌ மீப்பெருவேகத்தை அடைந்து 
A/க்குச்‌ சென்று அங்கு மறுபடியும்‌ ஒய்வடைந்து பின்னர்‌ A-க்குத்‌ 
தன்‌ வழியாலே திரும்புகிறது. 

. மேலும்‌, யின்‌ முடுக்கம்‌ ம? ,20 என்பது முகமாக இருக்கிறது. 


எனவே, P என்ற துகள்‌ ஒரு சாமானிய சீரிசை. இயக்கத்தை 
கீமற்கொள்கிறது, என்பது ்்‌ 


874 ன்‌ இயக்க விசையியல்‌ 


£ ஆனது & யிலிருந்து புறப்பட்டு &'க்குச்‌ சென்று மீண்டும்‌ 
A ஐ அடைய எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரத்திற்குள்‌ ஆனது. 
விலிருந்து புறப்பட்டு முழுவட்டத்தைச்‌ சுற்றி & ஐ அடைகிறது, 

. த ஆனது யிலிருந்து க க்குச்‌ சென்று. மீண்டும்‌ Aஜச்‌ சேர 
எடுக்கும்‌ நேரம்‌ 0 வட்டத்தை ஒருமுறைச்‌ சுற்ற எடுக்கும்‌ 


நேரம்‌ வ்‌ 
ட்‌ ்‌ 27 
ஃ ம யினது அலைவு நேரம்‌, 114 ---.. ரு த்‌ 


அன்றியும்‌, . ஆனது யாதேனு. மொரு தூரம்‌ AP என்பதை 
வரையுநேரம்‌, (1) 


= Q ஆனது AQ என்னும்‌ வில்லை வரையுநேரம்‌ 


1 x 
| கு ர 
ம்‌ CoS 


x= qcos ®t 8 நஜ 


துகள்‌  யிலிருக்கும்‌ போது, அதன்‌ கலை (phase) = த ஆகும்‌ 


[[ என்பது அலைவு காலம்‌ எனில்‌] 
Q ஆனது வட்டத்தில்‌ ஏதேனும்‌ மொரு புள்ளி Bயிலிருக்கும்‌ 
கணத்திலிருந்து காலம்‌ அளக்கப்படின்‌, 2 &௦ என்பது பளை 
கட்டத்தை. (௫; 0ch)ஜ குறிக்கும்‌. மக்கட்‌ 
4.1. மீட்சியுறு கம்பிகள்‌ அல்லது இழைகளின்‌ இயக்கங்கள்‌ : 


மீட்சியுறுகம்பி அல்லது இழையில்‌ உள்ள 'இழுவிசையை 
ஹூக்கின்‌ விதிப்படி நாம்‌ காணலாம்‌.  (Hooke’S Law) ஹூக்கின்‌ 
விதிப்படி, ££ இழுவிசையான து ாதுக்த்‌ ப ஒரு னிரிகின்‌. 
நீட்சிக்கு விகித சமமாகும்‌ தத. 


7 இயல்பான நீளமுள்ள கம்பியின்‌ நீட்சி * எனில்‌, 


ப்‌ IX என்பது தல்‌ 


க 4, 2 கிடைத்தள மீட்சியுறு கம்பி : 
வழவழப்பான கிடை.த்தளம்‌. ஒன்றின்‌ மீன்‌ ௦ என்ற புள்ளி 

யிலே ஒரு முனை பொருத்தப்பட்ட ! நீளமுள்ள : ஒரு. மீட்சியுறு . கம்பி 

யில்‌ m ன்ற IEDR ஒரு அதள்‌ கட்டப்பட்டிருக்கிறது 


878 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 


க க ௦ க க வையை வைகல்‌ 
அணா 0 நீ க்‌ ப்‌ 
படம்‌ 109 


படத்தில்‌ 04 என்பது கம்பியின்‌ இயல்பான நீளம்‌ / ஐக்‌ குறிக்‌ 
கிறது, 4 என்பது நிறையின்‌ சமநிலையாகும்‌, 
நிறையை 4&௦ திசையில்‌ சற்று அசைத்து விட்டால்‌, அது 
A ஜப்‌ பற்றி முன்னும்‌ பின்னும்‌ இயங்குகிறது. 
துகளின்‌ . ஏதேனும்‌ ஒரு நிலையை எனக்‌ குறிப்பிடுவோம்‌. 
AP = xஆகட்டும்‌, 
I எனின்‌, இழுவிசை = % ண இது & முகமாக செயல்படு 
கிறது, 
ஆகவே, துகளின்‌ இயக்கச்‌ சமன்பாடு 
42x x 
ந: தி A. ஆ 


ல 47% KX 
னம்‌ ன்‌. அவ்ன்‌ இழு 


ஆகவே, இயக்கம்‌ ஐ அலைவு மையமாகக்‌ கொண்ட சீரிசை 
இயக்கமாகும்‌, 


அலைவு நேரம்‌ - 2௬ ஏ று: 


துகள்‌ $ வரை இழுக்கப்பட்டு பிறகு விடப்பட்டால்‌, அது A 
வழியாக க்குச்‌ சென்று மீண்டும்‌ ஐ அடையும்‌ இங்கு AB’ ற 
ஆகும்‌. அலைவியக்கத்தின்‌ வீச்சு AB ஆகும்‌, 


குறிப்பு:- மீட்சியுறு இழை இருப்பின்‌ இயக்கத்தில்‌ உள்ள வேறு 
பாட்டைக்‌ கவனிக்க வேண்டும்‌, மீட்சியுறு இழை இருப்பின்‌, 
Bயிலிருந்து & வரைக்கும்‌ உள்ள இயக்கம்‌ சீரிசை இயக்கமாகும்‌. 
தக்கு மேலே, இழை தளர்ச்சி: அடைகிறது. அதில்‌ இழுவிசை 
ஏதும்‌ இல்லை. எனினும்‌, சீரிசை இயக்கத்தின்‌ போது யில்‌ 
பெற்ற வேகத்துடன்‌ இயங்கி அதே நேர்கோட்டில்‌ 0 க்கு. மறுபுற . 
முள்ள A, என்னும்‌ புள்ளிவரை செல்லும்‌. இங்கு OA, =04 
ஆகும்‌, & லிருந்து ; வரை . சீரிசை இயக்கத்தில்‌ இயங்கும்‌, 
இங்கு A;B! =AB ஆகும்‌ Bடல்‌ ஓய்வுற்று மீண்டும்‌ 1; லிருந்து A, 
வரை சீரிசை இயக்கம்‌ மேற்கொள்ளும்‌, ்‌ 


876 இயக்க ண்ட்‌ 


நாம்‌ மேலே கண்ட அலைவு நேரம்‌ சீரிசை இயக்க பாகத்திற்கே 
உரியதாகும்‌. (அ-து) யிலிருந்து & வரை பிறகு கலிருந்து 1, 
வரை, மீண்டும்‌ லிருந்து A; வரை, கடைசியாக கீயிலிருந்து B 
வரை என்ற பகுதிகளைச்‌ செல்ல எடுக்கும்‌ நேரமாகும்‌, 

இதற்கு மாறாக மீட்சியுறு கம்பி இருந்தால்‌, இயக்கம்‌ பூராவும்‌ 
சீரிசை இயக்கமாகும்‌. ஏனெனில்‌, நீட்சிக்குரிய விதியே சுருக்கத்‌ 
திற்கும்‌ பொருந்தும்‌. 

4.3 திருகுச்சுருள்‌ வில்லி லிருந்து தொங்கவிடப்பட்ட துகள்‌. 
(Particle suspended by alight spiral spring) மேல்‌ முனை ஒரு 
நிலையான புள்ளி 0 க்குப்‌ பொருத்தப்பட்ட ! என்ற இயல்பான 
நீளத்தையும்‌, ௬ என்ற மீட்சிக்குணத்தையும்‌ கொண்ட ஒரு 
கம்பியின்‌ கீழ்முனையில்‌ 1 என்ற ல்‌ ஒம்‌. ஒரு துகள்‌ 
தொங்கவிடப்படுகிறது. 


Q 


படத்தில்‌ 0A ௪ / ஆகட்டும்‌, 


. துகள்‌ யில்‌ தொங்கவிடப்பட்ட தும்‌, அது கம்பியை 
க "நீட்சியுறச்‌ செய்து B என்னும்‌ சமநிலைப்புள்ளியை 
அடையச்‌. செய்யும்‌, AB - எனக்‌ கொள்வோம்‌. 


ப்டம்‌110 

Xa 

எவனது 
“மேலும்‌ துகள்‌ சம நிலையில்‌ இருப்பதால்‌ T= mg 


(௫) றமல அச்‌. தப்ப (1) 


எனவே கம்பியின்‌ இழுவிசை f== 


*இப்பெர்ழுல்‌ அுககாச்சிறிது ண்கள்‌ டித்து பிறக்‌ 
ம மாயின்‌, ௮ அது B ஜப்‌ பற்றி மேலும்‌ கீழுமாக இயங்கும்‌, 


ஏதேனும்‌ ஒரு கணத்தில்‌ துகளின்‌ நில? எனக்‌ க கொள்வோம்‌, 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ க்தி 
BP = xX ஆகட்டும்‌, 
இந்நிலையில்‌ துகளின்‌ மீதுள்ள விசைகளாவன : 
(i) - அதன்‌ எடை 112 நிலைக்குத்தாகக்‌ கீழ்முகமாக இயங்குவ 


(ப) கம்பியின்‌ இழுவிசை ௨612) என்பது நஜ நோக்கி 


இயங்குவது 

துகளின்‌ இயக்க ச்சமன்‌ பாடு 

(a+x) 
த்‌ 


mx = mg — KX. என்பதாகும்‌ 


- 22 [ (1) ஐ பயன்படுத்தி] 


க இத்தனை கனி 
ஆகவே இயக்கம்‌ £ ஐப்‌ பற்றி சீரிசை இயக்கமாகும்‌, 


அலைவு நேரம்‌ - 8௩4 (0/2. 

அலைவின்‌ வீச்சு 8 யின்‌ ஆரம்ப இடப்பெயர்ச்சியை ப்பொறுத்த 
தாகும்‌. க்குக்‌ கீழாக / அளவு தூரம்‌ துகள்‌ கீழே இழுக்கப்பட்டு. 
விடப்பட்டால்‌ அது இதே அளவு தூரம்‌ மேலே எழும்பும்‌, i 
குறிப்பு:- ' மேற்பிரிவில்‌ கூறியது போல்‌ மீட்சியுறு கம்பிக்குப்‌ 
பதிலாக மீட்சியுறு இழை இருந்தால்‌, ஒரு முக்கியமான வேறுபாடு 
காணப்படும்‌. 

B க்குக்‌ கீழாக உள்ள இடப்பெயர்ச்சி AB ஐ.விட அதிக 
மானால்‌, துகள்‌ தக்கு மேலே எழும்பும்‌. 

Bக்குக்‌ கீழாக உள்ள இடப்பெயர்ச்சி A ஐ விட சிறியதாக 
இருந்தால்‌ துகள்‌ A க்கு எழும்பாது. ல" 

இவ்வகையில்‌ துசள்‌ &ஐ அடையும்‌ வரை இயக்கம்‌ சீரிசை 
இயக்கமாகும்‌. அதன்‌ பிறகு இழை தளர்ச்சி அடைகிறது. அதன்‌ 
பிந்திய இயக்கம்‌ புவியீர்ப்பின்‌ கீழ்‌ கட்டில்லா (126) [நிலைக்குத்து 
இயக்கமாகும்‌, ந ழ்‌ 
மாதிரிக்‌ கணக்கு 1 


ஒருதுகள்‌ சீரிசையியக்கத்தோடு ஒரு நேர்‌ கோட்டில்‌ இயங்கு. 
கின்றது, கோட்டின்‌ மையத்திலிருந்து 20 செ. மீ, தொலைவில்‌ 
அதன்‌ முடுக்கம்‌ 40 செ.மீ/வினாடி* ஆக இருந்தால்‌, ஓய்விலிருந்து 
ஓய்விற்குப்போக எடுக்கும்‌ நேரத்தைக்‌ காண்க. மேலும்‌, அதன்‌ 
இயக்க வீச்சு 80 செ. மீ. எனின்‌, அப்புள்ளி தன்‌ பாதையின்‌. 
மையத்தின்‌ வழியே. செல்லும்போதுள்ள - அதன்‌ வேகத்தைக்‌ 
காண்க, 


இட்‌ தியக்ச்‌: வல்சலியல்‌ 
ஓய்விலிருந்து ஓய்விற்குச்‌ செல்ல எடுக்கும்‌ நேரம்‌ - ர] 4//4 
ஆகும்‌. 
மையத்திலிருந்து * தூரத்தில்‌, துகளின்‌ முடுக்கம்‌ அ / % 
. கணக்கின்படி, 20/4 ௪ 40 


A சபி 
x ப உல்‌ 
ஃ ரா இது 2 $ ¥ வினாடிகள்‌ 


மையத்திலிருந்து * தூரத்தில்‌, திசைவேகம்‌ - நீ (ய -% 9) 
ஆகும்‌. 
பி மையத்தில்‌ திசைவேகம்‌ அ VHa 
அ 4/9, 2020.42 செ.மீ. [வினாடி 
மாதிரிக்கணக்கு 2. 


சீரிசை இயக்கத்தில்‌ இயங்கும்‌ புள்ளியின்‌ க அன்‌ காலம்‌ 4 
வினாடியாகும்‌, அது தன்‌ பாதையின்‌ மையத்திலிருந்து 4 அடி 
தூரத்தில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டால்‌, அது 2. அடி வரையு 
முன்னர்க்‌ கழியும்‌ நேரத்தையும்‌ அப்பொழுது அடையும்‌ வேகத்தை 
யுங்‌ காண்க, 


சீரிசை இயக்கத்தின்‌ அலைவுகாலம்‌ 4 ன 4 
பலி ப்பி 
ன படர்‌ அத. 
ஓ 
* ல ப்‌ "2 


அப்புள்ளி 2 அடி சென்றபொழுது அது தன்‌ இயக்க மையத்தி 
லிருந்து 4-2 - 2 அடி தூரத்தில்‌ இருக்கிறது. 


x= aco மர 


க வ ம்‌ கலப்‌ 
டச்‌ அல்டந்த வசம்‌ பரச அவ டம்‌ 21). 


௬ ஏ அடி/வீஷடி 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 879 


மாதிரிக்‌ கணக்கு 3 


ஒரு கிராம்‌ நிறையொன்று தன்‌ பாதையின்‌ மரத்தின்‌! ஒவ்‌ 
வொரு பக்கத்திலும்‌ ஒரு மில்லி மீட்டர்‌ தூரம்‌ வினாடிக்கு 286 தரம்‌ 
அதிருகின்றது (நரக). அதன்‌ இயக்கம்‌ சீரிசை யியக்கமெனக்‌ 
கொண்டு, அத்துகளின்‌ மீதுள்ள உயர்வு விசை பக்கல்‌ உ டைன்‌ 
கள்‌ எனக்காட்டுக. 


இங்கு வீச்சு, ர ஷ்‌ செமி. 
அலைவுகாலம்‌ ௪ ஏந்ட வினாடி 
ல 
vi 256 
ம (512m)? 
தேவையான விசை ௫ ந (8121)? டைன்கள்‌ 
மாதிரிக்கணக்கு 4. A 


1 என்ற ஒரு நிறையானது ஒரு அடி வீச்சையும்‌, ஒரு வினாடி 
அலைவு நேரத்தையும்‌ கொண்ட சீரிசை முறையில்‌ செங்குத்தாக 


“இயங்கும்‌ ஒரு தட்டில்‌ உள்ளது. சமநிலையிலிருந்து ன்‌ அடி உயரத்‌ 

தில்‌ அந்நிறை அனல்‌ விட்டு விலகுகிறது என்றும்‌ அது இறுதியாக 
சமநிலையிலிருந்து (௭ 1 4 ௩ ம) அடி அக்னிக்‌ எழுகிறதென்‌ 
றும்‌ காட்டுக, 


P. எள்னும்‌ எண்னம்‌ ஒரு நிலையில்‌, 0 என்னும்‌ சமநிலை 
யிலிருந்து, நிறையின்‌ தூரம்‌ என்க 


உ =x 
வீச்சு, 0A = 1அடி உழு நீ 


2 
லைவ நேரம்‌ - -—_ ௨ 
அலைவு நேரம்‌ ௪ ந 1 
= dw? 
71 என்ற நிறையின்‌ மீது செயல்படும்‌ விசைகளாவன 


(1) நிலைக்குத்தாகக்‌ கழ்முகமர்கள்‌ பத்த ன களின்‌ 
எடை... 

(Ii) மேன்முகமாகச்‌. ள்‌ தட்டின்‌ செய்குத்தெகிர்த 
தாக்கம்‌ ன்‌ ட 


880 இயக்க விசையியல்‌ 


தட்டுக்கீழ்‌ முக்மாக்‌ அல்லது மேன்‌ முகமாக இயங்குவதற்‌ 
கேற்ப, நிறையின்‌ மீது விளைவு எ த அல்லது R-—mpg, 


உ நிறையின்‌ முடுக்கம்‌ - த அல்லது mE 
, உட 772 -- 8 R — mg 
ட X த 777 வு அல்லது 777 


ஆனால்‌ - மற 
“தட்டு கீழ்‌ முகமாக இயங்கும்போது, 


_me=R 
ஸ்‌ சீம = னா 
ல்‌ இல ரு உப ற (௪4 220] (0) 
தட்டு மேல்‌ முகமாக இயங்கும்போது, 
$ -- mg 
இ — Hx= wy கத்தக்‌ 
பது R= m(g— Mx) (ii) 


நிறை தட்டை விட்டு விலகாமல்‌ இருக்க g> Hx 
இ மந ஆகும்போது, R பூச்சியமாகிறது; நிறை தட்டை 
விட்டு நீங்கும்‌. i 
லா . தட்டைவிட்டு நீங்கும்‌ உயரம்‌ ஐ - ன்‌ 
இடம்‌ திதி, இ 


ந ரகு 


= TAT ஏர. 


நிறை தட்டை விட்டு நீங்கும்போது அதன்‌ திசை வேகம்‌, 
= 4 ம்‌ (a — x1) 


i ஸ்‌ தட்டை விட்டுச்‌ சென்ற ர்‌ ந்‌ உயரத்தில்‌. அதன்‌: திசை 
வேகம்‌, மர்சியமாகட்டும்‌. | 


த டட ர fi ஹ்‌ 


Mie ்‌ 


சாமானிள -சீரிசை இயக்கய்‌ 281 


ஸ்‌ சம நிலைக்கு மேலாக, நிறை எழும்பும்‌ மொத்த உயரம்‌ 


8 பகி A 
ச த 9 110 


கீ 13 
பவான. 


மாதிரிக்‌ கணக்கு 5. 
ஒரு திருகுச்‌ சுருள்‌ வில்லில்‌ ஒவ்வொரு கிராம்‌ எடை சேர்க்கப்‌ 
படும்போதும்‌ அதன்‌ நீளம்‌ ; செ.மீ. அதிகமாகின்றது, அதன்‌ ஒரு' 
முனைப்‌ பொருத்தப்பட்டு மறுமுனையில்‌ 10 கிராம்‌ நிறை தொங்க 
விடப்‌ பட்டு அலைவுறும்படி செய்யப்படுகிறது. அலைவு நேரத்தைக்‌ 
காண்க. 


ஒரு கிராம்‌ ள்டைக்கு நீட்சி செ.மீ, 
“௨10 கிராம்‌ எடையைச்‌ சேர்க்கும்போது நீட்சி ௪ 5.செ.மீ. 


வில்லின்‌ இயல்பான நீளம்‌ / செ.மீ. என்றும்‌, மீட்சிக்குணகம்‌ 
5. என்றும்‌, 8 செ.மீ. நீட்சியுற்று சமநிலையில்‌ இருக்கும்போது வில்‌ 
லில்‌ இழுவிசை 71 என்றும்‌ கொள்வோம்‌. 


7? ட? 

பகி 
மேலும்‌ 10 கிராம்‌ நிறை சமநிலையில்‌ இருப்பதால்‌, 
ர்‌ ட்‌ 10 


882 இயக்க விசையியல்‌: 

நிறை அலைவியக்கத்தில்‌ இருக்கும்போது, அதன்‌. சமநிலைக்குக்‌ 
கீழ்‌. செ.மீ தாழ்ந்து அது இருக்கும்‌ கணத்தைக்‌ கருதுவோம்‌. 

அந்நிலையில்‌, வில்லின்‌ மொத்த நீட்சி -(5-4-2) செ.மீ 

a 

“வில்லின்‌ இழுவிசை 1, 4 AO 

நிறையின்‌ எடை ௪ 102 

சீரிசை இயக்கத்திற்கான நுண்வகைச்சமன்பாடு எழுத; 
நாம்‌ பெறுவது 

10% = 10¢—T,=10g— AED 


- 109 சத (8-2) 


10X = வை 2g Xx 
்‌ ல தட்‌ இதர 
ட! x = 4 10. X= — 198 x 
த்‌ 3 ஊன 2 
பத பப்பட்‌ ச அண்‌ 71. அனுதின! இன்பம்‌ 
ட்‌ 
பனா அம வினாடிகள்‌ 


ல்‌ மாதிரிக்‌-கணக்கு 6. 


ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று ஒரு துறை 
ற்‌. 10மீ முகத்தில்‌ கடல்‌ ஏற்றம்‌. (ங்த ஈம) ' கொள்‌ 
ளும்‌ போது நீரின்‌ ஆழம்‌ 11. “மீடர்‌. இதற்கு, 
6 மணிக்கு முன்‌ கடலின்‌' . வற்றுதலின்‌ போது 
ஒழ (low water) நீரின்‌ ஆழம்‌...” மீடர்‌. . கடலின்‌. 
ஏற்றம்‌ பிற்பகல்‌ மணி 20 நிமிடத்திற்கு “சதிர்‌ 
பார்க்கப்படி ன்‌; 10 மீடர்‌ ஆழம்‌ தேவைப்படும்‌ 
ஒரு கப்பலானது. -துறைமுகத்திற்குள்‌. வரக்‌ 
கூடிய மிகச்‌ . சீக்கிரமான. நேரம்‌ யாது.2 (கடல்‌ 
நீரின்‌ ஏற்றமும்‌ வற்றுதலும்‌ ஒரு சீரிசை 
இயக்கமாகக்‌ கொள்க). ல்‌ 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 888 
கடலின்‌ எற்றநிலை, வற்றியநிலை ஆகியவற்றின்‌ போதுள்ள 
“நீரின்‌ ஆழத்தை க்‌! என்ற புள்ளிகள்‌ குறிக்கட்டும்‌. 
கக்‌ 117 4 மி 
ககன்‌ மையப்புள்ளி 0 ஆகட்டும்‌. 
0 என்பது 9 மீடர்‌ ஆழநிலையைக்‌ “குறிக்கிறது, 
சீரிசை இயக்கத்தின்‌ வீச்சு ஈ எனின்‌, 
a= 4, 2 


2௩ 
அலைவு நேரம்‌ - VE 
கணக்கின்படி இது 12 மணி ஆகும்‌, 
. ன்‌ | 
க TE 8 
ல்‌ சன்‌ ர 
தர ்‌ V He "8. 


P என்ற புள்ளியானது 0,4 என்ற புள்ளிகளுக்கிடையேயுள்ள 
யாதேனு மொரு நிலையைக்‌ குறிக்கட்டும்‌. 


OP - உ எனக்‌ கொள்வோம்‌. 

எனின்‌, ௩ ௫ 008 [£1 (இங்கு காலம்‌ A யிலிருந்து அளக்கப்‌ 
படுகிறது) 

OP — 1 ஆகும்போது, என்பது கப்பல்‌ துறைமுகத்திற்குள்‌ 
வரக்கூடிய 10 மீடர்‌ ஆழ நிலையைல்‌ குறிக்கின்றது. 

3 ௨1; 8-2 என, --8003 [ல்‌ பிரதியிட நாம்‌ பெறுவது 

2008 Yt =1 | 

ஸு கு 008 V(t! == 


ப்‌ 2 17% 
ல தி 4 [ந 


ன ர: 2 மணி, 


கு கப்பல்‌, யிலிருக்கக்‌ கூடிய மிகச்சீச்கிரமான நேரம்‌ பிற்‌ ப 
1 மணி 20 வால்‌ ட்‌ ன்‌ 


384 I இயக்க விசையியல்‌ 


மாதிரிக்கணக்கு 7. ஆப்‌ | 

மேல்முனை பொருத்தப்பட்ட 10 செ.மீ இயல்பான நீளமுடைய 
ஒரு மீட்சியுறு இழையின்‌ கீழ்முனையில்‌ 2 கிராம்‌ நிறை தொங்க 
விடப்பட்டு நிறை சமநிலை அடைந்தபோது இழை 6.செ.மீ நீட்சி 
யுற்றிருப்பதாகக்‌ காணப்படுகிறது. அந்த. நிறை மேலும்‌ (1) 2 செ.மீ 
(1) 10 செ.மீ இழுத்து விடப்படுகிறது. ஒவ்வொரு வகையிலும்‌ 
அலைவு நேரத்தைக்‌ காண்க. 

0 


10 த 0A என்பது இழையின்‌ இயல்பான நீளத்தைக்‌ 
குறிக்கட்டும்‌. எனின்‌, 0410 செ.மீ; B என்பது 
நிறையின்‌ சமநிலையைக் குறிப்பிட்டால்‌, AB = 6செ,யீ 


ஃ 2g= x. 6/10 
6 ்‌ x =10 g[8 (i) 
B (1) நிறை 8 செ.மீ இழுத்து விடப்பட்டால்‌, அது 
21 ,. நஜ. மையமாகக்‌ கொண்டு சீரிசை இயக்கம்‌ மேற்‌ 
கொள்ளும்‌, 


ஏதேனும்‌ ர கணத்தில்‌ 1 என்பது நிறையின்‌ 
இடப்பெயர்ச்சியைக்‌ குறிக்கட்டும்‌,. 
LC 
படம்‌ 112 


“நற x செ.மிஎனக்‌ என்ட்‌. 


2. 6 
ஞ்‌ 2x = 2g— நக்‌ 
“10g (6+) - 2... ்‌ 

கடட அடதக்‌: இரத்து 1: து [ (1) லிருந்து] 
கக்க... 
ட்‌ 

படாத னன்‌ 980 

பார்த்‌ தத்‌ சங்‌ ப 


அலலது அதனை ஜம. 5000) 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 985 


ன திரு ஸ்‌ 
ஃ அலைவு நேரம்‌ = த ற மிழ்‌ சினுங்கி, 
2 


இயக்கத்தின்‌ வீச்சு 2 செ.மீ 


நிறை க்கு மேல்‌ 2 செ.மீ சென்று மீண்டும்‌ திரும்புகிறது 
இயக்கம்‌ முழுவதும்‌ சீரிசை இயக்கமாகும்‌, இழை எங்கும்‌ தளர்ச்சி 
அடைவதில்லை, 

(0) . நிறையானது B யிலிருந்து மேலும்‌ 10 செ.மீ இழுத்து 
விடப்பட்டால்‌, அது A வரையிலும்‌ சீரிசை இயக்கத்தில்‌ இயங்கு 
கிறது. அதன்‌ பிறகு இழை தளர்ச்சி அடைந்து புவியீர்ப்பின்‌ கீழ்‌ 
கட்டின்றி இயங்கி & யில்‌ பெற்ற திசைவேகம்‌ பூச்சியமாகும்‌ வரை 
மேலெழும்புகிறது. திசைவேகம்‌ பூச்சியமாகும்‌ நிலையை ஓ எனக்‌ 
குறிப்பிடுவோம்‌, 


்‌.. சமன்பாடு (11) ஐத்‌ தொகைகாண, நாம்‌ பெறுவது 


டடக்‌ 490 2 
 அதம்கங் ம ங்கும்‌! அத +k 
அல்லது 2 எ: ன +c [2-2] 


தொடக்கத்தில்‌, நிறை (யில்‌ இருக்கும்‌ போது, 9-2; 10 
490 49000 
அ 


[] ந அ வம்‌ பப 309 


டத . 2 2 


இதில்‌ 6 எனப்‌ பிரதியிட, நிறையின்‌ திசை வேகம்‌ 
A யில்‌ பெறும்‌ மதிப்பைக்‌ காணலாம்‌; 


Wy _ 81860 
9 


A யிலிருத்து க்குச்‌ செல்ல எடுக்கும்‌ நேரம்‌ 


எடப்‌ 519860 தத்‌ தரவ அற்பம்‌ 


மேலும்‌, ௦ யிலிருந்து &க்குச்‌ செல்ல நேரம்‌ 


அத்த மிர்‌ வதி பே ண்‌ 


894 இயக்க விசையியல்‌ 


க்‌ 8 
தவ (இ ன (-3) 
வ 200 - து ௩ (- 10 மதத்‌ 8 


ப்‌ அலைவு நேரம்‌ ௪ யிலிருந்து க்குச்‌ செல்ல அடுன்கும்‌ 
தேர த்தைப்போல்‌ இரு மடங்கு 


மாதிரிக்‌ கணக்கு 8. 


தன்‌ மையப்‌ புள்ளிக்கு நிறை 11 கட்டப்பட்ட ஒரு மீட்சிய்று 
இழை அதன்‌ இயல்பான நீளத்தைப்‌. போல்‌ இரு மடங்கு 
- நீட்டப்‌ பட்டு ஒரு வழவழப்பான கிடைத்தள மேசை மீது 
வைக்கப்பட்டு அதன்‌ முனைகள்‌ நாட்டப்படுகின்றன. 


| (1) இழையின்‌ திசையில்‌ துகளுக்கு இடப்பெயர்ச்சி குல்‌ 
தால்‌, அலைவு நேரத்தைக்‌ காண்க. (11) சிறிய குறுக்கு அலைவின்‌ 
காலத்தைச்‌ காண்க. 

(1) என்பது . இழையின்‌ இயல்பான நீளத்தையும்‌, A, க்‌்‌ 
என்பன மேசை மீதுள்ள நிலையான புள்ளிகளையும்‌, 0 என்பது 
AA’-ன்‌ மையப்‌ புள்ளியையும்‌ குறிக்கட்டும்‌, 

எனின்‌, Aக' ௪ 27 

! என்ற காலத்தில்‌ துகளின்‌ நிலையை 7 என்ற புள்ளி 
குறிக்கட்டும்‌, OP - ஐ ஆகுக, 


NAN 25 இடறி A 


படம்‌ 1713 
AP என்ற ன்ன மீட்சி. 
க்க க 
I x(x+1/2) 
12... 
இதே போல்‌ -ன்‌ நீட்சி - 3/2 [2-2 


ஃட.. PA' திசையில்‌ இழுவிசை - 


க ப்‌ : PA திசையில்‌ இழுவினச்‌ = த 
பி நாம்‌ பெறும்‌ இயக்கச்‌ சமன்பாடு: ie ந 
852. AU2+x) UE) AXx 


ட... ணன்‌ வலக்‌ ண்ணு கனை 


பக சா பன இத எர 


ட்‌ 


987 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 
உ AX 
ம்‌ ட இது Im 


ல்‌ 
2 அலைவு நேரம்‌ ௪ Ax OV TmIX 
Im 
(1) தத்‌ என்ற திசைக்குச்‌ செங்குத்தாக நிறை ர-க்கு மிகச்‌ 


“பெயர்ச்சி கொடுப்போம்‌. 
எனக்‌ கொள்வோம்‌. 


நதிக்‌ என்ற பகுதிகளில்‌ உள்ள இழுவிசை): இசமச்சீரின்‌ 
ர எனக்‌ 


காரணமாகச்‌ சமமாகும்‌. அவை ஓவ்வென்றையும்‌ 


குறிப்போம்‌. 
த்தம்‌ 5 எரிக் டு (1-7 2 

112 அகட அனை xl 1 ப ல்‌ 

12 2 


"IX சிறியதாகையால்‌, %-ன்‌ | | 

த்‌... 3 வ த்‌ மத - 

புறக்கணிக்க, நமக்குக்‌ கிடைப்பது] ணகர படட வாய்ப தால் ளை 
௩௦ திசையில்‌ செயல்படும்‌ விசை 


= 2T cos 2422௦ 


989 இயக்க விசையியல்‌: 
27.2 


ந்த்‌ னு தோராயமாக 


உச நாம்‌ பெறும்‌ இயக்கச்‌ சமன்பாடாவது 


27௩2 


ட்‌ அலைவு நேரம்‌ ௪ ௬ 4/2] 
பயிற்சி 7.1 
1, ஒரு துகள்‌ சீரிசை இயக்கத்தோடு ஒரு நேர்‌ கோட்டில்‌ இயங்கு 
கின்றது. அதன்‌ அலைவுக்‌ காலம்‌ 2 வினாடி. அதன்‌ இயக்க வீச்சு 
ஒரு மீடர்‌. அத்‌ துகள்‌ தன்‌ பாதையின்‌ மையத்தின்‌ வழியாகச்‌ 
செல்லும்பொழுது அதன்‌ வேகத்தைக்‌ காண்க, 
[௯ மீடர்‌/வினாடி] 


2, ஒரு புள்ளி தன்‌ பாதையின்‌ மையத்திலிருந்து 4 மீடர்‌ தூரத்தில்‌ 
ஓய்விலிருந்து புறப்பட்டுச்‌ சாமானிய சீரிசை இயக்கத்தோடு இயங்கு 
கிறது, அதன்‌ ஆரம்ப நிலையில்‌ முடுக்கம்‌ 1 மீடர்‌/வினாடி” எனின்‌, 
.. (0 மையத்திலிருந்து 2 மீடர்‌ தூரத்திலும்‌, 

(1) மையத்தின்‌ வழிச்‌ செல்லும்போதும்‌ அதன்‌ வேகத்தைக்‌ 
காண்க. ' அதன்‌ அலைவு நேரத்தையும்‌ காண்க. 

[V8 மீடர்‌/வினாடி; 2மீ/வி, 471] 

8. ஒருதுகள்‌ஒரு நேர்கோட்டில்‌ சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளு . 
கிறது, ஒன்றுக்‌ கொன்று 1செ.மீ தூரத்திலுள்ள மூன்று புள்ளிகளில்‌ 
அதன்‌ திசை வேகங்கள்‌ முறையே வீனாடிங்கு 8 செ.மீ, 7 செ.மீ, 
4 செ.மீ எனின்‌, அதன்‌ அலைவு நேரத்தையும்‌, மீப்‌ பெரு வேகத்‌ 


தையும்‌ காண்க, 
[2/8வி; 68 செ.மீ] 


4, சாமானிய சீரிசை இயக்கத்தில்‌ இயங்கும்‌ ஒரு துகளின்‌ திசை 
வேகத்தின்‌ மீப்பெரு மதிப்பு வினாடிக்கு 2 மீடர்‌. அதன்‌ அலைவு 
காலம்‌ 1 வினாடி, அதன்‌ அலைவின்‌ வீச்சு என்ன? 

 [1/(8M)d] 
8, ஒரு புள்ளி சாமானிய சீரிசை இயக்கத்தோடு இயங்குகிறது. 
அது தன்‌ பாதையில்‌ மையத்திலிருந்து 1 மீடர்‌, 2 மீடர்‌ என்னுந்‌ 
தூரங்களில்‌ . இருக்கும்போது அதனுடைய  வேகங்களானவை 
முறையே வினாடிக்கு 8 மீடர்‌, 2 மீடர்‌ ஆயின்‌: அதன்‌ பாதையின்‌ 
நீளத்தையும்‌, அதன்‌ இயக்கத்தின்‌ அலைவு காலத்தையும்‌ காண்க, 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 289 


மேலே குறிப்பிட்ட புள்ளிகளுக்கீடையில்‌ உள்ள தூரத்தைக்‌ 
கடக்க எடுக்கும்‌ நேரம்‌ அலைவு காலத்தின்‌ எவ்வளவு பகுதியாகு 
மென்றுங்‌ காண்க. 
(8V2/8மீ; 27 V5]2வி; (¢os-1¥ f,—cos-1 VE )/2™M) 
(8) ஜருதுகள்‌ 6 செ.மி, நீளமுள்ள நேர்கோட்டில்‌ நிமிடத்‌ 
திற்கு 200 அலைவுகள்‌ என்னும்‌ வீதம்‌ சாமானிய சீரிசை இயக்கத்‌ . 
தில்‌ இயங்குகிறது. அத்துகளின்‌ மீப்பெரு திசை வேகத்தையும்‌, 
மீப்பெரு முடுக்கத்தையும்‌ காண்க. 
[20௯ செ.மீ. [வி; 40 2; மீ/வி.] 
7. சாமானிய சீரிசை இயக்கத்தோடு இயங்குகிள்ற ஒரு 
புள்ளிக்கு அது தன்‌ பாதையின்‌ மையத்தின்‌ வழிச்‌ செல்லும்போது 
வினாடிக்கு 4 மீடர்‌ என்னும்‌ வேகம்‌ உண்டு.அதன்‌ அலைவு காலம்‌ ஈ 
வினாடிகளாகும்‌, அதன்‌ வேகம்‌ பூச்சியமான நிலையிலிருந்து ஒரு 
மீடர்‌ சென்றபொழுது அதன்‌ வேகம்‌ என்ன ? 
Se [24/2 மீ/வி]. 
8. ஒரு நேர்க்கோட்டில்‌ சீரிசை . இயக்கத்தை மேற்கொண்‌ 
டுள்ள ஒரு துகளின்‌ அலைவு நேரம்‌ 16 வினாடிகள்‌. அலைவு மையத்‌ 
தைக்‌ கடந்த 2 வினாடிகளில்‌ அதன்‌ வேகம்‌ வினாடிக்கு 4 மீடர்‌ 
ஆகக்‌ காணப்படுகிறது. அதன்‌ வீச்சைக்‌ காண்க; 
| ப [14-41 மீடர்‌]. 


ள்‌ ஓய்வின்ருந்து புறப்படும்‌ ஒரு பொருள்‌ 18. வினாடிகள்‌ 
அலைவு நேரமுள்ள ஒரு சீரிசை இயக்கத்தை மேற்கொண்டு, 3 
வினாடிகளில்‌ 10 செ.மீ, தொலைவைக்‌. கடக்கிறது. அதன்‌ வீச்சு, 
பெருமத்‌ திசைவேகம்‌, . 8 வினாடிகளின்‌ இறுதியில்‌ அதன்‌ வேகம்‌ 
ஆகியவற்றைக்‌ கணக்கிடுக,. - 
(20 செ.மீ; 20௩/9 செ, மீ. வி; 10% 4919 செ. மவ] 


10. m நிணைம்க்ன்‌ ற்றனிறு ஆதியை நோக்கி 1/4. என்‌ 
னும்‌ விசையின்‌ சக்தியின்‌ கீழ்‌ ர அச்சில்‌ இயங்குகிறது. 12 வீனா 
கள்‌ ஆகும்போது அது ஆதிவழியாகச்‌ செல்கிறது. 1௨4. வினாடி 
கள்‌ ஆகும்போது அதன்‌ வேகம்‌ வினாடிக்கு 4 அடி. இயக்கத்தை 
திர்ணயிப்பதுடன்‌,. முழு. அலைவு நேரம்‌ 16 வினாடிகள்‌ எனின்‌, 
பாதையின்‌ வீச்சு 2242/௩ அடி ஆகுமெனக்காட்டுக, 

dn . சாமனிய சீரிசை இயக்கத்தை மேற்‌ கொள்ளும்‌ துக 
்‌ .ளொன்று மீப்பெரு இடப்பெயர்ச்சி - நிலையிலிருந்து, வீச்சின்‌ 

பாதி அளவு... இடப்‌ பெயர்ச்சி , நிலைக்கு வருவற்கு எடுக்கும்‌ 
தேரம்‌ அலைவு காலத்தில்‌ ஆறில்‌ ஒரு பங்கரகுமென நிறுவுக. 

12. -ஒருதுகள்‌ சாமானிய சீரிசை இயக்கத்தில்‌... இயங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது, அது ஒரு இறுதி நிலையிலிருந்து மற்ற இறுதி 


890 இயக்க விசையியல்‌ 


நிலைக்குச்‌ செல்லும்போது, தொடர்ந்து வரும்‌ மூன்று வினாடி 
களில்‌ அலைவுமையத்திலிருந்து அதன்‌ தூரங்கள்‌ ௩,5 29, 2% ஆகும்‌, 


x x s 
அலைவு காலம்‌ 2 (ஜி *)0எளக்காண்பி. 
2 


18. ஏதேனும்‌ ஒருகாலம்‌ 1-ல்‌ இயங்கும்‌ புள்ளி ஒன்‌ றின்‌ 
இடப்‌ பெயர்ச்சி எ 008 014+ 810 ம! என்னும்‌ சமன்பா ட்டால்‌ 
தரப்படின்‌, அவ்வியக்கம்‌ சாமானிய சீரிசை இயக்கமாகுமென 
நிறுவுக, 

14, சாமனிய சீரிசை இயக்கத்தை மேற்கொண்டுள்ள 


(i) ஒருதுகளின்‌ நிறை 78, வீச்சு ௮, அடுக்கம்‌ 7 எனின்‌, 
அதன்‌ ஆற்றல்‌ 2௩ 377871 ஆகுமெனக்‌ காண்பி, 


(ii) சாமனிய சீரிசை இயக்கக்தை மேற்கொண்டுள்ள ஒரு . 
துகளின்‌ ஆற்றலானது இடப்பெயர்ச்சியின்‌ மதிப்பைச்‌ சார்த்திரா 
மல்‌, எக்கணத்திலும்‌ ஒரே மதிப்பைக்‌ கொண்டுள்ளது என்றும்‌, 
ஆனால்‌ வீச்சு, அடுக்கம்‌ ஆகியவற்றின்‌ வர்க்கங்களுக்கு விகித சம 
மாக உள்ளது என்றும்‌ நிறுவுக, 


15, ௦X என்ற நேர்‌ கோட்டில்‌ 6 என்னும்‌ மாரு பருவ்குத்துட்ன்‌ 
இயங்கும்‌ A என்ற புள்ளியை நோக்கி ஈ/*2& என்னும்‌ விசையின்‌ 
கீழ்‌ 11 நிறையுள்ள P என்னும்‌ துகள்‌ 0-ல்‌ இயங்குகிறது, P-யின்‌ 


இதான்‌. யின்‌ பின்னால்‌ எப்பொழுதும்‌ ஆ என்னும்‌ தாரத்‌ 


2% 
தில்‌ இயக்கும்‌ மையத்தைப்‌ பற்றி Vi என்னும்‌: அலைவு நேரத்‌ 
தைக்‌ கொண்ட ஒரு சாமானிய சீரிசை இயக்குமாகுமென நிறுவுக, 


16, ஒரு கிடைத்தட்டு நிலைக்குத்தாக சாமனிய சீரிசை இயக்‌ 
கத்தோடு இயங்குகின்றது, அதன்‌ அலைவுகாலம்‌ ஒரு வினாடியாகும்‌, 
அத்தட்டிற்‌ கிடக்கும்‌ பொருள்‌ எப்பொழுதும்‌ அதனைத்‌ தொட்டுக்‌ 
கொண்டு கிடக்குமாறு அதற்கு இருக்கக்‌ கூடிய மிகப்‌ பெரிய வீச்‌ 

“சத்தை செ. மீடரில்‌ காண்க, 
க்‌ [ஏறத்தாழ 28 செ, மீ,] 
17. ஒரு கிடைத்தட்டு நிலைக்குத்தாக . சாமானிய சீரிசை 
இயக்கத்தோடு இயங்குகிறது. -அதன்‌ வீச்சு 8 அங்குலம்‌; அதன்‌ : 
அலைவுகாலம்‌. 1 வினாடியாகும்‌, அத்தட்டிற்‌ கிடக்கும்‌ 2 பவுண்டு 
நிறையுள்ள - புத்தகமொன்று. தட்டைவிட்டுப்‌ போகாது எனக்‌ 
காண்பி, தட்டின்‌ மீது புத்தகம்‌ உஞற்றும்‌ மிகப்‌ பத்மா, மிகச்‌ 

சிறிய அழுத்தங்களைக்‌ காண்க. 
i (+7 3) பவுண்டல்கள்‌? 2(2-7 1) பவுண்டல்கள்‌.] 


ச்ரமானிய சீரிசை இயக்கம்‌ 991 
18. 84 பவுண்டு நிறையுள்ள பையூனொருவன்‌ ஒரு கிடைத்‌ 
தள பலகையின்‌ மீது நின்று கொண்டு 6 அங்குல வீச்சும்‌, 1 வினாடி 
அலைவு நேரமுள்ளீ சாமானிய சீரிசை இயக்கத்தில்‌ நிலக்குத்தாக 
இயங்குகிறான்‌. அவன்‌ பலகையின்‌ மீது உஞற்றும்‌ மிகப்பெரிய, 
மிகச்சிறிய அழுத்தங்களைக்‌ காண்க. 

ஸா [1859-9 பவு. எடை; 89-1 பவு;எடை.] 

19. ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று ஒரு துறை முகத்தில்‌ கடல்‌ 
ஏற்றம்‌ கொள்ளும்போது நீரின்‌ ஆழம்‌ 82 அடி. இதற்கு 6 மணிக்கு 
முன்னால்‌ கடல்‌ இறக்கம்‌ கொள்ளும்போது, நீரின்‌ ஆழம்‌ 21 அடி 
ஆகும்‌. . கடலின்‌ ஏற்றம்‌ பிற்பகல்‌ 8 மணி 20 நிமிடத்திற்கு எதிர்‌ 
பார்க்கப்படின்‌, 28 அடி 6 அங்குல ஆழம்‌ தேவைப்படும்‌ ஒரு கப்ப 
லானது துரைமுகத்திற்குள்‌ வரக்கூடிய மிகச்‌ சீக்கிரமான நேரம்‌ 
யாது? (கடல்‌ நீரின்‌ ஏற்றமும்‌, இறக்கமும்‌ ஒரு சீரிசை இயக்க 


_ மாகக்‌ கொள்க). 
்‌்‌. [பிற்பகல்‌ 0-56 நி. 57 வி.] 


20. ஒரு துறைமுகத்தில்‌, கடல்‌ இறக்கம்‌ கொள்ளும்போது 
நீரின்‌ ஆழம்‌ 6 அடியாகும்‌. கடல்‌ ஏற்றம்‌ கொள்ளும்போது நீரின்‌ 
ஆழம்‌ 20 அடியாகும்‌. ஒரு குறிப்பிட்டதின த்தன்று கடல்‌ இறக்கம்‌ 
காலை 8 மணிக்கும்‌, கடல்‌ ஏற்றம்‌ மாலை 2 மணி 15 நிமிடத்திற்கும்‌ 
ஏற்பட்டால்‌, குறைந்த பட்சம்‌ 12 அடி ஆழம்‌ நீர்‌ தேவைப்படும்‌ 
கப்பலானது துறைமுகத்திற்குள்‌ அந்‌ நாளைக்குள்‌ எப்பொழுது வரக்‌ 
கூடுமெனக்‌ கணக்கிடுக). (கடல்‌ நீரின்‌ ஏற்றமும்‌. இறக்கமும்‌ ஒரு 
சீரிசை இயக்கமாகக்‌ கொள்க). 

[காலை 10 மணி 50 நி. முதல்‌ மாலை 5 மணி 40 நி. வரை.] 

21. ஓரே திசையில்‌ ஒரே அலைவு நேரத்தைக்கொண்ட இரு 
சாமானிய சீரிசை இயக்கங்களுள்‌ ஒன்றன்‌ வீச்சு மற்ற தனைப்‌ 
போல்‌ இருமடங்காகவும்‌, அதன்‌. கலை மற்றதனைவிட அலைவு 
நேரத்தில்‌ கால்‌ பங்கு முன்னதாகவும்‌ இருப்பின்‌, அவைகளின்‌ . 
வினவு: இயக்கமானது ஒரு: சாமானிய சீரிசை இயக்கமென்றும்‌ 
அத்தொகு பயன்‌ இயக்கத்தின்‌ வீச்சு முன்னதனைப்போல்‌ 48 
மடங்குள்ளதாகவும்‌' அதன்‌ கலை முதல்‌ இயக்கத்தின்‌ கலையை 


. த்த நிதம்‌ ; 
விட அலைவு நேரத்தில்‌ 2 பாகம்‌. முன்னதாகவும்‌ இருக்கு 
மென நிறுவுக. ஆல்‌ 

22, ஒரே . நேர்கோட்டில்‌ ஒரே “அலைவு நேரத்தைக்‌ 
கொண்ட. இரு சாமானிய சீரிசை. இயக்கங்களுள்‌ ஒன்றன்‌ வீச்சு 
மற்றதனைப்போல்‌ மும்மடங்காகவும்‌, அதன்‌ கலை மற்றதனைவிட 
அலைவு நேரத்தில்‌ கால்‌ பங்கு முன்ன தாகவும்‌ இருப்பின்‌ அவற்றின்‌ 
விளைவு  இயக்கத்தைக்காண்‌ க, [அதே அலைவு நேரத்துடனும்‌, : 


8099 இயக்க விசையியல்‌ 


முதல்‌ இயக்கத்தின்‌ வீச்சைப்போல்‌ 4/10 மடங்குள்ள வீச்சைக்‌ 
கொண்ட, முதல்‌ இயக்கத்தின்‌. கலையைவிட . அலைவு நேரத்தில்‌ 
418/24 பாகம்‌ முன்னதாகவும்‌ உள்ள ஒரு" சாமனிய சீரிசை 
இயக்கமாகும்‌, ] 

28. தன்‌ இயல்பான நீளம்‌ / செ.மீ. ஆகவும்‌, தன்‌ மீள்‌ 
சக்திக்குணகம்‌ 1 கிராம்‌ எடைக்குச்‌ சமமாகவுமுள்ள ஓரிலேசான 
சுருள்‌ வில்லானது ஒரு முனையிலிருந்து தாங்க விடப்பட, மற்றைய 
முனையில்‌ கிராம்‌ நிறையொன்று இணைக்கப்பட்டுள்ளது. ன 


நிறையின்‌ நிலைக்குத்து அலைவொன்‌ றினுடைய நேரம்‌ ற, / 2ம்‌ 


எனக்காட்டுக. 

24, 12 பவு, 'நிறையைத்‌ தாங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
இலேசான சுருள்‌ வில்லில்‌ மேலும்‌ 8 பவு. நிறையைச்‌ சேர்த்த. 
பொழுது : அதன்‌ நீளம்‌ 2 அங்‌. அதிகமாகிறது. 8 பவு.. நிறை 
திடீரென விலக்கப்படுமாயின்‌, 18 பவு. எடை அலைவு நேர்த்தையும்‌, 
அது தாழ்ந்த புள்ளியிலிருந்து 1 அங்‌, மேலே இருக்கும்போது 
அதன்‌ படப்‌ வில்லின்‌ இழுவிசையையும்‌ கணக்கிடுக, 

[ 5/6 அடி வி; 18,8 பவு. எடை.]' 

25, இழுவிசை நீட்சிக்கு நேர்‌ விகிதத்திலிருக்கும்‌ ஒரு 
சுருள்‌ வில்லின்‌ ஒரு முனையில்‌ 2 பவு. நிறை தொங்கவிடப்‌ 
பட்டபோது, அதன்‌ நீளம்‌ 5 அங்‌. அதிகமாகிறது. அந்த 
நிறை மேலும்‌ 8 அங்‌ கீழே இழுத்து விடப்படுகிறது. அது சம 
நிலையை கடக்கும்‌ போது, அதன்‌ வேகத்தையும்‌, 8 அய்‌ எழுவதற்கு 
எடுத்‌ கொள்ளும்‌ நேரத்தையும்‌ கணக்கிடுக.  . 

[3.652 அடி) 0. ப்பி] 


26. ரட்சிக்குண்க்ம்‌ ப இய்லிபீர்ன நீளம்‌ 2 என்பவற்றைக்‌ 
கொண்ட ஒரு மீட்சியுறு கம்பியின்‌ ஓரு. முனை வழவழப்பான 
கிடைத்தளம்‌ ஒன்றில்‌ ஒரு புள்ளியில்‌ பொருத்தப்பட்டு மறுமுனை 
' இத்தளத்தில்‌: . கிடக்கும்‌ 1. நிறையையுடைய ஒரு துகஞடன்‌... 
'இணைக்கப்பட்டுள்ளது. . துகள்‌ நிலையான புள்ளியிலிருந்து: 22. 
தொலைவுக்கு இழுத்து விடப்படுகிறது. துகளின்‌ முழு அலைவு நேரம்‌ 
கசல்‌ ப்‌ 211. எனக்‌ தம்‌ 


aT. ஓருமுனை. பொருத்தப்பட்ட ஒரு இலேன்‌ மீட்சியுறு 
்‌ இழையின்‌ இயல்பான நீளம்‌ 10. அங்குலமாகும்‌. அதன்‌ மறுமுனை 
யில்‌ 2 பவு. நிறை. தொங்கவிடப்படும்‌ போது இழையின்‌ தீளம்‌ 
16 அங்குலமாகிறது. இப்பொழுது துகள்‌ மேலும்‌ (1) 2 அங்‌. (1) ' 
10 அங்‌: இழுத்து “4 ப்படுகிறது; அலைவு காலத்தைக்‌ காண்க, 

ப்‌ ES 0 (9/8) வினாடிகள்‌] 


ச்ரமானிய சீரிசை இயக்கம்‌ 898. 


28. AB என்னும்‌ நிலேயான புள்ளிகளுக்கிடையில்‌ பிகுவாக 
இழுக்கப்பட்டு இழுவிசை 1ஆக உள்ள AB என்னும்‌ மீட்சியுறு 
இழையின்‌. மையப்‌ புள்ளிக்கு 72 என்ற நிறையையுடைய துகள்‌ 
ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. ABக்கு செங்குத்துத்‌ திசையில்‌ 
துகள்‌ சிறிதே இழுத்து விடப்பட்டால்‌, B=! எனக்கொண்டு, 
அத்துகளின்‌ அதிவுக்காலம்ா Ae எனல்‌ காண்பி. 

29. -௱' நிறையையுடைய துகள்‌ ஒன்று ஒரு நேர்க்கோட்டில்‌ ௦. 
என்ற மையம்‌ பற்றி எ என்னும்‌ வீச்சுடன்‌ அலைவியக்கம்‌ மேற்‌ 
கொள்கிறது. துகள்‌ 0 விலிருந்து £ என்னும்‌ தூரத்தில்‌ இருக்கும்‌ 
போது இதன்‌ மீது 111877 என்னும்‌ விசை 0 ஐ நோக்கி செயல்படு 
கிறது. ௦ விலிருந்து பட தூரத்தில்‌ இருக்கும்போது, துகளின து 
இயக்கத்‌ திசையில்‌ பெறும்‌ அடியின்‌ காரணமாக 82 என்னும்‌ 
வேகம்‌ உற்பத்தியாகிறது. இந்த வேகம்‌ 0 ஐ நோக்கி இல்லாமல்‌ 
எதிர்திசையில்‌ இருந்தால்‌, அலைவியக்கத்தின்‌ புதிய வீச்சு 848 
ஆகுமெனக்‌ காண்பி. 

80, சாமானிய சீரிசை . இயக்கத்தை உடைய துகளொன்று 

அதனியக்க நேர்கோட்டிலுள்ள யாதேனும்‌ ஒரு புள்ளியிலிருந்து 

41 டீ என்னும்‌ தூரங்களில்‌ இருக்கும்‌ போது முறையே 11,9905 
என்னும்‌ திசை வேகங்களைப்‌ பெற்றிருந்தால்‌, ல்‌ 

கல்‌ ட்‌ (ஞீ 8) 

(8, --82(85--81) (2-8) 


பி . ்‌ 
கொண்டு அத்துகளின்‌ அலைவு நேரம்‌ Ve ஆகுமெனக்‌ காண்பி, 


என்பதை 4. எனக்‌. 


81,  மேல்முனை நிலையாகப்‌ பொருத்தப்பட்ட ஓருமீட்சியுறு இழை 
யின்‌ மறுமுனைக்கு M,4' என்ற நிறைகளையுடைய இரு பொருள்கள்‌ 
தொடுக்கப்பட்டு ஓய்வில்‌ தொங்குகின்றன. ர்‌. தானாகக்‌ கீழே. 
- விழுந்துவிடுகிறது. . இழையின்‌ இயல்பான நீளம்‌ 2 எனவும்‌, 
ஆம்‌ என்ற நிறைகள்‌ தனித்தனியே. முறையே 1,௪ என்னும்‌ 
அளவுகளுக்கு இழையை நீட்சி அடையச்‌ செய்யக்கூடுமென்றும்‌. 
கொண்டு, ஏதேனும்‌ காலம்‌ ரயில்‌ மேல்முனையிலிருந்து துகளின்‌ 


தூரம்‌ a+-b+c cos பட 1 எனக்‌ காட்டுக, 


82. மேல்முனை நிலையாகப்‌ பொருத்தப்பட்ட ஒரு மீட்சியுறு இழை 
யின்‌ மறுமுனையில்‌ ஒரு பாரமான பொருள்‌ இணைக்கப்பட்டுள்ளது. 
இழையின்‌ மீட்சிக்குணகம்‌ அப்பொருளின்‌ எடைக்குச்சமமாகும்‌, 
இழையானது தனது இயல்பான நீளத்தைபோல்‌ 4 மடங்கு நீளம்‌ 


1 இதி இயக்க விசையியல்‌ 


அடையும்‌ வரை நிலைக்குத்தாகக்‌ கீழே இழுக்கப்பட்டு, பிறகு விடப்‌ 
படுகிறது... ₹8* என்பது இழையின்‌ இயல்பான நீளமானால்‌, பொருள்‌ 
இழுக்கப்பட்டநிலைக்கு மறுபடியும்‌. திரும்பி வர எடுக்கும்‌ நேரம்‌ 


|e 3+ “2. | எனக்‌ காட்டுக. 
2 


99, AB என்னும்‌ ஒரு கோலின்‌, & என்னும்‌ முனை என்னும்‌ புள்ளி 
வழிச்‌ செல்லும்‌ ஒரு நேர்கோட்டில்‌ இயங்க B என்னும்‌ முலை C 
என்பதை மையமாக உள்ள ஒரு வட்டத்திலே மாறாவேகம்‌ ப 
உடன்‌ செல்லுமாறு இயங்குகிறது. 
க BC=ஏஆகவும்‌, CX ஆகவும்‌ இருந்தால்‌, &-ன்‌ 
வேகம்‌ 4 4/3... ந3 [4 என்றும்‌, அது சாமானிய சீரிசை இயக்கத்‌ 
தாடு செல்லுகின்றதென்றும்‌ காட்டுக, 
6.1 வளைகோட்டில்‌ சாமானிய சீரிசை இயக்கம்‌ 2 
(Simple Harmonic Motion on a Curve) ப துன்‌ ப 
இதுவரை நாம்‌ நேர்கோட்டில்‌ உள்ள சாமானிய . சீரிசை. 
இயக்கத்தைக்‌ கருதினோம்‌. ட்‌ ரி 
ஒரு துகள்‌. வளைகோட்டில்‌ இயங்கும்‌. போது கீழ்க்காணும்‌ 
முறையில்‌ இயங்கினால அது சாமானிய சீரிசை இயக்கத்தை மேற்‌ 
கொள்வதாகக்‌ கருதுவோம்‌. 


வரையறை :- 


இயங்குமொரு  . புள்ளி. 1. ஆனது 
யாதேனுமொரு வடிவுடைய ஒரு வளைகோடு 
AOA’ என்பதிலுள்ள .& என்னும்‌ புள்ளி 
யில்‌ ஓய்விலிருந்து புறப்பட்டு அதன்‌. தொடு 
கோட்டு முடுக்கம்‌ (வேகவளர்ச்சி). டன்‌. முக 
மாகவும்‌, 7/4 (வில்‌) 0௪ க்குச்‌. சமனாகவும்‌ 
- இருக்குமாறு இயங்கிக்‌ கொண்டு; அவ்வளை 
கோட்டில்‌ A0A' என்னும்‌ பகுதியை வரை 
கின்ற தெனின்‌,௪-ன்‌ இயக்கம்‌ ஒரு சாமானிய 
சீரிசைஇயக்கமாகக்‌ கொள்ளலாம்‌. 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ தப்த 
6.2 தனி ஊசலி (simple Pendulum) ; வரையறை 
. ஒரு எடையற்ற மெல்லிய விரிவுபடாத இழை யொன்றின்‌ ஒரு 
முனை நிலைப்படுத்தின தாயும்‌, மற்றைய முனை ஒரு கனமான சிறிய 
(துகள்‌) கோளத்திற்கு கட்டப்பட்டதாயுமிருக்க, அத்‌ துகள்‌ அந்நிலைப்‌ 
புள்ளியை மையமாகக்‌ கொண்டு ஒரு நிலைக்குத்து வட்டப்‌ 
பகுதியில்‌ அலைவுற்றால்‌, அவ்வமைப்பு ஒரு தனி ஊசலி எனப்படும்‌, 
ஊசலின்‌ அலைவுநேரம்‌ அந்நிலைக்குத்தின்‌ ஒவ்வொரு 
பக்கத்திலும்‌ அவ்விழை ஊசலாடும்‌ கோணத்தைப்‌ பொருத்துள்ளது. 
எனினும்‌, இவ்வலைவு கோணம்‌ சிறிதாயின்‌, பின்‌ வரும்‌ பிரிவில்‌ 
அவ்‌ வூசலின்‌ இயக்கம்‌ ஒரு சீரிசை இயக்கமென்றும்‌, அதன்‌ அலைவு 
. நேரம்‌ ஒரு மாறிலி என்றும்‌ காட்டுவோம்‌ 


6.3 ஒரு தனி ஊசலின்‌ அலைவு நேரத்தைக்காணல்‌, 
தேற்றம்‌: - 


ஒரு துகள்‌ ஒரு நிலையான புள்ளிக்கு | நீளமான மெல்லிய ஓரிழை 
யினாற்‌ கட்டப்பட்டு நிலைக்குத்தான நிலைப்‌ பற்றி ஒரு சிறு கோணத்தி 
டனூடாக அலைவியக்கம்‌ மேற்கொண்டால்‌, அதன்‌ அலைவு நேரம்‌ 


2T Nr எனக்‌ காட்டல்‌ ்‌ 
8 


ட ப்ம்‌1/5. 779 


506 இயக்க விசையியல்‌ 


0 என்பது ஒரு நிலையான புள்ளியாகுக, 0A என்பது. இழை 
யின்‌ நிலைக்குத்து நிலையை குறிக்கட்டும்‌. துகளின்‌ நிறை 18 
என்று கொள்வோம்‌. 

ஏதேனும்‌ காலம்‌ ரல்‌; ன்னு நிலை ஆகட்டும்‌. /AOP= Q 
என்னும்‌ ஒரு சிறு கோணமாகுக வில்‌ AP = 5 எனக்‌ கொள்க * 
இனி, OA = OP= / ஆகும்‌. 

PT என்பது வட்டத்திற்கு ஒயில்‌ வரைந்த தொடு கோடாகுக, 
யில்‌ செயல்படும்‌ விசைகளாவன : 

6) ட டயட அட்ட கீழ்ழகமாகச்‌ செயல்படும்‌ துகளின்‌ எடை 
mg 


(ii) 10 வழி செயல்படும்‌ இழையின்‌ இழுவிசை T. 
112 என்னும்‌ விசையை 0? திசையில்‌ 1112 605 9 என ஒரு கூறாக 
வும்‌, PT திசையில்‌ த 8௩ 0 என மற்றொரு கூருகவும்‌ பிரிக்கலாம்‌. 


112 005 9 என்னும்‌ கூறு இழுவிசை Te சரிகட்டுகிறது. 
எனவே, தொடு கோட்டு திசையில்‌ பிரிக்க, நாம்‌ பெறுவது 


ds 


ரா ல 5 ப. a க ண்டர்‌, 


[ஓ 80 என்னும்‌ கூறு &ஐ நோக்கி 9 அதிகரிக்கும்‌ திசைக்கு எதிர்‌ 
திசையில்‌ இருப்பதால்‌ குறைக்குறியிட்டே ரம்‌ என உணர்க] 
ட சிறியதாயிருத்தலால்‌, sin ௮ ௦ [தோராயமாக] 
ட... சமன்பாடு (1) ஐ. ண்ட்‌ 
| ்‌ ஜிசி 
த ப 
இனி, வில்‌ AP 2- 19 


௪.29 என எழுதலாம்‌. 


ds ந்ததால்‌ ரத்‌ ல்‌ 
] ர்கள்‌ (2) . 


i சங்கு 4 (2 லிருந்து துகளுக்கு P யில்‌ உள்ள தொடு 
கோட்டு முடுக்கம்‌ A-m நோக்கி உள்ளதென்றும்‌, அது AP என்னும்‌ 
வில்‌' தரத்தோடு மாறுகின்றது. என்றும்‌. திரிய ப்‌ 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 207 


ஆகவே, ஒ-யின்‌ இயக்கம்‌ A-ஜப்‌ பற்றிய. சாமானிய. சீரிசை 
இயக்கமாகும்‌. 


2m உடு 
கடி அலை நேம்‌ T த்‌ அண்ணனை க 2 A= 2 


6.4 இணை மாற்றுத்‌ தனி ஊசலி (Simple Equivalent Pendulum) 


வரையறுத்த தனி ஊசலி கற்பனையானது, இலட்சியத்தில்‌ 
கொள்ளக்‌ கூடியது. ஏனெனில்‌, இழை எவ்வளவு தான்‌ மெல்லிய: 
மீட்சியிலா . இழையாயினும்‌, அதற்கு என சிறிய நிறையைப்‌' 
புறக்கணிக்க முடியாது, மேலும்‌ குண்டு ஒரு துகளாகக்‌ கொள்ளு 
மளவு சிறியதாயிருக்க முடியாது. 


வறையறை 
ஊசலின்‌ வடிவம்‌ யாதாயினும்‌, எடுத்துக்‌. கொண்ட ஊசலியின்‌ 

அலைவு. நேரத்திற்குச்‌ சமமான. அலைவு நேரத்தைக்‌ கொண்ட . தனி 

ஊசலியானது இணைமாற்றுத்‌ தனி ஊசலி (Simple Equivalent 

Peiidulum).எனப்படும்‌. 

6.5 . வினாடி ஊசலி (Seconds Pendulum) 


அலைவு நேரம்‌ 2 வினாடிகள்‌ ஆக உள்ள ஊசலியானது வினாடி 
யூசலி எனப்படும்‌, 


எனவே; 81 N= - 2 
2 

சக்‌ ப்பி Nz 1 
சீ 
டடக்‌ 


4 னா? 


[த] 1௪ ஏர 


0.0.5, முறையில்‌, வினாடி யூசலின்‌ நீளம்‌ - 99,8 செ,ம 


ட... நற.3, முறையில்‌; வினாடி யூசலின்‌ நீளம்‌ அ 89.12 அங்‌: 
குறிப்பு; ஒரு வினாடி ஊசலின்‌ அலைவு நேரம்‌ 2 வினாடிகள்‌ 
ஆதலால்‌; அது. ஒரு நாளில்‌ 48200, அலைவுகள்‌ மேற்‌ கொள்ள 
_ வேண்டும்‌. அது ஒரு நாளில்‌ ஈ வினாடிகள்‌ கூடுதலாகக்‌ காட்டினால்‌, 
ன்‌ ந்‌, ; n ம ட ட ஏ 5 
அது ஒரு நாணில்‌ இ ன --அலைவுகள்‌ பேற்கொள்வறது என்று 


பொருள்‌, 


228 த. இயக்க விசையியல்‌ 


தகக. ட்ட தர & 86400 த்‌ 
ஆகவே, அதன்‌ அலைவு நேரம்‌ ௪ 752001 [2 வினாடிகள்‌. 
அது ஒரு நாளில்‌ ௩ வினாடிகள்‌ இழந்தால்‌, அது ஓரு நாளில்‌ 
48200- ந[2 அலைவுகள்‌ மேற்கொள்கிறது, - ட்‌ 


86400 ்‌ 4 
சத்‌ ௪. ௬ அதல த 2, ம்‌; 
ந அதன்‌ அலைவு நேரம்‌ 75200--ஈ[2 வினாடிகள்‌ ஆகு 


- 6.6 ஊசலியின்‌ அலைவு நேரம்‌ அதன்‌ நீளத்தையும்‌ ஈர்ப்பு 
முடுக்கத்தையும்‌ பொருத்துள்ளது. அவைகள்‌ சிறிதளவு மாறு 
படுவதால்‌ ஏற்படும்‌ விளைவுகளை இப்போது ஆராய்வோம்‌. ம்‌ 
'கடிகாரங்களில்‌ வினாடி ஊசலி. (அலைவு நேரம்‌) 8 வினாடி 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. / மாறினாலும்‌, ச மாறினாலும்‌ நேரத்தை 
குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ காட்டும்‌. அது மாறும்‌ 
வகையை நாம்‌ ஆராய்வோம்‌. ய 


6.7 . தேற்றம்‌ ; 


நீளமான ஒரு ஊசலி தந்த வொரு நேரத்தில்‌ ச முழு அலைவு 
களை மேற்கொள்ளும்போது 
(1) ஐ ஆனது 82 ஆக மாறினால்‌, கூடுதலாகப்‌ பெற்ற 
அலைவுத்‌ தொகை ந ௮ ஆகும்‌, டத்‌ த 
(ம்‌ அவ்‌ வூசலி பூமியின்‌ மேற்பரப்பிற்கு மேலே உயரம்‌ ॥-க்கு 
உயர்த்தப்பட்டால்‌, பூமியின்‌ ஆரை 7 எனின்‌; இழந்த அலைவுத்‌ 
தொகை ல்‌ ஆகும்‌. 


(141) அவ்‌ வூசலி ஆழம்‌ ரீ உடைய ஒரு சுரங்கத்தின்‌ அடிக்குக்‌ 
கொண்டு செல்லப்பட்டால்‌, இழந்த அலைவுத்‌ தொகை ர 
ஆகும்‌. 

9) அதன்‌ நீளம்‌ 14-4 ஆக மாற்றப்பட்டால்‌, இழந்த 
அலைவுத்‌ தொகை தப்‌. ஆகும்‌ எனக்‌ காட்ட்லி.! 
தந்த கால. இடைவெளி % வினாடிகள்‌ ஆகுக, ஊசலின்‌ அலைவு 
| காலம்‌ என்க. அலைவுகளின்‌: எண்ணிக்கை ௩ ஆதலால்‌, 
ட ப்பம்‌ 
ப்‌. 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 899 
- இதற்கு, மடக்கை வகையீடுக்‌ காண, Qogarithmic differ nti- 
atin) நாம்‌ பெறுவது 
log n = logk—logT 
ன்‌. 
n 


இனி, 1 27 Az 
ர்‌ 8 


இதற்கு மடக்கை வகையீடு காண, நாம்‌ பெறுவது 
logT = log 24-1 log /--1 log g 


॥ 
| 


al (% ஓரு மாறிலி ஆதலால்‌) : 


dT dl d த 
4 கபா கண அ (2) 
dn d dl ன்‌ 
“ நன்‌ த்‌ ல்‌ யர (8) 
(1) மாத்திரம்‌ மாறினால்‌, ௮ 

n, de 

n= ப 

n 2 2 


ஆகவே; £ அதிகரித்தால்‌, அலைவுகள்‌ கூடுதலாகும்‌; ஐ குறைந்‌ 
தால்‌, அலைவுகளும்‌ குறையும்‌. 

(11) அத்தியாயம்‌ 2 பிரிவு 1.10ல்‌ உள்ளபடி, பூமியின்‌ 
மையத்திலிருந்து. . * தூரத்திலுள்ள பொருளின்‌ மீது. முடுக்கம்‌ 
GM சில 
ரா ஆமி, 

பூமியின்‌ மேற்பரப்பிலுள்ள பொருளின்‌. மீதுள்ள முடுக்கம்‌ . 

ப்‌ ர (6, த்‌ ்‌ 
த எனின்‌, ஐ ௪ ௩ அகும்‌, 


பூமியின்‌ மேற்பரப்பிற்கு மேல்‌ ந உயரத்திலுள்ள பொருளின்‌ 


a த பத ட. இந்த 
மீதுள்ள முடுக்கம்‌ ஐ; எனின்‌; 4 * CDT 

க! ட rT g 
ன பர 


ட்‌ ஆனது ரஜ விட, சற்றே குறைவாக இருப்பதால்‌, 


படட தக அட எனக்‌. கொள்ளலாம்‌; 


400 இயக்க விசையியல்‌ 


= 1 - [8 ஆனது 7ஐ விட மிகக்‌ குறைவாக 


இருப்பதால்‌, (: ) ன்‌ அடுக்குகனைப்‌ புறக்கணிக்கலாம்‌] 


கீர்‌ படட 

ந்‌ ௪ 7 
த டட ப்‌ 

தள அலு. 

ப dn = பம்‌ 


இழந்த அலைவுகளின்‌ எண்ணிக்கை - ட 


ப) நியூட்டனின்‌ விதிப்படி, பூமியின்‌ உட்புறத்தில்‌ உள்ள 
ரு புள்ளியில்‌ பூமியின்‌ ஈர்ப்பு பூமியின்‌ மையத்திலிருந்து அப்‌ புள்ளி 
யின்‌ தூரத்திற்கு நேர்‌ விகிதத்தில்‌ மாறுகிறது. 
4 ஆழத்த்ல்‌ உள்ள சுரங்கத்தில்‌ புவியீர்ப்பு த, எனின்‌, 
ப்‌ சன பர்‌ 


8 ச்‌ 


ஐ, ஆனது ஐ ஐ விடக்‌ குறைவாக இருப்பதால்‌; 
ஐ எ ஜஜ எனக்‌ கொள்ளலாம்‌. 


8-8 _ 1-4 
டத ஐ யு 7 
dg d 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ த 401: 


இழந்த அலைவுத்‌ தொகைகளின்‌ எண்ணிக்கை ௮ ஆகும்‌, 


ற்‌ மாத்திரம்‌ மாறினால்‌, (அ-து) ஐ மாறிலியானால்‌, த - 0 


தட _dan | டட 

இ அழ ட 
ல்‌ 7 dl 
ஸ்‌ வக பட்டன்‌ 


ஆகவே, 7 அதிகரிக்கப்பட்டால்‌, 77 குறையும்‌, (அஃது) 
'அஜவுகளின்‌ எண்ணிக்கை குறையும்‌. / குறைக்கப்பட்டால்‌: 
॥ அதிகமாகும்‌, (அ-து) அலைவுகளின்‌ எண்ணிக்கை அதிகமாகும்‌. 
குறிப்பு: 1. இப்பிரிவிலிருந்து ஒரு மலையினுயரம்‌ அல்லது ஒரு 
சுரங்கத்தின்‌ ஆழம்‌ இவற்றைப்‌ புவியின்‌ மேற்பரப்பில்‌ வினாடிகள்‌ 
அடிக்கின்ற. ஓரூசலால்‌ இழந்த அலைவுகளைக்‌ காணுதலாற்‌ காணப்‌ 
படுமென பெறப்படுகின்றது. 
குறிப்பு: 2. கடிகாரத்தில்‌ நீளம்‌ அதிகமாகும்போது, அலைவுகளின்‌ 
எண்ணிக்கை குறைகிறது, கடிகாரம்‌ மெதுவாகச்‌ செல்லுகிறது. 

நீளம்‌ குறையும்போது, அலைவுகளின்‌ எண்ணிக்கை அதிக 
மாகும்‌. அதன்‌ பயனாகக்‌ கடிகாரம்‌ வேகமாகச்‌ செல்லும்‌, 


6.8 மாதிரிக்‌ கணக்கு 1 

குறையுள்ள ஒரு வினாடியூசலி புவியீர்ப்பு மூடுக்கம்‌ 
82 அடி|(வினாடி)? இடத்தில்‌ நாளுக்கு 20 வினாடிகள்‌ வீதம்‌ இழக்‌ 

கின்றது, அது திருத்தமான நேரங்‌ காட்டுவதற்கு வேண்டிய 

(i) நீள மாற்றத்தைக்‌ காண்க, 

(1) ஈர்ப்பு முடுக்க மாற்றத்தைக்‌ காண்க, 

(0) சரியான வினாடி ஊசலியின்‌ நீளம்‌ ஐ/717ஐ ! எனக்‌ குறிப்‌ 
போம்‌, / ஆனது 14-4! ஆக மாறும்போது, ॥[2.அி[! அலைவுகள்‌ 
குறைகின்றன. 

. கணக்கில்‌ கொடுக்கப்பட்ட ஊசலி நாளுக்கு 20 வினாடிகள்‌ 
இழக்கின்றது; (அ-து) 10 அலைவுகள்‌ இழக்கின்றது. ' 
-எனவே; ஊசலியின்‌ நீளம்‌ சரியான. ஊசலியின்‌ நீளத்தை விட 
dl அதிகமாக. இருக்கிறது; ்‌ 
ஊச்லியைத்‌: திருத்த அதன்‌. பன்‌. 84 அளவு குறைக்க 
வேண்டும்‌. 


6. 


402 ப .... இயக்க விசையியல்‌ 


dn dl 
உந்து 3 
dn == —10; n = 48200 
ர 10. 
ட்‌ 48200 371 ர 
நட dl பச்‌ குச்‌ அ ப்ரி அலு 


78200 320 “ ௬3 


ஆகவே, குறையுள்ள ஊசலி 018 அங்‌, அதிக நீளமாக 
இருக்கிறது. அதைத்‌ திருத்த அதன்‌ நீளத்தை “018 அங்‌ குறைக்க 
வேண்டும்‌. 

(1) ஆனது ஏழ ஆக மாற்றப்பட்டால்‌, கூடுதலான 
அலைவுகள்‌ 7/2.82/2 எனப்‌ பார்த்தோம்‌. 
... இங்கு அலைவுகள்‌ குறைவதனால்‌, த ஆனது £--82 ஆக குறைந்‌ 
திருக்க வேண்டும்‌. I 

குறிப்பிட்ட இடத்தில்‌ 2--42-ன்‌ மதிப்பு 82 அடி (வினாடி)? 
eo g = கி] 

dn 


d 
இனி, ௪ i ட 


னி ஈர்ப்பு முடுக்கத்தின்‌ மதிப்பு :014 அடி/(வினாடி)? அதிக 
மாக இருந்தால்‌, ஊசலி திருத்தமான நேரத்தைக்‌ காட்டும்‌. 
மாதிரிக்‌ கணக்கு 2 
. ஒரு வாயுக்‌ கூண்டு ஒரு மாரா முடுக்கத்துடன்‌ ஏறி ஒரு நிமிடத்‌ 
தில்‌ 900அடி உயரத்தை அடைகிறது. அவ்‌ வாயுக்‌ கூண்டிற்‌ 
கொண்டு செல்லப்பட்ட ஒரு வினாடி யூசலியோடு. கூடிய ஒரு 
கடிகாரம்‌ மணிக்கு : 28 வினாடி வீதம்‌ நேரம்‌ கூடுதலாகக்‌ காட்டு 
மென நிறுவுக, | ம்‌ A 
வாயுக்‌ கூண்டின்‌ மேல்‌ நோக்கிய. முடுக்கத்தை 7 எனக்‌ 
குறிப்போம்‌; ்‌ அ 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 408 
அது 900 அடி. உயரத்தை 60 வினாடிகள்‌ ஏறுகிறது, 


5, 900 = 4 f(60)? “நீ அடி/(வினாடி)? 


இதனால்‌, ஐஃன்‌ மதிப்பு; பூமியைச்‌ சார்ந்து, $ அடி (வினாடி) 
அதிகமாகிறது, 


(௮-து] 2-ன்‌ மதிம்பு ரர ஆகிறது. 


உட dg = i 
dn d 
இனி 
de 48200 1 1 675 
d = ன ஓ: உக ௭ _— = மெய்ப்‌ 
நச்‌ த ௭ இன்பத்‌ இர்‌ அது. 
ஞ்ச ப்பட 675 
ல நாளொன்றுக்கு கூடுதலான அலைவுகள்‌ அ ன ர 
ஸ்‌ நாளொன்றுக்கு கூடுதலாகக்‌ காட்டும்‌ ர ம்‌ 8382 
675 வினாடிகள்‌. 


ல்‌ மணி ஒன்றுக்கு கூடுதலாகக்‌ காட்டும்‌ நேரம்‌ 

௮ 918 வினாடிகள்‌ - 25 வினாடிகள்‌. 

- 28 வினாடிகள்‌ (ஏறத்தாழ) 
மாதிரிக்‌ கணக்கு 3 

இரயில்‌ வண்டி யொன்று மணிக்கு 60 மைல்‌ வீதத்தோடு ஒரு 

வட்டவளை கோட்டில்‌ ஒரு சீராகச்‌ செல்கின்றது. அதனுடைய 
வண்டிகளுள்‌ ஒன்றில்‌ ஒரு வினாடியூசலி 2 நிமிடத்தில்‌ 121 தரம்‌ 
அடிப்பது காணப்படுகின்றது. அவ்‌ வனை கோட்டின்‌ ஆரையைக்‌ 
காண்க. 


வள கோட்டின்‌ ஆரையை * எனக்‌ குறிப்போம்‌. 
வண்டியின்‌ லம்பமுடுக்கம்‌ = ச க ஆ ௨ ரீ என்க 


ஊசலின்‌ மீது செயல்படும்‌ த்து டட முடுக்கம்‌ _ 


12 ர. 120 ரீம்‌ 
i 
ம்‌. 81 
றற 4 I 
121\¢. ga தி 
உ (ஜ்‌) ன்‌ றின்‌ = நம. ச்ம்‌ 
/ ்‌ எ 


120 ஞ்‌ 2 


404. | இயக்க விசையியல்‌. 


°. ழக வரர th oo ( 
உச ன்‌! = 120) = 30 ( ப்பன்‌. 
ட டர்‌ 
ப்ர தூ 80 
உ... ந 480 
882 2 
(அதாவது) - ஈர 
த * 242 80 அடி எ சுமார்‌ 1 மைல்‌ 


மாதிரிக்கணக்கு 4 
புவியின்‌ மேற்பரப்பிற்‌ வினாடிகள்‌ அடிக்கின்ற ஒரூச்லி 5 மைல்‌ 
உயரமான ஒரு மலையினுச்சிக்குக்கொண்டு செல்லப்படுகின்றது. 
புவியின்‌ ஆரையை 4000 மைல்‌ எனக்கொண்டு. ஒரு நாளில்‌ அது 
எத்தனை வினாடிகள்‌ இழக்குமெனக்‌ காண்க, 
இழக்கும்‌; அலைவுகளின்‌ எண்ணிக்கை அ அ 


49200 
ன x 


40000 
4 இழந்த வினாடிகளின்‌ எண்ணிக்கை- 1 08 


தது பயிற்சி 7-2 
1, கிரீன்விச்சில்‌ வினாடிகள்‌ அடிக்கின்ற ஊசலி வேரோரிடத்‌ 
திற்குக்கொண்டு. செல்ல, அது நாளுக்கு 20 வினாடிகள்‌ வீதம்‌ இழக்‌ 
கின்றது. கிரீன்விச்சில்‌ ஐ 92-2 எனில்‌, பின்னதாகிய இடத்தில்‌ 
யின்‌ பெறுமான ஞ்தைக்‌ காண்க, [92.188.] 
ச... ஓரிடத்திலே நாளுக்கு 10.வினஞடிகள்‌ கூடுதலாகக்‌ காட்டு 
கின்ற வினாடி ஊசலி யொன்று வேறோரிடத்தில்‌ நாளுக்கு 10 
வினாடிகள்‌ இழக்கின்றது. ஈரிடத்திலும்‌ புவியீர்ப்பால்‌ விளையும்‌ 
முடுக்கங்களை ஒப்பிடுக, .... சோர்‌ -[1,00046 ; 1]. 
8, புவீயீர்ப்பின்‌ முடுக்கம்‌ 980 செ.மீ./( வினாடி?) ஆக உள்ள 
இடத்தில்‌ வினாடிகள்‌ . அடிக்கும்‌ ஊசலி புவியீர்ப்பின்‌ முடுக்கம்‌ 
்‌ 980-49 செ,மீ,/(வினாடி)? ஆக உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டால்‌, 
தாளுக்கு எத்தனை வினாடிகள்‌ வீதம்‌ கூடுதலாக நேரத்தைக்‌ காட்டு 
மெனக்‌ காண்க. ப னகர, சி 
[.காளொன்றுக்கு 2 | :8வினாடிகள்‌ வீதம்‌ கூடுதலாகக்‌ காட்டும்‌. ] . . 
4. புவியின்‌ மேற்‌ பரப்பிற்‌ வினாடிகள்‌ அடிக்கின்ற ஒரு ஊசலி 
இரு மலையினுச்சிக்குக்‌ கொண்டுசெல்லப்படும்போது நாளொன்றுகுக்‌ - 


ப 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 405 


27 வினாடிகள்‌ வீதம்‌ இழக்கின்றது. புவியின்‌ ஆரை 6400 கி.மீ. 
எனக்கொண்டு மலையினுயரத்தைக்‌ காண்க. 
[2 கி.மீ. ஏறத்தாழ.] 

5, புவியீர்ப்புமுடுக்கம்‌ 92அடி (வினாடி) ஆகவுள்ள இட த்தில்‌ 
வினாடி ஊசலியுடனுள்ள ஒரு கடிகாரம்‌ நாளுக்கு 9 வினாடி. நேர 
மிழக்கின்றது, அது திருத்தமான [தேரங்காட்டுதற்கு அவ்வூசலின்‌ 
நீளத்தில்‌ செய்யவேண்டிய மாற்றத்தைக்‌ காண்க, 
[நீளத்தை 008 அங்‌, குறைக்கவேண்டும்‌.] 


8, வினாடி ஊச்லியுடனுள்ளஒரு கடிகாரம்‌ நாளுக்கு 8 வினாடி 
கள்‌ கூடுதலாகக்‌ காட்டுகிறது. அது திருத்தமான நேரங்‌ காட்டு 
தற்கு அவ்வூசலியின்‌ நீளத்தில்‌ செய்ய வேண்டிய மாற்றத்தைக்‌ 
காண்க. 

[நீளத்தை “0049 அங்‌, அதிகப்படுத்தவேண்டும்‌.] 


7, ஓரு வினாடி ஊசலியின்‌ நீளம்‌ அதன்‌ நூற்றிலொரு பகுதி 
யாலே நீட்டப்பட்டால்‌, அது ஒரு நாளில்‌ இழக்கும்‌ அலைவுத்‌ 
தொகையைக்‌ காண்க. [442.] 


8. 109:சசெ.மீ. நீளமுள்ள ஓரு ஊஃலி, ஓரிடத்தில்‌ 44 க்‌ 
களில்‌ 21 அலைவுகள்‌ மேற்கொள்‌ வதாகக்‌ காணப்படுகிறது, அவ்‌ 
விடத்கில்‌ புவியீர்ப்பின்‌ மதிப்பைக்காண்க. 

[9816௪ மீ, /(வினாடி)?]. 
்‌ £ 9, ஓரு வினாடி யூசலி ஒரு சுரங்கத்தின்‌ அடியிலே நாளுக்கு 
10 வினாடி நேரமிழந்தால்‌ அச்சுரங்கத்தின்‌ ஆழத்தையும்‌, அவ்‌ 
சலி அச்சுரங்கத்தின்‌ ஆழத்தின்‌. பாதி. தூரத்திலிருக்கும்போது 
அது இழக்கும்‌ வினாடிகளின்‌ எண்ணிக்கையையுங்காண் க, 

[1680 கெ; 8 வினாடிகள்‌]. 


10, புவியின்‌ மேற்பரப்பிலே நாளுக்கு 10 வினாடிகள்‌. கூடுத்‌ 
லாகக்‌ காண்பிக்கும்‌ ஒரு கடிகாரம்‌ ஒரு சுரங்கத்‌ தின்‌ அடியிலே 
நாளுக்கு 10 வினாடி இழக்கின்றது, அச்சுரங்கத்தினுடைய உச்‌ 
சியிலும்‌, அடியிலும்‌ புவியீர்ப்பு முடுக்கங்களை ஒப்பிடுக, அச்சுரங்‌ 
கத்தின்‌ ஆழத்தையுங்காண்க, ம்‌ 
| [10008 : 1; 1.882 மைல்கள்‌ ‘1. 
41. ஒரு வினாடி யூசலி அரை மைல்‌: உயரமுள்ள ஒரு மலை 

யூச்சிக்குக்‌ கொண்டு செல்லப்பட்டால்‌, புவிமையம்‌ அம்மலையின்‌... 
அடியிலிருந்து 4000 மைல்கள்‌. எனக்கொண்டு, அவ்ஷசலியானது. 
நாளுக்கு எத்தனை வினாடிகள்‌ இழக்குமெனக்‌ காண்க, அவ்வூ சலி 
யான து-அம்மலையினுச்சியில்‌ வினாடிகள்‌ அடிப்பதற்கு அதன்‌. நீளம்‌. 
ந்த 'தறைக்தப்புட்வேண்டும்னிறுக்‌ காண்க, - 

[10-8 வி; 01 அங்‌, 


408 இயக்க விசையியல்‌ 


12, ஓரு வினாடி யூசலி ஒரு குன்றின்‌ உச்சியில்‌ 24 மணி 
நேரத்தில்‌ ஈஅடிப்புகளை (2818) இழக்கின்றதென்றால்‌ அதன்‌ உயாம்‌ 
தோராயமாக 248 1 அடி எனக்காட்டுக, 


18, ஒரு வாயுக்கூண்டு ஒரு மாறா மூடுக்கத்துடன்‌ ஏறி 20 
நிமிடங்களில்‌ 86000 அடி உயரத்தை அடைகிறது. அவ்வாயு 
கூண்டிற்‌ கொண்டு செல்லப்பட்ட ஒரு. வினாடி யூசலியோடு கூடிய 
கடிகாரம்‌ அவ்வேற்றத்தின்‌ போது 1 வினாடி கூடுதலாக தேரம்‌ 
காட்டுமென நிறுவுக. 


14, ஒரு கூடுயர்த்தி (0826 1110 ஓரு அலகு முடுக்கத்துடன்‌ 
சுரங்கத்தினுள்‌ . இறங்குகின்றது, அதனோடு கொண்டு செல்லப்‌ 
படுகின்ற ஒரு வினாடி யூசலியோடு கூடிய கடிகாரம்‌ மணிக்கு 
ஏறத்தாழ 56 வினாடி வீதம்‌ நேரமிழக்குமெனக்‌ காட்டுக, 


18. புவியினது நிறை சந்திரனது நிறையைப்‌ போல்‌ 81 மடங்‌ 


கென்றும்‌, புவியினது ஆரை சந்திரனது ஆரையைப்போல்‌ 4 மடங்‌. 


கென்றும்‌ நன்சம மல ஒரு வினாடி யூசலியை சந்திரனுக்கு எடுத்துச்‌ 
சென்றால்‌ அது4 1 வினாடிகளில்‌ அலையு மெனக்‌ காட்டுக, 


16. ஒரு பிழையான்‌ வினாடி யூசலியுடைய கடிகாரம்‌ நாளென்றுக்கு, 


* வினாடிகள்‌ இழக்கின்றது. அது திருத்தமான நேரங்காட்டுதற்கு 


அதன்‌ நீளத்தில்‌ -- சதவீதம்‌ குறைக்கப்பட வேண்டுமெனக்‌ 
காட்டுக, | 


(தன்‌ க நீளமுள்ள ஒரு ஊசலி. 24 ன்றி நேரத்தில்‌ m தமம்‌ 
. மேற்கொள்கிறது. அதன்‌ நீளம்‌ சிறிது மாற்றப்படும்‌ போது அது 
24 மணி நேரத்தில்‌ 211 அலைவுகளை மேற்கொள்கிறது. அதன்‌ 


anil 
நீளம்‌ சவர்‌ அளவு குறைக்கப்பட்டுள்ளது எனக்‌ காட்டுக, 


18. ஒரு வினாடி யூசலி ஒரு இடத்தில்‌ நாளொன்றுக்கு 1. வினாடி 
கள்‌ கூடுதலாகிறது. வேறோரிடத்தில்‌ நாளொன்றுக்கு 7 வினாடிகள்‌ 
இழக்கிறது. ஒரு நாளில்‌ உள்ள வினாடிகளின்‌. எண்ணிக்கை . ர 
என்றும்‌, 8 ஆனது ர உடன்‌ ஒப்பு நோக்க மிகச்‌ சிறியது என்றும்‌, 
கொண்டு; அவ்விரு இடங்களிலும்‌ புவியீர்ப்பின்‌ வடுகன்‌ 
விகிதம்‌. 14 3௱: ॥௩-௱ என நிறுவுக, 


19. ஒரு துகளானது, ஓரினமான கோளமெனக்‌ கொள்ளப்பட்ட): 
புவியின்‌ மேற்பரப்பிலிருந்து அதன்‌ மையத்திற்கு ஒரு நேர்க்குழாயி - 


ட ஜூடாகக்‌ கீழ்முகமாகச்‌ செல்வதற்கு எடுக்கும்‌ நேரம்‌. ர ஆகும்‌, 


ர்‌ 


சீர்யானில்‌ சீரிசை இயக்கம்‌ 407 


புவியீர்ப்பு மேற்பரப்பிலிருந்து மையத்திற்கு மாருதிருந்தால்‌, 
அது எடுக்கும்‌ நேரம்‌? ஆகும்‌. 
1:1 2:29 எனக்காட்டுக, 


20. ர ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில்‌ ) என்னும்‌ திசை 
வேகத்துடன்‌ செல்லும்‌ ஒரு இரயில்‌ பெட்டியின்‌ உச்சியிலிருந்து 
தொங்கவிடப்பட்ட ஊசலி வினாடிக்கு 1 அலைவுகளை மேற்கொள்‌ 
கிறது. இரயில்‌ பெட்டி இயங்காமல்‌ இருக்கும்‌ போது அது வினாடி. 
க்கு ர அலைவுகளை மேற்‌ கொள்‌ கிறதெனின்‌ ; 2௮ ர ப்‌ nt ள்‌ 


n+ 


எனக்‌ காட்டுக. 


21. ஒரு மணியில்‌ 1 வினாடிகள்‌ கூடுதலாகக்‌ காண்பிக்கும்‌ குறை 
யுள்ள வினாடி யூசலியின்‌ நீளம்‌ 1, ஆகவும்‌, அதே இடத்தில்‌ ஒரு 
மணியில்‌ வினாடிகள்‌ இழக்கும்‌ வேறொரு வினாடி யூசலியின்‌ நீளம்‌ 
1, ஆகவும்‌ இருந்தால்‌, வினாடி யூசலியின்‌ திருத்தமான நீளம்‌ 


கட 0 லக எனக்‌ காட்டுக, 
LG r2 NL 


மேலும்‌ இந்த: உண்மையான நீளம்‌ [பிடிவின்‌ இசையிடை 
- (harmonic mean) க்கு மிக அணுக்கமானதாக இருக்குமென 
நிறுவுக- 


8, மைய விசைகளின்‌ கழ்‌ இயக்கம்‌ 


பகுதி 1 
கோண தூர கூறுகள்‌-பாதச்சமன்பாடுகள்‌ 


1. . முன்னுரை 


ஒரு தளத்தில்‌ ஒரு துகளின்‌ இயக்கத்தைப்‌ பற்றிய சில குறிப்‌ 
பிட்ட வகைகளை நாம்‌ முந்திய அத்தியாயங்களில்‌ கவனித்தோம்‌. 
ஒரு தளத்தில்‌ ஒரு துகளின்‌ நிலையைக்‌ குறிக்க இரு “கூறுகள்‌ 
(Co-ordinates) தேவை, மேலும்‌, அத்துகளின்‌ இயக்கத்தைப்‌ 
ப்ற்றிப்‌ படிக்க, ஒன்றுக்கொன்று செங்குத்தான இருதிசைகளில்‌ 
அத்‌ துகளின்‌ திசைவேகம்‌, முடுக்கம்‌ ஆகியவற்றின்‌ கூறுகள்‌ 
தேவைப்படுகின்றன... நாம்‌ ஏற்கனவே தெக்காட்டின்‌ (Cartesian) 
கூறுகளைப்‌ பயன்படுத்தினோம்‌. இவ்வத்தியாயத்தில்‌ கோணதூரக்‌ 
கூறுகளை (Polar Co-ordinates) உபயோகிப்போம்‌... - : 


2, எந்த ஒரு வளைகோட்டிலும்‌, ஆரைத்திசையியிக்கும்‌ (884105 
Vector); தொடுகோட்டிற்கும்‌ இடையேயுள்ள கோணத்தைக்‌ கோண. 
தூர கூறுகளைப்‌ பயன்படுத்திக்‌ காணல்‌ 


of,0Q என்னும்‌ அடுத்தடுத்துள்ள ஆரைத்‌ திசையிகளை ரூ 
74$7 எனக்‌ குறிப்பிடுவோம்‌.. 

OP, OQக்கு இடையன்‌ ப்பத்‌ ன்ட்‌ க 80) 
எனக்‌ கொள்வோம்‌. ்‌ 

OP க்குச்‌ செங்குத்தாக QR ஐ வரைக க 


மைய. விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 40D 
எனின்‌, OR = (787) ௦௦860 
I ௪ (£45) தோராயமாக 
க PR =OR—OP=5r 
இனி,QR (809) sin $6 
= (r4Br) 69 (தோராயமாக) 
௮ 700 
[சிறிய அளவுகளின்‌. ஒன்றுக்கு மேற்பட்ட பப்பு புறக்‌ 
கணிப்பின்‌]. 


்‌ ன்‌ OR _ 7809 
4 tan ZQPR = கதற சா 


87, 60 என்பன பூச்சியத்தை அணுகும்‌ போது, எல்லையில்‌, 0 
என்னும்‌ புள்ளி யுடன்‌ இணையும்‌. 

QP என்னும்‌ நாண்‌ எல்லையில்‌ யில்‌ உள்ள தொடுகோடாகும்‌, 

யில்‌ உள்ள தொடு கோடு 07யுடன்‌ உண்டாக்கும்‌ கோணம்‌. 
எனக்‌ கொள்வோம்‌. 


எனின்‌, 6 11 20% 
Q>Pp 


ல tan ¢ = ittan ZQPR 
&r>0 
= [t r 69 ர 46 
ஆகு ப்‌! Or dr 
டஃப்‌ ட... 
ச ப்‌ ழ்‌. ர pn 


3, முனைவிலிருந்து (Pole) தொடுகோட்டிற்கு வரையும்‌ செங்குத்‌ 
தின்‌ நீளத்தைக்‌ கோணதூரக்‌ கூறுகளில்‌ காணல்‌ (Perpendicular 
from the pole on the tangent— Formulae in Polar Co-ordinates) 


யில்‌ வரையும்‌ தொடுகோடு, 0௪ என்னும்‌ ஆரை திசையுடன்‌ 
உண்டாகும்‌ கோணம்‌ $ எனின்‌, 


dQ 


n= r Jr ்‌ ்‌ (1) ப 


எனப்‌ பார்த்தோம்‌, ட 


410 இய க்கவிஷ்சயியல்‌ 


, 


படம்‌ 115 


0 விலிருந்து தொடுகோட்டிற்கு 01 என்னும்‌ ன்ன 
ப்ரை, 


்‌ OL ற என்க, 


ட கடக ட் ம்‌. த 
சச ற டடத ப! ம்‌ ்‌ (2) 


இனி, (1), (2) லிருந்து 6 ஐ நீக்குவோம்‌. 
(2) லிருந்து நாம்‌ பெறுவது 


“1 ல்‌ 1 
தா சனை லம்‌ (பஜ 
1: 1 
ல்‌ த்‌ ன்‌ [a ரை 30] (1) லிருந்து பிரதியிட 
1 த்க்‌ 
(அ-அ) pe தர ன்‌ i): ; ப A 


i 3 தட ன்‌ ட கரி ந்‌ ' | 
கைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 411 


. மர்‌... 1 4 
ம்‌ dQ ude 
ஆகவே, சமன்பாடு (2) ஐ பின்வருமாறு எழுதலாம்‌. 
1 மு ர்க 
டா ==. A Us ni (% 
1 du? 
(அ-து) pa u (2) (4) 


4. நன்கு அறிந்த சில வளைவரைகளின்‌ பாதச்‌ சமன்பாடு 
அல்லது (9-7) சமன்பாடு காணல்‌ (Pedal equation or ற, r equation of 
some ofthe well-known curves). 


படம்‌ 119 


(1) வட்டம்‌ எப்புள்ளியேனும்‌ முனைவாகக்‌ கொள்ளல்‌: 
வட்டத்‌ தின்‌ மையம்‌ 0 என்றும்‌, ஆரை ர என்றும்‌, ட என்பது 
முனைவுஎன்றும்‌, 0-௦ என்றும்‌ கொள்வோம்‌, 


' என்பது வட்டத்தின்‌ மீதுள்ள யாதேனுமொரு என்ப ஆகுக. 
ம யில்‌ உள்ள தொடுகோட்டின்மீது 01, என்னும்‌ , செங்குத்து 
வரைக, தன்‌! 


OP= +; OL=p என்க... 
-0PC என்ற முக்கோணத்திலிருந்து, நாம்‌ பெறுவது. 

எகரி ௮௪00௦ Z OPC 
ய்‌ +a’ —2ra cos 2201, 


[OL, CP இணை கோடுகளாதலால்‌], ப fe 


இயக்க விசையியல்‌ 
=r2+a—HraL 
ள்‌ 
=r2-La2—2ap 


அகவே, எப்புள்ளியையேனும்‌ முனைவாகக்‌ கொண்டால்‌, வட்டத்‌ 
தின்‌ பாதச்‌ சமன்பாடு 2௫7? 402- மற ஆகும்‌ 
கிளை : முனைவு பரிதியில்‌. இருந்தால்‌, ௫௮௭ ஆகும்‌ 
., பாதச்சமன்பாடு 12அ2றற என்றாகும்‌ 
(11) பரவளைவு - முனைவுகுவியத்தில்‌ 
குவியம்‌ 5 ஐ முனைவாகக்‌ கொள்வோம்‌. £ என்பது பரவனளை 
வின்‌ மீதுள்ள சாக்தம்‌ ஒரு புள்ளியாகட்டும்‌, ஒயில்‌ வரையும்‌ 


படம்‌ 120 


தொடுகோடு, உச்சி தியில்‌ வரையும்‌ னக ப்‌ சத 
கட 


அடிவகணிதத்திலிருந்து, | பரவளைவின்‌ பின்‌ வரும்‌ பண்புகளை 
நினைவு கொள்க, . 
SY. என்பது PYக்குச்‌ எண்தோள்‌ 


SAY, SPY என்ற முக்கோணங்கள்‌ வடிவொத்த “முக்கோணங்கள்‌ 


வே கட 
கவே; ஒழ * ற 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ aS 


a ற ட்‌ 
(ச (அதாவது) ராக எ, அலலது 23௭ 
(14) நீள்வளையம்‌-- முனைவு ஒரு குவியத்தில்‌ (Ellipse—Pole at a 


focus) 
நீள்‌ வளையத்தின்‌ குவியங்கள்‌ 5, $' ஆகுக. 
Vy’ 


படம்‌121 
P என்பது நீள்‌ வளையத்தின்‌ மீதுள்ள யாதேனுமொரு புள்ளி 
ஆகுக, நீள்‌ வளையத்திற்கு ஒயில்‌ வரைந்த தொடு கோட்டிற்கு 
5, 5 லிருந்து $Y, 5'Y' என்றும்‌ செங்குத்துகள்‌ வரையவும்‌, 


So முனைவாகக்‌ கொள்வோம்‌. 


SP=r, 5 Per’, இற; S’Y’=p எனக்‌ குறிப்போம்‌; 


நீள்‌ வசாயத்தின்‌ அரை அச்சுகளை வழக்கம்‌ போல்‌ 4, ர்‌ எனக்‌ 
கொள்வோம்‌, 


இனி, வடிவ கணிதத்திலிருந்து நீள்‌ வளையத்தின்‌ பின்‌ வரும்‌ பண்பு 
களைப்‌ பயன்படுத்துவோம்‌. 


84812 =2a(அ-து) ப] ஆகும்‌... மு. 
$Y}? (அஃது) றற? ஆகும்‌ (ஜு 
ட்‌ Pயில்‌ உள்ளதொடு கோடு SP, 5' நீக்க சமகோணச்‌ சாய்வில்‌ 
" உள்ளது, 


_ எனவே, SPY, SPY’ என்பன வடிவொத்த முக்கோணங்‌ 
களாகும்‌, | 


த்‌, 
2 


ல்‌ த த தக்‌ இ 


. இயக்க விசையியல்‌ 


414 
வ்‌ இரு சர 8 
ஆகவே, papi பம்‌ ந்து 5 == == ள்‌ — 1 


pe 1 என்பது நீள்‌ வளையத்தின்‌ 


po 
(25 7] சமன்‌ பாடாகும்‌, 


(9 அதிபரவளைவின்‌ (ற; 1) சமன்பாடு (ற;₹ equation to 


. & hyperbola) 
நீள்‌ வனையத்திற்குப்‌ பின்பற்றிய நிரூபணத்தை மேற்‌ கொண்‌ 
டால்‌, 1”--1-- ரே என்பதற்குப்‌ பதிலாக, 7” ** 7220 எனக்‌ கொள்ள . 
வேண்டும்‌, - 
2 2 I 
இதன்படி, ட ன்‌ 1 என வரும்‌, 
றி r 
அதிபரவளைவின்‌ பத்ம சமன்‌ பாடு, 


2 
ட்‌ 4 1 ஆகும்‌, 


(அத்து 
(ர) சமகோணச்‌ சுருளின்‌ (நஏாகறஜயிar Spiral) (ஈ, உ) சமன்‌ 
பாடு. ப i | ve 
எந்த ஒரு வனை வரையிலும்‌, வழக்கமான லிப்‌ 
ல்‌ ற ஓ ஆகும்‌. | 
க்‌ ம்‌ - மாறிலி - 0 என்க, 
-.. ஆகவே றன 80) 0-8. டச்‌ 
ஃ... சமகோணச்‌ சுருளின்‌ (ற; 7) சமன்பாடு றர ஆகும்‌. 
குறிப்பு :- சம கோணச்‌. கருவின்‌ சமன்‌ பாட்டைக்‌ கோண தூரக்‌ கூறு 
ணக கொண்டு காணல்‌. 
இங்கு $ - ௨ ஆகும்‌. 
ச tang. = tand. 


(அதாவது) 7 அட tana. 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 415 


; 3 ன்‌ ப்‌ 
Pa ன்‌ = cot a, 80 


தொகை காண, நாம்‌ பெறுவது 
logr ௪௦௦18, Q+ மாறிலி 


== 0010, 9+ loga 
Qcota 

I r= 72 

இதுதான்‌ ஒரு சமகோணச்சுருளின்‌ போலார்‌ சமன்பாடாகும்‌. 

(Polar equation) 


௧௩ 


5. பரப்பளவு திசைவேகம்‌ (Areal velocity) 
வரையறை 


ஒரு துகள்‌ ஒரு தளத்தில்‌ உள்ள ஒரு வளைவரையி இய 
போது, அதன்‌ பரப்பள்வுத்‌ திசைவேகம்‌ என்பது அத்துகளை அத்‌ 
தளத்தில்‌ உள்ள ஒரு நிலையான புள்ளிக்கு இணைக்கும்‌ ஆரைத்திசையி 
யினால்‌ வ்ரையப்படும்‌ பரப்பின்‌ மாற்ற வீதமாகும்‌, ' வ்‌ 


படம்‌ 722 ப ப 
_APQ என்னும்‌ வளைவரையில்‌ இயங்கும்‌ ஒரு துகள்‌ கால 
அளவில்‌ என்னும்‌ நிலையை அடையட்டும்‌, வுளரைவரையில்‌ உள்ள 


416 இயக்க விசையியல்‌ 


ஒரு நிலையான புள்ளி கயிலிருந்து க தூரங்கள்‌ அளக்க, AP ௮ 
ஆகட்டும்‌. 

௦ என்பது அவ்வளைவரையின்‌. தளத்தில்‌ உள்ள ஒரு நிலையான: 
புள்ளியாகுக. 

௦ ஐ முனைவாகவும்‌ (1௦16), 0X ஐ தொடக்கக்‌. கோடாகவும்‌ 
(initial 116) கொள்வோம்‌. 

யின்‌ கோணதூரர கூறுகள்‌ (1,0) என்க, (1451) காலத்தில்‌ 
. துகள்‌ டு என்னும்‌ புள்ளிக்கு நகரட்டும்‌. 

௦ வின்‌ கோண தூரக்‌ கூறுகளை 7-8 04-60 எனக்‌ குறிப்பிட்‌ 
லாம்‌. மேலும்‌ A 5485 ஆகும்‌. 

௰00 வின்‌ பரப்பளவு 6 & எனின்‌, 


Pயில்‌ துகளின்‌ பரப்பளவுத்‌ திசைவேகம்‌ ௪ அட 


[எல்லையில்‌ ஆனது? ஐ அணுகும்போது, POQன்‌ பரப்பளவு 
A POQன்‌ பரப்பளவிற்கு தோராயமாகச்‌ சமமாகும்‌] 


றி பர?) ௭96 


810 வ்‌, 
ப sind. 59 
= [190 எல்‌ உலா 
672-2.. 56 ட 
ரட்ட] 
60-0 ன்‌ 
ககா க வனி, NO 1 
ஆகவே பில வ... கழ்‌ எக க இ r 0 


துகளின்‌ பரப்பளவு: திசை வேகத்திற்கு வேறொரு கோவையைத்‌ 
துகளின்‌ திசைவேகத்தைக்‌ கொண்டு பெறலாம்‌ 


விலிருந்து உன்னும்‌ நாணிற்கு. ON அபா சத 
வரைக, பகல 


மைய விசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 417 


வரையறையின்படி.” பரப்பளவுத்‌ திசைவேகம்‌ - 


At பூச்சியத்தை அணுகும்‌ போது பரப்பளவு 100 
ு க 100 (தோராயமாக) 
= 10,014 
_1 (வில்‌ 10), 011 (தோராயமாக) 
3 8s. 014 
மேலும்‌, 81 பூச்சியத்தை அணுகும்‌ போது, 0 என்னும்‌ புள்ளி 
யுடன்‌ இனைந்து ஒயில்‌ உள்ள தொடுகோடாகும்‌, 
ஆகவே, 0N என்பது யில்‌ உள்ள அணடி்னைட்டதில்‌ வரையும்‌ 
செங்குத்தாகும்‌. 
இது ற எனக்‌ குறிக்கப்படும்‌. 
உயில்‌ துகளின்‌ திசைவேகத்தை ஏ எனக்குறிப்பிடுவோம்‌. 


ஆகவே, யில்‌ புரப்பளவுத்‌ திசைவேகம்‌ ௪ ]ர EON 
80 ்‌ 
ds. 
=; அபு p=} Ww 
= DV ர 
இவ்வழியாக, பரப்பளவு திசை வேகம்‌ 17" அ அழ றர 


6. கோணதூர உறுப்புகளில்‌ வேகம்‌, முடுக்கம்‌ ஆகியவற்றின்‌ 
ஆரை, குறுக்குக்‌ கூறுகள்‌ (Radial and transverse Components 
of velocity and acceleration) 


ர, 1461. என்னும்‌ காலங்களில்‌ இயங்கும்‌ துகளின்‌ நிலைகள்‌ 
முறையே P,Q ஆகுக. 0ஐ ல்‌ 2 0X ஐ தொடக்கக்‌ 
கோடாகவும்‌ கொள்வோம்‌, 


ந, Q ஆகியவற்றின்‌ கோணதூரக்‌ கூறுகள்‌ முறையே 09) 5 
கனி 9456) ஆகுக, 


விலிருந்து 0Pக்கு பஜ செங்குத்தாக வரைக, 
eT 


418 இயக்க விசையியல்‌ 


படம்‌ 123 


, திசைவேகக்‌ கூறுகள்‌ 


OPக்குச்‌ செங்குத்தாக, 6 அதிகரிக்கும்‌ திணையில்‌; PM ஐ. 
வரைக. 


ஆரைத்திசையி 0 திசையிலும்‌, . 0Pக்குச்‌ செங்குத்தாக 9 
அதிகரிக்கும்‌ போக்கிலுள்ள PM திசையிலும்‌, துகளின்‌ திசை 
வேகக்‌” கள்‌ முறையே யு ஆகட்டும்‌, 


pa 6 காலத்தில்‌ OP க இடப்பெயர்ச்சி 


62-0 97 
= [f ல்‌ 

610 

mJ கட 

Bo ்‌ 

... (50 cos BO =r 

1 அரு இத 
ப. $7:0 ம அதக்‌ ம 

(rN. 
= If: லார ஆணுதும்‌ 

ப 


[மிக நுண்ணிய வின்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்கு 
பத வர்கம்‌ ௪ அரி களப்‌ புறக்‌ கணிக்க] 


(0). 


மைய விசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ i 419. 


| _. PM திசையில்‌ யின்‌ இடப்பெயர்ச்சி 


610 97 
டத QL 
“0 Bf 
it.  (r+Sr) sin $9 
“* 6752-0 Sr 
ட்‌ (497) 890. , 99 
. $020 60 8. 
டம்‌. ரர TT. ம ஸ்ட 
“920. OH. |. 0 
de ச ர்‌ 
=r ம்‌ ௮ 70 (8) 


ஆகவே துகளின்‌ ஆரை, குறுக்கு திசை வேகங்கள்‌ முறையே 
்‌ ப்‌ த 2௨. என்பனவாகும்‌. 
முடுக்கக்‌ கூறுகள்‌ : 
துகள்‌ ௦ விலிருக்கும்போது அதன்‌ திசை வேகக்‌ கூறுகள்‌ 


0௦ திசையிலும்‌, 00 க்குச்‌ செங்குத்தான QN சில்சமிலம்‌, 
முறையே ர, 46) ஆகுக, 


QN ஆனது யுடன்‌ 90459 கோணச்‌ சாய்வில்‌: மகனது 
என எளிதில்‌ பெறப்படும்‌. 


மே திசையில்‌ P-யின்‌ முடுக்கம்‌... 


It 1 கால அளவில்‌ 02 கி்வித்‌ யின்‌ வேக மாற்றம்‌ 
510 of 


[0P திசையில்‌... 081 மின்‌ போதுள்ள வேகம்‌ 


™ aff ஸ்‌ OP திசையில்‌ ர்‌ யின்‌ போதுள்ள வேகம்‌] 
அ பாவன பத்ம ம்‌. களைக்‌ | 


lt (U4 Su) cos 90-04 87) cos க்‌ ங்க 
த்‌ ப படட அவர்‌ ம அத டட அல, 


I (0ம்‌ cos 60 — (v8) sin 86 — ௨ 
BD RE படட டட 


i 51 = (VAD) ம.- 
உட ன்றும்‌, வட லன்‌ கட்த ன்‌ 


420 - இயக்க விசையியல்‌. 
நீர yy — 20 _ த ம a 
0B dt 


ஸ்‌) de dQ 


“4/7 ம்‌. மி 


dt di 
[டர த்‌ கோவைகளை (1), (2) லிருந்து பிரதியிட] 


ட ட்ப ட்‌ 
OP க்குச்‌ செங்குத்தாக PM திசையில்‌ P-யின்‌ முடுக்கம்‌ 


ள்‌. PM திசையில்‌ 81 காலத்தில்‌ வேக மாற்றம்‌ 
87௮2-0 87 டத வ கனை 


ர்‌ 


[50 காலத்தில்‌ PM திசையில்‌ அதன்‌ வேகம்‌ 


it _ காலம்‌ யில்‌ PM திசையில்‌ அதன்‌ வேகம்‌] 
த்‌ ட அணக கணைய க்‌... ந பகு 


உ! [(2-$109) sin 8Q--(vA-5v) sin (9054-59)] — v 
(29 அ: அலங்க வளை எனை அணை க உ யை 


॥ 


It (+5) ஸ்‌.6940489 cos BQ - v 


“89220 ர 

பணி (01 (09 

ர $10 87 
0... 89-16 

“90 $ர. 

_, 0 

வா கரத 

ட ன்‌ 405, க 

“மன்‌ 0 படக்க (2), (2) லிருந்து பிரதியிட, ' 

தன்‌: ்‌ do டமி 230 

சர்ச்ச | (4) 
ர அ தம்‌ வர்க க அதம அ 
1 க நல அப்று | (5) 


மைய்விசைகளின்‌,கீழ்‌ இயக்கம்‌ - ன ர்‌ 


பிரிதொருமுறை: திசையி முறை (Vectorial method) 

4 இயங்கும்‌ புள்ளியை ஒ என்றும்‌, நோம்‌ 7 யில்‌ 0? = 7 என்றும்‌ 
கொள்வோம்‌, 

OP திசையிலும்‌, 0௪ க்குச்‌ செங்குத்துத்‌ திசையிலும்‌ உள்ள அலகு 
திசையிகளை ;, எனக்‌ குறிப்பிடுவோம்‌, P அதன்‌ பாதையில்‌ 
இயங்கும்போது ; ந என்பனவும்‌ 0 ஐ மையமாகக்‌ கொண்டு ஒரு 
அலகு ஆரையுள்ள வட்டத்தில்‌ இயங்குகின்றன. 


காலம்‌ ரயில்‌" இவைகளின்‌ நிலையை படத்தில்‌ A; 8 என்க 
குறிப்பிடுவோம்‌; 
க்யின்‌ திசை வேகம்‌ 0ஃ க்குச்‌ செங்குத்தாக இருக்கின்றது. 


(௮-து) 0 திசையில்‌. உள்ளது 
ரக B யின்‌ திசை வேகம்‌ 03 க்குச்‌ செங்குத்தாக உள்ளது; 


அதாவது, AO திசையில்‌ உள்ளது. கல்‌ 
- oe da ்‌ ்‌ ்‌ ட்‌ 
ee ன்‌ ததும்‌ | ( தி டர ட ்‌ து ்‌ (1). 


ன்‌ ட்‌ SLE & a பா்‌. த ன்‌ 


428 த்‌ ந இயக்க விசையியல்‌ 


OP திசையில்‌ உள்ள ஒரு அலகு திசையி ; ஆகவும்‌, . 0£ யின்‌ 
அளவு ர ஆகவும்‌ இருத்தலால்‌, திசையி பலவான OP =r r 


ஆகும்‌. 
இனி; Pயின்‌ திசை வேகத்தைக்‌ காண்போம்‌. 


ந 


P யின்‌ அசித்‌ அ ள்‌ தக 
dr tA I 
“ரத கார எது. 8 


இதை ஆறை, குறுக்கு திசை வேகங்களாகப்‌ பிரித்தால்‌, 
ஆரை திசை வேகம்‌ (Radial டப்‌ க ச்‌ (8) 
26 
குறுக்கு திசை வேகம்‌ (Transverse velocity) = TJ; = r0 (4) 
Pயின்‌ முடுக்கம்‌ 8 எனின்‌, 
d d “இரவு க 
Ad == க ஜ்‌ ரம்‌ ட | 


dt ரர்‌ 
dr. - or dr dr dQ - 4° 
அ உ ததா ஜதி தரி 
dQ dn 
னு 
ஸட் ன்‌ ஸ்‌. 80, 4, 
ii டர்‌ த ப த ட ற்‌ 


Lr ந்த 1) 11 1), (2கருந்து பிரதியிட], 


ரி dr de 8301... 
[இ (a) TL at ak 
(பர்‌... 


்‌ ஆகவே,  ஒ-யின்‌ முடுக்கத்தை . ஆரை; குறுக்கு முடுக்ங்க 
களாகப்‌ பிரித்தால்‌, ; 


ரை முடுக்கம்‌ (Radial வின்‌ 


(த) ரட்‌ அய 


மையவிசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 428 
குறுக்கு முடுக்கம்‌ (Transverse acceleration) 
I 420 ச்‌ do Rie as (ஆ. 2 1d g 
3 ர த பநப ல அம்ப ஸர ததால்‌ ர 66 
ஆகும்‌, 
கிளை 1, 
Pயின்‌ விளைவு திசை வேகத்தின்‌ அளவு 
= VON? 


Pயின்‌ விளைவு முடுக்கத்தின்‌. அளவு 
= AG + (22 ௫ 114 pL 
கிளை 2. 


துகள்‌ ஆதியை மையமாகக்‌ கொண்டு 4 என்னும்‌ £ஆரையை 
யுடைய வட்டத்தில்‌ இயங்கினால்‌, ௬௨ ஃ = 0; T= 0 
ஆகவே, துகளின்‌ ஆரைத்‌ திசை வேகம்‌ ௪ r= 0 
தொடு கோடு அல்லது குறுக்குத்‌ திசை வேகம்‌ - 9-2 ட்‌ 
ஆரை முடுக்கம்‌ ௪ * 769 = 0-62 = —a? 
தொடு கோடு அல்லது குறுக்கு முடுக்கம்‌ = 
=a 0+ 2(0)6 = 
7. கோண தூரக்‌. கூறுகளில்‌ இயக்கவியல்‌ சமன்பாடுகள்‌ 


௱ என்ற நிறையுள்ள துகளின்‌ மீது செயல்படும்‌ வெளிவிசை 
யின்‌ ஆரை; குறுக்குக்‌ கூறுகள்‌ முறையே %, 8 எனின்‌, 


R= m(r—r 0?) (1) 
i க 


என்பன இயக்கவியல்‌ சமன்பாடுகளாகும்‌. 


8 என்பன, ஆயக்‌ கூறுகள்‌ 7, 0. நேரம்‌ ர ஆகியவை பற்றித்‌ - 
தெரிந்த சார்புகளாயின்‌ (factions of r, 0,1), (1), (27 ஆஃப்‌ 


424 ட்‌ இயக்க விசையியல்‌ 


வகைக்‌ கெழுச்‌ . வ்‌ நாம்‌ விடுவித்து, 7, 0 என்பவற்றை 
ர்‌ யின்‌ சார்புகளாகக்‌ கண்டு . கொள்ளலாம்‌. பின்னர்‌ இவற்றிலிருந்து 
ர ஐ நீக்கி, பாதையின்‌ போலார்‌ சமன்பாட்டைய்பெறலாம்‌. 


8 மாதிரிக்‌ கணக்கு 1 


ஒரு துகள்‌ ஒரு நிலையான திசையில்‌ 4 என்ற திசை வேகத்தை 
யும்‌, 0 என்ற ஒரு நிலையான புள்ளியை ? யுடன்‌ இணைக்கும்‌ 
ஆரை 0௦ க்குக்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ ॥ என்ற திசை வேகத்தை 
யும்‌ கொண்டு இயங்குகிறது. 1 யின்‌ பாதை 0 ஐக்‌ குவியமாகவும்‌, 
மையத்தொலைத்‌ தகவு (eccentricity) uv. ஆகவும்‌ கொண்ட, கூம்பு 
வெட்டியாகு மென நிறுவுக. 


௦ ஐ முனையாகவும்‌, நிலையான திசைக்கு இணையாக வரைந்த 
0X ஐ தொடக்கக்‌ கோடாகவும்‌ கொள்வோம்‌. -க்கு 0% திசையில்‌ 


ட, ன்‌ . | . X 
டம 125 
ம்‌ என்ற திசை வேகமும்‌, 0P-க்குச்‌ செங்குக்துத்‌ திசையில்‌ 9 என்ற 
திசைவேகமும்‌ ஆக இரு திசை வேகங்கள்‌ உள்ளன, 


இத்‌ திசை வேகங்களை 0 திசையிலும்‌, 00-க்குச்‌ செங்குத்துத்‌. 
்‌ திசையிலும்‌ பிரிக்க, 'நாம்‌ பெறுவது : 


அ ucosQ ப்‌ (1). 


1 


னி 112௦0 பாலிகா, சந்த 


ர. 


மையவிசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 425 
பாதையின்‌ சமன்பாட்டைப்‌ பெற இவற்றிலிருந்து [ஜ நீக்க 
வேண்டும்‌, 
(2) ஐ (1) ஆல்‌ வகுக்க, நாம்‌ பெறுவது 
, 40 _ v—usin® 


ள்‌ 10089 
10060. dr 
(அ-து) y—y sin 9 த்து ர்‌ 


d(u sin 0) dr 
(அ-த) ுஹ்டு ர 
தொகையைக்‌ காண, நாம்‌ பெறுவது 
—/og (v—u sin Q) + logA = logr 


[இங்கு /௦௪ & என்பது தொகையில்‌ தோன்றும்‌ மாறிலியாகும்‌.] 
(அஃது)  logr+log (v—usinQ) = log A 


(அ-து) r(r—usinQ) = A 
‘A i 
= usin 9 
A ./i 7) 

(அதிர்‌ எக்கா க்கத்‌ 


: 
ஸ்‌ ன [ 00906) (1) 


J தல்‌, 
இது -- = 1+e cos (9+) (2) என்னும்‌ ரூபத்தில்‌ உள்ளது 


(1) ஐயும்‌ (2) ஐயும்‌ ஒப்பிட, நாம்‌ பெறுவது 
ரன்‌ 3,224) a= 90° 


ஆகவே, புள்ளியின்‌. பாதை 0 ஐ மகான்‌ உடு Aly ஐ. 
செவ்வகலத்தின்‌ பாதியாகவும்‌. மையத்‌ தொலைத்‌ தகவு ௨/ ஆகவும்‌ 
நெட்டச்சு தொடக்கக்‌ த்‌ ல, ிசயகுதிதா கவும்‌ உள்ள ஒரு 
ய த்து அண்டப்‌ 


426 ' இயக்க விசையியல்‌ 
மாதிரிக்‌ கணக்கு 2 


திசை வேகம்‌, முடுக்கம்‌ ஆகியவற்றின்‌ ஆரை, குறுக்குக்‌ 
கூறுகளுக்குரிய கோவைகளை மற்றொரு முறையில்‌ காணல்‌ ; 


dy | த 
வது. 90-69,” 
அட்‌ 
| ax 
[2 இ 


0 


புற்‌ 72௪... 


£ யின்‌ தெக்காட்டின்‌ ஆயக்‌ கூறுகள்‌ (ts று ஆகவும்‌, கோண 
தூரக்‌ கூறுகள்‌ (7,9) ஆகவும்‌ இருப்பின்‌, 


x= 008 0, yer sin 9 ஆகும்‌ 
த்‌ x= rcos0+r (—sinQ) 9 
== 70080-- 7810 0.0 
y=rsin0+kreos 6.0 
ஃ... ஆரைத்‌ திசையில்‌ திசைவேகத்தின்‌ கூறு 
“= x cos 0A 008 (90-9) 
x 009 0 + y sin 6 
ப 20 COS ச r Sin 0. 9) cos 0-- (rs sind +r 0060 9) sing 


ர்‌ 008" 0-7 sin Q 


(1) 
ன தப்‌ ஆரைத்திசைக்கு செங்குதுத்திசையல கில க்களின்‌ கூறு 


ட்‌ = y sin (00-9). ன்‌ xsin 9. 


மையவிசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 42 

= (7 608 0 —x sin 0). 

sin 9.0) sin 6 
(2) 


(r sin 6-7 cos 0.0) 0080 0 cos Q—r 


i 


r 0 
இனி, % ௮ 70504 r (sin 6) 9-7 sin 0 9-- 7 cos 603 


| 


— +7 sin6 & 


= 7 cos 9 —2r 6 sin 0 —r cos 66 1 — F sin 0-0 


yo r sin +r 008 60+ r cos 09—r sin 09 9 
+ 700998 


ல sin QL 2r 0 cos 0— rsin QQ 3-7 cos 06 


” ஆரைத்‌ திசையில்‌ முடுக்கத்தின்‌ கூறு 
== 7008 Ary sinQ 
கத்தர்‌ (8) 
== r—r0 
ஆரைத்திசைக்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ முடுக்கத்தின்‌ கூறு 
0080-0. 
= G++ (4) 
மாதிரிக்கணக்கு 3 
பரப்பளவு திசைவேகம்‌ (AD மு) என நிறுவுக, 
jrxp~rx) 
$ [700807 "sin 0+ 7009 00)—r sin Q க 0089 — ஈஸ்29)] 


= jr cos 6 sin 6+r2 00839 9-7 sin 008 த்‌ 


3 sno] 


428 இயக்க விசையியல்‌ 


௪ 1789 ௪ பரப்பளவு திசைவேகம்‌ 
எனவே பரப்பளவு திசைவேகம்‌ 
$ 730 = pV ஈ3 (yx) 


கிளை ஃ. 
xy ல்‌ xy என்பது நிலைப்புள்ளி.௦ ஜப்‌ பற்றி கிசைவேகத்தின்‌ 
திருப்புத்‌ திறனாகும்‌ 


டர 


ப்டம்‌727 


பயிற்சி 8.1 


1. ஒரு நிலையான ஆதியை ஒரு இயங்கும்‌ துகளுக்குச்‌ சேர்க்கும்‌ 
ஆரைவழியும்‌,; அதற்கு "செங்குத்தாகவும்‌ அத்‌ துகளின்‌ திசை 
டூவகங்கள்‌ முறையே 7) 93 என்பனவாகும்‌, 3/6 என்பன 


மாறிலிகள்‌ எனக்‌ கொண்டு, அப்பாதையின்‌ சமன்பாடு 2 ஆடு 


ட்‌ ட்ட எனக்‌ காண்பி, (இங்கு 0 ஒரு மாறிலி) ' 
2. ஒரு நிலையான ஆதியை ஒரு இயங்கும்‌ துகளுக்குச்‌ சேர்க்கும்‌ 
ஆரை வழியும்‌, அதற்கு. செங்கு த்தாகவும்‌ அத்துகளின்‌ திசை 
வேகங்கள்‌ முறையே 2௨,719. என்பனவாகும்‌, துகளின்‌ பாதையைக்‌ 
காண்க. அன்றியும்‌... ஆரைத்திசையிலும்‌, , அதன்‌. செங்குத்துத்‌ 
திசையிலும்‌ துகளின்‌  முடுக்கங்களைக்‌ காணக, ..... 

mE க xAr—H20/r, #0 +E] 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 429 


8. ஒரு. புள்ளியின்‌ ஆரைத்திசைவேகம்‌ அதன்‌ குறுக்குத்திசை 
'வேகத்தைப்போல்‌ %£ மடங்காயின்‌, அப்புள்ளியின்‌ பாதை ஒரு சம 
கோணச்‌ சுருளாகுமென நிறுவுக, 

4, முனைவை நோக்கி செயல்படும்‌ 1 என்னும்‌ விசையின்‌ தாக்கத்‌ 
திற்கும்‌ தொடக்கக்கோட்டின்‌ நேர்த்திசையில்‌ செயல்படும்‌ 0 
என்னும்‌ விசையின்‌ தாக்கத்திற்கும்‌ உட்பட்டு ஈ என்ற நிறையுள்ள 
ஒரு துகள்‌ ரஜ (1--0௦089) என்னும்‌ வரைவை வரைகிறது. 
முனைவைப்பற்றி துகளின்‌ கோணவேகம்‌ ம என்னும்‌ ஒரு மாறிலி 
யானால்‌, 7, ஆகியவற்றின்‌ மதிப்புகளைக்‌ காண்க, மேலும்‌ 
துகளிளது பாதையில்‌ எப்புள்ளியிலும்‌ அதன்‌ இயக்க ஆற்றல்‌ 
_ர(22-80)/8 எனக்‌ காண்பி, த்‌ 
5. ஒரு வட்டப்பரிதியிலுள்ள ஒரு நிலையான புள்ளி பற்றி அதன்‌ 
மீது இயங்கும்‌ புள்ளியொன்றின்‌ கோணவேகம்‌ ம என்னும்‌ மாறிலி 
யாகும்‌. அதன்‌ விளைவு முடுக்கம்‌ 4ர௰? என்னும்‌ மாறிலியாகுமென்க்‌ 
காண்பி. , 

6... சீரான வேகம்‌ மயுடன்‌ ஒரு துகள்‌ ஏ (1-+20sQ) என்னும்‌ 
இதயவுரு (Cகோ020) வின்‌ மீது இயங்குகிறது, எனின்‌ (1) 
முடுக்கத்தின்‌ ஆரைக்கூறு ஒரு மாறிலி என்றும்‌ (11) முணனைவைப்‌ 


பற்றி. அதன்‌ கோணவேகம்‌ ம என்பறு ட கட்‌ 2 24 க்குச்‌ சமம்‌ 
: என்றும்‌ (111) அதன்‌ முடுக்கத்தின்‌ அளவு 87/8 என்றும்‌ நிறுவுக, 


7. ஒரு. மெல்லிய வழவழப்பான நேர்க்குழாய்‌ - ஒன்று அதன்‌ 
நிலையான ஒரு முனைப்பற்றி ஒரு நிலைக்குத்து தளத்தில்‌ சீரான 
 கோணவேகம்‌ ம உடன்‌ சுற்றுகிறது, தொடக்ககால்த்தில்‌ குழாய்‌ 
கிடையாக இருக்க, அதனுள்‌ அதன்‌ நிலையான முனையிலிருந்று 
்‌ தூரம்‌ “ர£யிலிருந்று புறப்பட்டு வேகம்‌ 147 உடன்‌ அதனுள்‌ இயங்கும்‌ 


துகள்‌ ஒன்று நேரம்‌ [யில்‌ acosh {+ ( — ன்‌] sinhwt 


ம 


4 தி ற ல! என்னும்‌. தூரத்தில்‌ இருக்குமென நிறுவுக, 


8. . ஒரு வழவழப்பான . கிடைதளத்தின்‌ மீது ஒரு. துகள்‌ 
ஓய்விலிருக்க, அத்தளம்‌ அதன்‌ மீதுள்ள ஒரு நேர்கோடு பற்றி 
. சீரான கோணவேகம்‌ 6 உடன்‌ கீழ்முகமாக. திரும்ப ஆரம்பிக்கிறது 
தொடக்கலாலத்தில்‌, சுழல்‌ அச்சிலிருந்து துகளின்‌ தூரம்‌ 4 எனில்‌ 
துகள்‌ தளத்தை விட்டு நீங்கும்‌. .கர்லம்‌ ர என்பது ௨5 லர +. 


cosh wf == 


பெ றப்படும்‌ என நி றுவுக, 


அ. ௦8 மர்‌ என்னும்‌ சமன்பாட்டிலிருந்து 


மைய வீசையீன்‌ கழ்‌ இயக்கம்‌ 
- (Motion urder a central force) 


1. மைய விசைப்பாதை (central orbit) : னல்‌ த்‌ ்‌ 


நிலையான ஒகு புள்ளியை நோக்கி இயங்கும்‌ விசையால்‌ தாக்கப்‌ 
படும்‌ ஒருதுகள்‌ வரையும்‌ பாதையை. மைய விசைப்‌ பாதை 
என்கிறோம்‌. 


அந்த நிலையான. புள்ளியை. £ விசை மையம்‌ ' (Centre of force) 
என "அழைக்கிறோம்‌; 

அவ்‌ விசையை “மைய விசை” (Central கர்வம்‌ என்திடகும்‌ 
2, மைய விசைப்‌ பாதை ஒருதள வளைவரையாகும்‌ : 


(Central orbit must be a plane curve.) அத்துகள்‌ எ ந்நேரத்‌ 
திலும்‌ அதன்‌ பாதைக்கு வரையப்படும்‌ தொடுகோடு, அந்நிலைப்‌ 
புள்ளி ஆகிய இவற்றின்‌ தளத்திலே இயங்குகிறது, துகளின்‌ மேல்‌ 
தாக்கும்‌ விசையும்‌ இத்தளத்திலே இருக்கிறது. இத்தளத்திற்குச்‌ 
செங்குத்துத்‌ திசை யில்‌ முடுக்கத்தின்‌ கூறு ஏதும்‌ இல்லை. 

ஆகவே மைய விசைப்‌ பாதை ஒருதள வவ்வால்‌ 


8, மைய விசைப்‌ பாதையின்‌ வகைக்‌ கெழுச்‌ சமன்‌ பாடு : 
(Ditferential எற of a centralorbit) - 


AP 


க ரம்‌ படம்‌128 f 
ஒரு தளத்தில்‌ இயங்கும்‌ ஒரு துகளின்‌ . முடுக்கம்‌ - எப்பொழுதும்‌ 


அத்தளத்தில்‌ உள்ள ஒரு நிலையான புள்ளி, ஐ: நோக்கி உள்ளது, 
தன்‌ பாதையின்‌ வகை கெழுச்சமன்‌ பாட்டைக காணல்‌, 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 431 
0ஐ முனைவாகவும்‌, 0 வழிச்‌ செல்லும்‌ ஒரு நிலையான கோடு 
0X ஐ தொடக்கக்‌ கோடாகவும்‌ கொள்வோம்‌. 


நேரம்‌ யில்‌ துகளின்‌ நிலையை ஒ எனக்‌ குறிப்பிடுவோம்‌. ஒயின்‌ 
கோண தூரக்கூறுகள்‌ (1; 9) ஆகட்டும்‌, துகளின்‌ நிறையை ௱ 
என்றும்‌, ௪0 வழி செயல்படும்‌ மைய முடுக்கத்தை 7 என்றுங்‌ கொள்‌ 
வோம்‌. 

ஆரைத்திசையில்‌ விசை - ஈ('' _— 79 *} 
இது வெளி விசை - ஈர நீக்குச்‌ சமமாகும்‌ 
ஸ்‌ 1 (7-7 3- - ரீ 

(அ-து) 7-9” ரீ (1) 

மேலும்‌, 0௪க்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ எவ்வித விசையும்‌ 


செயல்‌ படாததால்‌, முடுக்கத்தின்‌ குறுக்குக்‌ கூறு எப்போதும்‌ 
பூச்சியமாகும்‌, | 


1 சீ - 
டி m பல நா (79) =0, 


(௮௪) ஏ ஜூ 60) 0 (2) 
(1), (2)ம்‌ துகளின்‌ இயக்கச்‌ சமன்பாடுகளாகும்‌, 
(2) லிருந்து 2 டு - ஒரு மாறிலியாகும்‌ 
= ந எனக்கொள்வோம்‌ 
70 =h (8) 


பாதையின்‌ சமன்பாட்டைக்‌ காண, (1), (8) ஆகிய சமன்பாடு 
களிலிருந்து 1 ஐ நீக்க வேண்டும்‌, 

இதற்கு 4 = 1/7 எனக்கொண்டு, பஜ சார்பு மாறியாகக்‌ கொள்‌ 
வது ஏற்றதாகக்‌ காணப்படுகிறது. 


(லிருந்து, ட = hlr® = நமி 


. ந்த்‌ 21 தண்‌ ம்‌ 2 ட 80. 
அன்றில்‌ ந அ “ம்‌ ள்‌ (௫ ) -- பத த. 
1 du த்ச்ப்படு du 


ண 4 80: 


422. | இயக்க விசையியல்‌ 


ம ததன்‌ சய 89 du du 
க்‌ Ae த அம டள ன ௦ கண கை 
h 10" dt தி 201 hu? | hu? 53 
ர்‌ 0 என்பவற்றிற்கு (1)ல்‌ பிரதியிட, நாம்‌ பெறுவது 
| d2u 1 
அர்த ஜா சியில்‌ 
d’u 
உக h® [2 ய்‌ 
ய்ய நீ (4) 


(அல்லது) u+ “0° = pig? 
இது கோணதூரக்‌ கூறுகளில்‌ மைய விசைப்‌ பாதையின்‌ வகைக்‌ 
கெழுச்‌ சமன்‌ பாடாகும்‌. 
குறிப்பு:-- மைய விசையானது மையத்தை நாடாது எதிர்த்திசை 
யில்‌ இயங்கினால்‌ (௮-து) மையத்தைவிட்டுத்‌ தள்ளு விசையாக 
(Repulsive force) இரு ந்தால்‌, ஈழின்பாடு (4)ல்‌ நீன்‌ குறியை மாற்ற 
வேண்டும்‌. 
4, மைய விசைப்‌ பாதையின்‌ (ற, 7) சமன்‌ பாடு [ (ற, 1) 
Equation or pedal equation of a central orbit. ] 
வழக்கமான குறியீட்டின்படி இவ்வத்தியாயம்‌ பகுதி 1 பிரிவு 8 
லிருந்து, நாம்‌ பெறுவது 


; த த திப சதன்‌ 
pi H “| | (1) 
(1)ன்‌ இருபக்கங்களையும்‌, 9 பற்றி வகைக்கெழு காண, நாம்‌ 
பெறுவது. 


தன்‌ ட நழக அந்தகன்‌ 
2...” ஆரா? 249 
2 du 
He ப்‌ க்‌ 


. ஆனால்‌, கோண தூரக்‌ ம்‌! மைய ஸ்ர பாதையின்‌ 
வகைக்‌ படற ட 


er ச i ட 
இதை. (2ல்‌ சரத, தாம்‌ ம்‌ பெறகு. 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 4838 


[க்‌] 


ழ்‌ 7) 

டசி ர 

காது (2) 

ந 2 12 xX — dr 

௮௫) ல அத்‌ 
ந பம 
vs po ன ல (2) 
இதுவே மைய விசைப்‌ பாதையின்‌ (ற-7) சமன்‌ பாடாகும்‌, 

கிளைதேற்றம்‌ 


ஒவ்வொரு மைய விசைப்‌ பாதையிலும்‌ பரப்பளவு திசைவேகம்‌ 
“ஒரு மாறிலியாகும்‌ (அ-து) சம காலங்களில்‌ சம பரப்பளவுகள்‌ 
ஆரைத்‌ திசையிவரையும்‌, மேலும்‌ தொடுகோட்டுத்‌ திசை வேகம்‌ 
மையத்திலிரூந்து தொடுகோட்டிற்கு வரையும்‌ எரப்தத்திமக எதிர்‌ 
விகிதத்தில்‌ மாறும்‌. 

இவததியாயும்‌ பகுதி 1, பிரிவு 8-ல்‌ நாம்‌ பரப்பளவு த்த 
வேகம்‌ 7? ஜ்‌ 4 றட எனப்‌ பார்த்தோம்‌, 

துகள்‌ மைய விசைக்குட்பட்டால்‌, 


73 6 = ஒரு மாறிலி ௪ எனப்‌ பார்த்தோம்‌ 
[பகுதி 2, பிரிவு 8-] 


பரப்பளவு திசைகேம்‌ - த்‌ 73 0 = +h, ஒரு மாறிலி 


(௮-த) ஆரைத்‌ திசையி சம காலங்களில்‌ சம பரப்புகளை 


மேலும்‌ 2 0 ௨ றா. 

(அஃது) $= $ ற). 
க ற்‌ வழ்க ஆ 

ப்‌ 

த 


434 இயக்க விசையியல்‌ 
இங்கு 4 மாறிலியாதலால்‌, ௨ i 
D 


குறிப்பு; % பரப்பளவு திசை வேகத்தின்‌ இருமடங்கு, 


கிளை 2, 
மைய விசைப்‌ பாதையில்‌, திசை வேகத்தைப்‌ பின்‌ வருமாறு 
பெறலாம்‌. 


Vy = A எனப்‌ பார்த்தோம்‌, 


a 
4 கிட பல அர 20) | 


இனி மைய விசைப்‌ பாதையின்‌ வகைக்‌ கெழு சமன்பாடு 


d’u f 
ர 1௧24 நு ஆகும்‌, 


இருபக்கங்களைபும்‌ 8 ள்‌ ஆல்‌ பெருக்கி, ட வை பற்றி தொகைக்‌ 


காண நாம்‌ பெறுவது, 
du, du du f oad ரீ 
(சர இ [ஜல்‌ 


ர &. -( J 


பப “du \2 
ஆகவே? 3 - நா இது 75] 


5, மேலே பிரிவு 8-ல்‌ மைய விசைப்‌ பாதையின்‌ கோண தூர 
சமன்‌ பாட்டைக்‌ கண்டு பிடித்து பிறகு அதனைப்‌ பயன்‌ படுத்தி 
பிரிவு 4-ல்‌ மைய விசைப்‌ பாதையின்‌ (2-1) சமன்‌ பாட்டைப்‌ பெற்‌ 
றோம்‌, ்‌ 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ ன 


மாறாக முதலில்‌ மைய விசைப்‌ பாதையின்‌ (ழூ) சமன்‌ பாட்‌ 
டைக்‌ கண்டு பிறகு அதிலிருந்து அம்மைய விசைப்‌ 1 படின்‌ 
கோண தூர சமன்‌ பரட்டை பெறலாம்‌. 

இம்முறையை இப்பொழுது விவரிப்போம்‌. 


(1) பாதை (ற-7) சமன்‌ பாட்டின்‌ மூலம்‌ கொடுக்கப்பட்டதாகக்‌ 
கொள்வோம்‌. 


படம 129 


0 என்னும்‌ மையத்தை நோக்கி செயல்படும்‌ முடுக்கம்‌ 
ரீ ஆகட்டும்‌. 
7 துகளின்‌ திசை வேக மெனில்‌, அதன்‌ பரப்பளவு 
திசை வேகம்‌ ௪ றர ௪ 1710 ௨ ஒரு மாறிலி. ' 
- (ஏனெனில்‌ ஆரை வெக்டரின்‌ செங்குத்து திசையில்‌ விசை 
ஏகும்‌ இல்லை) - 
ட்‌ றர ௪ ஒரு மாறிலி - நீ என்க, 
h 


க டை 


ம்‌ 
இனி, உள்‌ செங்கோட்டு முடுக்கம்‌ _ 92 
(normal acceleration) “ந 


ஆகவே, a திசையில்‌ பிரிக்க, நாம்‌ ப்‌ 
2 
J 008 0 : த 


480 


இயக்கவிசையியல்‌ 
ஆனால்‌, / - 7 ப்‌ பத்து 1 ட ப 
2 dp 2 ற்‌ 
இவைகளைப்‌ பிரதியிட, நாம்‌ பெறுவது 
f p_M ip 
நாரணன்‌ 
h d 
எனவே, ந ௪ - 4 (1 


இதுவே மைய விசைப்‌ பாதையின்‌ (ற; 1) சமன்பாடாகும்‌. 


இனி, இதிலிருந்து கோண தூரக்‌ கூறுகளில்‌ மைய விசைப்‌ 
பாதையின்‌ சமன்பாட்டைப்‌ பின்‌. வருமாறு பெறலாம்‌. 


பாதையின்‌ சமன்பாடு (7,0) மூலம்‌ கொடுக்கப்பட்டதாகக்‌ 
கொள்வோம்‌, 


வ 4 எனப்‌ பிரதியிட்டு, 
1 du N° கை. Ari கட ர்றலு 
த லு ஜோ எதி இய சூத்திரத்தை உபயோகித்தால்‌; 
நாம்‌ பெறுவது 


(9-400) 
-த[(8)3 “க்‌ 


2 du du. du), dr 
அகவே ஜ்‌ (202 0) ல்‌ 
du du, dr 
னை] உர்‌ ர 70 
ஆ பண்ட ப்ப ம க்‌. 


சமன்பாடு (1) லிருந்து, நமக்குக்‌ கிடைப்பது 


ட ன்‌ 
[= (a ர்‌) ட்‌ 


இதுவே மைய விசைப்‌ பாதையின்‌ : கோண தூர சமன்பாடாகும்‌, : 


மைய விசைகளிள்‌ கீழ்‌ இயக்கம்‌ _ 487 
6 மைய விசைப்‌ பாதைகளில்‌ இரு வகையான கணக்குகள்‌ 
தோன்றும்‌ என்பது தெளிவு.' 
அவையாவன்‌ ; 
(1) பாதையைத்‌ தந்து விட்டு முனைவுக்கு விசைவிதியைக்‌ 
காணல்‌. 
(11) விசை விதியைக்‌ ன்க்வால்‌, பாதையைக்‌ காணல்‌. 
1 பாதையின்‌ சமன்பாடு தரப்பட, முனைவுக்கு விசைவிதி 
காணல்‌ 
(1) வட்டத்தினுள்ளமைந்த ஏதேனு மொரு . புள்ளி வை. 
விசை மையமாகக்‌ கொண்டு துகள்‌ வட்டத்தை வரைந்தால்‌, விசை 
விதியைக்‌ காணல : 


U0 13Q 
“வட்ட மையமாகவும்‌, ர ஆரையாகவும்‌, 0 ௮ ஆகவும்‌ 
இருக்கட்டும்‌, 
Pவட்டப்‌ பரிதியிலுள்ள க்‌ மொரு ஸ்ஸ்‌, 
௦ விலிருந்து. ? யிடத்துத்‌ தொடுகோட்டிற்கு. வரையப்படும்‌ 
செங்குத்தின்‌ நீளத்தை ற எனவும்‌, 
_ே- 7 எனவும்‌ கொண்டால்‌, 
 AOCP யிலிருந்து நாம்‌ பெறுவது 
05. ட +a2—2ra cos 7 OPC 
= 12+a2—2racosZPOL 


= r+ தடம்‌ 


498 இயக்க விசையியல்‌ 
ஃ (3௮ r2-+a2—2ap 
[பகுதி 1 பிரிவு 4 (1)ஐ பார்க்கவும்‌] 
தள 
I a 
எனவே துகள்‌ வட்டப்‌ பாதையை வரைதற்கு அதன்‌ மீது 


வை நோக்கிச்‌ செயல்படும்‌ விசையின்‌ காரணமாக ஏற்படும்‌ 
முடுக்கம்‌ ரீ எனின்‌, 


2, dp_ hr 
ரான்‌ 


ச்‌. | 
இனி, ௦௪ 724 ர 8ரற ஆதலால்‌, 
73-30” » 
p= 22 ஆகும்‌, 
h2°8a® 7 803237 


கிளை : 
குறிப்பாக, 0 வட்டப்பரிதியில்‌ அமைந்தால்‌, 
02 8 ண்ட்‌ 
எனவே, = ஆகும்‌, 


ட இனி ட ன்‌ ர்‌ ்‌ க . 
என்றாகும்‌ ௪ “ட எனக்‌ கொள்ளலாம்‌. 


_ [இங்கு /* - 8h2a?] 


துகளின்‌ வேகம்‌ ஓ - ன்‌ 


ஆ ்‌ ம்‌ 
ஆனால்‌, 9 ௪ “25 ஆகும்‌, 


மறுதலையாக 0 விலிருந்து. * தூரத்திலுள்ள க்‌ என்னும்‌ புள்ளி. 
யிலிருந்து வை நோக்கி செயல்படும்‌ /4/75 என்ற முடுக்கம்‌ 
கொண்ட. துகள்‌ “4/ 2/2]75 என்னும்‌ திசை வேகத்துடன்‌ வீசப்படின்‌, 
துகள்‌ 0 வழியே செல்லும்‌ ஒரு வட்டத்தில்‌ இயங்கும்‌, 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 459 
2 (1) குவியத்தை நோக்கி இயங்கும்‌ விசையின்‌ கீழ்துகள்‌ ஒரு 
கூம்பு வளைவுப்‌ பாதையை (ற) வரைந்தால்‌, விசை விதியைக்‌ 
கண்க, மேலும்‌, பாதையில்‌ அத்‌ துகளின்‌ திசை வேகத்தையும்‌, 
அதன்‌ அலைவு நேரத்தையும்‌ காண்க, 
குவியத்தை முனைவாகக்‌ கொண்டால்‌, கூம்பு வளைவின்‌ கோண 


தூர சமன்பாடு த்‌ = 1-e cos 9 (1) ஆகும்‌. 


ன்‌ 1 13. 8 
(1) லிருந்து, 4 - ர ட அகட்ட 
du _ 89 மிர 2008 0 
iQ ண அனை வளை 
28. 1l+ecosQ 60080 1 
3 ஸ்பா நப்‌ பது அய்‌ தத்வம்‌] 
ச. du ட 
/ 


9 
Ka எனக்‌ கொண்டால்‌ | 


எனவே, முனைவிலிருந்து துகளினது தூரத்தின்‌ வர்சுகத்தின்‌ 
எதிர்‌ விகிதத்தில்‌ விசை மாறுகிறது. . 


வாட்‌ [2௫] 
[ee + (rey) 


பக (1-2 e cos +e?) 
ன்‌ 12 


[es (2) 


(= யூ என்றும்‌, ௪ 0௦8 0 [7-1 என்றும்‌ பிர தியிட) - 
ப] கல்‌ 1-2) ] 


il 


[ro கலை 


த்‌ [ ்‌ 


440 இயக்க விசையியல்‌ 


க] 


ம | அத்தர்‌. நூ ழக (1-4) எனப்‌ பிர தியிட . 


ட 


1 


2 ; 
திசைவேகம்‌ ஏ எனில்‌; 2/4 es வ ஆகும்‌. 


பரப்பு திசைவேகம்‌ ௪4 / ஒரு மாறிலி 
நீள்‌ வட்டத்தின்‌ பரப்பு ௮௬ ஏம்‌ 


Nab 2ab 
அலைவு நேரம்‌ ல்‌ அதிகக்‌ “ந்த்‌ 
ட நரல்‌ _ திரியும்‌ ன்‌ காட்‌ ம. 
மறு. A ஏம்‌ 
மற்றொரு முறை - 
ற பன்ன! வட்டத்தின்‌ (ற, 1] சமன்பாடு 
ட்கள்‌ == 2௭ _ 1 எனப்‌ பார்த்தோம்‌. 
2 ச்‌ 
மையத்தை நோக்கி செய்ல்படும்‌ முடுக்கம்‌ / எனின்‌, 
்‌ f= ௪ _ என்‌ அறிவோம்‌. 
த அ ச 
ஃ 7. எ இர த (1) லிருந்து 


9 
= | ௪ க சனக்ககண்டால்‌ ] 
ப்‌ எனவே, 1 னல்‌ முனைவிலிருந்து துகளினது : தூரத்தின்‌ 
வர்க்கத்தின்‌ எதிர்விகிதத்தில்‌ மாறு கிறதெனத்‌ தெரிய வருகிறது. 
ட்த்ர 3 (2a 
ஒன்‌ எர எ (51) 
122 [ [2 எனக்‌ கொண்டோம்‌ 
ஆகவே, h? i 63/௪. | 


A ட டட 2 8-2). 


த உட்‌ கு ட்டா தம அர்க்‌ 2 து 
யம விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 441 


(1) குவியத்தை நோக்கி இயங்கும்‌ விசையின்‌ கீழ்‌ துகள்‌ ஒரு 
ஆரவளைவுப்‌ பாதையை வரைந்தால்‌, விசை விதியைக்‌ காண்க, 


பரவளைவின்‌ (2, 7) சமன்பாடு றூ - ஸா ஆகும்‌ (1) 
. ல்‌ ல்‌ 
qe ற பவ ar 
டன்‌ ல்‌ 
ஸ்‌ இடன்‌ பது 


எனவே, பரவனளையம்‌ அமைக்க, குவியத்தை நோக்கிச்‌ செயல்‌ 
பட வேண்டிய முடுக்கம்‌ 


ML 
ந ஜ்‌... நீழ! ரு. 


௪ 7/7” ஆகும்‌ [k= 28/26] 
[x2 = / X% செவ்வகலத்தின்‌ பாதி . 

மேலும்‌ துகளின்‌ திசைவேகம்‌ ர எனில்‌, 

h° sof ட்டன 


ண்‌ 
(ட்டி ச்‌ 


ற்‌ ar அன 
(நந) குவியத்தை நோக்கி இயங்கும்‌ விசையின்‌ கீழ்‌ துகள்‌ ஒரு 
அதிபரவளைவுப்‌ பாதையை வரைந்தால்‌, விசைவிதியைக்‌ காண்க : 
அதிபரவளைவின்‌ (ற, 1) சமன்பாடு 


ரு 4 


கரண, 


a 24 
உ பதா எல்க்‌ ப (1) 
ம்‌ ம்‌ ஜ்‌ a 
௨ pS dr ந 
ப்‌ ரீ ய ஸ்‌ ட்‌ oD. ha 1 
க மனை பவுல்‌ அமை. மவன்‌. 
டட. 3 ச h’a 
4/7 இங்கு /4 அ க 


த? ப 2a LYE 
நு அகட. பட்டம்‌ ட்‌ வ பட 2a 
p° இர ட +1) (7 ப 
“(24 3) 


3. நீள்வட்டப்பாதை: மையத்தை நோக்கி செயல்படும்‌ விசையைக்‌ '. 
காணல்‌, 

ஐ மையமாகவும்‌, ௭,௦ அரை அச்சு நீளங்களாகவும்‌ ச்வ்ண்ப்‌. 

நீள்‌ வட்ட த்தில்‌ ௪ யாதேனுமொரு புள்ளியாகுக; 

_ மையத்திலிருந்து 1 யிடத்துத்தொடு கோட்டிற்கு வரையப்படும்‌. 

செங்குத்துக்‌ கோட்டின்‌ நீளம்‌ ற ஆகவும்‌, CD ஆனது CP யின்‌ 


442 


துணையிய ஆரமாகவும்‌ இருப்பின்‌, நீள்‌ வட்டத்தின்‌ பண்பு 
களிலிருந்து நாம்‌ பெறுவது 


CP? +CD3=a2 4p? 
அ {CD = 
எனவே CP ௨7 எனில்‌, 
a2 bi/p? ரிபு. நட... (1) 


இதுவே மையத்தை ஆதியாகக்‌ கொண்ட நீள்‌ வட்டத்தின்‌ 
(2, ) சமன்பாடாகும்‌, 


(1) ஐ வகையிட, நாம்‌ பெறுவது 
கட டென்‌ ப 
ற பட்ஸ்‌. க 
எனவே, நீள்வட்டம்‌ வரைவதற்குத்‌ தேவையான மைய விசை 
I ந்‌ 
f= றர சூ...” ஏற 
= Hr[R=h?ja?h? எனில்‌]... 


ஆகவே, நீள்‌ வட்டம்‌ வரைதற்குத்‌ தேவையான மைய முடுக்கம்‌ 
துகளின்‌ மையதூரத்திற்கு நேர்விகிதத்தில்‌ இருக்கிறது. 


பண க்கில்‌ தகு க்‌ ல 
்‌ இங்கு 4 என்பது LT க்குச்‌ சமமான மாறிலி, 


ப்ப | h= ab VE, | 


மைய விசைகளிள்‌ கீழ்‌ இயக்கம்‌ 442 


ண்ட்‌ க்‌ தல 2: நத 
அன்றியும்‌ யின்‌ திசைவேகம்‌ ர = ௪D 


இது மேக்கு இணையாகும்‌, 
மேலும்‌, பரப்பு வேகம்‌ -- [2 ஆதலால்‌, 


பரப்பு. ஈம்‌ 
1/2 


பாதையின்‌ கால்‌ வட்ட நேரம்‌ அ 


க தவல்‌ வனதைகயவைை, 


டத 


॥ 


/ 
2Wab 2 
த்‌ 


கிளை :- 

நீள்‌ வட்ட இயக்கம்‌ ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு தனி 
யிசை இயக்கங்களின்‌ விளைவாகக்‌ கருதலாம்‌ என நிறுவல்‌, (8 
elliptical motion under a force to the centre) 

A நெட்டச்சின்‌ ஒரு முனையாகவும்‌, 0 துணை வட்டத்தில்‌ ஒயின்‌ 
ஒத்த புள்ளியாகவும்‌ இருக்கட்டும்‌, 

துகள்‌ & யிலிருந்து 7 க்குச்‌ செல்ல எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
நேரம்‌ 7 எனில்‌, 

வட்டக்‌ கோணப்‌ பகுதி ACP 


_ 2X வட்டக்‌ கோணப்‌ பகுதி ACP 
== இவவ கவை 


ஆனால்‌, நீள்‌ வட்டம்‌ ஒரு வட்டத்தின்‌. வீச்சு ஆதலின்‌, 
ACP யின்‌ ச்‌ பரப்பு _ b 


&௦௦ யின்பரப்பு எ 
'ACQ வின்‌ பரப்பு அ 1 a ல்‌ 


ACP யின்‌ பரப்பு ௮ $ ௪2: 4ACQ. 2 ம்‌ ;abL ACQ 

_ 2x 4abZACQ ab ட 740 

oe கிர்‌ துக்‌ தத்‌; இவா்‌ ஈகி VE. 
ZACQ= VEE 


இதிலிருந்து P நீள்‌ வட்டத்தில்‌ இயங்குகையில்‌ Q துணை 
வட்டத்தில்‌ சீரான. கோண டம்‌ 48 உடன்‌ இயங்கும்‌ உளது 
பெறப்படுகின்றது, 


ச்‌ இயக்க விசையியல்‌ 
துணை வட்டக்‌ கோணம்‌ 4ம்‌ ர என்பதிலிருந்து, ஒயின்‌ ஆயத்‌ 
தொலைவுகள்‌ * = ௮:05 4/8 y = bsin ¥ ந / என்றாகும்‌. 


ஆகவே, நீள்‌ வட்ட இயக்கமானது, 2௩///4 என்ற ஓரே 
கால வட்டத்தையும்‌, கால வட்டத்தில்‌ காற்பகுதி கலை வித்தியாசம்‌ 
உடைய ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு தனியிசை யியக்கங்‌ 
களின்‌ தொகு பயனாகு மென்று பெறப்படுகிறது, 


11 விசை விதி கொடுக்கப்பட, பாதையைக்‌ காணல்‌ : 


1. ஒரு. துகளின்‌ மீது செயல்படும்‌ முடுக்கம்‌ ஒரு நிலையான 
புள்ளியை நோக்கி அதிலிருந்து அதன்‌ தூரத்திற்கு நேர்‌ விகிதத்தில்‌ 
உள்ளது. பாதையைக்‌ காண்க. 


படம்‌ 132 


0 என்னும்‌ நிலையான புள்ளியை நோக்கி முடுக்கம்‌ செயல்‌ 
படட்டும்‌, துகள்‌.க என்ற புள்ளியிலிருந்து எறியப்படட்டும்‌. எறி 
திசை வட்‌ என்பது AT திசையில்‌ செயல்‌ தட்‌ 


CAgx அச்சாகவும்‌, காக்‌ க்கு தவப்‌ | க ஐ ஏ அச்சாகவும்‌ 
கொள்வோம்‌. 


!. துகளின்‌ பாதையில்‌ P(%,)) ஏதேனும்‌ ஒரு புள்ளி ஆகட்டும்‌, 
CY க்கு I PM ஐ வரை, அது CA ஐ நரல்‌ சந்திக்கட்டும்‌, 


எனின்‌, CM = = x, நந கறு 
த்‌ படல ஆ 
முடுக்கம்‌ ££ PC = KPM+LE MC 


ஆகவே; இயக்கவியல்‌ சமன்பாடுகள்‌ 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 


என்பனவாகும்‌, 


ல்‌ Je 


இவை சாமானிய சீரிசை இயக்கங்களாகும்‌, 
x = A 008 (¥[1+4-B) 
y= Kcos(VEt+L) 
துவல்க நிபந்தனைகள்‌ படி, 
I [0% A= பற 
J=05 p= 


{=A 005], 


dx _ 


த —A [sin (ஏம்‌) 


0௮ இடு வறு 


யும்‌, //வும்‌ பூச்சியமாக முடியாதாகையால்‌, 


sin B எ ர B= 

ஆகவே, (1)லிருந்து த ௫ 4 
Xx == 8008 Vt, 
மேலும்‌, 0 = KcosL 

4: 

dt 


V=—~KVEsinL 


= ~K YH sin(VEi+L) 


(ஸ்‌ லிருந்து $92௦ ஆதலால்‌, 0௦81, = ௦ 
L = ௩/5 
வே, () லிருந்து K எ டட 
ஆகவே, பஸ்‌ ருந்து VA 


445 
(1) 


(2) 


(1) 


(ப) . 


ஸ்‌; 


CO 


(தர்ர) அஸ்கா... 


446 இயக்க விசையியல்‌ 


1, 11 லிருந்து / ஐ நீக்க, 


ந. 
ஸம்‌ ௪ 1 என்றாகும்‌. 


3 
பாதையின்‌ சமன்பாடு = ரு 
இது ஒரு நீள்‌ வகாயமாகும்‌, 

கிளை 1, 

பாதையின்‌ சமன்பாட்டில்‌, 3 2 என பிரதியிட, நாம்‌ 

பெறுவது CB = VIL. 

்‌ V= 4/0, 

(௮-து) கயில்‌ உள்ள திசை வேகம்‌ 1, CB 

௪ 47 [X(CA யின்‌ துணேயிய ஆரம்‌) 

பாதையில்‌ எப்‌ புள்ளியேனும்‌ பின்‌ தொடர்ந்து வரும்‌ பாதைக்கு 
தொடக்கப்‌ புள்ளியாகக்‌ கருதக்கூடு மாதலால்‌, தொடக்கப்‌ 
புள்ளிக்கு மேலே நிறுவப்பட்ட பலன்‌ பாதையின்‌ ஒவ்வொரு 
புள்ளிக்கும்‌ பொருந்தும்‌. 

ஆகவே, பாதையில்‌ £ என்னும்‌ ஏதேனும்‌ ஒரு புள்ளியில்‌ 
உள்ள திசை வேகம்‌ 

௪ KXCQ ஆகும்‌. இங்கு 00 என்பது CP க்குத்‌ துணையிய 
ஆரமாகும்‌. 

கிளை 2, 1 ஆனது 2௩/4//8 ஆல்‌ அதிகரிக்கப்பட்டால்‌, 3 

என்பன மாறுவதில்லை. 
ஆகவே கால வட்ட நேரம்‌ (அ-து) நீள்வட்டத்தை ஒரு முறை 

முழுவதும்‌ வரைவதற்கான நேரம்‌ = 271/4//4 ஆகும்‌. 


மற்றொரு முறை 


துகள்‌ ஏதேனுமொரு நிலை ஒயில்‌ இருக்கும்‌ போது, CP=r 
எனக்‌ கொள்வோம்‌, யிலிருந்து யிட த்துள்ள தொடு கோட்டுற்கு 


வரையும்‌ செங்குத்தின்‌ நீளம்‌ ற ஆகட்டும்‌, 
விசைவிதியிலிருந்து நாம்‌ பெறுவது 


h? dp 
pd = f= 


ள்‌ தொகையிட, நமக்கு கிடைப்பது 
ந்தர்‌ M73... (1) [A என்பது மாறிலி] 


ஆனால்‌, மையத்தை ஆதியாகக்‌ கொண்ட நீள்வட்டத்தின்‌ 
(2, 7) சமன்பாடு 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 447 


8/0 133 


a? b° ய 
2 ௪ ஏம்‌.” ஆகும்‌, (2) 


சமன்பாடுகள்‌ (1), (2) ஆகியவற்றை ஓப்பிடப்‌ பொதுவாகப்‌ 
பாதை ஒரு நீள்வட்டமாகு மென்பது தெளிவு. 
துகள்‌ வீசப்படும்‌ திசை மேயுடன்‌ ம கோணத்தை 
அமைக்கட்டும்‌, துகள்‌ எறியப்படும்‌ புள்ளி 1 ஆயின்‌, CP = 
ஆகுக, 
சறற எ, sin 4,y 


= 68100, 


= ரே sina 
இனி, (1), (2) ஆகியவற்றை ஒப்பிட நாம்‌ பெறுவது 
A 


டர இடர்‌ 1. 
(1)கிருந்று 84]0* ௨ கடமா. 
ப்ட்‌ 93 =A—fe ப 
A A= v2? - (4) 


(8, லிருந்து 85-24 = ழ்‌ 


|| 


ya ன்‌ 
ன்‌ த!) 


ன்‌ 3... c2y? 814 


இன்றியும்‌ ம்‌ 2 நவ்‌... ழ்‌ 


448 ப இயக்க விசையியல்‌ 


(ர, மம்‌ ஆகிய சமன்பாடுகளிலிருந்து ஈம்‌ ஐக்‌ கணண, 


a sin? 1 த ர்‌ “டத்தின்‌ 
0 ஸ்‌ டம. டட. இடு என்ற நீள்‌ வட்டத்தின்‌ 


கோண தார சமன்பாட்டிலிருந்து, பேரச்சு கே ஆனது CP யுடன்‌ 
அமைக்கும்‌ கோணத்தைக்‌ காணலாம்‌ 


2, விசைவிதி /£7* என்னும்‌ போது பாதையைக்‌ காணல்‌ 
எதிர்‌ வர்க்க விதி (Law of Inverse square) ஒரு துகள்‌ மீது 
செயல்படும்‌ முடுக்கம்‌ ஒரு நிலையான புள்ளியை நோக்கி அதி. 
லிருந்துஅதன்‌ தூரத்தின்‌ வர்க்கத்தின்‌ எதிர்விகிதத்தில்‌ உள்ளது, 
பாதையைக்‌ காண்க, 
இங்கு ரீ 4 4/7” 
பாதையின்‌ (ற, 7) வகைக்‌ கெழு சமன்பாடு . 
h2 dp ம 
5 dr அ r2 


என்பதாகும்‌ 


d 
(அது) நி லாடு 


அ அறும்‌ ர 
[இங்கு 0 ஒருமாறிலி] 


'குவியத்தை முனைவாகக்‌ கொண்டால்‌ ஒரு நீள்‌ வட்டம்‌, ஒரு 
அதிபரவளைவு, ஒரு பரவளைவு ஆகியவற்றின்‌ (2, 7) சமன்பாடு 
முறையே 


த்‌ 2a 


"p> தளை ரவு 1, 
4 2a 
றை ந்த்‌ ர்‌ நத 


ற? =2 ரா என்பனவாகும்‌. 


சமன்பாடு (1)ஐ இவற்றுடன்‌ ஒப்பிட, அது கூம்பு வள வைக்‌ 
குறிக்கிறது, . எனப்‌ புலப்படும்‌. ' 
மேலும்‌ 0-௦, ஆனால்‌ சமன்பாடு (1) நீள்‌ வட்ட தைக்‌ 
குறிக்கிறது. டக்‌ த 


மைபவிசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 449 


022. ஆனால்‌, சமன்பாடு (1) ஒரு அதிபரவளைவைக்‌ குறிக்‌ 
கிறது, 


௪௦ ஆனால்‌, சமன்பாடு (1) ஒரு பரவனைவைக்‌ குறிக்கிறது. 


b2 2a 1 
இரா, ல அ அணல்‌ உடன்‌ 


நீள்‌ வட்ட வகையில்‌, 
r 


ஒப்பிட 
9 
ன்‌ == ப == என பெறுகிறோம்‌. 
Fa ச்‌ ்‌ 
. _ je =— —— 
3 = Kise உ ஆகும்‌. 
துகளின்‌ திசை வேகம்‌ ஏ எனில்‌, 
ந? 2p ட ஹம / 
தா. இதுத: அங்கக சத்தை. 4 


இதே. போல்‌, ஒரு அதி பர வளைவில்‌, 
2 1 
[ “ம 

ஒரு பரவளைவில்‌, 13 அ 28/7, 
கிளை 1. ்‌ 

விசை விதி 7/7 என்பதற்கு உட்பட்டு ஒரு துகள்‌ விசை 
மையத்திலிருந்து $ தொலைவில்‌ ஏ என்னும்‌ திசைவேகத்துடன்‌ 

< 


எத்திசையில்‌ எறியப்பட்ட ஜும்‌, அத்துகளின்‌ பாதை V2 SIR 


என்பதற்கேற்ப ஒரு ச்‌ வட்டம்‌, ஒரு பரவளைவு;அல்லது ட அதி 
பரவளைவாகும்‌. 


கிளை 2. 


பாதை அதிபரவனைவாகுமிடத்து, விசை மையத்திற்கு அருகில்‌ 
உள்ள கிளையே வரையப்படும்‌, 

ஆயினும்‌, மையமுடுக்கம்‌ துகளின்‌ தூரத்தின்‌. வர்க்கத்திற்கு 
எதிர்விகிதத்தில்‌ மையத்தை நோக்கி செயல்‌ படாமல்‌ எதிர்‌. திசை 
யில்‌. செயல்பட்டால்‌ (அஃது) மையத்திலிருந்து துகள்‌ தன்‌ 
பட்டால்‌, அதிபரவணைவின்‌: எட்டியுள்ள கிளை கு 


450 இயக்க' விசையியல்‌ 


ஏனெனில்‌, இவ்வகையில்‌ 


h° dap ட அவத 
ம பான. ஷ்‌ 
3 தச்‌ 


இனி, அதிபரவளைவின்‌ எட்டி உள்ள கிளையின்‌ (றா) சமன்‌ 
பாடு 


சமன்பாடு (1) இந்த வடிவத்தில்தான்‌ அமைகிறது. - 
கிளை 3. ்‌ 
நீள்‌ வட்டப்‌ பாதையின்‌ காலவட்ட நேரம்‌ :-- 


மேற்கண்ட நிருபண த்தில்‌ மூடிய வளைவு நீள்வட்டம்‌ ஒன்றே 
யாகும்‌. 


நீள்‌ வட்டத்தின்‌ பரப்பு - 71 ஏம்‌. 
பரப்புத்‌ திசைவேகம்‌ - 4/2 (மாறிலி.) 


பாதையை வரைய எடுக்கும்‌ நேரம்‌. 


_ ௫2ம்‌. 2mab_ மம்‌ ஐ 
4/2 ந்‌... மம]. மு 


டத்‌ கெப்ளரின்‌ கோளியக்க விதிகள்‌ (Kepler’s: laws of planetary 

motion). 

.. கோள்களின்‌ ஆராய்ச்சியின்‌ பயனாய்‌ கெப்ளர்‌ (1871-1680) 

- கீழ்கண்ட விதிகளை நிறுவினார்‌. 
(1) ஞாயிற்றை ஒரு. குவியமாகக்கொண்டு கோள்கள்‌ நீள்‌ 


வட்டங்களை வரைகின்றன. 


(1) ஞாயிற்றிலிருந்து ஒரு கோளுக்கு இணைக்கப்படும்‌ 
ஆரையினால்‌ வரையப்படும்‌ பரப்புகள்‌ அவற்றை வரைய எடுக்கும்‌ 
காலங்களுக்கு விகித சமமாக உள்ளன. 


[(அ-து) ஞாயிற்றிலிருந்து கோளுக்கு வரையப்படும்‌ ஆரையின்‌ 
பரப்பளவு வீதம்‌ ஒரு மாறிலி, 


(அ-து) . சமகாலங்களில்‌ சம. பரப்புககா ஆரைத்‌ திசையி 
வரையும்‌, | த்தல்‌ 


மையவிசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 451 


(ர்‌) கால வட்ட நேரத்தின்‌ இருபடிகள்‌, கோள்கள்‌ ஞாயிற்றி 
லிருந்து இருக்கும்‌ சராசரி தூரத்தின்‌ முப்படிகளுக்கு விகித சமத்‌ 
தில்‌ இருக்கும்‌. 

இவ்விதிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டு 60 ஆண்டுகள்‌ கழிந்து 
நியூட்டனின்‌ ஈர்ப்புவிசை விதி (பலர ௦4 Gravit tion) யின்‌ விளக்கக்‌ 
கூற்று தொடர்ந்தது. 
££ இப்பேரண்டத்திலுள்ள ஒவ்வொரு துகளும்‌ மற்ற ஓவ்வொரு 
துகளையும்‌ ஒரு விசையால்‌ ஈர்க்கிறது. இவ்விசை அத்துகள்களின்‌ 
நிறைகளின்‌ பெருக்குத்‌ தொகைக்கு நேர்‌ விகிதசமத்திலும்‌ 
அவற்றிற்‌ கிடையேயுள்ள தாரத்தின்‌ வர்க்கத்திற்கு எதிர்‌ விகித 
சமத்திலும்‌ இருக்கும்‌.” ” 


நியூட்டனின்‌ ஈர்ப்புவிசை விதியை ஆதாரமாகக்‌ கொண்டு 
கெப்ளரின்‌ கோளியக்க விதிகளின்‌ உண்மையை நிறுவலாம்‌. 

சூரியனின்‌ நிறை ]4 என்றும்‌, ஒரு கோளின்‌ நிறை 78 என்றும்‌ 
அவற்றிற்கிடையே உள்ள தூரம்‌ 7 என்றும்‌ கொண்டால்‌, அவற்றிற்‌ 


கிடையேயுள்ள ஈர்ப்பு விசை ஸம்‌ ஆகும்‌. 
இந்த ஈர்ப்பு விசை சூரியனில்‌ 7? என்ற  முடுக்கத்தையும்‌ 


73 

வித்‌ - க - த உக்க . 
கோளில்‌ அ சான்ற முடுக்கத்தையும்‌ தோற்றுவிக்கின்றது. இந்த 

முடுக்கங்களின்‌ விகிதம்‌ ர ஆகும்‌, மிகப்‌ பெரிய கோளமான 
வியாழனின்‌ நிறை ஞாயிற்றின்‌ நிறையில்‌ ஆயிர த்தில்‌ ஒரு பங்கை 
விட குறைவானதால்‌, நாம்‌ சூரியனின்‌ முடுக்கத்தை புறக்கணித்து 

அது ஓய்வில்‌ இருப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. 
இவ்விதமாக ஓரு துகள்‌ (கோள்‌ ஒன்று) ஒரு நிலையான புள்ளி 
(சூரியன்‌) யை நோக்கி rd என்னும்‌ முடுக்கத்துடன்‌. இயங்கும்‌ 
ர ்‌ 


' வகையைப்‌ பெறுகிறோம்‌. 
[இங்கு ர M = #] 
ஆகவே 11 (2)லிருந்து துகளின்‌ (கோளின்‌) பாதை நிலையான 
புள்ளியை (சூரியனை) ஒரு குவியமாகக்‌ கொண்ட ஒரு கூம்பு வனை 
வாகும்‌, 
இது கெப்ளரின்‌ முதல்‌ விதியாகும்‌. மேலும்‌ ஒருதுகளானது 
மைய விசைக்கு உட்பட்டு இயங்கும்போது அது தன்‌ பாதையை 


422 இயக்க விசையியல்‌ . 


ஒரு மாறாப்‌ *பரப்பளவு திசைவேகத்துடன்‌ வரைகிற தெனப்‌ பார்த்‌ 
தோம்‌ (௮-து) துகளை. (கோனை) விசை மையத்திற்கு (சூரியனுக்கு) 
- இணைக்கும்‌ ஆரைத்திசையி சமகாலங்களில்‌ சம பரப்புககா வரை 
கிறது. இதுவே கெப்ளரின்‌ இரண்டாவது விதியாகும்‌, 


அன்றியும்‌ நீள்வட்டப்‌ பாதையை வரையக்‌ கால வட்டம்‌ 
2 


3/ 
277௧/4//4 ஆகும்‌. 


(௮-து) கால வட்ட நேரத்தின்‌ வர்க்கம்‌ நீள்வட்டப்‌ பாதையின்‌ 
நெட்டாரையின்‌ கனத்திற்கு நேர்விகிதசமத்திலுள்ள து. இது கெப்‌ 
ளரின்‌ மூன்றாவது விதியாகும்‌. ்‌ 

மறுதலையாகக்‌ கெப்ளரின்‌ விதிகளை ஆதாரமாகக்‌ கொண்டு. 
நியூட்டனின்‌ ஈர்ப்பு விசை விதியைப்‌ பெறலாம்‌. 

கெப்ளரின்‌ இரண்டாவது விதியிலிருந்து கோள்கள்‌ சூரியனைச்‌ 
சுற்றிவரும்‌ பாதைகளில்‌ அவற்றின்‌ பரப்பளவு திசைவேகம்‌ $ ழ்‌ 
ஒரு மாறிலி எனப்பெறுகிறோம்‌. 

ஆகவே, அக்கோள்களின்‌ குறுக்கு முடுக்கம்‌ பூச்சியமாகும்‌, 

லா ம இ: 
அ-து) -- _, ன்‌ 
( த) ர்‌ ட்ட 0). 
.. எனவே, விசை சூரியனை (முனைவை) நோக்கி இருத்தல்‌ 
வேண்டும்‌, த 

பகுதி 2, 1(2)லிருந்து சூரியனை நோக்கிச்‌ செயல்படும்‌ விசை 
சூரியனிலிருந்து கோளின்‌ தூர த்தின்‌ வர்க்கத்தின்‌. எதிர்விகிதத்தில்‌ 
மாறு கிறது எனப்‌ பெறப்படும்‌. 

(அ.த)தஎ ம்‌ 
n r 

இன்னும்‌, 1 என்ற மாறிலி எல்லாக்‌ கோள்களுக்கும்‌ ஒன்றே 

என்று நிறுவவேண்டும்‌, I ம்‌ 


மைய விசைகளின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 458 


8 
9 
ஒரு கோளுக்கு ]' = ன்ப 
ர “ர 


ப்‌ ப்பு » A 

கெப்ளரின்‌ மூன்றாவது விதியிலிருந்து தாத என்பது எல்லாக்‌ 
கோள்களுக்கும்‌ ஒரு மாறிலியாகும்‌. 

எனவே, [ எல்லாக்‌ கோள்களுக்கும்‌ பொருத்தமான ஒரே மாறி 
லியாகும்‌. 

இவ்விதமாக நியூட்டனின்‌ ஈர்ப்பு விசை விதி கெப்ளரின்‌ விதி 
களிலிருந்து அவற்றின்‌ பலனாக வருவிக்கப்படலாம்‌ என அறி 
கிறோம்‌. 


8. கீவியம்‌, கவியத்தூரம்‌ 


விசைமையத்திலிருந்து மையப்‌ பாதைக்கு வரையும்‌ ஆரைத்‌ 
திசையி மீப்பெருமதிப்பு அல்லது மீச்சிறு மதிப்பை அடையும்போது, 
மையப்பாதையில்‌ உள்ள அப்புள்ளி கவியம்‌ (4ற£௪) எனப்படும்‌. 


(௮-து) * என்பது அப்புள்ளியில்‌ மீப்பெரு அல்லது மீச்சிறு மதிப்பை 
அடைகிறது, 


ம 0 
்‌ 79 
1 1 திர ந 
ஆனால்‌, p° [த்‌] ட டண 2) 
௪ ஒரு கவியத்தில்‌ 1 ன 1 i 
ஃ | ர == T+ 


ஒரு கவியத்தில்‌ ஆரைத்திசையியும்‌, முனைவிலிருந்து அப்புள்ளி 
யிடத்திலுள்ள தொடுகோட்டிற்கு வரையும்‌ செங்குத்துக்‌ கோடும்‌ 
ஒன்றாகும்‌. 


(அ. து) ஒரு கவியத்தில்‌ துகள்‌ ஆரைத்திசையி மிற்குச்‌ செங்‌ 
குத்தாக இயங்கும்‌, .. 
கவியத்தின்‌ வழியே... வரையும்‌ ' ஆரைத்திசையியை. கவியத்‌ 
தூரம்‌ (apsidal ௦s) கம்‌ த்‌ ந லை 


454 - இயக்க விசையியல்‌ 


பயிற்சி 8-2 
1. ஓரு துகள்‌ முனேவை நோக்கிய மைய ஈர்ப்பு விசையின்கீழ்‌ 
கீழே கொடுத்துள்ள வகாவரைககா வரைகின்றது. ஒவ்வொன்‌ 
றிற்கும்‌ உரிய ஈர்ப்பு விசை விதியைக்‌ காண்க, 


்‌ 1 
(1)r = 82008 9 (வட்டம்‌) EE = 
(11) 72 = ௦2 56029 (செல்வக அதிபரவளைவு). 
[fe அர] 
(11) r° = a? cos2Q f= ட்‌ 
(iv) r= atcosnQ ௦ கட்‌ 
ர ரீ r2n+8 
1 
(vy) r = atbcos6 தின்‌ 


2, 6 என்பது ஒரு நிலையான புள்ளி. 7 என்பது முடுக்கத்திற்குட்‌ 
பட்டு இயங்கும்‌ துகள்‌. முடுக்கம்‌ எப்பொழுதும்‌ CP திசையில்‌ 
ம க்கு நேர்விகிதத்தில்‌ இருந்தால்‌, பாதையைக்‌ காண்க, 
2 2 

ட்‌ ர எ 1 என்னும்‌ ஒரு அதிபரவளைவாகும்‌ | 
8, ஒரு துகள்‌ ஒரு மைய ஈர்ப்பு விசையின்கீழ்‌ ஒரு வணைவரையில்‌ 
இயங்குகிறது. அதன்‌ பாதையில்‌ ஏதேனும்‌ ஒரு புள்ளியில்‌ அதன்‌ 
திசை வேகமானது ஒரு வட்டத்தில்‌ அதே தொலைவில்‌ அதே 
ஈர்ப்பு விசையின்கீழுள்ள . திசை வேகத்திற்குச்‌ சமமானால்‌, 
துகளின்‌. பாதை ஒரு சம. கோணச்‌ சுருள்‌ (ஜோர்‌ வாதாபி spiral) 
என்றும்‌, விசை விதி 4/7 என்றும்‌ நிறுவுக. 


4, விசைவிதி [3 எனில்‌, பாதையைக்‌ காண்க, 
710... 0 
[lu= Ae + Be '; அல்லது மல 400) அல்லது 
y= Acosno+B sin த்‌ 


இ; ஒரு கள்ளன்‌ சூரியனை ஓ ஒரு அக்கினித்‌” கொண்ட ஒரு 
நீள்‌ வட்டத்தை வரைகிறது. கோளுக்கு வரையும்‌ ஆரைத்‌ திசையி 
“பாதையின்‌ .பேரச்சுக்குச்‌ செங்குத்தாக இருக்கும்போது சூரியனிட 
மிருந்து கோள்‌ திசையில்‌ உள்ள ஆரைத்‌ பம்மல்‌. மிக உயர்ந்து 
பதிப்பை. அடைகிறது என ச நிறுவுக, ம ந 


மைய விசையின்‌ கீழ்‌ இயக்கம்‌ 428 


2 பேரச்சின்‌ நீளமாகவும்‌, சமையத்தொலைத்‌. தகவாகவும்‌ 
ர கால வட்ட நேரமாகவும்‌ இருப்பின்‌ ஆரைத்திசை வேகத்தின்‌ 


மிக வுயர்ந்த மதிப்பு க்‌ எனக்‌ காண்பி, 


1—e’ . 
6. விசைமையம்‌ குவியத்தில்‌ இருக்கும்‌ வண்ணம்‌ ஒரு நீள்‌ 
வட்டப்‌ பாதையில்‌ இயங்கும்‌ ஒரு துகளின்‌ திசை வேகமானது 
ஆரைத்‌ திசையியிற்குச்‌ செங்குத்தாக 4// என்ற திசை வேகம்‌, 
பேரச்சுக்குச்‌ செங்குத்தாக |! என்ற திசை வேகம்‌ ஆகிய இரு , 
மாறு. திசை வேகங்களின்‌ தொகு பயனாகு மெனக்‌ காண்பி. 


7. ஒரு மையத்தை நோக்கிச்‌ செயல்படும்‌ விசையின்‌ கீழ்‌ வரையப்‌ 
படும்‌ பாதையில்‌ ஏதேனும்‌ ஒரு புள்ளியில்‌ திசைவேகமானது விசை 
மையத்திலிருந்து துகளின்‌ தூரத்திற்கு எதிர்‌ விகித சமத்தில்‌ 
உள்ளது. பாதை ஒரு சமகோண சுருளி எனக்‌ காண்பி, 

8. நீள்‌ வட்டத்தின்‌ பையத்தை நோக்கிச்‌ செயல்படும்‌ விசையின்‌ 
கீழ்‌ ஒரு துகள்‌ அந்த நீள்வட்டத்தை வரைகிறது. செவ்வகலம்‌, 
பேரச்சு,  சிற்றச்சு ஆகியவற்றின்‌ முனைகளில்‌ துகளின்‌ திசை 
வேகங்கள்‌ முறையே 1, 5 1) எனின்‌ ரூ 2, (2 hg] 
என:  நிறுவுக: 

9. குவியத்தை நோக்கிச்‌ செயல்படும்‌ [£[£? என்னும்‌ முடுக்கத்தின்‌ 
கீழ்‌ ஒரு துகள்‌. ஒரு. நீள்‌ வட்டத்தை, வமைகிறது. அது விசை 
மையத்திலிருந்து ௩ தொலைவில்‌ உள்ள புள்ளியிலிருந்து ¥ என்னும்‌ 
திசை. வேகத்துடன்‌. எறியப்பட்டால்‌, கால வட்ட நேரம்‌ 
பதி நட்த து இது 1 டன்‌ | 
vole த] Anas. 


[22 
10, மையத்தை நோக்க செயல்படும்‌! தாரம்‌" என்னும்‌ முடுக்கத்‌ 


தின்‌ கீழ்‌ ஒரு துகள்‌ இயங்குகிறது, ட்‌ R தொலைவிலிருந்து 
V என்னும்‌ திசை வேகத்துடன்‌ . எறியப்படுகிறது. : எறிகோணம்‌ 


sin‘ க டு 
எட்ட z= 
WR ( KJ 
அதிபரவளைவாகு மென நிறுவுக. 
11. குவியத்தை நோக்கிச்‌ செயல்படும்‌ விசையின்கீழ்‌ ஒரு துகள்‌ 
ஒரு . நீள்‌. வட்டத்தை  வரைகிறது. . அது சிற்றச்சின்‌ முனையை 
அடையும்போது; இயக்கத்‌ திசையில்‌ மாற்றம்‌ ஏதுமில்லாமல்‌. அதன்‌ 
இயக்க. ஆற்றல்‌ : இரட்டிக்கப்படுகிறது, .. இதற்குப்‌ பின்‌ துகளின்‌ 
பாதை ஒரு பரவளைவு என நிறுவுக, 


எனில்‌, அதன்‌ பாதை. ஒரு செவ்வக. 


456 இயக்க விசையியல்‌ 


12. தலைகீழ்‌ வர்க்க விதியின்‌ கீழ்‌ (verse square Jaw) வரையப்‌ 
படும்‌ நீள்‌ வட்டப்‌ பாதையில்‌ சிற்றச்சின்‌ ஒரு முனையில்‌ உள்ள 
திசை வேகமானது ஏதேனும்‌ ஒரு விட்டத்தின்‌ முனைகளில்‌ உள்ள 
திசை வேகங்களின்‌ பெருக்குச்‌ சராசரி (260021110 mean)க்குச்‌ சம 
மென நிறுவுக. 

13. தலைகீழ்‌ விதியின்‌ கீழ்‌ ஒருதுகள்‌ ஒரு பரவனைவை வரை 
கிறது. ஒரு குவிய நாணின்‌ முனைகளில்‌ உள்ள: திசை வேகங்களின்‌ . 
வர்க்கங்களின்‌ கூட்டுத்‌ தொகை ஒரு மாறிலி என நிறுவுக, 

14. குவியத்தை நோக்கிச்‌ செயல்படும்‌ விசையின்‌ கீழ்‌ ஒரு 
துகளானது மையத்‌ தொலைத்‌ தகவு (eccentricity) 5 உள்ள ஒரு 
நீள்‌ வட்டத்தை வரைகிறது. அது ஒரு கவியத்தை' அடையும்‌ 
போது அதன்‌ திசை வேகம்‌ இரட்டிக்கப்படுகிறது. கவியம்‌ 
தொலைவில்‌ உள்ள அல்லது அருகில்‌ உள்ள ஒன்று என்பதற்‌ கேற்ப 
துகளின்‌ புதிய பாதை ஒரு றவற அல்லது அதிபரவனைவாகு 

மென நிறுவுக. 
15, பத்துத்‌ சுற்றி வரும்‌ பூமியின்‌ பாதையின்‌ மையத்‌ தொலைத்‌ 
தகவு ரீ ஆகும்‌. சூரியனிலிருந்து பூமியின்‌ தொலைவானது 
தொடர்ந்து அரை ஆண்டிற்கு மேல்‌ ஏறத்தாழ 2 நாட்கள்‌ காலத்‌ 
தினிடையே பாதையின்‌ க்கள்‌ பாதியை விடக்‌ கூடுதலாக .' 
இருக்குமென நிறுவுக. 
16. சூரியனைச்‌ சுற்றி யுள்ள ஒரு கோளின்‌ பர்ன்யில்‌ அதன்‌ மிக 
உயர்ந்த திசை வேகம்‌ 80 கி,மீ/வினாடி. அதன்‌ மிகக்‌ குறைந்த 
திசை வேகம்‌ 29-2 .கி.மீ/வினாடி. அப்‌ பாதையின்‌ மையத்‌ 
தொலைத்‌ தகவைக்‌ காண்க, 
[e = 1/741 


9. நிலைமத்‌ திருப்புத்‌ தறன்‌ 


(அல்லது) 


(சடத்துவ சுழற்றிறன்‌ 
Moment of Inertia 


1.1. இனிவரும்‌ பகுதியில்‌ நிலையானதோர்‌ அச்சைப்‌ பற்றிச்‌ 
சுற்றும்‌ கட்டிறுக்கப்‌ பொருள்கள்‌ அல்லது திண்‌ பொருள்களின்‌ 
இயக்கத்தைப்‌ பற்றி படிப்போம்‌. மாருத உருவமும்‌ அளவும்‌ 
கொண்ட பொருள்கள்‌ கட்டிறுக்கப்‌ பொருள்கள்‌ அல்லது திண்‌ 
பொருள்கள்‌ எனப்படும்‌. அவைகளின்‌ பகுதிகள்‌ ஒன்றுக்‌ கொன்று 
மாரு நிஸையிலிருக்கும்‌. குறிப்பாக, அவற்றில்‌ இரு புள்ளிகளுக்‌ 
கிடையே உள்ள தொலைவு எப்போதும்‌ ஒரே அளவாய்‌ இருக்கும்‌, 

கட்டிறுக்கப்‌ பொருள்களின்‌ சுழற்சியைப்‌ பற்றிய பிரச்சினை 
களில்‌. முக்கிய பங்கு பெறுவது நிலையத்‌ திருப்புத்‌ திறனாகும்‌. 


1.2 நிலைமத்‌ திருப்புத்‌ திறன்‌ (ment of Inertia) 
வரையறை : ப 
ஒரு குறிப்பிட்ட நேர்க்‌ கோட்டிலிருந்து 7 தொலைவில்‌ உள்ள 
7% என்ற நிறையை யுடைய துகள்‌ அக்‌ கோட்டினை அச்சாகக்‌ 
_ கொண்டு சுழலுமாயின்‌, ரா? என்ற பெருக்கற்‌ பலன்‌ அத்‌ துகளின்‌ 
அக்‌ கோட்டினைப்‌ பற்றிய நிலையத்‌ கிருப்புத்‌ திறன்‌ எனப்படுகிறது , 
இனி, ஈட, 88, த உளண்ற பல துகள்கள்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட நேர்‌ கோட்டிலிருந்து முறையே 1) 795 ரந வட ன்ற 
-தொலைவுகளில்‌ இருப்பின்‌, அத்‌ தொகுதியின்‌”. அல்‌ கோட்டைப்‌ 
பற்றிய நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌. . 
{== Mit Amgrg? A mgr பிய Keo 
= Sr? 
ஒரு கட்டிறுக்கப்‌ பொருள்‌ எண்ணற்ற துகள்களைத்‌ தொடர்ச்சி 
யாகக்‌ கொண்டிருப்பதால்‌, அதன்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ 
5 
= உறத்‌ ல] 7 சிர; நிறை முழுதும்‌ இடங்‌. கொள்ளும்‌ 
வகையில்‌ ஏற்ற எல்லைகளுக்குள்‌ இத்‌ தொகையைக்‌ காண 
வேண்டும்‌. eye i 


458 இயக்க விசையியல்‌ 
1.3 சுழற்சி ஆரம்‌ (Radius of gyration) 
மேலும்‌, பொருளின்‌ நிறை 1% முழுவதும்‌ ஒரு புள்ளியில்‌ (அதன்‌ 
புவியீர்ப்பு மையத்தில்‌) செறிந்துள்ளதாகக்‌ கொள்வோமாயின்‌, 
அது குறிப்பிட்ட அச்சிலிருந்து ௩ தொலைவில்‌ இருந்தால்‌, 
இ 79075 அ MK? என்றாகும்‌, 
K என்பது பொருளின்‌ அக்‌ குறிப்பிட்ட அச்சைப்‌ பற்றிய 
சுழற்சி ஆரம்‌ (௧௦106 01 ஜராகரion) எனப்படும்‌. 
1,4 நிலைமத்‌ திருப்புத்‌ திறனின்‌ அலகுகள்‌ ச 
நிலையத்‌ திருப்புத்‌ திறனின்‌ அலகுகள்‌ மெட்ரிக்‌ முறையில்‌ 
கிராம்‌ அ செய? 
பிரிட்டிஷ்‌ முறையில்‌ : பவுண்டு அடி?, 


2.1: இணை அச்சுகளின்‌ தேற்றம்‌ (Theorem of parallel axes) 

M என்ற நிறையையுடைய ஒரு பொருளின்‌ புவியீர்ப்பு மையம்‌ 
வழியாகச்‌ செல்லும்‌ ஏதேனும்‌ ஒரு அச்சைப்பற்றி அதன்‌. நிலைமத்‌ 
திருப்புத்‌ திறன்‌ 1! என்றால்‌, அந்த அச்சிற்கு இணையாக அதிலிருந்து 
4 தொலைவிலுள்ள மற்றொரு அச்சைப்‌ பற்றிய பொருளின்‌ நிலைமத்‌ 
திருப்புத்‌ திறன்‌ ]' -- கடம்‌ ஆகும்‌. 


ரி] 7. y 


படம்‌ 134 


இதை நிறுவ, 'மூதுலில்‌ ஒரு தண்னி தட்டைக்‌ கருதுவோம்‌. 
4 என்னும்‌. அச்சு பற்றி அதன்‌ . நிலையத்‌ .. திருப்புத்திறனை 1” 
என்றும்‌, அதன்‌ புவியீர்ப்பு மையம்‌ வழி அவ்வச்சிற்கு இணையாக 
புள்ள ரே பற்றி. அதன்‌ நிலையத்‌ கிருப்புத்‌. திறனை 1) என்றும்‌ . 

, குறிப்போம்‌, ப்‌ கம்‌ 


நிலையத்‌ திருப்புதிறன்‌ 422 
ரல்‌ 0 என்ற ஆதியைக்‌ குறிப்பிட்டு, தட்டின்‌ தளத்தில்‌ 
0 க்குச்‌ செங்குத்தாக 0%' ஐ வரைக. 

Gx என்பது G வழியாக க்கு வரைந்த இணைகோடாகுக. 

தகட்டில்‌ P இடத்துள்ள துகளின்‌ நிறை 1 எனக்கொள்வோம்‌ஃ. 

தகட்டின்‌ மொத்த நிறை தற - )M என்க, 

0%', 0' என்ற அச்சுகள்‌ பற்றி பூயின்‌ ஆயத்‌ தொலைவுகள்‌- 
(*9 91) என்றும்‌, ௪ யின்‌ ஆயத்தொலைவுகள்‌ (2, 9) என்றும்‌ 
கொள்வோம்‌. GG; றே என்னும்‌ அச்சுகள்‌ பற்றி யின்‌ ஆயத்‌ 
தொலைவுகள்‌ (2, 9) ஆகுக, | 

எனின்‌, *'0ON=OL+LN=QL+GM=x, +x 

இதேபோல்‌, ந] ---] 

வரையறையின்படி, ]]” இ mx? 


௮௮49 (அ 4207 
= SmXT2 இர மட ம்‌ இயர்‌. 


= Sm றட mxtx,? Em 
.. [*%, எல்லா துகள்களுக்கும்‌ ஒரு மாறிலியாதலால்‌ கூட்டுக்‌ 
குறிக்கு வெளிமே எடுக்கப்பட்டது] 


இனி, உ [2m என்பது புவியீர்ப்பு மையத்தின்‌ % ஆயத்‌. 
தொலைவை, 6 ஐ. ஆதியாகக்‌ கொண்டு தருகிறது. ஆகவே, இது 


பூச்சியமாகும்‌. 
ல்‌ தரல்‌ அ 


ly’ =Smx’+Mxi” 

(அஃது) [)' ௪ Ip+ Mx” 

ஆகவே தேற்றம்‌ நிறுவப்படுகிறது. 

இதேபோல்‌, இணை அச்சுகள்‌ ரெ, கே என்பன ற்றிய 
இத்தேற்றம்‌ உண்மையாகுமென நிறுவலாம்‌. 

இனி, 0 வழி தட்டின்‌ தளத்திற்கு லம்பமாக உள்ள அச்சு சுற்றி 
தட்டின்‌ நிலையத்‌ திருப்புத்திறன்‌ 

> 1201-2 791 (23 -நு! 8) 
= 2m [ோ2) 5 Ot] 
த 5m பேடி) டை தரம த my 
| + Em (பிற?) 


mx தரு ௮௦ அதலால்‌, 


460 இயக்க விசையியல்‌ 


=m. OP? = 3 m(xi2+7,2)+ Sm (x+y?) 
= பேர) Em + Em (x+y?) 
=MOG’ ணட 777 GP? 
* (அ-து) 1. க 184,003 + 7, 
இவ்விதமாகத்‌ தேற்றம்‌ தளத்திற்கு லம்பக்‌' கோடுகளுக்கும்‌ 
உண்மையாகும்‌, 
இதேவிதமாக எந்த கட்டிறுக்கப்‌ பொருளுக்கும்‌ இத்‌ தேற்றம்‌ 
உண்மை. என நிறுவலாம்‌. 
குறிப்பு:- ஒரு தரப்பட்ட திசையில்‌ வரையப்படும்‌ எல்லா அச்சு 
களிலும்‌, புவியீர்ப்புமையம்‌ வழி வரையப்படும்‌ ௮ச்சைப்பற்றியே 
ஒரு பொருளின்‌ நிலைமத்திருப்புத்திறனின்‌ மதிப்புமீ ச்சிறு மதிப்பைப்‌ 
பெறும்‌, ட்‌ நத 


2.2 செங்குத்தச்சுகள்‌ தேற்றம்‌;. (Theorem of Perpendicula r 
axes) 


.. ஒரு தளத்தட்டின்‌ தளத்திலுள்ள ௦௦, ரூ என்ற இரு செங்குத்‌ 
தச்சுகளைப்பற்றிய அத்தட்டின்‌ நிலைமத்திருப்புத்திறன்கள்‌ 1,, 1, 
என்றால்‌, அத்தளத்திற்கு 0 வில்‌ செங்குத்தாயமைந்த 02 என்றும்‌ 
அச்சு பற்றிய அதன்‌ கிலைமத்திருப்புத்திறன்‌ 12 சு, 4], ஆகும்‌. 


10735 


. படத்தில்‌ ௪ என்பது தட்டில்‌ என்ற நிறையையுடை துகளாக 
குறிக்கிறது. .. 0%; 0¥, ௦2 ஆகிய அச்சுகளிலிருந்து அதன்‌ தொலைவு . 
கள்‌ முறையே ஓ, ந. எனக்‌ கொள்வோம்‌. 


9 பற்றி அத்துகளின்‌ நிலைமத்திருப்புத்திறன்‌ 


நிலத்‌ திருப்புதிறன்‌ ol 
mr? =m (x2 +y?) 
= mx’ அற” 
எனவே 02 பற்றி தட்டின்‌ நிலைமத்திருப்புத்திறன்‌ 
1, = Sm? => mxtrE my" 
ஆனால்‌, 3 mx® என்பது ௦) ஜப்பற்றி தட்டின்‌ கிலமைத்திருப்புத்‌ 
திறனாகும்‌. 
ஆகவே 17% 1 
௮ ர)? என்பது 05 ஜப்‌ ப்‌ நிலையத்திருப்புக்‌ திறன்‌ 
ர்‌, ஆகும்‌. 
ச அதி 4 =]y ele = 1% + ர்‌, ்‌ 
குறிப்பு: இத்தேற்றம்‌ ஒரு தட்டு அல்லது தகட்டிற்கு மட்டுமே 
பொருந்தும்‌. ஒரு திண்பொருளூக்குப்‌ பொருந்தாது, 


3, சில திண்‌ பொருள்களின்‌ பல்வ வாவல்‌ யானம்‌ 
of Inertia of Simple solids) 


ரு ஒரு மெல்லிய சீரான கம்பி 


ஒரு மெல்லிய நேர்க்கம்பியின்‌ நீளம்‌ 20. அதன்‌ நிறை ந்‌, 
அக்‌ கம்பியின்‌ (1) மையத்தின்‌ வழியாகக்‌ கம்பிக்குச்‌ செங்குத்தாக 
வுள்ள அச்சைப்பற்றியும்‌ (1) கம்பியின்‌ ஒரு முனை வழியாகக்‌ கம்பி 
க்குச்‌ செங்குத்தாக உள்ள. அச்சைப்‌ பற்றியும்‌ நிலைம 
.. திறனைக்‌ காண்க. பண்ட 


oO xX 
ப்பம்‌ 136 


t 


AB என்ற கம்பியின்‌ நீளம்‌ 2௮, அதன்‌ மையம்‌ 0 ஆகும்‌. 
Oy மையம்‌ வழியாகக்‌ கம்பிக்குச்‌ செங்குத்தான அச்சு, அடர்த்தி ? 
எனக்‌ கொண்டால்‌, M௪2 ஏற ஆகும்‌. 


P= எனக்‌ கொள்க, I 
அங்கு அக்கம்பியின்‌ நுண்‌ பகுதி PQ ௫5% 
அத்த நுண்பகுதியின்‌ நிறை ௨? 94 


Ae இயக்க விசையியல்‌ 
- அப்பகுதி 0) யிலிருந்து. தூரத்திலிருக்கிறது. எனவே அப்‌ 
பகுதியின்‌ நிலைமத்திருப்புத்‌ திறன்‌ = 08%. 
முழுக்கம்பியின்‌ நிலையத்‌ திருப்புத்திறன்‌ 
Ma? 
அ] ல்க கடல ட்ப 
9 ட] 
(ழி 
ஒரு முனை & வழி செல்லும்‌ இணை அச்சைப்பற்றி நிலையத்‌ 


இன்‌ ்‌ டுக்‌. ௮ 
திருப்புத்திறன்‌- 222... 4 ரகா [இனயச்சு தேற்றத்தின்படி] 


1). நீண்ட சதுரத்த ட்டு:- 
ABCD என்பது 2௭, 88 பக்கங்கள்‌ கொண்ட, ஒரு நீண்ட சதுர 
மாகுக அதன்‌ நிறை 34. அதன்‌ புவியீர்ப்பு மையம்‌ 6 ஆகுக, 


இர 


D op ரு 6 
படம்‌ 737 
AB, DA க்கு இணையாக 02, Gy என்னும்‌ அச்சுகளைக்‌ 
கொள்ளவும்‌. ்‌ பம ப 
ட்‌ அந்த நீண்ட சதுரத்தை ரே-க்கு, இணையாக 085 என்பவை 
போன்ற நீண்ட குறுகிய, சிறு துண்டுகளாகப்‌ பிரிக்கவும்‌... 
்‌. மெல்லிய கம்பியாகக்‌. கருதலாம்‌. 


ஆகவே, ர பற்றி அதன்‌ நிலைமத்திருப்புத்‌ திறன்‌ 


"ஓவ்வொரு துண்டும்‌ 25 நீளமுள்ளது: ஒவ்வொன்றும்‌ ஒரு 


௪ அதன்‌ நிறை% 58/9, 


“நிலையத்‌ திருப்புதிறன்‌ ப ' 469 
இவ்வழியாக  எல்லாத்துண்டுகளுக்கும்‌  தொகைக்காண நாம்‌ 
பெறுவது - 2- [ஐ]  1403/9 ஆகும்‌. 
இதேபோல்‌ ரே பற்றி நிலைமத்திருப்புத்திறன்‌ = Ma’/8. 
ஆகவே, 0 வழியாகத்‌ தட்டின்‌ தளத்திற்கு லம்பமான அச்சு 
பற்றி நிலைமத்திருப்புதிறன்‌ - ர 
செங்குத்தச்சுகள்‌ தேற்றத்தின்படி ] 
(நந) கனச்செவ்வகம்‌:- Rectangular Parallelopiped 


M நிறையுள்ள கனச்‌ செவ்வகத்தின்‌ பக்கங்ள்‌ 2a, 25, 2c 
என்பனவாகுக, அதன்‌ புவியீர்ப்பு மையம்‌ (ஆகுக, டூ ஐ ஆதி 
யாகவும்‌, வழியாக 24, 2ம்‌, 8௦ என்னும்‌ விளிம்புகளுக்கு 
இணையாக 6%, ரே, சே என்னும்‌ மூன்று செவ்வக அச்சுகனையும்‌ 
கொள்வோம்‌, 


படம 138 


Gx க்குச்‌ செங்குத்தாக இருக்கும்‌ வண்ணம்‌ .கனச்‌ செவ்வகத்‌ 
தைச்‌ சிறிய கூறுகளாகப்‌ பிரிப்போம்‌, ஒல்வொரு துண்டும்‌. 24, 8 


பக்கங்களாகக்‌ கொண்ட ஒரு நீண்ட தகடாகும்‌, 
0% ஐப்‌ பற்றி அதன்‌ நிலைமத்திருப்பு திறன்‌ 


ந வ htc? 
le ௫ நட தண்‌ | [ச 


_ இவ்விதமாக எல்லாத்துண்டுகளுக்கும்‌ கணக்கெடுத்து கூட்ட 
நாம்‌ பெறுவது, 


02 ஜப்பற்றி கனச்‌ 'செவ்வகத்தின்‌ நிகேமத்திருப்புத்திறன்‌ 
bc 
ட உழல அகவன்‌ நிறை i 


ந 


404 இயக்க விசையியல்‌ 


bie? 
ந. 


|| 


xM 


iM (b’Lc?) 
இதேபோல்‌ பர ; பற்றி கனச்‌ செவ்வகத்தின்‌ இஙமத்‌ 
2 2 2 
அன்‌ முறையே 74 ட்‌ “2, i பதன்‌, என்றாகும்‌, 


கிளை 1:- 

2 பக்கமாகக்‌ கொண்ட ஒரு கனச்சதுரத்தில்‌ . (பஸ) 0 
வழியாகச்‌ செல்லும்‌ சமச்சீரச்சு பற்றிய அதன்‌ நிலையத்திருப்புத்‌ . 
திறன்‌ 2M02[3 ஆகும்‌. 
கிளை2;- 

. இர பக்கமாக உடைய ஒரு கனச்சதுரத்தில்‌, அதன்‌ பக்கங்‌ 
களுள்‌ ஒன்றைப்பற்றி அக்‌ கனசதுரத்தின்‌ நிலைமத்திருப்புத்திறன்‌ 
& a 


ஆகும்‌ 
4, ஆரை ௨ யுடையமெல்லிய சீரான வட்டவளையம்‌ (Thin. 
uniform circular ring of radius a) 


(1) மையம்‌ வழியாக அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ 
செல்லும்‌ ஒரு அச்சு பற்றிய நிலமத்திருப்புத்திறனைக காணல்‌ 

்‌ வையத்தின்‌ , ஒவ்வொரு நுண்‌. பகுதியும்‌ மையத்திலிருந்து 
ஒரே தூரம்‌ எயில்‌ . உள்ளது. . வளையத்தில்‌ ர என்ற நிறையை 
யுடைய ஒரு சிறு பகுதியைக்‌ கருதுவோம்‌. மையம்‌ வழியாக 
வளையத்தின்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ ஒரு அச்சு பற்றி 
அப்பகுதியின்‌ நிலைமத்திருப்புத- திறன்‌. எற... 


ஆகவே, அவ்வச்சைப்பற்றி வளையத்தின்‌ ' நிலையத்திருப்புத்‌ 
திறன்‌ ௪ தர? ர்‌ இர M3;(M, என்பது கக்‌, நிறை 
எனக்‌ கொண்டால்‌) 


0] ஒரு 'விட்டத்தைப்பற்றிய சமத்‌ ிருப்புகிறன்‌ : க 
வட்டத்தின்‌. ஒரு விட்டத்தைப்பற்றிய நிலைமத்திருப்புத்திறன்‌ 


1 என்க... அவ்விட்டத்திற்குச்‌ செங்குத்தான மற்றொரு விட்டம்‌ பற்றி 
யும்‌. நிலையத்திருப்புத்திறன்‌ யே ஆகும்‌. - இனி, வட்டத்தின்‌ 
தளத்திற்குச்‌ செங்குத்தாக . வட்ட மையம்‌ வழிச்‌ செல்லும்‌ அச்சு 
பத்தி அத்ன்‌. கள்‌ அ தன்‌ | 


நிலைமத்‌ திருப்புத்‌ திறன்‌ 465° 


௩ 1431-27 (செங்குத்து அச்சுகள்‌ தேற்றம்‌) 


ஆனால்‌ 2 1 அ? | [4 (1)லிருந்து] 
்‌ Ma? 
ee I = 2 


(நர) ஏதேனுமொரு தொடுவரைப்பற்றி நிலைமத்திருப்புதிறன்‌ : 


இணை அச்சுகள்‌ தேற்றத்தின்‌ படி தொடு வரைப்பற்றி நிலையத்‌ 
டட Me 8Ma" 
திருப்புத்திறன்‌ -;- M௫ 9 


5 சீரான வட்டத்‌ தகடு 
(0) அதன்‌ மையத்தின்‌ வழியே அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்‌ 
தாகச்‌ செல்லும்‌ ௮ச்சைப்‌ பற்றி நிலைமத்திருப்புத்‌ திறன்‌ 


ட 1739 


தட்டின்‌ ஆரை 4 எனவும்‌, மையம்‌ 0 எனவும்‌ .: ஓரலகு 
பரப்பிற்கு நிறை 0 எனவும்‌ தட்டின்‌ முழுநிறை .M எனவும்‌ 
இருக்கட்டும்‌, ததை ததும்‌ வல்‌ ல 

0 ஐ மையமாகவும்‌, %, 8% அலகுகள்‌. ஆரங்களுக்குள்‌ 
அடங்கிய பொது மைய வனையங்களாகத்‌ தட்டைப்‌ பிரிப்போம்‌, 
அவ்‌ வளையத்தின்‌ நிறை 2MxX5x% 0 ஆகும்‌, 

தட்டின்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ ஓர்‌ அச்சு பற்றி 
இவ்‌ வளையத்தின்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ திறன்‌... 

அல்‌ 2 * இர. 39%. 0,370 

20 


466 ' இயக்க விசையியல்‌ 
பச்‌ ரல, a 
ஆகவே, தட்டின்‌ நிலையத்‌ திருப்புத்திறன்‌ ௮ | 2m 25045 


ர 2௯ பஸ்‌ பூ de 


ட்‌] 
= 2.2, [+ 2௯ p& ௪ mpg 
[M - ௮? ஆதலால்‌] 


(ii) அவ்‌ வட்டத்‌ தகட்டின்‌ ஒரு விட்டத்தைப்‌ பற்றிய நிலையத்‌ 
திருப்புத்‌ திறன்‌. 


தட்டின்‌ ஒரு விட்டத்தைப்‌ பற்றிய நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ 
1 எனில்‌, அதற்குச்‌ செங்குத்தான மற்றொரு வீட்ட, த்தைப்‌ பற்றிய 


.... நிலையத்‌ திருப்புத்‌ திறனும்‌ 1 ஆகும்‌. 


இவ்‌ எனவே, தகட்டின்‌ தளத்திற்கு. சேர்க்குக்கான அச்சு என்‌ 
.. அதன்‌. திம்‌ திருப்புத்‌ திறன்‌ ௪14-1 ௮ 21 ஆகும்‌. . 


Ma’ 
ஆனால்‌ (1) லிருந்து 2[ ௪ ௬-9 


2 
ஸ்‌. பாக்‌ 


4 


்‌ ஸ்‌. வட்டத்‌ தகட்டின்‌ தொடு. ர்க மொட்டி நிலைமத்‌ 
நிரப்‌ எக்‌ 


ட்‌ இணை ட ்‌ அச்சுகள்‌ த்‌ தேற்றத்தின்பம்‌, தகட்டின்‌ தொடு 
கோட்டை பக்‌ ந திருப்புத்‌ திறன்‌. 

ப்‌ ப்‌ | வ 

= Me. "+ Ma 1 - 


த்‌ நள்‌ வட்டத்‌ தகடு: - ல்‌ 


ச்‌ ம்‌ “அதன்‌” அச்சுகளை மொட்டி அத்‌ த கட்டின்‌ கடத்‌ திருப்பத்‌ த்‌ 
திரக்‌ சாண 


ந்‌ 


நிலைமத்‌ திருப்பத்‌. திறன்‌ _ 407. 


ன்‌ ஷி = 1 என்னும்‌ நீள்‌ வட்டத்‌ கட்டின்‌ ஓரலகு வ்ந்து 
நிறை ? எனவும்‌, அதன்‌ முழு நிறை KM.எனவும்‌ கொள்வோம்‌. 

எனின்‌, 14 ௪ ௬ ஸம்‌? ஆகும்‌. 

நீள்‌ வட்டத்தின்‌ மீது (20), 0 83 y+8py) என்பன 
அடுத்தடுத்த புள்ளிகளாகுக. 

நெட்ட ச்சுக்குச்‌ செங்குத்தாக 9% அகலமுள்ள PORS என்பவை 
போன்ற நீண்ட குறுகிய சிறு துண்டுகளாகத்‌ தட்டைப்‌ பிரிப்போம்‌. 

PQRS ஆகிய நுண்‌ பகுதியின்‌ பரப்பு - 2) 8% 

அதன்‌ நிறை - 8y 8x. 


இந்த நீண்ட குறுகிய துண்டை நே நீளமுள்ள. ஒரு க்‌ 
கம்பியாகக்‌ கொள்ளலாம்‌, 


0A ஐப்‌ பற்றி இதன்‌ நிலத்‌ இரவி திறன்‌ ட oy 8 க, “த 
[8. (1) லிருந்து]. 
்‌ இவ்வாறாக எல்லா துண்டுகளுக்கும்‌ நிலைமத்‌ ப்பத்‌ திறன்‌ 


கண்டு தொதைகாண, நீள்வட்டத்‌ தகட்டின்‌ ப்ட்‌: பற்றி. 
» a 


அதன்‌ நிலத்‌ திருப்புத்‌ திறன்‌ = | ஆன்ரி, க! த 
ட ரபா ் ட்‌ | பட 


டப அதி ர்க இயக்கு விசையியல்‌ 


5 = a’ x2 . ஷை Db முந்‌ 


“நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ ட்‌ ள்‌ Je 88-27) dx 
0 
* ௭ ௮ 58iற:6 என பிரதியீடு செய்ய, 5 


௩/2 


நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ ௪ பத்‌ 74008*0 dQ 


த டை. எள 
5. ரஸ்‌ a’ 


இவ்வாறே குற்றச்சு (Minor axis) பற்றி நீள்‌ வட்டத்‌ தகட்டின்‌ 


2 
நிலமத்திருப்புத்திறன்‌ 2 ட்‌ 


(ர). மேலும்‌ செங்குத்த்ச்சுகள்‌ தேற்றத்தின்படி, 0 வழியாக 
நீள்வட்ட மட்டத்திற்குச்‌ செங்குத்தாக உள்ள அச்சு பற்றி, நீள்‌ 


(2-3 
வட்டத்தின்‌ நிலைமத்‌ திருப்புத்திறன்‌ - கடட. 


7. திண்மக்‌ கோளம்‌ (8114 sphere) 

ஏதேனுமொரு விட்டத்தை யொட்டி, ஒரு அஹ்லு கோளத்தின்‌ 
நிலைமத்‌ திருப்புத்‌ திறன்‌ காணல்‌ 

படத்தில்‌ 0 கோளத்தின்‌ மையத்தையும்‌, A’ 0A ஒரு விட்டத்‌ 
தையும்‌ குறிக்கின்றன. கோளத்தின்‌ ஆரம்‌. 8 எனவும்‌, . ஓரலகு 
பருமனுக்கு நிறை: .? எனவும்‌ இருக்கட்டும்‌, கோளத்தின்‌ முழு 
நிறை 14. என்றால்‌, M -.$ ௬80 ஆகும்‌, 
ட . கோளத்தை. A' திக்கு நேர்குத்தான. தளங்களால்‌ 6% துடிப்புள்ள. 
2 வட்ட வடிவச்‌ சிறு பகுதிகளாகப்‌ பிரிப்பதாகக்‌ கொள்வோம்‌, 


நிலைமத்‌ திருப்புத்‌ திறன்‌ சிரம. 


விலிருந்து 20. ்‌்‌ தொலைவிலுள்ள அத்தகைய ஒரு சிறு ப்தி 
ல்‌ ஜக்‌ கருதுவோம்‌. அதன்‌ ஆரம்‌ ஓ எனில்‌. . 


அதன்‌ பருமன்‌ யூ 92. 
A ன்‌ அதன்‌ நிறை Ty 2 Pp. 
A A ஐப்பற்றி அதன்‌ அவதிகள்‌ 
7. Myf dx பத ன 
பவட்டத்தகடு நிலத்‌ திகத, திறன்‌ ! 5 6 0] 
= MT கல ட்‌ ள்‌: 
ர்‌ இக்வர்றே. எல்லாப்‌ பகுதிகளுக்கும்‌ தைத்த திருப்பத்‌ திரன்‌ 
கண்டு தொகை எடுத்தால்‌, 


கோள த்தின்‌ AA க யொட்டிய நிலையத்‌ கிருப்புத்‌ 
திறன்‌. ட 


[no dx - ய { (a2 x3)" dx ல்க 
“ச க த்க்‌ எடதத 


470 இயக்க விசையியல்‌ - 


a a 
= ௬0 [னை dx - me | (a+ — 202 x2 + x*) dx 
0 : 


ததி M 8 
அமி மி வர 5 
எது எ தத 8 

2 Ma’ 


கிளை: - 
ஒரு தொடு கோட்டை யொட்டி ஒரு திண்ற்த்‌ கோளத்தின்‌ 
நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ - 7Ma’/s 
8... உள்ளீடில்‌ கோளம்‌ ஓன்றின்‌ . ஒரு “வட்ட்த்க்தர்‌ பற்றிய நிலை 


மத்‌ திறப்புத்‌ திறன்‌ த்‌ sphere: கோளக்கூடு) 


படம்‌ 142. ௩ ப்தி 


த பப்த்தல்‌ 0 உள்ளிட: கோளத்தின்‌ மையத்தையும்‌, AOA. 
ஒரு விட்டத்தையும்‌, குறிக்கின்றன, கோளத்தின்‌. ஆரம்‌ ௭ எனவும்‌, 
' ஓரலகு பரப்பின்‌ நிறை? எனவும்‌ இருக்கட்டும்‌. - உள்ளீடில்‌ 
கோள த்தின்‌ புறப்பரப்பு 476 ஆதலால்‌, அதன்‌ மழுநிறை == 
410? 7M என்க... 

கோளக்கூட்டை AA என்ற வட்டத்திற்கு கடாருத்தாள்‌ 
தளங்களால்‌ 55. என்னும்‌ வில்‌ அகலமுள்ள சிறு வளையங்களாகப்‌ . 
்‌ பிரித்து அத்தகைய வளையம்‌ ஒன்றாகிய. 2085 ஐக்‌ கருதுவோம்‌ 
fo ல்‌ 00) ணவ | 


நிலையத்‌ திருப்பத்‌ திறன்‌ பு சர்‌ 


ஆகவே எடுத்துக்கொண்ட வளையத்தின்‌ ஆரம்‌ ர ஆகும்‌, 
“அதன்‌ பரப்பளவு = 27 ர. 

அதன்‌ நிறை - 2ஈர. 640. , 
0A என்பது இவ்வளையத்தின்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாகும்‌, 
. எனவே 0A" ஓட்டி அதன்‌ நிலைமத்திருப்பு திறன்‌... 

2. Amy $20, ந3 பத்தர்‌, [பிரிவு - 4 (1)] 

= 2MP ys Bs. அ 


எனவே, கோளக்‌ கூட்டின்‌ 4/04 ஐப்பற்றிய நிலைமத்திருப்புத்‌ 
திறன்‌ ௫ | ஜரா கீ (ஏற்ற எல்லைகளுக்குள்‌) 


ஆனால்‌, %-- 8 008 0, =a sin 6 
்‌ Ss உத 50. 
0 ஆனது 0 முதல்‌ ௯ வரை மாறுகிறது, 
| எனவே, கோளக்கூட்டின்‌ கு பற்றிய பதப்‌ தரப்‌ 


திறன்‌ - | amp (சண) 
ந ம்‌ அ ஆர “தட்ட த? ee 
= Pas 1 | வ 19 do 
ச ல ர்‌ 
ல்‌ ர 1/0 
_ 4m Pa‘ டு யப்‌ 
ப 2... 840. 
AT Pat த = இல, i 
சச்‌ தே 2Mat 
9 ்‌ ப 4.௯ a ந ்‌ 


42 இயக்க விசையியல்‌ 


9. ஒரு திண்ம வட்டக்‌ கூம்பு (A slid right circular Cane) 
(1) அதன்‌ அச்சை யொட்டிய நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌. காணல்‌ 
0AB திண்மவட்டக்‌ கூம்பாகுக, கூம்பின்‌ உச்சியை 0 என்றும்‌, 
. ட்டம்‌ அச்சை 06 என்றும்‌ குறிப்போம்‌. 


படம்‌ 743... 


கம்பின்‌" உயரம்‌ 8... ஆகவும்‌, அடி மட்ட ஆரம்‌ ர. ஆகவும்‌ ஒரு 
அலகு பருமன்‌ நிறை ? ஆகவும்‌, முழு. நிறை M ஆகவும்‌ இருக்‌ 
“கட்டும்‌. கூம்பை அச்சுக்குச்‌ செங்குத்தாக, உச்சியிலிருந்து % தூரத்‌ 
தில்‌ நரி போன்ற Sx த்‌ மெல்லிய ம்‌. வ பட 
| பிரிப்போம்‌. து 
- இந்த எண்ப்க்தியின்‌ கோம்‌) எனில்‌, இந்த தண்பகுிமன்‌ 
பருமன்‌ * தது ண்‌ த்‌ 
அதன்‌ நிறை கர? $% 0... ர 
1, இந்நுண்பகுதி ஒரு மெல்லிய வட்டத்தகடு, இதன்‌ ஆரம்‌: 2 
oc. என்னும்‌: அச்சு அவ்வட்டத்தின்‌ ௪ மையம்‌ வழியாக அவ்வட்டத்‌ 
அன்திதிறிலர்‌, செங்குத்தாகும்‌, 
ஆகவே, 0C ஐப்பற்றி இந்த ந்ண்ப்குதியின்‌ நிமத்திருபபு 
திறன்‌ அஸர? 0%. ூ]2 [8 (0)லிருந்து] 
ஆகவே, 019 ஜப்பற்றி முழுக்‌ கூம்பியின்‌ இமைத்திரப்புத்திறன்‌ 
ட உர 0. 2 
fran 


பில்‌ 


நிலையத்‌ -திருப்புத்‌ திறன்‌ 479 


இனி; ODF OCB என்ற. ந வடிவொ ச்தமை 
DF OD x 


ஆதலால்‌, “ஜா ௪ 6௦. (அது) கட்த 
ன rx 
ர 74 7 


ஆகவே, 0௦ ஜப்பற்றி முழுக்‌ கூம்பின்‌ நிலைமத்திருப்புத்‌ திறன்‌ 


h “ந 
4 க 4 8 
து ந அ ம்‌ | த்‌ ட்‌ ப்தி 


அ. ர இன. ன 21 5 
0 2 
ப அர்‌ 
மை (எடித்‌ 
"கூம்பின்‌ கனபரிமாணம்‌ Lr bh ஆதலால்‌, 
ள்‌ FAH க்‌ 


படம கபற்ற நிலத்‌ கதிறாப்புத்‌ திறன்‌ பட 
ட்‌ உவ இ 2 டா 4H 8M A 
Mr i 10 ப 10. 


0 கூம்பின்‌ உச்சி வத அதன்‌ அச்சுக்குச்‌. செங்குத்‌ 
தாயுள்ள கோடு பற்றி கூம்பின்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ திறன்‌ காணல்‌. 
X'0X பற்றி EF என்னும்‌ வெட்டு நுண்‌ பகுதியின்‌. நிலையத்‌ 
திருப்புத்‌ திறன்‌ - BF என்னும்‌ வெட்டு நுண்பகுநியின்‌ தளத்தில்‌ .. 
X'OXக்கு. இசன்யாக, விட்டம்‌ பற்றிய ட்ப திருப்புத்‌ அதன்‌ 
டப 21810 த | 
[இணை அச்சுகள்‌. சேற்றத்கிறெத்து பா. என்பது துண்பகுதி 
யின்‌ நிறை] 
ந்‌. 


்‌ த்‌ 
4 ட்‌. 


1 


தது ்‌ தப்பட்ட அத்து! கட 
டவ my dP யப்‌ க 


47d இயக்க விசையியல்‌ 


தட்ட உங்கல, ன்‌ மதிள்‌ ல்‌ 
ன க்‌ OX x + த பரணி | 
பக்க ( வ்‌ } 5x 


ஆகவே *'0% பற்றி முழுக்‌ சத்‌ நிலைமத்திருப்பு திறன்‌. 


8.48) ரில xt dx 


Ey (14412) hr 
hE த. 
இபப (ர ah?) h, 

I 20 
Mr CAND 
Trib A 20 2 
8M (4A?) ல 

த தந்தத 


எனவே தியில்‌ 


த 


டர கம்பின்‌ புவியீர்ப்பு. மையம்‌ iG வழியாக அச்சுக்கு  செங்குத்‌ 
தாயுள்ள கோடுபற்றி. கூம்பின்‌ நிலைமத்திருப்பு திறன்‌ காணல்‌ 


G வழியாக அச்சுக்குச்‌ செங்குத்துக்கோடு பற்றி. நி, தி I எனல்‌, ஸ்‌ 
௦. வழியாக அச்சக்கச்‌ செங்குத்தாயுள்ள கோடி பற்றி ப தி ! os 


எனின்‌ இனை அச்சுகள்‌ தேற்றத்கன்‌ படி, 


மி டம்‌ 
படட ம சற்‌ a 
eM [£1- ப 
ரப க்‌ ச்‌ ்‌ த பதி ட்‌ 
8M (34). omit 


Es மிதி 


90 (rh) 11 


நிஸ்மத்ரதிருப்பு த்‌ திறன்‌ 48 
(10) உள்ளீடில்‌ கூம்பு (Hollow cone) 

' உள்ளீடில்‌ கூம்பின்‌ அச்சைப்‌ பற்றி அதன்‌ நிலைமத்திருப்புத்‌ 
இறனைக்‌ காணல்‌.. 


AB உள்ளீடில்‌. கூம்பாகுக.. கூம்பின்‌ உச்சியை 0 என்றும்‌, க 
அதன்‌ அச்சை 00 என்றும்‌ குறிப்போம்‌. பழகிக்‌ க்‌ ந்‌ 
37 கூம்பின்‌ உயரம்‌ h ஆகவும்‌; அடிமட்ட ஆரம்‌ ர்‌ ஆகவும்‌, ஒரு க: 
அலகு பரப்பின்‌ நிறை 0. ஆகவும்‌, முழுநிறை நர ஆகவும்‌ இருக்‌... 
கட்டும்‌, . கூம்பின்‌ : மேற்பரப்பு 7774. ஆதலால்‌, M௪ ஈர]? ஆகும்‌, 
உச்சி 0 விலிருந்து *. தூரத்தில்‌ வில்‌ அகலம்‌ 99 உடைய EF 
போன்ற சிறிய பட்டை. வடிவமான புறப்பரப்பின்‌ வெட்டு முகத்தைக்‌. : : 
கருதுவோம்‌. கல்‌ ன ம ர நலப்‌ 
-. இல்வெட்டு முகத்தின்‌ ஆரம்‌ ற ஆகட்டும்‌... 
இந்நுண்ணிய பட்டை. வடிவத்தின்‌ புறப்பரப்பு - 218 82. 
இதன்‌ நிறை =2Mybs.P. க்க த்தி 
அச்சு 0 பற்றி இவ்வளையத்தின்‌. நி. தி, 
ரர sf. y2 = 2MPy® Bs 


470 | -. இயக்க விசைமியல்‌ 


ம்‌ * நிழ அவிட்திச 
- ஆகவே முழுக்கூம்பின்‌ . நி, தி ௨ 2 mofo 


X= 0 


வடிவொத்த முக்கோணங்களில்‌ இருந்து ற - க ஆகும்‌. 


பந்தர்‌ 


க க 
ரகக 


சர்வத பத 
(a 2) - தட ட ச ர்‌. 


[! என்பது கூம்பின்‌ சாய்வு உயரம்‌]. 


1 4 
ட! 14 ன்‌ = 20] 5 ds, 
நி.தி 2 dx dx 
பதன்‌ கர்‌ ப ஸ்‌ fa 
75 ம்‌ ப 
ன்‌ 270 7 - [a த rol ந 
பண i க்ப்‌ Mr 
பக Ti த 


கழிப்பிட i Dr, Routh’ விதி: மேலே. துத்‌ வை ப்ரஷ்‌ 
களில்‌ கண்டு பிடித்த பலன்களா நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. 
'இவையெல்லாம்‌' வன ன்‌: விதினும்‌. ஒரே தல்‌ க்ப்‌ 


யுள்ளன. .. 
ஓரு. பொருளுக்கு ல்‌ சமச்சீரச்சுகள்‌. (கேகே. ர வன்ம?) 
உள்ளன. 
ஒரு சமச்‌ சீரச்சு பற்றி நிஸ்மத்‌ திருப்புதிறன்‌ 
= தப்ப 34 (செங்குத்தான அரை அச்சுக்களின்‌ வர்க்கங்களின்‌. 
கூட்டுத்தொகை) ஆறி 


பொருள்‌ நன சதுர. வடிவமாக அல்லது நீள்வட்டவடிவமாக 


நிஸ்மத்‌ திருப்புத்‌ திறன்‌ | 477 
இவ்விதியை உபயோகித்து மேற்கண்ட வகைகளில்‌ வந்த 
3 பலன்களை எழுத முடியுமென மாணவன்‌ அறியலாம்‌, 
11. மாதிரிக்‌ கணக்கு 1. 


உயரம்‌ /, ஆரை 1, நிறை ச உடைய ஒரு சீரான நேர்‌ வட்ட 
உருளையின்‌. நிலைமத்திருப்புத்‌ திறனை கீழ்‌ வரும்‌ கோடுகளைப்‌ பற்றிக்‌ 
காண்க, 


படம்‌ [145 


(1) அதன்‌ அச்சு (8518)2(11) ஏதேனும்‌ ஒரு பிறப்பிக்குங்கோடு 
(generator) ; (iii) அதன்‌ வட்ட முனைகளில்‌. ஒன்றிலுள்ள விட்டம்‌ 
(7) உருளையின்‌ புவியீர்ப்பு மையம்‌ வழியே அதன்‌ நீளத்திற்கு நேர்க்‌ 
குத்தாகச்‌ செல்லும்‌ அச்சு, 

(1) அச்சுக்குச்‌ செங்குத்தாக உள்ள தளங்களால்‌ உருளையை 
எண்ணற்ற. மெல்லிய வட்டத்‌ தகடுகளாகப்‌ பிரிக்கவும்‌ எல்லா 
வட்டத்தகடுகளும்‌, உருளையின்‌ ஆரை யாகிய * ஜயே கொண் 
டுள்ளன, 

PQ போன்ற ஒரு: நுண்பகுதியின்‌ நிறை * ஆனால்‌, 
உருளையின்‌ அசசைப்‌ பற்றி அதன்‌ நிலையத்திருப்புத்திறன்‌ அ 
mr 


ச்‌ 
ஆகவே, அச்சைப்‌ பற்றி முழு உருளையின்‌ நிலையத்திருப்புத்‌ திறன்‌ 
ட்டர்‌. _ mr 
டத து அதி பதா 


(பி பிறப்பிச்குங்கோடு பற்றி நி.ி 


அ... உருரேயின்‌ அச்சுபற்றி நி.தி 21 Mr? (இணை அச்சுகள்‌ 
தேற்றத்திலிருந்து | 


478 இயக்க விசையியல்‌ 


ஸ்‌ வட்ட முளைகளில்‌ ஒன்றில்‌ விட்டம்‌ 03” ஆக இருக்கட்டும்‌. 
OY’ பற்றிய நுண்பகுதி வின்‌ நி.தி 
 PQவின்‌ தளத்தில்‌ 0Y'க்கு இணையாக உள்ள விட்டம்‌ 
பற்றி நி.தி 4 (வின்‌ நிறை), 0145 
ஒரு அலகு பருமனின்‌ நிறை 0 என க்கொண்டால்‌ உருளையின்‌ 
நிறை அ ர? ஆகும்‌, 
நுண்‌ பகுதி ஒஜனது 0Y'லிருந்து 9 தூரத்தில்‌ இருக்கும்‌ 8% 
தடிப்புள்ளசிறு வட்டவில்லையானால்‌, இச்சிறு பகுதியின்‌ நிறை 
கார? ஆகும்‌. 


OY’ பற்றிய நுண்பகுதி வின்‌ நி.தி 
= rx, 2 பகர்‌, ர்‌ 


சச ஓ ற்ற முழு உருளையின்‌ நி.தி: 
அப்பு ப நர்‌, 
ற 
[அநக [பெரி 
ரட்‌ க்ப்‌ மறிந்து rh ட ்‌ 2] 3 - 


te எ (Baht) 


(iw அச்சுக்கு. தக்கை G வழியாக. வரையும்‌ கோடு GY 
என்க, 


+ பற்றி ந.தி 9 பற்ச நிதி க - 
[இணை அச்சுகள்‌ சற்றத்திலந்த ஸரீ 
a பக்கக்‌ ம்‌ | 


2 


வ்‌ ர யகது ணார 


நிலத்‌ திருப்புத்‌ திறன்‌ ததத 470. 
_ த (442) 
மாதிரிக்கணக்கு 2. 


செவ்வகலத்திற்குட்‌ (18108 ல்‌ பட்ட ரூ அ 40% என்னும்‌ 
பரவனைவினது பரப்பின்‌ நிலைமத்திருப்புத்‌ திறனை அதன்‌ அச்சு 
பற்றிக்‌ காண்க, 


வண்ணை உச்சி A; குவியம்‌. 5 ; செவ்வகலம்‌ 151... முதலில்‌ 
- இதன்‌ பரப்பைக்‌ காண்போம்‌, 


உச்சியிலிருந்து * தூரத்தில்‌ 10. போன்ற 5% அகலமுள்ள 
மெல்லிய துண்பகுதியின்‌ பரப்பு 3] 8% 


ட்‌ முழுபரப்பு ௪ ண்ட 
0 ஏ ப 
a 
ர டத! அன்‌ இலம்‌: 
xd Val 
ம ( ்‌ 0 
Va 2 8a? 
2 


ஒரு அலகு பரப்பின்‌ நிறை ஓ என்றும்‌, முழுப்பரவளைவுப்பகுகி 
நிறை M என்றும்‌ கொண்டால்‌, : 


p= 


மே 


M 
a. 


ட்ட | ... இயக்க விசையியல்‌ 
இனி நுண்பகுதி 10 வின்‌ நிறை ஹமி. 
அச்சு பற்றி இதன்‌ நிலைமத்திருப்புத்திறன்‌ 
2y dxP.y2 
அ 


ஆகவே முழுப்பகுதியின்‌ நிலைமத்திருப்புத்கிறன்‌ 
a 


= ழ்‌ 305 dx 


0 


pe 
32 
ன | sre) dx 
0 


மாதிரிக்‌ கணக்கு 3: 
சதுர வடிவத்‌ தகடு ஒன்றின்‌ ஒரு புள்ளியில்‌ அடர்த்தி. அதன்‌' 
ஒரு மூலை விட்டத்திலிருந்து அப்‌ புள்ளியின்‌ தொலைவின்‌ இரு... 


நிஸ்மத்‌ திருப்புத்‌ திறன்‌ 481 
மடிக்கு நேர்‌ விகிதத்திலிருக்கிறது. அத்‌ தகட்டின்‌ இம்‌ மூலை 
விட்டத்தைப்‌ பற்றிய நிலையத்‌ திருப்புத்‌ திறனைக்‌ கணக்கிடுக, 

படத்தில்‌ ABCD சதுரத்‌ தகட்டையும்‌, AC குறிப்பிட்ட மூலை 
விட்டத்தையும்‌ குறிக்கட்டும்‌. சதுரத்தின்‌ பக்கத்தின்‌ நீளம்‌ ஏ 
எனக்‌ கொள்வோம்‌. - 

சதுரத்தின்‌ மூலை விட்டங்கள்‌ க்‌, D8 ஐ முறையே % ஏ அச்சு 
களாகக்‌ கொள்வோம்‌. 


P(x; J), R(x+ 8x ந) என்பவை ABயின்‌ மீதுள்ள இரு 
அடுத்தடுத்துள்ள புள்ளிகளாகுக, PQ, RS என்பவற்றை AC க்கு 
இணையாக வரைக, 

..... PQSR என்னும்‌ நுண்‌ பகுதியின்‌ பரப்பு 268 ஆகும்‌, இச்‌ சி 
பட்டையில்‌ ஓவ்வொரு புள்ளியும்‌ AC யில்‌ இருந்து ன ந 
ஏ யில்‌ இருப்பதால்‌, ஒவ்வொரு புள்ளியிலும்‌ அடர்த்தி [எனக்‌ 
கொள்ளலாம்‌. 

ஆகவே, இச்‌ சிறு நுண்‌ பகுதியின்‌ நிறை 2% Uy. ky? 

[ச/த *2] 
தட்டின்‌ நிறை - 0 akxy’ dy. 
ப 
PQ ஆனது, 08ஜ 7 யில்‌ சந்தித்தால்‌, TP = TB = 0௦7 


க அ 
al¥2 
ல்‌ தட்டின்‌ முழு நிறை. நர. 2 | (22 கட! 
அ J 
0 
தர இ ந சகிக்க - அர்‌ 
42.5 4 Jo 1 
.... இனி, நுண்‌ பகுதி PRS ன்‌ AC ஐப்‌ பற்றிய நிலை 
திறன்‌: == Dr By? ஆகும்‌, & பற்றிய நி 10 
டட akxy+ oy 
ஃ AC ஐப்‌ பற்றிய முழுத்‌ தகட்டின்‌ நிலையத்‌ திருட 
2472 
க 
91 


டு இயக்க விசையியல்‌ 


மாதிரிக்‌ கணக்கு 4. 
M நிறையுள்ள முக்கோண வடிவ மென்தகடு ஒன்றில்‌ அதன்‌ 


ஒரு பக்கத்திற்கு வரையும்‌ குத்துயரம்‌ (altitude) h எனில்‌, அப்‌ 
பக்கத்தைப்‌ பற்றி அம்‌ முக்கோணத்தின்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ 


Mh? 
இ எனக்‌ காட்டுக, 


ப லாம்‌ வத்‌ 
11110148 
ABC என்பது. முக்கோணமாகுக, முக்கோணத்தின்‌ ik. 
BC யிலிருந்து * தொலைவில்‌ 5% அன்லமுவ்ள DE என்னும்‌ சிறிய 
பட்டையைக்‌ கருதுவோம்‌, 
A யிலிருந்து BC க்கு AL என்னும்‌ குத்துயரம்‌ வரைக, இது 
நந ஜல்‌ சந்திக்கட்டும்‌. 


AM _ AD. 
ALO AB 
[முக்கோணங்கள்‌ ADM, 'ABL வடி வொத்தமை யாதலால்‌] 


= Ro 


நிலைமத்‌ திருப்புதிறன்‌ 482 


[முக்கோணங்கள்‌ ADE, ABC வடி வொத்தமை யாதலால்‌] 


. h—x DE 

A ழ்‌... ர 

_ சட 
oe DE = 7 (h—x) 


ஒரு அலகு பரப்பின்‌ நிறை 8 எனக்‌ கொள்வோம்‌. எனின்‌, 
முக்கோணத்தின்‌ பரப்பு 34% ஆதலால்‌, 


பர்‌ 0 = M ஆகும்‌, 


இனி, நாம்‌. கருதிய நுண்‌ ப வகித்‌ பரப்பு = DE.3x 
= ர்‌ (2-2) 8x 
அதன்‌ நிறை ௪ (6-2)82,0 
30 ஜப்‌ பற்றி இப்பகுதியின்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ 
= (௮) $2.0.37 


BC ஐப்‌ பற்றி முழு மூக்கோணத்தின்‌ நிலமத்திருப்புத்திறன்‌ 


h 1 | 
=(; (h—x) ix னி” 
க ப 
h ச்‌ h 
_ Pa ஊட்டச்‌ கமி xT 
ஆப ஸ்‌ [2-4] 
0 ட்‌ 0 


॥ 


[84700 
ன ததக இ வாலி 


_ 2M, ah? Mh? 


ப 


நான 1 தத: 


484 இயக்சு விசையியல்‌ 


மாதிரிக்‌ கணக்கு 5 
M நிறையுள்ள ஒரு முக்கோண வடிவ மென்‌ தகட்டின்‌ ஒரு 
உச்சியின்‌ வழியே வரைந்த ஏதேனு. மொரு கோட்டிலிருந்து 
மற்ற இரு உச்சிகளின்‌ தூரங்கள்‌ 8, ஏ எனின்‌, அக்‌ கோட்டைப்‌ 
பற்றி அந்த முக்கோணத்தின்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ திறன்‌ 
M 
5” (828+) என நிறுவுக, 


ந க்‌ 
ந. அத்‌ 
C 
டம்‌ 149 


A 

| ர ரர 
B : 

மேலும்‌, இந்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ திறனும்‌, இக்‌ கோட்டைப்‌ 
பற்றி முக்கோணத்தின்‌ பக்கங்களின்‌ மையப்‌ புள்ளிகளில்‌ வைக்கப்‌ 
பட்ட 18/8 நிறையுள்ள சம துகள்களின்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ திறனும்‌ 
ஒன்றேயாகு மென நிறுவுக. 

ABC என்பது முக்கோண த்தட்டையும்‌, ,0,8 என்பன அம்‌ 
முக்கோண த்தின்‌ பக்கங்களின்‌ மையங்களையும்‌ குறிக்கட்டும்‌, AX 
என்பது A வழியாக வரையும்‌ யாதேனும்‌ ஒரு அச்சு ஆகுக, 

Bயானது கஜ ஓ யில்‌: சந்திக்கட்டும்‌, B,C என்னும்‌ 
உச்சிகளிலிருந்து AX என்னும்‌ கோட்டிற்கு 11, CE என்னும்‌ செங்‌ 
குத்துகள்‌ வரைக, அதத 

எனின்‌ BF = B;CE=ஆY ஆகும்‌, 

ஓரு அலகு பரப்பின்‌ நிறை 2 என்க. 

A ABC = A ABD = A ACD 

௬ ABDயின்‌ நிறை KH, என்றும்‌, 4 ACD யீன்‌ நிறை ட 
என்றும்‌, கூ ABC மின்‌ நிறை ரீ என்றும்‌ கொள்வோம்‌, 
இனி A ABD தறற = { ADB 

A ACD = {AD‘CE=ADY 
உச்‌ t திட Mii ம்‌ AD.Y.P = Ms 
a Mii My 


த 


ஞ்‌ மர்‌ ப மலி 


நிலைமத்‌ திருப்புதிறன்‌ 485 


A M, _ Ms _.M 
ஙு] BY 

i MA ட ன்‌ MY 

உச M, உ By” M BY 


AX பற்றி க ABCயின்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ 
௨ தபற்றி கூ ABDயின்‌ திருப்புத்‌ திறன்‌ - AX பற்றி 
௬ ACறயின்‌ திருப்புதிறன்‌ 


y? _M M 3 
டயர்‌ றம, இட தட பத 
MSY), MIB BY AY) 
76 (BY) 6 
இனி, AXலிருந்து ௪, Q, & என்ற மையப்‌ புள்ளிகளின்‌ செங்‌ 
LAY. ¥ IB: 


குத்துத்தூரங்கள்‌ முறையே “5? தத -”- என்பனவாகும்‌, 


ஆகவே; ப்‌ P,Q.RK என்ற புள்ளிகளில்‌. வைக்கப்‌ 


பட்ட, ஒவ்வொன்றும்‌ ட நிறையுள்ள; துகள்களின்‌ . நிலையத்‌ 


ம டட ட ரத BAYNE 2-2 
திருப்புதிறன்‌ ௪ (உ) யக 7 ] 


1 ங்க 
க 


॥ 


ச (+84) 


குறிப்பு: | சமதிருப்புத்திறன்‌ தொகுதிகள்‌ (equmomental systems) 
வரையறை : I 

இருவேறு நொகுதிகளின்‌ முழுநிறை சமமாகவும்‌; அவற்றின்‌ 
புவியீர்ப்பு மையம்‌ ஒன்றாகவும்‌, எந்த அச்சு பற்றியும்‌ அவற்றின்‌ 
நிலையத்‌ திருப்புத்திறன்‌ சமமாகவும்‌ இருப்பின்‌, அவை சம திருப்பு 
திறன்‌. தொகுதிகள்‌ எனப்படும்‌, 


இம்‌.மாதிரி சம திருப்புத்திறனுள்ள தொகுதிகள்‌ இயக்க விசை 
யியலில்‌- அனச்ம்்றுக்ளர கக்‌ கருதப்படும்‌ (dynamically equi- 
valent). 


குறிப்பு 2. தரப்பட்ட ஒரு அச்சுப்ற்றி ஒரு நேர்கோட்டுருவத்தின்‌ 
(Rectilinear figure) நிலையத்‌ திருப்பு த்திறனைக்காண இந்த கணக்‌ 


486 இயக்க விசையியல்‌ 


கின்‌ பலன்‌ உதவுகிறது, அந்த உருவத்தை முக்கோணங்களா கப்‌ 
பிரித்து ஒவ்வொரு முக்கோணத்தையும்‌ அதற்கு சம திருப்பு திற 
னுள்ள துகள்களால்‌ பிரதியிட்டு அவற்றின்‌ திருப்புத்திறன்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ கண்டு தொகுதிகாண நேர்‌ காட்டுருவத்தின்‌ நிலை 
மத்திருப்புத்திறனைக்‌ காணலாம்‌, 


பயிற்சி 9 


மெல்லிய சீரான கம்பியின்‌ புவியீர்ப்பு மையம்‌ வழியே அதன்‌ 
நீளத்திற்கு 9 கோணச்‌ சாய்வில்‌ செல்லும்‌ அச்சைப்பற்றி அக்‌ கம்பி 

யின்‌ நிலையத்‌ திருப்பு திநனைக்‌ காண்க. 
[Ma’ 229/8, 2a நீளமானால்‌] 


2. ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின்‌ கர்ணம்‌ 
பற்றி அதன்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறனைக்காண்க, I 
[கர்ணம்‌ 4 ஆனால்‌, Ma2/24] 


8, ஒரு சதுரத்தின்‌ மூலை லிட்டம்‌ பற்றி அதன்‌ நிலையத்‌ திருப்‌ 
புத்திறனைக்காண்க, 

[பக்கம்‌ ஏ ஆனால்‌ 88/12 மூலைவிட்டம்‌ / ஆனால்‌ )M/?/24].] 

4, ரே நீளம்‌, 26 அகலம்‌ உடைய ஒரு செவ்வக வடிவமென்‌ 
தகட்டின்‌ மூலை விட்டம்‌ பற்றி, அதன்‌ நிலைமத்திருப்புத்‌ திறனைக்‌ 
காண்க. 


[M.2a” b?/8 (a? + 5] 


5, ஓரு வட்ட வளையத்தின்‌ வெளி, உள்‌ ஆரங்கள்‌ முறையே 
4, ஆகும்‌, அதன்‌ நிறை M எனில்‌, a 


(1). அதன்‌ மையத்தின்‌ வழியே அதன்‌ தளத்திற்கு நேர்‌ 
குத்தாகச்‌ செல்லும்‌ அச்சைப்‌ பற்றிய நிலைமத்திருப்புத்திறணாக்‌ 
காண்க. ப. 
(ர. விட்டத்தைப்‌ பற்றிய நிலையைத்திருப்புத்திறனைக்‌ காண்க 

[Mae +52); 1 M(a® + 52] 


6. AB என்னும்‌ சீரான முக்கோண வடிவ தகட்டின்‌ நிலையத்‌. 
திருப்புத்திறனை (1) அதன்‌ புவியீர்ப்புமையம்‌ வழியாக ஒக்க இணை 
பாக வரையப்பட்ட கோடு பற்றியும்‌ (14)-& வழியாக நக்கு இணை 
யாக வரையப்பட்ட கோடு பற்றியும்‌ காண்க. 
ப்ட்‌ ம்‌! வு பட னல பனி 

4 இட்து அ 


நிலைமத்திருப்புத்திறன்‌ 497 


7. ஒரு சீரான அரைவட்டவடிவ தகட்டின்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ 
திறனை (1) அதன்‌ நேர்‌ விளிம்பு பற்றியும்‌ (11) அதன்‌ சமச்சீரச்சு பற்‌ 
றியும்‌ காண்க. TMr2/4; Mr2/4.] 

8. ஒரு சமபக்க முக்கோண த்தின்‌ நிலைமத்திருப்புதிறனை அதன்‌ 
புவியீர்ப்பு மையம்வழி அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாக உள்ள 
அச்சு பற்றிக்‌ காண்க, |Ma2[121. 

9, வட்ட வடிவ மென்‌ தகடு ஒன்றின்‌ ஒரு புள்ளியில்‌ அடர்த்தி 
அதன்‌ மையத்திலிருந்து அப்‌ புள்ளியின்‌ தொலைவின்‌ இருமடிக்கு 
நேர்‌ விகிதத்திலிருக்கிறது. அத்தகட்டின்‌ மையத்தின்‌ வழியே 
அதன்‌ தளத்திற்கு நேர்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ அச்சைப்பற்றி 
அத்தகட்டின்‌ நிலைமத்திருப்புத்திறனைக்‌ காண்க, 

[2Ma?[9]. 

10. ஆரை ? ஆக உடைய ஒரு வட்டவடிவ தகட்டிலிருந்து 
தகட்டின்‌ ஆரையை விட்டமாகக்‌ கொண்ட ஒரு வட்டப்‌ பகுதி நீக்‌ 
கப்படுகிறது. பொதுத்‌ தொடுகோடு பற்றி எஞ்சிய பகுதியின்‌ 
சுழற்சிஆரம்‌ (720108 ௦1 ஜு£கtion5) 8/4 எனக்காண்பி, 


11. பக்கம்‌ க ஆகவும்‌ நிறை M ஆகவுமுள்ள ஒரு சதுர வடிவ 
தகட்டிலிருந்து, சதுரத்தின்‌ மையத்தை மையமாகக்‌ கொண்டு 
ஆரை ம ஆக உள்ள ஒரு வடடப்பகுதி வெட்டி நீக்கப்படுகிறது. 
சதுரத்தின்‌ மூலைவிட்டம்‌ பற்றி எஞ்சிய பகுதியின்‌ நிலையத்திருப்புத்‌ 
திறனைக்‌ காண்க, 

15 [M(a* — 8Mb*)/12a2] 

I 12, 240% என்னும்‌ பரவளைவில்‌, * 4. என்னுமிடத்‌ 
துள்ள இரட்டைக்‌ குத்தாயத்திற்குட்‌ பட்ட. பகுதியின்‌ நிலையத்‌ திருப்‌ 
புத்‌ திறனை. (1) உச்சியிடத்துள்ள தொடுகோடு பற்றியும்‌ (11) பரவளை 
வின்‌ அச்சைப்பற்றியும்‌ காண்க, 
ட்‌ ்‌ [542/7 3. 4Mahl9]. 

18, . ஒரு சீரான அரை கோளம்‌ ஒன்றின்‌. நிலைமத்திருப்பு த்‌ 
திறனை அதன்‌ சமதள முகத்திலுள்ள ஒரு விட்டம்‌ பற்றிக்‌ காண்க” 

| [2Mr°/5]). 

14,. (1) உள்ளீடற்ற உருளையின்‌ அச்சைப்பற்றி அதன்‌ நிலை 
மத்திருப்புத்திறனைக்காண்க., ன்‌, 

ழ்‌ [Mr], 
(11) உள்ளீடற்ற உருளையின்‌ மையத்தின்‌ வழியே அதன்‌ நீளத்‌ 
திற்கு நேர்குத்தாகச்‌ செல்லும்‌ அச்சைப்‌ பற்றிய நிலையத்‌ திருப்புத்‌ 


திறணக்காண்க, 
[120% + 672) | 


488 இயக்க விசையியல்‌ 


(1) உள்ளீடற்ற உருளையின்‌ ஒரு வட்ட ள்‌ விட்ட த்‌ 
தைப்‌ பற்றிய நிலையத்‌ திருப்புதிறனைக்காண்க 


E (2h +82), | 


1. ஒரு புரை வட்ட உருனையின்‌ (hollow cylinder) வெளி 
ஆரம்‌ R; உள்‌ ஆரம்‌ 7. அதன்‌ அச்சைப்பற்றி அதன்‌ நிலையத்‌ 


திருப்புத்திறனைக்காண்க. | |? (௩3 + "| 


16. ஒரு நேர்‌ வட்டத்‌ திண்மக்‌ கூம்பின்‌ நிறை ர, உயரம்‌ 2] 
அடிபாகத்தின்‌ ஆரை 1, அதன்‌ அடிபாகத்தின்‌ விட்டத்தைப்‌ 
பற்றி அதன்‌ நிலைமத்திருப்பு த்திறனைக்காண்க, 

[M (2h? + 3121/20 

17. நு 40 என்னும்‌ பரவனைவு, அதன்‌ அச்சு, அதன்‌ 
செவ்வகலம்‌ ஆகியவற்றிற்கு உட்பட்ட பகுதி வடிவில்‌ உள்ள 
மென்‌ தகடு ஒன்றில்‌ ஒவ்வொரு புள்ளியிலும்‌ பரப்படர்த்தி அதன்‌ 
கிடை அச்சு தூரத்தின்‌ (௨0601888)மும்‌ மடிக்கு நேர்‌ விகிதத்திலிருக்‌ 
கிறது. தகட்டின்‌ நிறை ]ரீ ஆனால்‌, * அச்சைப்சற்றி அதன்‌ நிலை 
மத்திருப்புததிறன்‌ 1202/11 எனக்கரட்டுக. 

18. ஒரு புரை கோளத்தின்‌ (hollow sphere) வெளி, உள்‌ 
ஆரங்கள்‌ முறையே, ஆகும்‌, அதன்‌ விட்டம்‌ பற்றிய நிலைமத்திருப்‌ 
புத்திறனக்காண்க, 4 ஆரை உடைய ஒரு உள்ளீடற்ற கோளத்‌ 
தின்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ திறனை இதிலிருந்து வருவிக்கவும்‌ 

2M (as — b°) 2Ma 

ழு. உட 

19. ஒரு நுனியில்லாக்கூம்பின்‌ அடிமுனையின்‌ அரை; மேல்‌ . 
- முனையின்‌ ஆரை ம்‌ எனின்‌, அதன்‌ அச்சுபற்றி அதன்‌ நிலைமத்திருப்‌ 
ச தவள பட்ட 

8 M{ ab ps5 
19 ௨) 
20, ந.க 4X என்ற பரவளைவில்‌ *௮௦ முதல்‌ ந. 
வரை .. உள்ளடங்கிய பரப்பு அச்சைச்‌ சுற்றி. - வரும்போது 
ஏற்படும்‌ பருமத்தின்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறனை * அச்சை யொட்டிக்‌ 
காண்டி, . 
$ Mah] 
21. அடிதளத்தின்‌ ஆரை 7 ஆகவும்‌, நிறை 18 ஆகவுமுள்ள ஒரு 
பரவனைவு கோளத்தின்‌ (Paraboloid) நிலையத்‌ கிருப்புத்‌ திறனை 
அதன்‌ அச்சு பற்றிக்‌ காண்க, 
[Mr] 
x2 


ந 
ie 2 ற ரல்‌ =] என்ற நீள்‌ வட்டப்‌ பரப்பு நெட்டச்சைச்‌ சுற்‌. 


நிலைமத்திருப்புத்திறன்‌ 469 


வரும்போது ஏற்படும்‌ பருமத்திற்கு (1811105010 of revolution) 
ப்‌ யொட்டி நிலையத்‌ திருப்புத்‌ திறனைக்‌ காண்க, 
[2Mb°/8] 


28. ஒரு அரைக்‌ கோளப்‌ பருமத்தின்‌ அரை விட்டம்‌ 0; அதன்‌ 
ஓவ்வொரு புள்ளியிலும்‌ அடர்த்தி அடிவட்ட மட்டத்திலிருந்துள்ள 
தூரத்திற்கு நேர்விகிதப்‌ பொருத்த முடையது. அதன்‌ சமச்சீர்‌ 
அச்சை யொட்டி நிலையத்‌ திருப்புத்‌ திறனைக்‌ காண்க. 
[14258] 
24, x = a(6—sin 0); y = a(1—cos 9) என்ற வட்டப்‌ புள்ளியுரு 
(Cyclo) வின்‌ ஒரு வில்லிற்கு உட்பட்ட பரப்புக்கு அதன்‌ அடிக்‌ 
கோட்டைப்‌ பற்றிய நிலைமத்‌ திருப்புத்‌ திறனைக்‌ காண்க. 
25. ர ர(1--0089) என்ற இதயவுரு (001௦0) த்‌ தகட்டிற்கு 
அதன்‌ முனைவு (௦16) வழியாக அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாக 
உள்ள அச்சைப்‌ பற்றிய நிலையத்‌ திருப்புத்‌ திறனைக்‌ காண்க. 
[28Ma’|[24] 
26. M நிறையுள்ள ஒரு முக்கோணத்‌ தகட்டின்‌ தளத்திலுள்ள 
ஏதேனும்‌ ஒரு கோட்டிலிருந்து அதன்‌ உச்சிகளின்‌ தூரங்கள்‌ ௭, 
எனின்‌, இக்‌ கோடு பற்றி அம்‌ முக்கோணத்தின்‌ நிலையத்‌ திருப்புத்‌ . 
திறன்‌ (a+ +Y’+BY+Y0+a8)/8 என நிறுவுக, 
மேலும்‌, முக்கோணமும்‌, முக்கோணந்தின்‌ பக்கங்களின்‌ 
மையப்‌ புள்ளிகளில்‌ வைக்கப்பட்ட 14/8 நிறையுள்ள சம துகள்‌ 
களும்‌ சம திருப்புத்‌ திறன்‌ தொகுதிகளாகு மெனக்‌ காட்டுக. 
2. ABCD என்பது சீ நிறையுள்ள ஒரு சீரான இணைகரமாகும்‌, 
அதன்‌ நான்கு பக்கங்களின்‌ மையப்‌ புள்ளிகளில்‌ ஒவ்வொன்றும்‌ 
ன்‌ நிறையுள்ள சம துகள்களும்‌, அதன்‌ மூலைவிட்டங்கள்‌ வெட்டிக்‌: 
கொள்ளும்‌ புள்ளியில்‌ ப நிறையுள்ள துகளொன்றும்‌ வைக்கப்பட்‌ 
டுள்ளன. இந்த ஐந்து துகள்களும்‌, இணைகரமூம்‌ சம திருப்புத்‌ 
திறன்‌ தொகுதிகளாகு பென்‌ திறுவுக. 
28. ஒரு ரான செவ்வகத்‌ தட்டின்‌ . நிறை M ஆகும்‌. அதன்‌ 
நான்கு முனைகளில்‌ ஒவ்வொன்றும்‌ நிறையுள்ள சம துகள்களும்‌, 
அச்‌. செவ்வகத்தின்‌ மையத்தில்‌. $ 14 நிறையுள்ள துகளொன்றும்‌ 
வைக்கப்பட்டுள்ளன.  செவ்வகத்‌ தகட்டின்‌ ஒரு பக்கத்திற்கு 
இணையாக உள்ள கோடு பற்றி இந்த ஐந்து துகள்‌ களின்‌ நிலையத்‌ 
கிருப்புத்‌ திறனும்‌,  செவ்வகத்தின்‌ நிலைமத்‌ திருப்புத்‌ திறனும்‌. ' 
'சமமாகு மெனக்‌ காட்டுக. 


10. ஒரு நிலையான அச்சைப்பற்றிச்‌ 
சுழலும்‌ தீண்‌ பொருளின்‌ இயக்கம்‌ 
(Motion of a Rigid Body about a fixed axis) 


1. ஒரு நிலையான அச்சைப்‌ பற்றி ச்சுழலும்‌ திண்‌ பொருளில்‌ ஓவ்‌ 
வொரு துகளும்‌ ஒரே கோண வேகத்துடனும்‌ ஓரே கோண முடுக்கத்‌ 
துடனும்‌ இயங்கு மென நிறுவல்‌, 


படம150 ர! 


ந. நிறையுள்ள ஒரு திண்மப்‌ பொருள்‌ 02 என்னும்‌ நிலையான 
அச்சைப்‌ பற்றி சுழலுவதாகக்‌ கொள்வோம்‌, ழ்‌ | 

பொருளின்‌ புவியீர்ப்பு மையம்‌ மே வழியாக 02 க்குச்‌ 
செங்குத்தாக வரைபும்‌ தளத்தினால்‌ ஏற்படும்‌ வெட்டு முகம்‌ 
படத்தில்‌ காட்டப்பட்டுள்ளது. இந்த வெட்டு முகத்தை OZ ஆனது 
0-ல்‌ சந்திக்கட்டும்‌. 07 வழியாக வரையும்‌ நிலைக்குத்துத்‌ தளம்‌ 
வெளியைப்‌ பொறுத்து ($0க06) நிலையானது, இது படத்தில்‌ 
காட்டியுள்ள வெட்டு முகத்தை 0 யில்‌ சந்திக்கட்டும்‌. எனவே, 
07, 0 வழியாக வரையும்‌ தளம்‌ பொருளைப்‌ பொறுத்து நிலையானது. 
அத்‌ தளம்‌ படத்தில்‌ உள்ள வெட்டு முகத்தை 0G-ல்‌ 
சந்திக்கட்டும்‌.. ந a A 

இனி, இயக்கம்‌ தொடங்கி 1 நேரத்தில்‌, ௧02, 602 என்னும்‌ 
தளங்களுக்கு இடையே யுள்ள கோணம்‌, எனக்‌ கொள்வோம்‌. 


டதத ள்‌ 400& 0 4 


ஒரு நிலையான கண்க இயக்கம்‌ 491 


0-ன்‌ மதிப்பு பொருளின்‌ நிலையை! நேரத்தில்‌ குறிக்கின்றது. 

உ என்பது பொருளின்‌ ஏதேனும்‌ ஒரு துகளைக்‌ குறித்தால்‌, 
வழியாக 102 என்னும்‌ தளத்தை வரையும்‌, அது காகிதத்தின்‌ 
தளத்தை 09 என்னும்‌ கோட்டில்‌ சந்திக்கட்டும்‌. 

POZ, &௦2 என்னும்‌ தளங்களுக்கு இடையே உள்ள கோணம்‌ 
4௭ ஆகட்டும்‌. பொருள்‌ அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ போது 2000 
என்னுங்‌ கோணம்‌ மாறா மதிப்புடையதாயிருக்கும்‌. 


d 89 . 
ஆகவே -;7 (019) 4 எத ௬0௬0 (1) 
da: 126 லக & 


இப்‌ பலன்கள்‌ & ஐச்‌ சார்ந்தாக இல்லை. எனவே ஒவ்வொரு 
துகளின்‌ கோணவேகமும்‌, கோணமுடுக்கமும்‌ ஒன்றேயாகும்‌. 
இவற்றின்‌ மதிப்பு முறையே ன்‌ கோணவேகமும்‌, கோணமுடுக்கமு 
மாகும்‌.. 

1.1 யிலிருந்து 02 என்னும்‌ அச்சுக்குச்‌ செங்குத்தாக PM ஜ 

வரைக. 

பொருள்‌ ௦2 பற்றிச்‌ சுழலும்‌ போது, £ என்பது M ஐ மைய 
மாகத்‌ கொண்ட ஒரு வட்டத்தை வரைகிறது. இதன்‌ ஆரை 
MP =7 என்க, I 

1-ல்‌ உள்ள துகளின்‌ நிறை 1 எனக்‌ கொள்வோம்‌. 

P-ன்‌ தொடுகோட்டுத்‌ திசைவேகம்‌ 2 ௪ 10 (8) 


-ன்‌ தொடுகோட்டு முடுக்கம்‌ ச =ro=r (4) 


ய்‌ 


உமன்‌ லம்ப முடுக்கம்‌ ௫-௪; எ 887 ன 761. (5) 


2. ஒரு நிலையான அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ திண்‌ பொருளின்‌ 
இயக்க ஆற்றலைக்‌ காண்ல்‌. 

(Kinetic energy of a Rigid body rotating abouta fized axis) 

02 லிருந்து 1 தொலைவிலுள்ள P என்ற புள்ளியிலுள்ள 78 நிறை 

யையுடைய ஒரு துகளைக்கருதுவோம்‌ , ்‌ 


402 . இயக்க விசையியல்‌ 


அதன்‌ இயக்க ஆற்றல்‌ ௫1 ரர? 1 ரர? ௦2, திண்‌ பொருனைக்‌ 
குறிப்பிட்ட அச்சிலிருத்து பல்வேறு தொலைவுகளில்‌ உள்ள பல்வேறு 
நிறைகளை யுடைய துகள்களின்‌ தொகுதியாகக்‌ கருதலாமா தலால்‌, 
திண்பொருளின்‌ இயக்க ஆற்றல்‌ அத்‌ ப்‌ மொத்த இயக்க 
ஆற்றலுக்குச்‌ சமமாகும்‌, 

ஆகவே திண்பொருளின்‌ இயக்க ஆற்றல்‌ = இழ ர? 03 

எல்லாத்துகளும்‌ ஒரே கோணவேகத்துடன்‌ இயங்குமாதலால்‌, 


இயக்க ஆற்றல்‌ ௪, ௦? 2 ரா 
ஆனால்‌, £ ரா? என்பது திண்‌ பொருளின்‌ குறிப்பிட்ட அச்சைப்‌ 
பற்றிய நிலைமத்திருப்புத்‌ திறன்‌ 
M என்பது திண்‌ பொருளின்‌ முழு நிறை என்றால்‌, இந்த 
நிலைமத்திருப்புத்‌ திறனை | அல்லது 86” எனக்‌ குறிப்பிடலாம்‌. 
| ஆகவே இயக்க ஆற்றல்‌ = 3 Mk? w2 1169 


3. ஒரு நிலையான அச்சைப்பற்றி சுழலும்‌ திண்பொருளின்‌ 
உந்தத்தின்‌ திருப்புத்‌ திறன்‌ அல்லது கோண உந்தம்‌ காணல்‌ (7% 
find the moment of momentum or Angular m>mentum of Rigid body 
rotating about a fixed axis) 

02 என்னும்‌ அச்சிலிருந்து * தொலைவிலுள்ள ஈா என்றநிறையை 
யுடைய ஒரு துகளின்‌ உந்தம்‌ - ரர = நரம, 

குறிப்பிட்ட அச்சைப்பற்றி இந்த உந்தத்தின்‌ திருப்புத்‌ ந 
அ 73% ர ரல்‌ ரில்‌, 

திண்‌ பொருளிலுள்ள . எல்லாத்‌ துகள்களின்‌ தணல்‌ ்த்‌ 
மொத்தத்‌ திருப்புத்‌ திறன்‌ 

== இராம = OS mr? Mk? மம 
2 திண்‌ பொருளின்‌ உந்தத்தின்‌ திருப்புத்திறன்‌ அல்லது கோண . 

' உந்தம்‌ -- Mk?ம - [ம 

4, ஒரு நிலையான. அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ திண்பொருளின்‌ 

அடிப்படை இயக்க வியல்‌ சமன்பாடு 
(Fundamental equation of motion of a Rigid body about a fixed 
axis) 

02 என்ற அச்சிலிருந்து.. r தொலைவிலுங்ள P என்ற புள்ளி 


யிலுள்ள 11 என்ற. நிறையையுடைய ஒரு துகணைக்‌ . கருதுவோம்‌. 
அது ரீ ஐ மையமாகக்‌ கொண்டு ஒரு வட்டத்தில்‌... இயங்குவதால்‌, து 


ஒரு நிலையான . .. இயக்கம்‌ 498 


அதன்‌ லம்ப முடுக்கம்‌ 7 63 ஆகும்‌, அதன்‌ தொடுகோட்டு முடுக்கம்‌ 
ர 6 ஆகும்‌, ஆகவே, இந்த முடுக்கங்ககாத்‌ தோற்றுவிக்க PM 


திசையில்‌ mr 6° என்ற விசையும்‌, சீ க்குச்‌ செங்குத்துத்‌ திசையில்‌ 
mro என்ற விசையும்‌ இருக்க வேண்டும்‌. இதே போல்‌ எல்லாத்‌ 
துகள்களுக்கும்‌ விசைகள்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. PM திசையில்‌ 


உள்ள கூறு 787 0 என்பது KM. வழிச்‌ செல்வதால்‌, அச்சைப்‌ பற்றி 
அதன்‌ திருப்புத்திறன்‌ பூச்சியமாகும்‌, ஆகவே, அச்சைப்‌ பற்றிப்‌ 
பயனுறு. விசை (6112011465 force) Mm 169 வின்‌ திருப்புத்‌ திறன்‌ 


= நர) = mr? 6 


பொருளிலுள்ள எல்லாத்‌ துகள்‌ களையும்‌ வன்னி, 
அவற்றின்‌ மீது செயற்படும்‌ பயனுறு விசைகளின்‌ திருப்புத்‌ திறன்‌ 
களின்‌ கூட்டுத்‌ தொகை 


= Smr26 = QSmr? =01=16 (1) 

இப்பொழுது ஒரு பொருள்மேல்‌ செயல்படும்‌ பயனுறு விசை 
கள்‌ இரு விதமாக உண்டாகும்‌ 

(1) புவியீர்ப்பு விசை, மின்‌ அல்லது காந்தக்‌ கவர்ச்சி போன்ற 
புற விசைகளால்‌ 

(1) உள்‌ விசைகளால்‌ 

நியூட்டனின்‌ மூன்றாவது விதிப்படி: உள்‌ விசைகள்‌ ஜோடி 
களாகத்‌ தோன்றுகின்றன. இவை ஒன்றுக்கொன்று சமனு மெதிரு 
மானவை, ஆகவே, அச்சைப்பற்றி அவற்றின்‌ . கிழுப்புத்திதன்‌ 
களின்‌ கூட்டுத்தொகை பூச்சியமாகும்‌, 

இனி, அச்சைப்பற்றி புற விசைகளின்‌ திருப்புத்‌ திறன்களின்‌ 
கூட்டுத்தொகையை 1, எனக்‌ குறிப்பிடுவோம்‌, 


ஆகவே, 16 -1 (2) 


இதுவே நிலையான அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ ஒரு _திண்மப்‌ 

- பொருளின்‌ அடிப்படை இயக்கவியல்‌ சமன்பாடாகும்‌, 
குறிப்பு;- சமன்பாடு (2) நேர்க்கோட்டியக்கத்திற்கான 1-7 ௫ 
டத்‌ என்ற சமன்பாட்டை ஒத்திருப்பதைக்‌ காணலாம்‌, 


494 இயக்க விசையியல்‌ 


மேலும்‌, திண்பொருள்‌ ஒரு அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ போது, 
(1) அதன்‌ இயக்க ஆற்றல்‌ ௫ $1 69 
(1) அதன்‌ கோண உந்தம்‌ -1ல 


(நர) அதன்‌ இயக்கவியல்‌ சமன்பாடு1 ௪ 1, எனப்பார்த்‌ 
தோம்‌. 

இச்சமன்பாடுகளை நேர்க்கோட்டு இயக்கத்திற்கான 

(1) இயக்க ஆற்றல்‌ ௪ ட ர)" 

(1) உந்தம்‌ ௪ ரா | 

(14) இயக்கவியல்‌ சமன்பாடு 1 118 என்ற சமன்பாடு 
களுடன்‌ முறையே ஒப்பு நோக்குவோமாயின்‌, நேர்கோட்டு 
இயக்கத்தில்‌ நிறையின்‌ பங்கை திண்மப்பொருளின்‌ சுழற்சி 
இயக்கத்தில்‌ நிலைமத்‌ திருப்புத்திறன்‌ 1 என்பது வகிக்கிறது என்பது 
தெளிவாகும்‌. 


5. கோண உந்த அழிவின்மை விதி:- (Conservation of 


Angular Momentum ) த 
பிரிவு (4)ல்‌ உள்ள  சமன்பாடாகிய![ 9 - 1, என்பதை, 


1, ஒரு தரப்பட்ட பொருளுக்கு மாறிலி ஆதலால்‌, 
ட (16) - ட என எழுதலாம்‌, 


(அ-து) _ (10) =L 


1 என்பது கோண உத்தமாகும்‌ 

ஆகவே, ஒரு அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ திண்மப்‌ பொருளின்‌ 
இயக்கவியல்‌ சமன்பாட்டை பின்‌ வருமாறு கூறலாம்‌, 

ஓர்‌ அச்சைப்பற்றிச்‌ சுழலும்‌ ஒரு பொருளின்‌ கோண உந்தம்‌ 
மாறும்‌ வீதம்‌ அந்த அச்சைப்பற்றி அதன்‌ மீது செயற்படும்‌ பயனுறு 
விசைகளின்‌ திருப்புத்‌ திறனுக்குச்‌ சமம்‌. 

இனி, 1-0 எனின்‌, 


d 
ஃ ரம - ஒரு மாறிலி, 


.. எனவே பொருளின்‌ மீது செயற்படும்‌ புற விசைகளின்‌ திருப்புத்‌ 
திறன்‌ யாதேனும்‌ ஒரு நிலையான அச்சுப்பற்றி சுழியாகுமாயின்‌, அந்த 
அச்சைப்பற்றி பொருளின்‌ - கோண. உந்தம்‌ மாறாமல்‌ இருக்கும்‌ 

இது கோண உந்த அழிவின்மை .விதி எனப்படும்‌, 


ஜ்ரு நிலையான... இயக்கம்‌ 495 


6. ஒரு தளத்தில்‌ இயங்கும்‌ பொருளின்‌ இயக்க ஆற்றல்‌ 
உ என்பது ஒரு திண்பொருளின்‌ ஏதேனும்‌ ஒரு புள்ளியாகுக. 


படம்‌ 75] 


௦ என்ற ஒரு நிலையான புள்ளியிலிருந்து யின்‌ திசையி 
நிலையை (௦51100 Vector of P)r எனக்‌ குறிப்போம்‌. பொருளின்‌ 
புவியீர்ப்புமையம்‌ G யின்‌ திசையி நிலையை எனக்‌ குறிப்போம்‌. 
ுயைப்பற்றி யின்‌ திசையி நிலையை ? எனக்‌ குறிப்போம்‌, 

எனின்‌ 7௪ RP 

[திசையிக்‌ கூட்டல்‌, முக்கோண விதி] 

உ என்ற துகளின்‌ திசைவேகத்‌ திசையி (Velocity 360107) 


dr டது 
னா அந்து 7 ஆகும்‌, 


- ஆகவே அத்துகளின்‌ இயக்க ஆற்றல்‌ 
பொருளிலுள்ள எல்லாதுகள்களுக்கும்‌ இவ்விதமாக இயக்க 
ஆற்றல்‌ கணடு அவற்றின்‌ கூட்டுத்‌ தொகைக்‌ காண பொருளின்‌ 
இயக்க ஆற்றல்‌ த 
=i mr. 


iS m(R+P)(R+P) 


॥ 


1 


FS m(R+D LAR) 


பு 


இ ௩3 1 க 
IRS ஈழ 2 8௧ mP 
இ: எல்லாத்‌. துகள்களுக்கும்‌' பொதுவானதல்‌, Rஃம்‌ பொழு 


வாகும்‌... எனவே கூட்டுத்‌ தொகைக்‌ காணும்‌ போது அது பொதுக்‌ 
்‌ காரணியாக வெளியே எடுக்கப்பட்டது... த 


496 இயக்க விசையியல்‌ 


டன என்பது 0 ஐ ஆதியாகக்‌ கொண்டு பொன்‌ 
திசையி நிலையைக்‌ குறிக்கிறது. 
ஆகவே அது பூச்சியமாகும்‌. 
Sm 0-0 


3 ஏ mP= 0 
பொருளின்‌ இயக்க ஆற்றல்‌ - 8? எரர்‌ ௮ mp 
= 2: MR2+1 இறட? 


இக்‌ கோவையின்‌ முதல்பாகம்‌ பொருளின்‌ முழு நிறை M 
என்பது புவியீர்ப்பு மையத்தில்‌ வைக்கப்பட்டு அதன்‌ திசை 
வேகத்துடன்‌ இயங்கும்‌ போதுள்ள இயக்க ஆற்றலைக்‌ குறிக்‌ 
கின்றது. இரண்டாவது பகுதி புவியிர்ப்பு மையத்தை நிலையான 
புள்ளியாகக்‌ கொண்டு பொருள்‌ அதைப்‌ பொறுத்துச்‌ சுழன்றால்‌ 
இருக்கக்‌ கூடிய இயக்க ஆற்றலைக்‌ குறிக்கின்றது. 

ஆகவே 0 ஐப்பற்றி பொருளின்‌ கோண வேகம்‌ ம ஆகவும்‌, 
G வழி செல்லும்‌ அச்சு பற்றி பொருளின்‌ நிலைமத்திருப்புத்திறன்‌ 
1 ஆகவும்‌ இருப்பின்‌ கோவையின்‌ இரண்டாவது பகுதி ஏ 102 
ஆகும்‌. ... | 

ஆகவே. ஒரு தளத்தில்‌ இயங்கும்‌ திண்‌ பொருளின்‌ இயக்க 
ஆற்றல்‌ “ட 3943 109 


இங்கு.) என்பது திணிவுமையத்தின்‌ திசைவேகத்தையும்‌ 
ல என்பது திணிவு மையத்தைப்‌ பொறுத்து கோண வேகத்தையும்‌ 
குறிக்கிறது. 

7. திண்மப்‌ பொருளின்‌ இயக்கத்தைப்‌ பற்றிய பல கணக்கு 
களுக்கு ஆற்றல்‌ தத்துவத்தை பயன்படுத்தி எளிதில்‌ ,தீர்வு 
காணலாம்‌, கீழ்க்‌ காணும்‌ மாதிரிக்‌ கணக்குகள்‌ . இவ்வழியை 
எடுத்துக்‌ காட்டுகின்றன. 
மாதிரிக்கணக்கு 1. 

ட்‌. என்ற. நிறைகளைக்கொண்ட இரு பொருள்கள்‌ 
நிலையான, கப்பியின்‌ : மீது செல்லும்‌ இசைச்‌ விரிவு 
படாத கயிற்றின்‌ இரு முனைகளிலிருத்தும்‌ . : தொங்கவிடப்‌ 
புட்டுள்ளன. .. கப்பியின்‌ நிறை M; ஆரை. ௭; சுழற்சி. அச்சைப்‌ 


ஒரு நிலையான... இயக்கம்‌ 497 


பற்றி அதன்‌ சுழற்சி ஆரம்‌ £6 எனக்‌ கொண்டு, ர ஆக இருந்‌ 
தால்‌, நிறைகள்‌ பெறும்‌ முடுக்கத்தைக்‌ கணக்கிடுக, (&1000”8 
machine with the puiley havinga mass M)} 
இத்‌ தொகுதி ஓய்விலிருந்து புறப்பட்டு * தூரம்‌ செல்லட்டும்‌ 
அப்பொழுது அதன்‌ திசைவேகம்‌ ஏ எனக்‌ கொள்வோம்‌, 
பு 


கப்பியின்‌ கோண வேகம்‌ ௨ ௨ டு 


தொகுதியின்‌ இயக்க ஆற்றலில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌ 
மஜி 44 mL MK 


எடைகளால்‌ செய்யப்படும்‌ வேலை = (1-1)... 2% 
ஆற்றல்‌ விதிப்படி, 
i i 
z mv? +4 mv +4 MK? i (m—m') gx 
நர ச்‌ 2. _2.(m—m) ax 


(கண்டு A அ) 


தொகுதியின்‌ முடுக்கம்‌ = 


மாதிரிக்கணக்கு 2. 

8 அடி உள்‌ ஆரமும்‌ 6 அடி வெளி ஆரமும்‌ 8 டன்‌ நிறையும்‌ 
கொண்ட : ஒரு. விசைச்‌ சில்லு (188௦௦1) நிமிடத்திற்கு 60 
சுற்றுகள்‌ வீதம்‌ சுழலச்‌ செய்யக்‌ கூடிய எந்திரத்‌ பஸ்ஸு கணக்‌ 
கிடுக, 

விசைச்சில்லுவின்‌ தளத்திற்கு நேர்குத்தாகச்‌ செல்லும்‌ 
அச்சைப்பற்றி அந்த வளையத்தின்‌ திருப்புத்‌ திறன்‌ $4 (83-25) 

=1 X58 X2240 (6° +3) பவு-அடி? 
சக்கரம்‌ நிமிடத்திற்கு 60 சுற்றுகள்‌ வீதம்‌ சுற்றினால்‌, த்‌ 
க்கு ஒரு சுற்று ஆகிறது. 

அதன்‌ கோணவேகம்‌ ம ௬ 24 சடியன்‌[ல, 

ஃ இயக்க ஆற்றல்‌ அ [[௰83 
= 1 XL 5656232406 6 4 1-அடி-பவுண்டல்‌ 
“ஒரு வினாடியில்‌ செய்யப்பட்ட வேலை ட்‌ 
ர ரர.) 


498 இயக்க விசையியல்‌ 


= BX2240X61 x௮ அடி பவுண்டல்‌ 


. 24x61 XT? . 
உ. தேவைப்படும்‌ திறன்‌ ௭ பப வதம்ன் வபால்‌ குதிரைத்‌ திறன்‌ 
599,550 


. எந்திரத்தின்‌'திறன்‌ - 888.4 குதிரைத்திறன்‌ 


மாதிரிக்கணக்கு 3. 


20 நீளமுள்ள ஒரு சீரான தண்டு (£௦0) அதன்‌ முனையிலிருந்து 
ஓய்வில்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கிறது. அதன்‌ நிலையான முனை 
வழிச்செல்லும்‌ கிடைத்தள அச்சைப்பற்றி ௦ என்னும்‌ கோண 
வேகத்தை அது பெறுகிறதென்றால்‌ அது சரியாக முழுச்சுற்றுகள்‌ 
சுற்ற 04 8ர/ஏ ஆக இருக்க வேண்டுமென நிறுவுக, 


இவ்வகையில்‌ உள்ள திசை வேகத்தையும்‌, தண்டின்‌ நீளத்‌ 
திற்குச்சமமான நீளமுள்ள கயிற்றால்‌ தொங்கவிடப்பட்ட எடை 
வட்டத்தில்‌ முழுச்சுற்றுகள்‌ சுற்ற தேவையான திசைவேகத்தையும்‌ 
ஒப்பிடுக. 

தண்டானதுச்‌ சரியாக முழுச்சுற்றுகள்‌ சுற்ற வேண்டுமானால்‌; 
அது நிஜக்குத்தாகநேர்மேலேஉச்சியிலுள்ள நிலையில்‌ கோணவேகம்‌ 
சரியாகப்‌ 'பூச்சியமாக வேண்டும்‌. அவ்‌ விதம்‌ நேர்‌ மேலே தண்டு 
இருக்கும்போது, அதன்‌ புவியீர்ப்பு மையம்‌ 82 தூரம்‌ உயர்த்தப்‌ 
படுகிறது. ஆகவே, ஈர்ப்பு விசைக்கு எதிராகச்செய்த வேலை 
= வ]த* 2௫ ர மன்‌ 

ஆற்றல்‌ தத்துவத்தின்படி, 
O—1Mk2w? = நஜ: ர 


தண்டின்‌ கீழ்‌ முனைப்பெறும்‌ திசை வேகம்‌ 
_ ரம = ஜம = 2a /2212 
இரண்டாவது வகையில்‌, 15 அ 897 
 (அ-து) ம? - 8g'2a = 10ga ்‌ 


ர 4 4002 


ஒரு நிலையான... இயக்கம்‌ ்‌ 490 


மாதிரிக்‌ கணக்கு 4, 

(Sphere rolling down a plane) 

கிடைத்‌ தளத்திற்கு 8 கோணத்தில்‌ சாய்ந்திருக்கும்‌ ஒரு சாய்‌ 
குளத்தின்‌ மீது ர நிறையுடைய ஒரு திண்ம கோளம்‌ உருண்டோடு 
கிறது. அதன்‌ முடுக்கத்தைக்‌ காண்க, 

கோளத்தின்‌ மையம்‌ ஆரம்ப நிலையில்‌ இருந்து 2 தூரம்‌ சென்ற 
வுடன்‌ அதன்‌ வேகம்‌ | ஆக இருக்கட்டும்‌. 

அதன்‌ கோண வேகம்‌ ௨ ஆகவும்‌, கோளத்தின்‌ ஆரம்‌ ஏ 
ஆகவும்‌ இருப்பின்‌, 


ர்‌ ச 


2 
கோளத்தின்‌ இயக்க ஆற்றல்‌ - 1183 41M? 
உரு... ஏய 
= IMM ல்‌ வ்‌ உ 
1 My ண M 5 po 10 


புவியீர்ப்பினால்‌ செய்யப்பட்ட வேலை = Mx 810 a 
ஆற்றல்‌ விதிப்படி, 


சந்ரு? 
ப்பட்ட  Mox si 
7 2x ட்ட a 
10 sin 6 x 2. csina 


in 8 
ஆகவே, கோளத்தின்‌ முடுக்கம்‌ - ம்ப 


மாதிரிக்‌ கணக்கு 5. 


8 அடி விட்டமுடைய ஒரு திண்ம வட்டத்‌ தகடு ஒன்றின்‌ 
"நிறை. 200 பவுண்டுகள்‌. அதன்‌ மையத்தின்‌ வழியாக அதன்‌ 
தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ அச்சைப்‌ பற்றி அது 
நிமிட த்திற்கு 800 முறை சுற்றுகிறது. அதன்‌ கோண உந்தத்தைக்‌ 
கணக்கிடுக, 40 வினாடிகளில்‌ அதன்‌ . வேகம்‌ நிமிடத்திற்கு 
280 சுற்றுகளாக... மாற்றப்பட்டால்‌, அதன்‌ மீது. செயல்பட்ட 
சுழலிணை யாது? ர்‌ 


800 . இயக்க விசையியல்‌ 
244/2 


ல 

ள்‌ ஸ்‌ (2) _ 

ஃ = 0x = 200 x 
ம அத 10m 


கோண உந்தம்‌ - [ல £00 % ்‌ % 107 அலகுகள்‌, 


அ 2280 ஏ அலகுகள்‌. 
20xX2T 2%. 


1 த 
இதற்கு. எடுத்துக்‌ கொன்ட நேரம்‌ ௪ 40 வினாடிகள்‌ 

ள்‌ dQ _ 2. 1 ௩ 

23.” 530 தற்‌ 


கோண வேகத்தில்‌ மாற்றம்‌ - 


இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்‌ சுழலிணையின்‌ திருப்பத்‌ 
திறன்‌ 1, ஆனால்‌, 


839 


்‌ 9 ரு 
L = Mk? ச, 1 9- 200 x இ. ஐ அடி-பவுண்டல்கள்‌, 


்‌ தர ச ல்கள்‌ 
ஆ ட்ட அடி -பவுண்டல்கள்‌, 
7] க. ச, ௫. 
டத] ம தல்ல அடி-பவுண்டல்கள்‌ 


சுழலினையைக்‌ சாண மற்றொருமுறை 


தொகை காண, தாம்‌ பெறுவது 
2000 3-2. அயம்‌ ஷப ்‌ 
ர னை அட 


பகல பன்‌ ரன்‌ எட அதத்‌ டடம 


ஒரு நிலையான..... இயக்கம்‌ 501 
280%8% 


ர்‌ ௬ 40 அகும்போதுல ௯ 23 ௪9% 
ட்‌ 200%$%1081-%. (1) 
200 x XK AT = ~40LLB (2) 


(1-2), 200 xixiT = 40L 


i ்‌ ம 200XEXIT Kg = க அடி பவுண்டல்கள்‌ 


(இ பயிற்சி 101 

1. இரண்டு அடி விட்டமும்‌, 2 அங்குலம்‌ தடிப்பும்‌ கொண்ட 
இரும்பாலான சீரான வட்டத்‌ தகடு ஒன்று அதன்‌ மைய அச்சைப்‌ 
பற்றி நிமிடத்திற்கு 180 முறை சுற்றுகிறது. இரும்பின்‌ அடர்த்தி 
478 பவு/கன அடி. என்றால்‌, தட்டின்‌ கோண உந்தம்‌, இயக்க 
ஆற்றல்‌ ஆகியவற்றைக்‌ கணக்கிடுக, 

[1994௬2 அலகுகள்‌; 4971179 அடி-பவுண்டல்கள்‌] 
2. ஓர்‌ அட்வுட்‌ எந்திரத்தில்‌ உள்ள கப்பி 8 அங்‌. ஆரை 
கொண்டதாயுள்ளது. அதன்‌ எடையான 6 அவனு, அதன்‌ பரிதியில்‌ 
சேகரிக்கப்‌ பட்டதாகக்‌ கொண்டு கப்பியின்‌;மீது செல்லும்‌ கயிற்றின்‌. 
முனைகளில்‌ 12 அவு., 16 அவு. எடைகள்‌ இணைக்கப்‌ பட்டிருப்பின்‌, 
அவற்றின்‌ முடுக்கத்தைக்‌ கணக்கிடுக. அச்சின்‌ உராய்வைப்‌ 
புறக்கணிக்க [22/17] 
8. ஒரு சீரான வட்டத்‌ தகட்டின்‌ ஆரை 80 செமீ. அதன்‌ நிறை 
100 கிராம்‌. அது அதன்‌ மையத்தின்‌ வழியே தகட்‌ டன்‌ தளத்திற்குச்‌ 
செங்குத்தாகச்‌ செல்லும்‌ அச்சைப்‌ பற்றி நிமிடத்திற்கு 920 முறை. 
சுற்றுகிறது. அதன்‌ இயக்க ஆற்றலைக்‌ கணக்கிடுக, 
்‌ [9/160 ஜூல்கள்‌ ]: 
4. ஒரு விசைச்‌ சில்லு (பரங்கி) ஒரு வட்டத்‌ தகடு வடிவத்தில்‌ 
இருக்கிறது. அதன்‌ ஆரை 40 செ.மீ. அதன்‌ நிறை 20 கிலோ 
கிராம்‌. அதன்‌ சுழற்சி வேகத்தை வினாடிக்கு 10 சுற்றுகளிலிருந்து 
௮0 சுற்றுகளாக. மாற்றுவதற்கு அதன்‌ மீது செய்யப்பட வேண்டிய 
'வேலையின்‌' அளவைக்‌ கணக்கிடுக, 

[960௯ * ஜூல்கள்‌] 

5. ஒரு விசைச்‌ சில்லு 2 அடி ஆரமுள்ள வட்டத்‌ அகடு வடிவி 
லுள்ளது.. அதன்‌ நிறை: 120 பவுண்டு. அதன்‌ சுழற்சி வேக த்லை 
வினாடிக்கு 10. சுற்றுகளிலிருந்து, 20 சுற்றுகளாக மாற்றுவதற்கு 
அதன்‌ மீது செய்யப்பட. வேண்டிய. வேலையின்‌ அளவைக்‌ 


கணக்கிடுக, 
[4500 13 அடி-பவுண்டு] 


092 இயக்க விசையியல்‌ 


6. 10 அடி நீளமுள்ள ஒரு கயிறு ஒரு சக்கர த்தின்‌ அச்சில்‌ 
சுற்றப்பட்டு, அதன்‌ முழுவதும்‌ பிரிக்கப்படும்வரை 50 பவுண்டு 
எடை விசையுடன்‌ இழுக்கப்படுகிறது. அச்‌ சக்கரம்‌ நிமிடத்திற்கு 
100 முறை வீதம்‌ சுற்றினால்‌, அதன்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறனைக்‌ 
கணக்கிடுக, 

[90/7 2 அடி-பவுண்டு அலகுகள்‌] 


7. 8 அங்‌, ஆரமும்‌ 84 பவுண்டு நிறையும்‌ கொண்ட ஒரு சீரான 
வட்டத்‌ த்ட்டு வடிவிலுள்ள ஒரு விசைச்‌ சில்லு ஒரு கிடைத்தள 
அச்சைப்‌ பற்றிச்‌ சுழலக்‌ கூடியதாயுள்ளது. அதன்‌ விளிம்பில்‌ 
சுற்றப்பட்ட கயிற்றின்‌ மூலம்‌ 20 பவு. நிறையொன்று தொங்கவிடப்‌ 
பட்டுள்ளது இந்த அமைப்பு ஓய்விலிருந்து இயங்கினால்‌, நிறை 
14 அடி உயரம்‌ இறங்கியபின்‌ அதன்‌ திசை வேகத்தைக்‌ 
கணக்கிடுக. 

[1670/47 அடி/வினாடிகள்‌] 


8, நிறை M ஆகவும்‌, ஆரை ௭ ஆகவும்‌, உள்ள ஓரினமான வட்ட 
உருளை ஒன்று தன்‌ கிடைத்தள அச்சைப்‌ பற்றிச்‌ சுழலக்‌. கூடியதா 
யுள்ளது. அதற்குக்‌ கட்டப்பட்டு அதன்‌ மீது சுற்றப்பட்ட இலேசான 
இழையொன்‌ நின்‌ மறுமுனையில்‌ நிறை 8 தொங்கவிடப்பட்டுள்ளது. 
இந்த அமைப்பு  ஓய்விலிருந்து இயங்கத்‌ தொடங்கி நிறை 1 
நிலைக்குத்தாக ந தூரம்‌ இறங்கியபின்‌ உருளையின்‌ கோண வேகம்‌ 


2 mgh 
பம்‌ ஷ்‌ 6T oT க, 
ள்‌ i நிறுவு 


9, 94 நீளமுள்ள ஒரு சீரான தண்டு அதன்‌ ஒரு முனைபற்றி 
கட்டின்றி சுழலக்‌ கூடியதாயுள்ளது. அது ஒரு கிடைத்தள 
நிலையிலிருந்து விடப்பட்டால்‌, அது நிலைகுத்து நிலையை அடையும்‌ 
போது, அதன்‌ கோண வேகம்‌ 47 தச[2ர ஆகுமென நிறுவுக. 


10. சீரான வட்டத்‌ தட்டு ஒன்று 80க்கு 1 சரிவில்‌. உருளுகிறது. 


அதன்‌ முடுக்கம்‌ அத்‌ எனக்‌ காட்டுக, 
11. ஒரு வட்டமான வளையம்‌ ஒரு . சாய்தளத்தின்‌ . மீது 
உருளுகிறது. அதன்‌ . முடுக்கத்தைக்‌ காண்க, 
ல்‌ தத்கல்‌ [ (g sin 4)/2] 
12. 8. செ.மீ ஆரமுள்ள ஒரு. கெட்டியான கோளம்‌ ்‌ கிடைத்‌ 
களத்திற்கு 80 கோணத்தில்‌ சாய்ந்த 6 செ.மீ தொலைவிலுள்ள 
- வழவழப்பான இணையான தண்டவாளங்களின்‌ மீது உருளுகிறது. 
அதன்‌ நேர்கோட்டு முடுக்கத்தைக்‌ கணக்கிடுக, 


[28/44] 


ஒரு நிலையான... இயக்கம்‌ த்த 


19, 40 பவு. நிறையும்‌ 10 அங்‌. விட்டமும்‌ கொண்ட கெட்டியான 
கோளம்‌ ஒன்று -4-க்கு 1 சரிவுடைய சாய்தளம்‌ ஒன்றின்‌ மீது 
ஓய்விலிருந்து தொடங்கி 10 அடி தொலைவுக்கு உருளுகிறது. (1) 
அதன்‌ முழு ஆற்றல்‌ (ம) சுழற்சினால்‌ ஏற்படும்‌ அதன்‌ ஆற்றல்‌ 
ஆகியவற்றைக்‌ கணக்கிடுக, 
[100 ; 200/7 அடி-பவு] 
14. ஒரு கோளக்‌ கூட்டின்‌ உள்‌, வெளி ஆரங்கள்‌ முறையே 8 
அங்‌, 8 அங்‌ ஆகும்‌, அது கிடைதளத்திற்கு 80 கோணச்சாய்வில்‌ 
உள்ள ஒரு சாய்தள த்தின்‌ மீது உருளுகிறது. அதன்‌ முடுக்கத்‌ 
தைக்‌ கணக்கிடுக. [72/45] 
15. ஒரு கெட்டியான வட்ட உருவா ஒரு சாய்தளத்தின்‌ மீது 
உருஞ்கிறது. அதன்‌ முடுக்கத்தைக்‌ காண்க 
[2g sin 0/8] 
16. ஒரு உள்ளீடற்ற வட்ட உருளை ஒரு சாய்தளத்தின்‌ மீது 
. உருளுகிறது, அதன்‌ மூடுக்கத்தைக்‌ காண்க, 
[g sin 6/8] 
17. 4 அடி விட்டமும்‌ 100 பவு நிறையுமுடைய ஒரு விசைச்சில்லு 
1 அடி விட்டமுள்ள: இலேசான கிடைத்தள அச்சின்‌ முனைக்கு 
பொருத்தப்பட்டிருக்கிறது. அச்சிற்குக்‌ கட்டப்பட்டு அதன்‌ மீது 
சுற்றப்பட்ட ஒரு நீளமான இலேசான கயிற்றின்‌ மூலம்‌ 20 பவு, 
நிறையொன்று தொங்கவிடப்பட்டுள்ளது.எடையைச்சுற்றித்தூக்கும்‌ 
திசையில்‌ விசைச்‌ சில்லு வினாடிக்கு 2 சுற்றுகள்‌ வீதம்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது அது திடீரென அதன்‌ வழிக்கே விட்டு 
விடப்படுகிறது- விசைச்சில்லு நொடி மீதர ஓய்வு நிலை அடையு 
முன்‌ எவ்வளவு சுற்றுகள்‌ சுற்று மெனக்‌ காண்க, [8.08] 
18. ஒரு சீரான சக்கரத்தின்‌ நிறை 100 பவு. அதன்‌ மையத்தின்‌ 
வழியே அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாக உள்ள அச்சைப்பற்றி 
அதன்‌ சுழற்சி ஆரம்‌ 1 அடிக்குச்‌ சமம்‌. அதன்‌ மீது 10 
அடிஅபவுண்டு எடை அலகுகளுக்குச்‌ சமமான ஒரு சுழலினை ஒரு 
நிமிடத்திற்குச்‌ செயல்படுகிறது. இந்நேரத்தில்‌ சக்கரம்‌ எத்தனை 
சுற்றுகள்‌ சுற்றினது என்றும்‌ உண்டாக்கப்பட்ட கோண வேகத்‌ 
தையும்‌ காண்க. ்‌ 
[2880/1 ; 192 ரேடியன்‌ [வினாடி] 


19. சுழற்சி ஆரம்‌ 12அடி ஆகவும்‌, நிறை 50 டன்களாகவும்‌ உள்ள . 
ஒரு சக்கரம்‌ நிமிடத்திற்கு 80 சுற்றுகள்‌ வீதம்‌ ஒடிக்‌ கொண்டிருக்‌ 
கிறது, அதன்‌ மீது சுழலினை செயல்பட்டு அது 4.8 நிமிடங்களில்‌ 
_ ஓய்வடைகின்றது. செயல்பட்ட  சுழலிாயைகல்‌ காண்க, 

NE 148780 1/9 அடிபவு] 


804 இயக்க விசையியல்‌ 


20. 7 அடி உயரமும்‌, 8 அடி அகலமும்‌ 160 பவுண்டு நிறையு 
முடைய ஒரு மரக்கதவு அதன்‌ கீல்களின்‌ மீது சுழலுகிறது. கீல்களை 
இணைக்கும்‌ கோட்டிலிருந்து 2 அடி தூரத்தில்‌ கதவின்‌ தளத்திற்குச்‌ 
செங்குத்தாக 8 பவு எடை விசை யொன்று செயல்படுகிறது. கதவு 
90௦ திரும்பிய போது அதன்‌ கோண வேகத்தைக்‌ காண்க. 

[4 4௪15 ரேடியன்‌ வினாடி] 


21, 80 பவு. நிறையும்‌, 2 அடி ஆரையும்‌ கொண்ட ஒரு சீரான 
சக்கரம்‌ வினாடிக்கு 10 சுற்றுகள்‌ வீதம்‌ சுற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது அதன்‌ மீது 6 வினாடிகளுக்குச்‌ செயல்பட்ட தடையின்‌ 
காரணமாக அதன்‌ வேகம்‌ வினாடிக்கு 1 சுற்று எனக்‌ குறைகிறது. 
சக்கரத்தின்‌ நிறை முழுதும்‌ சக்கரத்தின்‌ பரிதியில்‌ சேகரிக்கப்பட்டு 
வைத்திருக்கின்றதென்றும்‌, சக்கரத்திற்கும்‌ தடைக்கும்‌ இடையே 
உள்ள உராய்வுக்கெழு 0.8 என்றும்‌ கொண்டு, சக்கரத்தின்‌ மீது 
கடையின்‌ (Brake) அழுத்தத்தைக்‌ காண்க 
7 [46 ௩ பவு. எடை]. 
£8, 50 பவுண்டு எடையுள்ள ஒரு சக்கரத்தின்‌ நிறை முழுதும்‌ 
9அங்‌ ஆரையுள்ள ஒரு வட்டத்தில்‌ சேகரிக்கப்பட்டிருப்பதாகக்‌ 
கொள்ளலாம்‌. வினாடிக்கு 1 சுற்று வீதம்‌ அது சுற்றும்‌ போது 
அதன்‌ இயக்க ஆற்றலைக்‌ கணக்கிடுக. மேலும்‌, ஓய்விலிருந்து 
இந்த வேகத்தை உண்டாக்கக்கூடிய கணத்தாக்கு திருப்பு விசை 
யை (impulsive torque) காண்க, I 
"ட [85% 71” அடி-பவுண்டு ; 296 அடி-பவுண்டு] 
28. 5 செ.மீ ஆரையும்‌, 100. கிராம்‌ . எடையுமுள்ள ஒரு வட்டத்‌ 
தகடு அதன்‌ ஒரு தொடு கோடு பற்றி வினாடிக்கு. 6 சுற்றுகள்‌ 
வீதம்‌ சுற்றுகிறது. அதை ஒரு நிமிடத்தில்‌ ஓய்வுக்குக்‌ கொண்டு. 
வரக்கூடிய உராய்வு சுழலிணையைக்‌ காண்க, 
[625 செ,மீ[டைன்‌ அலகுகள்‌] 


8.1 கூட்டு ஊசலி (Compound pendulum) 
வரையறை. 
. ஒரு திண்‌ பொருள்‌ அதனொரு புள்ளி வழியே செல்லும்‌ ஒரு கிடைத்‌ 
தள அச்சைப்பற்றிச்‌ செங்குத்தத்‌ தளத்தில்‌ ஊசலாடுமாயின்‌, அது. 
கூட்டு ஊசலி எனப்படும்‌ பன்‌ 
8.2. ஒரு கூட்டு ஊசலியின்‌ சிறிய அலைவுக்குரிய அலைவு நேரத்‌ 
தைக்காணல்‌ தன்‌. ப 
்‌ நர நிறையுள்ள ஒரு திண்மப்‌. பொருள்‌ 02 என்னும்‌ நிலையான்‌ 
அச்சைப்‌ பற்றி சழலுவதா கக்‌ கொள்வோம்‌, பொருளின்‌ புவியிர்ப்பு 


ஒரு நிலையான......இயக்கம்‌ 505 


LAD 152 


மையமான 0 வழியாக 9சக்குச்‌ செங்குத்தாக வரையும்‌ தளத்தினால்‌ 
ஏற்படும்‌ வெட்டுமுகம்‌ படத்தில காட்டப்பட்டுள்ளது. 02 என்ற 
அச்சு படத்தை 0-ல்‌ சந்திக்கட்டும்‌. 0 -வழியாக 04 என்ற 
நிலைக்குத்துக்‌ கோட்டை வரைக, 0 எந எனக்‌ கொள்க, 
இப்பொழுது பொருளை அதன்‌ சமநிலையிலிருந்து சற்று அசைத்து 
விடுவோமாயின்‌ அது முன்னும்‌ பின்னும்‌ இயங்கும்‌. 
பொருளின்‌ இந்த இயக்கம்‌ அதன்‌ கோண இடப்பெயர்ச்சியின்‌ 


சிறு மதிப்புகளுக்கு ஒரு சீரிசை இயக்கமாகுமென . பின்‌ வருமாறு 
காட்டலாம்‌, 


நேரம்‌ ரயில்‌ பயின்‌ நிலையை 6' என்க்குறிப்பிடுவோரம்‌. 
460A ௪ ஒரு சிறிய கோணம்‌, 9 எனக்‌ கொள்வோம்‌. 
இப்பொழுது பொருளின்‌ மீது செயல்படும்‌ விசைகளாவன 
(1) 0-ல்‌ உள்ள எதிர்த்தாக்கம்‌ (ஸreaction etc) 


(1) வழியாக நிலைக்குத்தாக: செயல்படும்‌ பொருளின்‌ 
எடை MZ. 


02 என்னும்‌ அச்சு பற்றி. விசைகளின்‌ திருப்புத்திறனைக்‌ 
காண்போம்‌. 


பொருள்‌ மீது செயல்படும்‌ பயனுறு விசைகளின்‌ திருப்புத்‌ 


“திறனை Mk? 6 எனக்‌ குறிப்பிடலாம்‌, . 
[இவ்‌ வத்தியாயம்பிரிவு 4-] 


506 இயக்க விசையியல்‌ 


இது பொருள்‌ மீது செயற்படும்‌ புறவிசைகளின்‌ . திருப்புத்‌ 
திறனுக்கு சமமாக வேண்டும்‌. 

எதிர்த்தாக்கம்‌ 0 வழிச்‌ செல்வதால்‌, அதன்‌ திருப்புத்‌ திறன்‌ 
அச்சைப்‌ பற்றி பூச்சியமாகும்‌. அச்சைப்‌ பற்றி பொருளின்‌ 
எடை. KMஜ யின்‌ திருப்புத்‌ திறன்‌. - Mh sin 0. 

இது பொருள அதன்‌ தொடக்க நிலைக்குச்‌ சேர்க்க முயலுகிறது 
ஆகவே, கோண இடப்‌ பெயர்ச்சிக்கு இந்த. திருப்புத்‌ திறன்‌ எதிர்‌ 
திசையில்‌ இருக்கின்றது. 


2 பொருளின்‌ இயக்கத்திற்கான சமன்பாட்டை, 
Mk? - MK) sin என எழுதலாம்‌. 
h 80 ந gh sinQ 


ட. dat? ka 


9-ன்‌ மதிப்பு சிறியதாக இருக்கும்போது, 
81049 - 9 ஆதலால்‌, 
29... 8h 6 (1) என எழுதலாம்‌. 
dt? k® 
1 ட்ப தரி . 
இச்‌ சமன்பாட்டில்‌ அமு மாறிலி யாதலால்‌, பொருளின்‌ 
இயக்கம்‌ ஒரு சீரிசை இயக்கமாகும்‌, 
ஆகவே. (ஒரு சிறிய அலைவின்‌) அலைவு நேரம்‌ 


2௩ ன்‌ 
எ வ (த) 
மற்றொரு முறை :- | 
மேற்‌ கண்ட. சமன்பாட்டை ஆற்றல்‌-வேலைத்‌ தத்துவத்தைப்‌ 
பயன்‌ படுத்தியும்‌ பெறலாம்‌. 
பொருள்‌ 0 என்ற கோண இடப்‌ பெயர்ச்சியைப்‌ பெற்றிருக்கும்‌ 
கணத்தில்‌ அதன்‌ . புவியீர்ப்பு மையம்‌. உயர்த்தப்‌ பட்டிருக்கும்‌ 
தொலைவு . 
= GN = 00-01 
h-—h cos 0 
I = h(1—cosQ) 
இந்‌ நிலையில்‌ பொருளின்‌ இயக்க ஆற்றல்‌ ௮ நக] 3 


ப] 


+ 


இயக்க ஆற்றலில்‌ மாற்றம்‌ -ர0K1த்‌ 5-0 ௮ 18/76 1. 


தரு நிலையான......இயக்கம்‌ 507 
யிலிருந்து க்கு உயர்த்தப்பட்டபோது, புவியீர்ப்புக்கு 
எதிராக செய்யப்படும்‌ வேலை  -—Mgh (1-௦5 0) 
ன்‌ 183 g2 == —Mgh (1—cos 9) 
இதற்கு வகையீடு காண, நாம்‌ பெறுவது 
{Mk2°2jg = —Mgh sin 0.9 


ப kg = 080 0 
வ to 
ம்‌ el அன்‌ ல்க sin Q 


எனவே பொருளின்‌ இயக்கம்‌ சீரிசை இயக்கமாகும்‌, 
1 


அதன்‌ அலைவு நோம்‌ - 8௯ ப்‌ 
2 


8.3 1 நீளமுள்ள ஒரு சாமானிய அல்லது இலகு, அல்லது தனி 
ஊசலியின்‌ அலைவு நேரம்‌ - 2௭ A/- ட. 
௪ 


ஒரு கூட்டு ஊசலியின்‌ அலைவு நேரம்‌ 2% Nz 
சீ 


ச (i) 


(1); 61) ஆகியவற்றை ஒப்பு நோக்குகையில்‌, சுழற்சி ஆரம்‌ 
2 
4 உடைய ஒரு கூட்டு ஊசலியின்‌ அலைவு நேரம்‌ த என்ற நீள 
- முடைய ஒரு சாமானிய ஊசலியின்‌ அலைவு நேரத்திற்குச்‌ சம மென 
பெறப்படுகிறது. 
ப்‌ [== தர] த்‌ (iii) 
£4 இணைமாற்று ட்‌ ஊசலி :- (Simple eqnivalent pendulum) 
வரையறை; 


கூட்டு ஊசலியின்‌ அலைவு நேரத்திற்குச்‌ சமமான. அலைவு நேரத்‌ 
தைக்‌ கொண்ட தனி ஊசலி இணை மாற்றுத்‌ தனி ஊசலி எனப்படும்‌. 
இணை மாற்றுத்‌ தணி ஊசலியின்‌ நீளம்‌ / ஆனால்‌, 
ப பா்‌ 
= hh ஆய: 


508 இயக்க விசையியல்‌ 


8-5 தொங்கு மையம்‌; அலைவு மையம்‌ (Centre மீ suspemsion; 
Centre of oscillation) 
வரையறை: 

புவியீர்ப்பு மையம்‌ வழியாக சுழற்சி அச்சுக்குச்‌ செங்குத்தாக 
வரையும்‌ தளத்தை சுழற்சி அச்சு சந்திக்கும்‌ புள்ளியாகிய 0 
என்பனத தொங்கு மையம்‌ எனலாம்‌, (Centre of susponsion) 

06 ஐ நீட்டிவிட்டு, அபில்‌ 00' என்பது இணைமாற்றுத்‌ தனி 
ஊசலின்யின்‌ நீளமான &£/:க்கு சமமாக இருக்குமாறு 0 என்ற 
புள்ளியைக்‌ குறிப்பிட்டால்‌, ௦ ன்று புள்ளி அலைவு மையம்‌ எனப்‌ 
படும்‌ 

8.6 தொங்குமையமும்‌, ௮லைவுமையமும்‌ ஒன்றுக்கொன்று 
மாற்றக்‌ கூடிய தன்மையுடையன என நிறுவல்‌ (081126 of அண்னா 
and oscillation are converiivle)) 

வரையறையின்‌ படி, 00K /ங 

G வழியாக சுழற்சி அச்சுக்கு இணையாக வரையும்‌ அச்சு பற்றி 
பொருளின்‌ சுழற்சி ஆரம்‌ 18 எனின்‌, இணை அச்சுகள்‌ கவன்‌, 
படி; 

Kk’ kK2.L 2 


உரக ட கட்டப்‌ 


ப, பதை நந்த னது படர்‌ 


00,004 784-003 
ஸ்‌  00.0G—O00? = K2 
(அ.து) 06. G0'=K? (i) 
இனி பொருனைத்‌ தலைகீழாக "மாற்றி 0”. என்ற புள்ளியில்‌ 
தொங்கவிடுவதாகக்‌ கொள்வோம்‌. இப்பொழுது 00 யில்‌ உள்ள 
அலைவு. மையம்‌ 0 எனின்‌, மேலே. காட்டிய முறைப்படி நாம்‌ 
பெறுவது 
Oj GG. G0’ =K? தக்‌ டா திரி 
(1), (2) ஆகிய சமன்பாடுகளை ஒப்புநோக்க, 0 ஆனது 0. 
உடன்‌ பொருந்தும்‌ எனப்‌ பெறுகிறோம்‌. 
பட இக்வே கூட்டு ஊசலி 0ல்‌ தொங்கவிடப்பட்டால்‌, அதன்‌ 
அலைவு மையம்‌ 0 ஆகும்‌. * வன 
இவ்வாறாக 0-ம்‌, 0 ம்‌ (அ.து) : தென்ற்குமைய்ர்ம்‌ அலைவு 
மையமும்‌ ஒன்றுக்கொன்று மாற்றிக்‌: கொள்ளக்கூடிய: தன்மை 
யுடையனவாய்‌ இருக்கின்றன என புலப்படும்‌, 


ஒரு நிலையான... ..இயக்கம்‌ 509 


கேட்டர்‌ ஊசலி 
(Kater’s உறிய) கூட்டு ஊசலி ஒன்றின்‌ தொங்கு மையமும்‌, 
ஒன்றுக்கொன்று மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையுடையன என்‌ 
பதைப்‌ பயன்‌ படுத்திக்‌ கேட்டர்‌ என்பவர்‌ ஈன்‌ மிகச்‌ சரியான 
மதிப்பைக்‌ கண்டார்‌. 

கேட்டர்‌ ஊசலியில்‌ ஒரு நீண்ட உலோகத்தண்டு உள்ளது. 
அதில்‌ இரு கத்தி முனைகளும்‌,தண்டில்‌ நகரக்‌ கூடிய ஒரு நிறையும்‌ 
உள்ளன. நகரக்கூடிய நிறையின்‌ உ 3வியால்‌, இரு கத்தி முனை 
களைப்பற்றிய அலைவு நேரங்களை சமமாக இருக்குமாறு செய்யப்படு 
கிறது. இப்பொழுது இந்த கத்தி முனேகளுக்கு இடையேயுள்ள 
தொலைவு “!* நுட்பமாக அளக்கப்படுகிறது. இது கூட்டு ஊசலியின்‌ 
காணப்படும்‌ அலைவு நேரமாகிய 1 க்குச்‌ சமமான அலைவு நேரத்தை 
உடையதனி ஊசலியின்‌ நீளமாகும்‌, 

இனி 12102 என்னும்‌ சமன்பாட்டில்‌ ஏ என்பது கூட்டு 
ஊசலியின்‌ காணப்படும்‌ அலைவு நேரம்‌; / கத்தி முனைக்கு இடையே 
யுள்ள தூரம்‌, ஆகவே 1 யும்‌, /-ம்‌ நமக்குத்‌ தெரிவதால்‌, ஐன்‌ 
மிகச்‌ சரியான மதிப்பை சமன்பாட்டிலிருந்து நாம்‌ பெறலாம்‌ 


8.8 அச்சின்‌ திசை. தரப்பட்டபொழுது, அலைவுநேரத்‌ தின்‌ மீச்சிறு 
்‌ மதிப்பைக்‌ காணல்‌ 


— 2% Kl 2m Kh 

ப hg ப 
* மீச்சிறு மதிப்பை அடை, ட ன்‌ ட்‌ i மீச்சிறு வின்ப அடைய 

வேண்டும்‌. 

கரந்த KR? , (KE ்‌ 
டி K ௪ வ 
ன்‌ “ரந 48 ஆகும்போது, (அ-து) ம்‌ ஆகும்‌ 

212 
கட்‌ ட மதிப்பை அடைகிறது. 


போது 


ட த K க்‌ T மீச்சிறு க்‌ ஸ்ட 


. ஆகவே தொங்கு மைய்த்திற்கும்‌ புவியீர்ப்பு மையத்‌ 
திற்கும்‌ இடைடையேயேயுள்ள தாரமானது கன்ம, மையம்‌ 


810 இயக்க விசையியல்‌ 


வழியாகச்‌ செல்லும்‌ இணை அச்சு பற்றிய சுழற்சி ஆரத்திற்குச்‌ 
சமமானால்‌, அலைவு நேரம்‌ மீச்சிறு மதிப்பை அடையும்‌ என 
பெறப்படுகிறது. 


மற்றொரு முறை 
108 
2 ர்‌ +h 
படட 
dh h? 
1 லவ 
அ (மிகை மதிப்புடையது) 
ஆகவே, / மீச்சிறு மதிப்பை அடைய, 
ட | 
dh 
K 
(௮-து) ந லு K=h 


T— 2m A ஆதலால்‌, 7 மீச்சிறு மதிப்பை அடையும்‌ 
& 


போது, ரயும்‌ தன்‌ மீச்சிறு மதிப்பை அடையும்‌. 
குறிப்பு: அச்சின்‌. திசை மாறினால்‌, K-ன்‌ மதிப்பும்‌ மாறும்‌, 
ஆகவே, புவியீர்ப்பு மையம்‌ வழியாகச்‌ செல்லும்‌ எந்த அச்சுக்கு 
7; மீச்சிறு மதிப்பை அடைகிறதோ 1.ன்‌ மீச்சிறு மதிப்பின்‌ தனிப்‌ 
்‌ பெறுமானம்‌ அந்த அச்சைச்‌ சார்ந்ததாக இருக்கும்‌. 
8-9 மாதிரிக்‌ கணக்கு 
100 கிராம்‌ நிறையும்‌, 120 செ.மீ நீளமும்‌ கொண்ட AB என்ற. . 
ஒரு மெல்லிய சீரான தண்டு செங்குத்துத்‌ தளத்தில்‌ A ஜப்‌ பற்றி 
ஓர்‌ ஊசலியாக. இயங்கக்‌  கூடியதாயுள்ளது, தண்டுடன்‌ . க 
யிலிருந்து * தொலைவில்‌ 200.கிரரம்‌ நிறையொன்று இணைக்கப்‌ 
பட்டுள்ளது; - அலைவு நேரம்‌ சிறும மாயிருக்க, ௩-ன்‌: தொலைவைக்‌ 
கணக்கிடுக. 


அலைவு நேரம்‌ = 240 Ne 
Ey hg 
1 ட உ : i 
... அலைவு நேரம்‌ சிறும மாயிருக்க, ய சிறும மதிப்பை அடைய 


வேண்டும்‌: 


51! 


படம்‌ 753 


இரு நிறைகளும்‌ சேர்ந்து A ஐப்‌ பற்றிய சுழற்சி ஆரம்‌ & எனில்‌, 
980085 = 100x zx (60)3--200%7 
i k’ = 16004 jx’ 
இரு நிறைகளின்‌ புவியீர்ப்பு மையம்‌ & யிலிருந்து h தொலவில்‌ 


இருந்தால்‌, 
800 h = 200x4-100 x60 


ஏ h ஆகை, 33420 
ச k2 1620-3” ர 
துவள ரா இ: ௨௪ 11) என்க, 
Lk? க ௬ 
“5 மீச்சிறு மதிப்பை அடைய, (அ-து) ந. மீச்சிறு மதிப்பை 
அடைய, 


<0 ஆகவேண்டும்‌, 


ழு (1200 ~(1600+-4 x2)(3) 


ன்ன களை ரக, 


512 இயக்க விசையியல்‌ 


ள்‌ 
வத 0 ஆக; 


12882908? ௮ 0 ஆக வேண்டும்‌. 
(அஃது) ட்‌ ஊது 
ட்‌ டட 804 20 4/9 


வளையை வைல்‌ "வ வலையை கைய 


உன்‌ மதிப்பு - 10 (4/888) செ.மீ 
அலைவு நேரம்‌ சிறும மாயிருக்க, 200 கிராம்‌ நிறையை A 
யிலிருந்து 10 (4288-8) செ.மீ தொலைவில்‌ வைக்க வேண்டும்‌, 
பயிற்சி 102 


1, கீழ்க்காணும்‌ கணக்குகளில்‌ கொடுக்கப்பட்ட அச்சுகள்‌ பற்றி 
இணைமாற்றுத்‌ தனி ஊசலியின்‌ நீளங்களைக்‌ காண்க: (அச்சுகள்‌ 
கிடைத்தள அச்சுகள்‌ எனக்‌ கொள்க,) 


(1) ஆரை 0 உடைய வட்டவில்‌ 


(2) அச்சு ஒரு தொடு கோடு [9௪/2] 
(மீ வில்லின்‌ . ஏதேனும்‌ ஒரு . புள்ளியில்‌ . அதன்‌ 
களத்திற்குச்‌ செங்குத்தாக உள்ள அச்சு [27] 


(11). ஆரை எ உடைய வட்டத்‌ தகடு ட 
(௦) அச்சு ஒரு தொடுகோடு, Bad 
(0) அதே தளத்தில்‌ மையத்திலிருந்து 4 தொலைவில்‌ 
'உள்ள ஒரு கோடு. ந [(a?+-4d?)/4d] 
(௦) தகட்டின்‌ விளிம்பில்‌ ஏதேனும்‌ ஒரு புள்ளியில்‌ 

அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாக உள்ள அச்சு 
[80/2] 
(4) தகட்டின்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாக மையத்‌ 
திலிருந்து 4 தொலைவிலுள்ள அச்சு 
ன்‌ ககம [(a2--2d2)/2d 
ப்ர (ii) சீரான சதுரத்‌ தகடு, பக்கம்‌ ஏ, ்‌ 
அதன்‌ :ஒரு முனையில்‌ அத்‌ தகட்டின்‌ தளத்திற்குச்‌ 
“செங்குத்தாக உள்ள அச்சு .. [2v 2a/8] 

ஸ்‌... ABC என்னும்‌ முக்கோண வடிவத்‌ தகடு 


அச்சு: BC என்னும்‌ பக்கம்‌ | 2/8 அல்லது டம்‌ ] 


ஓரு நிலையான... இயக்கம்‌ 819 


(ர) ஆரை ர உடைய கெட்டியான கோளம்‌ 


அச்சு: ஒரு தொடுகோடு [7/5] 
(ஸர). ஆரை 4 உடைய உள்ளீடற்ற உருளை ட்‌ 
அச்சு: ஒரு பிறப்பாக்கி (ஓenerator) [2a] 


2, 10 செ.மீ ஆரை உடைய ஒரு மெல்லிய வட்டவில்‌ ஒரு கிடை 
தள  ஆணியைப்பற்றிச்‌ செங்குத்துத்‌ தளத்தில்‌ அலைவுகள்‌ மேற்‌ 
கொள்கிறது. அதன்‌ அலைவு நேரத்தைக்‌ காண்க. 

[2௩/7] 
8. 49செ,மீ நீளமுள்ள எடையற்ற இழைக்கு 10 செ.மீ, விட்ட 
முள்ள ஒரு கெட்டியான கோளமொன்று இணைக்கப்பட்டு அது ஒரு 
கூட்டு ஊசலியாக இயங்குகிறது, அதன்‌ இணைமாற்றுத்தனி 
ஊசலியின்‌ நீளத்தைக்‌ காண்க. [50 $ செ.மீ] 


4, ஒரு முனையிலுள்ள. கிடைத்தள அச்சைப்பற்றி அலையும்‌ போது 
வினாடி ஊசலியாகச்‌ செயற்படக்கூடிய ஒரு சீரான தண்டின்‌ 
நீளத்தைக்‌ கணக்கிடுக, 145/௯ 3 அடி, 
8, ஒரு நீள்‌ வட்ட வடிவத்‌. தகட்டின்‌ அரை அச்சுகளின்‌ நீளங்கள்‌ - 
5 செ.மீ ;8 செ.மீ ஆகும்‌... அது அதன்‌. குவியத்தின்‌ வழியே 
அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ கிடைத்தள அச்சி 
லிருந்து தொங்க விடப்படுகிறது. ஒரு சிறிய அலைவின்‌ அலைவு 
காலத்தைக்‌ காண்க. . [௩47080] 
6. ஒரு கெட்டியான அரை கோளம்‌ அதன்‌ சமதள முகத்திலுள்ள 
ஒரு விட்டம்‌. பற்றி ஓர்‌. . ஊசலியாக இயங்கக்கூடியதாயுள்ள து. 
கோணத்தின்‌ ஆரம்‌ ₹ என்றால்‌, .இணைமாற்று இலகு ஊசலியின்‌ 
நீளத்தைக்‌ கணக்கிடுக. [16a[15] 


7. ஒரு நீள்‌ வட்ட வடிவத்தகடு ஒன்று அதன்‌ செவ்வகலத்தைப்‌ 
பற்றி ஓர்‌ ஊசலியாக இயங்கக்கூடியதாயுள்ளது. அதன்‌ இணை 
மாற்று இலகு ஊசலியின்‌ நீள த்தைக்‌ கணக்கிடுக 
4 [a(14-4e2)/4e] 
8. ஒரு சீரான கன சதுரம்‌ : கிடைமட்டத்திலுள்ள அதன்‌ 
விளிம்பைப்பற்றி சுழலக்‌ கூடியதாயுள்ளது. அதன்‌ சம நிலையி 
லிருந்து அதனைச்‌ சற்று அசைத்து விடும்‌ போது அது ஒரு வினாடியில்‌ 
ஒரு அலைவை ஆடிக்‌ முழ்கி வேண்டுமாயின்‌, அதன்‌ விளிம்பைக்‌ 
கணக்கிடுக. [6 2] 2 அடி] 
9. 4 ஆரை உடைய ஒரு மெல்லிய வட்ட வில்லொன்று. அதன்‌ 
மையப்புள்ளி வழியாக அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ 


“ அச்சுப்பற்றி ஊசலாடுகிறது, வில்லின்‌ நீளம்‌ எதுவாகிலும்‌, அதன்‌ 


கி தனி ஊசலின்‌ நீளம்‌ க்குச்‌ சமம்‌ எனக்காட்டுக, 


814 இயக்க விசையியல்‌ 


10. ஒரு கூட்டு ஊசலியில்‌ அதன்‌ புவியீர்ப்பு மையத்துடன்‌ ஒரே 
நேர்கோட்டிலுள்ள நான்கு புள்ளிகள்‌ பற்றி அதன்‌ அலைவு. நேரம்‌ 
சமமாக இருக்கிறதென்றும்‌, அதன்‌ இணைமாற்றுத்‌ தனி ஊசலியின்‌ 
நீளமானது இந்நான்கு புள்ளிகளில்‌ புவியிர்ப்பு மையம்‌ பற்றிச்‌ சமச்‌ 
சீரல்லாது இடம்‌ பெறுகிற இரு புள்ளிகளுக்கு இடையில்‌ உள்ள 
தூரமென்றும்‌ காட்டுக, ்‌ 


11, 4 ஆரை உடைய ஒரு சீரான . வட்டத்‌ தகட்டில்‌ அதன்‌ 
நிறைக்குச்‌ சமமான துகள்‌ ஒன்று அதன்‌ பரிதியில்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ளது. இந்தத்‌ தகடு அதன்‌ மையத்தின்‌ வழியே அதன்‌ 
தளத்திற்குச்‌ செங்குத்தாக உள்ள ஒரு நிலையான கிடைதள 
அச்சைப்பற்றி ஓர்‌ ஊசலியாக இயங்கக்கூடியதாயுள்ளது. அதன்‌ 


இணைமாற்றுத்‌ தனி ஊசலியின்‌ நீளம்‌ எனக்‌ காட்டுக, 


12,. ர பக்கமாகக்‌ கொண்ட ஒரு சதுரத்தகடு அதன்‌ ஒரு முனை 
வழியாக அதன்‌ தளத்திற்குச்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ கிடைத்தள 
அச்சைப்பற்றிச்‌ சுழலக்‌ கூடியதாயுள்ளது. இம்முணைக்கு நேர்‌ எதிர்‌ 
முனையில்‌ தகட்டின்‌ எடைக்குச்‌ சமமான ஓரு எடை வைக்கப்‌ 
பட்டுள்ளது. இவ்வமைப்பின்‌ இணைமாற்றுத்‌ தனி ஊசலியின்‌ 
நீளத்தைக்‌ காண்க, [16 42/9] 
18. ஒரு ஊசலி 0-வில்‌ தொங்கவிடப்பட்டுள்ளது. அலைவு மையம்‌ 
உ ஆகும்‌. ஒரு கூடுதலான எடை யில்‌ பொருத்தப்பட்டால்‌, 
அலைவு நேரத்தில்‌ மாற்றம்‌ ஏதும்‌ இராது என நிறுவுக. 
14, உயரம்‌ . ஆகவும்‌, உச்சிக்கோணம்‌ 8 4 ஆகவுமுள்ள. ஒரு 
கெட்டியான ஓரினக்கூம்பு அதன்‌ உச்சி வழியே செல்லும்‌ கிடைத்‌ 
தள அச்சைப்பற்றி ஊசலாடுகிறது. அதன்‌ . இணைமாற்றுத்தனி 


ஊசலின்யின்‌ நீளம்‌ (4-4-2204) என நிறுவுக, 


15, . 18 செ.மீ நீளமும்‌, 8 செ.மீ ஆரையும்‌ கொண்ட ஒரு சீரான 
உருளை வடிவத்தண்டு அதன்‌ ஒரு முனையின்‌ விட்டத்தை அச்சாகக்‌' 
கொண்டு  தொங்கவிடப்பட்டுள்ள து. அதன்‌ சமநிலையிலிருந்து 
அதனைச்‌ சற்று அசைத்து விட்டால்‌, அது நி டத்திற்கு எத்தனை 
அவக மேற்கொள்ளுமென க்‌ காண்க, :1204/9/7], 


16. 2 ௮ நீளமுள்ள ஒரு சீரான தண்டு ஒரு கிடைத்தள அச்சைப்‌ 
பற்றி கூட்டு ஊசலியாக இயங்குகிறது. அதன்‌ அலைவு நேரம்‌ சிறும 

மாக இருக்க அச்சின்‌ நிலையைக்‌ காண்க, 
க ந்ல்ல லம்யத்சிலிருந்து 74/9 தொலைவில்‌ இருக்கவேண்டும்‌] 


17. சீரான. சமதள வட்டத்தட்டு ஒன்று. அதன்‌ தளத்தில்‌ உள்ள. 
ஒரு கிடைமட்ட. அர்சைப்பற்றி ஊசலாடுகிறது. அந்த அச்சைப்‌ 


ஜ்ரு நிலையான... இயக்கம்‌ ்‌ த12 


பற்றிய அதன்‌ அலைவு நேரம்‌ சிறுமமாக இருக்க அச்சின்‌ நிலையைக்‌ 
காண்க, I 
[தட்டின்‌ மையத்திலிருந்து அச்சின்‌ தொலைவு தட்டின்‌ ஆரத்‌ 
தில்‌ பாதியாகும்‌] 
18. செவ்வக வடிவிலுள்ள ஒரு மென்‌ தகடு அதன்‌ தளத்திலுள்ள 
ஒரு நிலையான கிடைமட்ட அச்சைப்பற்றி புவியீர்ப்பு விசையின்‌ . 
செயலால்‌ அலைகிறது. அலைவு நேரம்‌ சிறுமா யிருக்கும்‌ போது 
இந்த அச்சு தகட்டின்‌ நீளமான பக்கத்திற்கு இணையாகவும்‌ அதன்‌ 
மையத்திலிருந்து சிறிய பக்கத்தின்‌ நீளத்தில்‌ த அளவு தொலை 
விலும்‌ இருக்கிறது எனக்காட்டுக, 
19, ஒரு ஒழுங்கான அறுகோண வடிவமுள்ள ஒரு தகடு அதன்‌ 
ஒருகோணப்‌ புள்ளி வழியே அதன்‌ தளத்திற்குச்‌. செங்குத்தாகச்‌ 
செல்லும்‌ கிடைமட்ட அச்சைப்பற்றி ஒரு கூட்டு ஊசலியாக இயங்கு 
கிறது. அதன்‌ ஓவ்வொரு பக்கமும்‌ 20 செ,மீ ஆனால்‌, அது ஒரு 
நிமிடத்தில்‌ எத்தனை அலைவுகள்‌ மேற்கொள்ளுமெனக்‌ காண்க, 
௮0. 21 நீளமும்‌ M நிறையுமுள்ள ஒரு எடை மிக்க சீரான து 
என்னும்‌ தண்டின்‌ என்றும்‌ முனையில்‌ ௮ என்ற நிறை இணைக்கப்‌ 
பட்டுள்ளது, இந்த அமைப்பு A வழிச்‌ செல்லும்‌ கிடைமட்ட அச்சு 


“பற்றி அலைகிறது. ஒரு சிறிய அஸ்வின்‌ நேரம்‌ 

3(M-2m)g I 
21. நீளமும்‌ ம நிறையுமுள்ள AB என்னும்‌ ஒரு தண்டின்‌. ந 
என்னும்‌ முனையில்‌ b ஆரையும்‌ M நிறையுமுள்ள ஒரு கோளம்‌ 
இணைக்கப்‌ பட்டுள்ளது. இந்த அமைப்பு ஒரு கூட்டு ஊசலியாக 
க என்னும்‌ நிலையான முளைவழிச்‌ செல்லும்‌ கிடைமட்ட, அச்சு பற்றி 
அலைகிறது. அதன்‌. அலைவு நேரத்தைக்‌ காண்க. 


க்க தி வையுக்தகைகள்‌ அவ்வ வம தங் வைன்‌. 


7711 ர்‌ 25 4 
ந்‌ + M { (+b) பம்‌ அ / ப 


ed 


22. ஒரு வளைந்த நெம்புகோலின்‌ புயங்களின்‌ நீளம்‌ ச, ம ஆகும்‌, 
அப்புயங்களுக்கிடையேயுள்ள கோணம்‌ ௭ ஆகும்‌, அந்த நெம்பு 
கோல்‌ அதன்‌ தளத்திலேயே அதன்‌ சுழல்‌ மையத்தைப்பற்றி 
(யமா) சிறிய அலைவுக’ை மேற்கொண்டால்‌, அதன்‌ இணை 
மாற்றுத்‌ தனி ஊசலியின்‌ நீளத்தைக்‌ காண்க. 


பதவ பப்ப 


ளனக்‌ காண்பி, 


816 -...... இயக்க விசையியல்‌ 


28. அரை அச்சுகள்‌ &, 6 ஆகக்‌ கொண்டுள்ள ஒரு நீள வட்டத்‌. 
தகட்டிலிருந்து அதே மையத்தைக்‌ கொண்ட ஆரை ட உடைய 
ஒரு வட்டத்‌ தகடு நீக்கப்படுகிறது, எஞ்சிய பகுதி ஒரு. நிலைக்‌ 
குத்துத்‌ தளத்தில்‌ சிற்றச்சின்‌ ஒரு முனை வழி செல்லும்‌ கிடைமட்ட 
அச்சைப்‌ பற்றி அலைகிறது. அதன்‌ அலைவு நேரத்தைக்‌ காண்க 

a8 5ab2— | 

[2 "A/T 4b (a—b)g 

24, ஒரு தரப்பட்ட கூட்டு ஊசலியில்‌ ஒரு சிறிய நிறையுள்ள துகள்‌ 
ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிறை தொங்குமையம்‌, அலைவு 
மையம்‌ ஆசிய இரு மையங்களுக்குச்‌ சரி நடுவில்‌ வைக்கப்பட்டால்‌ 
அலைவு தரத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ மீச்சிறு மதிப்புள்ளதாக இருக்கு 
மென நிறுவுக. 

28, 12 செமீ விட்டமுடைய ஒரு சீரான வட்டத்‌ தகட்டில்‌ 6 
செ. மீ விட்டமுள்ள ஒரு வட்டத்‌ துவாரம்‌ மையத்தில்‌ வெட்டப்‌ 
படுகிறது. எஞ்சிய பகுதி அதன்‌ உள்‌ வட்டம்‌ தொட்டுக்கொண் 
டிருக்கும்‌ ஒரு உராய்வுள்ள ஆணியிலிருந்து தொங்கவிடப்பட்டு 
ஒரு செங்குத்துத்‌ தளத்தில்‌ அசைத்துவிடப்‌ படுகிறது, ஒரு சிறிய 
அலைவின்‌ நேரத்தைக்‌ ௧ காண்க 

[௩ ¥ 3/701. 

8.10 கூட்டு ஊசலியில்‌ சுழற்சி அச்சின்‌ மீதுள்ள அழுத்தம்‌. 
(Pressure on the axis of Rotation of the compound pendulum) 


சுழற்சி அச்சின்‌ மீதுள்ள அழுத்தத்தை புவியீர்ப்பு. மையம்‌, 
தொர்குமையம்‌ ஆகியவற்றை இணைக்கும்‌ கோட்டின்‌ "கவ்‌ 


௬. 


ஒரு நிலையான...... இயக்கம்‌ 217. 
அதற்கு செங்குத்தாகவும்‌ பிரிக்க. இந்த இரு கூறுகளையும்‌ X,Y 
எனக்‌ குறிக்கவும்‌ 


0 வைப்பற்றி திருப்புத்‌ திரன்‌ காண, நாம்‌ பெறுவது 


38/5 6 -- gh sin (1) 


இனி 6 ஆனது டூவை மையமாகவும்‌, 1ஐ ஆரையாகவும்‌ 
கொண்ட ஒரு வட்டத்தை வரைகிறது. புவியிர்ப்பு மையத்தின்‌ 
இயக்கவியல்‌ சமன்பாடுகள்‌ 


Mh 9 x —Mg cos 0 (2) 


Mhg=Y — Mg sind (8) என்பனவாகும்‌. 
(1), (2) லிருந்து, 
A Mi 
Y = Mg sin 9 ணை டம 515. 


1 ௭0 (41-64) 
(1) ஐ தொகைக்கண்டு, தொடக்க நிபந்தனைகளைப்‌ பயன்‌ படுத்‌ 


தினால்‌ 0 ஐக்‌ காணலாம்‌. ன்‌ மதிப்பை (2) ல்‌ பிரதியிட, Xஜக்‌ 
காணலாம்‌, 


ஆகவே, சுழற்சி அச்சின்‌ மீதுள்ள அழுத்தம்‌ 2 4 ¥* ஆகும்‌, 
இது 0 விற்கு 18௩ -1Y/% கோணத்தில்‌ சாய்ந்திருக்கும்‌. 


பயிற்சி : 

2௭ நீளமும்‌, நசீ. நிறையுமுடைய ஒரு சீரான மெல்லிய தண்டு. 
அதன்‌ நிலையான ஒரு முனை 0 வைப்‌ பற்றி சுழலக்கூடியதாயுள்ளது 
அது நிலைக்குத்திற்கு ௫ கோணச்‌ சாய்வில்‌ இருக்கும்‌ போது ஓய்வி 
லிருந்து விடப்படுகிறது. தண்டு நிலைக்குத்துடன்‌. ற்‌ கோணச்‌ 
சாய்வில்‌ இருக்கும்போது 0 வில்‌ உள்ள எதிர்த்‌ தாக்கத்தைக்‌ 
காண்க, 


[0 0 திசையில்‌  Mஜ (8-9 ௦08௦) ], 


9.1 கணத்தாக்கு விசைகள்‌ (Inpuls've forces) 


ஓரு கணத்தாக்கு விசை ஒரு திண்‌ பொருள்மீது செயல்பட்டு 
அதற்கு ஒரு நிடியான அச்சுப்பற்தி ஒரு சுழல்‌ இயக்கத்தை ஏற்‌ - 
படுத்தினால்‌ கோண உந்தத்தில்‌. ஏற்படும்‌ மாற்றம்‌ அந்த அச்சு 


ல 


518. இயக்க விசையியல்‌ 


பற்றி அந்தக்‌ கணத்‌ தாக்கு விசையின்‌ திருப்புத்‌ திறனுக்குச்‌ சம 
மாகும்‌, 


ஆகவே தாக்குதலுக்கு முன்னும்‌, பின்னுமுள்ள கோண வேகம்‌ 
ம, ல” என்பனவாகவும்‌, அச்சுபற்றி பொருளின்‌ நிலையத்திருப்புத்‌ 
திறன்‌ 1 ஆகவும்‌ இருப்பின்‌, 


[ம'_ [ம அ கணத்‌ தாக்கு விசையின்‌ திருப்புதிறன்‌” 
ச கோண வேகத்தில்‌ மாற்றம்‌ 


_ சுயற்சி ௮ச்சைப்‌ பற்றி கணத்தாக்குவிசையின்‌ திருப்புத்திறன்‌ 


அச்சுபற்றியநிலையத்‌ திருப்புத்திறன்‌. 
9-2  உந்தவியல்‌ ஊசலி (Ballistic Pendulum) 
பிரிவு 9:1 விவரித்த தத்துவம்‌ உந்தவியல்‌ ஊசுலி என்னும்‌ 


அமைப்பில்‌ பயன்படுத்தப்பட்டு, துப்பாக்கி ரவையின்‌ திசை 
வேகத்தை அளவிட உதவுகிறது, 


படம்‌ 735 


.....உந்தவியல்‌ ஊசலி என்பது. ஒரு தண்டின்‌ மூலமாகத்‌ தொங்க 
விடப்பட்ட எடைமிக்க மர உருளையாகும்‌, தண்டு அதன்‌ ஒருமுனை 
_வழிச்செல்லும்‌. கிடைத்தள அச்சைப்பற்றி சுழலக்கூடியதாக 
உள்ளது. ஊசலியின்‌ அலைவு மையம்‌ 0 என்பது 0. என்னும்‌ 
தொங்கு மையத்திற்கு நேர்‌. கீழே மர உருளையின்‌ அச்சில்‌ இருக்கு 
மாறு ஊசலியின்‌ பரிமாணங்கள்‌ ஒழுங்குப்படுத்தப்பட்டுள்ளன. . 


ஒரு நிலையான......இயக்கம்‌ 519 

M ஊசலியின்‌ நிறையையும்‌, 6 ஊசலியின்‌ புவியீர்ப்பு மையத்‌ 
தையும்‌ குறிக்கட்டும்‌. சமநிலையில்‌ ஊசலியின்‌ புவியிர்ப்பு மையம்‌ 
தொங்குதானத்திலிருந்து 4 அளவு கீழே இருப்பதாகக்கொள்வோம்‌. 
ஆகவே, 0௦00-7. 907 ஆகட்டும்‌. 

மேலே விவரித்த உந்தவியல்‌ ஊசலியின்‌ அமைப்பை எப்படி 
பயன்படுத்தி ஒரு துப்பாக்கி ரவையின்‌ திசை வேகத்தை அள 
விடலாம்‌ என இனி பார்ப்போம்‌. | 

11 என்ற நிறையையுடைய ஒரு ரவை மரவுருளையின்‌ 
அச்சுக்கு இணையாக ஏ என்ற திசை வேகத்துடன்‌ உருனையைத்‌ 
தாக்கி அதில்‌ பதிந்து விடுவதாகக்‌ கொள்வோம்‌. இதன்‌ பயனாய்‌ 
ஊசலி ம என்ற கோண திசை வேகத்துடன்‌ புறப்படுவதாகக்‌ 
கொள்வோம்‌. 

இந்த மோதலினால்‌ ஏற்பட்ட தாக்களவு 
- ரவையின்‌ உந்தத்தில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌ ௪ 7779 

0 வைப்‌ பற்றி இந்த தாக்களவின்‌ திருப்புத்‌ திறன்‌ அல்லது 
கோண உந்தம்‌ ௪ ஈம! 

A வழியே செல்லும்‌ அச்சைப்பற்றி ஊசலியின்‌ நிலையத்திருப்புத்‌ 
திறன்‌ Mk? ம என்றால்‌. 

Mk? w == ml (1) 

மேலும்‌, ஊசலி பெற்ற இயக்க ஆற்றல்‌ ௪ 38367, இந்த 
இயக்க ஆற்றலின்‌ பயனாய்‌, ஊசலி செங்குத்து நிலையிலிருந்து 
ம கோண அளவிற்கு விலகுவதாகக்‌ கொள்வோமானால்‌, ஆற்றல்‌ 
விதிப்படி, 


LMk?w2 == Mgh (1—cos a) (2) 
(2)லிருந்து ௦ - 2 ஜர]68 ல ௧/2 என்றாகும்‌, 
- ஆகவே, (1) லிருந்து, நாம்‌ பெறுவது 
1497 = 8447:2 தியி sin க[2 
= 2M Yghk® sia a2 


(அ-து)ற1= 2M Wgh 8 sin a[2 (8) 
இனி, அலைவு நேரம்‌ ]ஏ - ௬/5 அதிக்‌ 
gh gh 
ந ‘ k ௮) TV eh 
2௩ 


இதை (9ல்‌ பிரதியிட, நாம்‌ பெறுவது 


ரர பய சா அக எத்து! (1 கர்கள்‌ 
myl =2M தட 44, வற. = ற 
ச தட்‌ 0] வன்‌. 


டசி 


தறம கல்‌ ்‌ ்‌ இயக்க விசையியல்‌ 


டத ல்‌ 
்‌ னு MghT sin a/2 (4) 
ml 
- சமன்பாடு: (4)-ல்‌ வலப்புறத்திலுள்ள எல்லா மதிப்புகளையும்‌ 
அறிய முடியுமாதலால்‌, ஏ-ன்‌ மதிப்பை நாம்‌ கணக்கிடலாம்‌. 


9.3 மாதிரிக்‌ கணக்கு 


_. இரு உத்த வியல்‌ ஊசலியின்‌ நிறை 60 கிலோகிராம்‌ ஆகும்‌, 
அது தொங்கும்‌ அச்சைப்‌ பற்றி அதன்‌ நிலையத்‌ திருப்புத்‌ திறன்‌ 
240-1 கிலோகிராம்‌ மீடர்‌? அலகுகள்‌, அதன்‌ அலைவு நேரம்‌ 
22 வினாடிகள்‌, கிலோகிராம்‌ நிறையுள்ள ஒரு துப்பாக்கி ரவை 
ஊசலியின்‌ அலைவு மையம்‌ வழிச்‌ செல்லும்‌ கிடை கோட்டின்‌ மூலம்‌ 
அதனுள்‌ பதிந்து விடுமாறு சுடப்படுகிறது. இதனால்‌ ஊசலி 
நிலைக்குத்திலிருந்து 10௦ கோணம்‌ அலைவு அலைகிறது. ரவையின்‌ 
திசை வேகம்‌ என்ன? 


_ MghTsind2 _ MgTsina/2 h 
டது ர mi ஞு Tm i 


இங்கு, ந; 7 ஆகியவை கொடுக்கப்படவில்லை 


ந ட 5௭4  IxX16RE 
3... தீரக்‌ நர தகிரிக்‌ 


கட Me T sin a/2, இ 
வர்‌ யர நரி) 23174. 


AGT sin a/2 
த்‌ mgT®. - 


ஒரு நிலையான்‌..... இயக்கம்‌ 521 


இதில்‌, 1 ௪ 2401, % 22, 00/2 - 8005 = 0878, 
m=+,g =9°8,T= ௮:2 எனப்‌ பிரதியிட்டுச்‌ சுருக்க, 
ஏ ௮ 6976 என வரும்‌, 
ன்‌ வேகம்‌ - 697-6 மீ/வினாடி 
பயிற்சி 10.3 
1, 4 வினாடி அலைவு நேரம்‌ கொண்ட ஓர்‌ உந்தவியல்‌ ஊசலில்‌ 
50 கிலோ கிராம்‌ நிறையுள்ள ஐரு கட்டை ஒரு மெல்லிய கம்பியால்‌ 
தொங்கவிடப்பட்டுள்ளது. கட்டையின்‌ புவியீர்ப்பு மையம்‌ வழியாகக்‌ 
கிடைமட்டமாகச்‌ சுடப்பட்ட 15 கிராம்‌ நிறையுடைய ஒரு குண்டு 
கட்டையில்‌ பொதிந்து ஊசலை நிலைக்குத்திலிருந்து 1௦ கோண 
அளவு அலையச்‌ செய்கிறது, குண்டின்‌ வேகத்தைக்‌ கணக்கிடுக* 

[867-1 மீ/வி] 

2, 10 கிராம்‌ நிறையுள்ள ஒரு ரவையானது நீளமான மெல்லிய 
இழையினால்‌ தொங்க விடப்பட்ட 2 கிலோகிராம்‌ நிறையுடைய 
மர்க்கட்டைக்குள்‌ பொதிந்து விடுமாறு கிடைமட்டமாகச்‌ சுடப்‌ 
படுகிறது, மோதலுக்குப்‌ பின்‌ உள்ள. இயக்கத்தில்‌ கட்டையின்‌ 
புவியீர்ப்பு மையம்‌ 6 செ.மீ நிலைக்குத்தாக உயர்‌ த்தப்பட்டால்‌, 
ரவையின்‌ வேகத்தைக்‌ காண்க, 


[217.08 மிவி] 


9, 2 அவுன்சு நிறையுள்ள ஒரு ரவை வினாடிக்கு 1800 அடி 
என்னும்‌ வேகத்துடன்‌ 10 அடி நீளமுள்ள கயிற்றினால்‌. தொங்க 
விடப்பட்டு ஓப்விலிருக்கும்‌ 50. பவுண்டு ,நிறைக்குள்‌ பொதிந்து 
விடுமாறு சுடப்படுகிறது, நிறை எவ்வளவு தூரம்‌ இடப்பெயர்ச்சி 
்‌ அடையும்‌, | [.884 அங்‌] 
4. ஒரு அடி ஆரையுள்ள சீரான வட்டத்தட்டு வடிவிலுள்ள 8 
பவு. நிறையுள்ள ஒரு மணி நிலையான கிடைத்தள தொடுவரை 
ஒன்றைப்‌ பற்றித்‌: தடங்கலின்றிச்‌ சுழலக்கூடியாதாயுள்ள து, 
அது ஒய்விலிருக்கும்‌ போது 15 பவு-அடிவி அளவுள்ள 
தாக்கு ஒன்றினால்‌ அதன்‌ மையத்தில்‌ அதன்‌ தளத்திற்கு  நேர்குத்‌ 
தாகதாக்கப்படுகிறது. இதனால்‌ மணி சுழலும்‌ கோண அளவைக்‌ 
காண்க [46°24], 
உ. 10 பவுண்டு நிறையும்‌, 6 அடி நீளமும்‌ உள்ள ஒரு சீரான 
தண்டு அதன்‌. முனையிலுள்ள அச்சு பற்றிச்‌ சுழலக்‌ கூடியதாயுள்ள து, 
அது நிலைக்குத்து நிலயில்‌ தொங்கும்‌ போது, அதன்‌ கீழ்முணையில்‌ - 
அது தாக்கப்பட்டு அதனால்‌ ண்டும்‌ ஒரு முழுச்‌ சுற்று சுற்றுகிறது, . 


-தாக்களவைக்‌ காண்க, 
[90472 பவு-அடி/வி] 


த்தல்‌ இயக்க விசையியல்‌ 


6, பவுண்டு நிறையும்‌, 4 அடி நீளமும்‌ உள்ள ஒரு சீரான தண்டு 
ஒரு முனையிலுள்ள அச்சு பற்றி சுழலக்‌ கூடியதாயுள்ளது. அது 
நிலைக்குத்து நிலையில்‌ தொங்கும்போது, அதன்‌. அலைவு மையத்தில்‌ 
அது தாக்கப்பட்டு அதனால்‌ சரியாக ஒரு முழுச்சுற்று சுற்றுகிறது. 
தாக்களவைக்‌ காண்க, [48  3பவு-அடி [வி] 
7. 8 அடி நீளமும்‌, 20 பவு நிறையுமுள்ள க என்னும்‌ ஒரு 
சீரான தண்டு & வழி செல்லும்‌ கிடைமட்ட அச்சிலிருந்து நிலைக்குத்‌ 
தாகத்‌ தொங்குகிறது. 2 பவுண்டு நிறைக்கு வினாடிக்கு 82 அடி, 
திசைவேகம்‌ கொடுக்கக்கூடிய தாக்கு ஒன்றினால்‌ அத்தண்டு 
நிக்குக்‌ கீழாக 6 அடி தூரத்தில்‌ செங்குத்தாகத்‌ தாக்கப்படு 
கிறது, தண்டு எவ்வளவு கோணத்தினூடே. எழும்பும்‌ எனக்‌ 
காண்க. [212 1177 
8, தரையில்‌ கிடக்கும்‌ ஒரு பெட்டியின்‌ செவ்வக மூடி அப்பெட்டி 
யின்‌ 8 அடி நீளமுள்ள ஒரு பக்கத்தைப்‌ பற்றி சுழலக்கூடிய 
தாயுள்ளது. . அந்த மூடி நிலைக்குத்து நிலையிலிருந்து கீழே விழுந்து 
கீல்க’ளை இணைக்கும்‌. கோட்டிற்கு எதிர்‌ பக்கத்தில்‌ வைக்கப்பட்ட 
விரலை இடிக்கிறது. மூடியின்‌ அகலம்‌ 18 அங்குலமாகவும்‌, அதன்‌ 
நிறை  பவு, ஆகவுமிருந்தால்‌ விரலில்‌ பட்ட அடியின்‌ 
தாக்களவைக்‌ காண்க, [2 பவு, அடி - வினாடி 
9. M நிறையும்‌, 2௭ நீளமுமுள்ள AB என்னும்‌ ஒரு சீரான தண்டு 
ஒரு வழவழப்பான கிடைமட்ட மேசையின்‌ மீது ஓய்வில்‌ கிடக்கிறது. 
அது தன்‌ & என்னும்‌ நிலையான முனைப்பற்றி தடங்கலின்றிச்‌ சுழலக்‌ 
கூடி யதாயுள்ளது.  தண்டிற்குச்‌ செங்குத்தாக ய என்னும்‌ திசை 
வேகத்துடன்‌ மேசை மீது. இயங்கும்‌ ஈ நிறையுள்ள மீள்சக்தி 
யின்‌றியதுகள்‌ ஒன்று தண்டை கயிலிருந்து 2 தொலைவில்‌ தாக்கு 

கிறது. . தாக்குதலுக்குப்‌ பின்‌ கோண வேகத்தைக்‌ காண்க, 
[5 11 2 c/(4Ma?-4-8m 23] 


10... அதன்‌ ரு மூனைபற்றிச்‌ சுழலக்‌ கூடிய 2] நீளமுள்ள ஒரு சீரான 
தண்டு கிடைமட்ட. நிலையில்‌ இருந்து. விழும்படி விடப்படுகிறது, . 
அது நிலைக்குத்து நிலைக்கு வரும்போது அதன்‌ கோணவேகம்‌ 
4/5ச]27. எனக்‌ காட்டுக, அத்தண்டு நிலைக்குத்தாக இருக்கும்‌ 
பேது : அதன்‌ மையப்புள்ளியில்‌ என்ன கிடைமட்ட கணத்தாக்கு 
விசை செயல்பட்டால்‌ அது அசையாமல்‌ நிற்கும்‌? ்‌. 

[2m y2lgis 


1]1- அலகுகளும்‌ பரிமாணங்களும்‌ 
Units and Dimensions. 


1.1 யாதேனுமொரு ராசியின்‌ அளவைக்‌ கூற விரும்பினால்‌, அதே 
இனத்தின்‌ ஒரலகு பற்றிக்கூறுகின்றோம்‌. நாம்‌ குறிப்பிட வேண்டியன 
(1) இன்ன அலகைப்‌ பயன்படுத்துகிறோம்‌ 
(ம) நாம்‌ எடுத்துக்‌ கொள்ளுகின்ற ராசி அவ்வலகுக்கு இன்ன 
விகிதத்தில்‌ உள்ளது என்பதுமே 
பின்னதாகிய இவ்‌ விகிதம்‌ அவ்வலகு பற்றி அந்த ராசியின்‌ 
அளவு எனப்படும்‌. 


இவ்வண்ணம்‌ ஒரு மனிதனின்‌ உயரத்தைக்‌ கூற விரும்பினால்‌, 
அது 6 அடி என்று சொன்னால்‌, இங்கு ஓரடி. என்பது அலகாகும்‌. 
ஆறு என்பது அளவாகும்‌ 

இவ்வாறே யன்றி அவன்‌ 2 கெஜ அல்லது 72 அங்குல உயர 
மானவன்‌ என்றும்‌ சொல்லாம்‌, 

அளவானது நாம்‌ வழங்கும்‌ அலகுக்கு ஏற்ப மாறும்‌, 

யாதேனு மொரு ராசியின்‌ அளவை நாம்‌ வழங்கும்‌ அலகாற்‌ 
பெருக்க அது எப்பொழுதும்‌ ஒரே அளவின தாகும்‌. 

உதாரணமாக, 2 கெஜம்‌ ௮6 அடி-72 அங்குலம்‌ 

ஒரு பெளதிக ராசியை அளவிட நாம்‌ வழங்கும்‌ அலகுகள்‌ [&]; 
[K€] ஆக இருக்கும்‌ போது அதன்‌ அளவுகள்‌ முறையே. ௩, 
என்பனவாயின்‌, நாம்‌ பெறுவது £ [K] =k' [K1 


1.2 அடிப்படை அலகுகளும்‌, வழி அலகுகளும்‌ (fund amental 

units and derived units) 

நீளம்‌, நிறை, காலம்‌ றில்‌ அலகுகள்‌ அடிப்படை 
அலகுகள்‌ எனப்படும்‌. (fundamental units) 

இந்த அடிப்படை அலகுகளை மம்‌ எனக்‌ குறிப்போம்‌. 

மற்ற பெளதிக ராசிகளின்‌ அலகுகளை அடிப்படை அலகுகளில்‌ 
- இருந்து வ டவ்கப எனவே, அவை வழி அலகுகள்‌ (derived units) 
எனப்படும்‌. 

ஒரு  நேர்கோட்டிற்கு நீளம்‌ மாத்திரம்‌ உண்டு, அதற்கு 
அகலமோ, தடிப்போ இல்லை, அது. நீளத்தில்‌ ஒரு பரிமாண 
முடையதெனப்படும்‌- 


524 இயக்க விசையியல்‌ 


ஒரு பரப்பிற்கு நீளம்‌ அகலம்‌ என்னும்‌ இரண்டும்‌ உண்டு, 
அதற்குத்‌ தடிப்பில்லை, அது நீளத்தில்‌ இரு பரிமாணங்களுடையது 
எனப்படும்‌. 
[4] என்பது பரப்பலகையும்‌, [1] என்பது நீள அலகையும்‌ 
குறித்தால்‌, 
[41115 (1) 
இதே போல்‌ [V] என்பது கனவலகைக்‌ குறித்தால்‌, 
[V1 [LIS (2) 
பரப்பலகும்‌, கனவளவலகும்‌ நீளவலகைச்‌ சார்ந்து நிற்கின்ற 
மையால்‌ அவை வழி அலகுகள்‌ எனப்படும்‌, ஆனால்‌, நீள அலகு 
அடிப்படை, அலகாகும்‌, 
இரண்டாவது அடிப்படை அலகு [1] என்பதால்‌ வழக்கமாகக்‌: 
குறிக்கப்படுகின்ற . தேரவலகாகும்‌. எக்கால இடைவெளியும்‌, 
நேரத்தில்‌ ஒரு பரிமாணமுடையது- 
மூன்றாம்‌ அடிப்படை அலகு [18] என்பதாற்‌ குறிக்கப்படும்‌ 
நிறைஅலகு, எந்த நிறையும்‌, நிறையைப்‌ பொறுத்து ஒரு பரிமாண 
மூடையது. 
..  டூமனும்‌ அமிலம்‌ என்பது ஒரலகு நேரத்தில்‌ பெறும்‌ இடப்‌ 
பெயர்ச்சி 
(அ து திசைவேகம்‌ - ரப 


த பரநத (ரம ஒன ௫ 


முடுக்கம்‌ என்பது ஓரலகு நேரத்தில்‌ திசைவேகத்தில்‌ ஏற்படும்‌ 
மாறுபாடு 


ததக பட [-* உ | யார (4) 
விசை. என்பது நியூட்டனின்‌ இரண்டாவது விதிப்படி 
நிறை % முடுக்கமாகும்‌, 
a விசை [8] =). LT ப 
“குறிப்பு 1. கோணத்தை க்ரில்‌ ன்றும்‌ போது; கோணம்‌ 
க்க வட்டவில்‌ 
ரிம்‌ 


ர 


ஆகவே, கோண த்திற்குப்‌ பரிமாணங்கள்‌ கிடையாது ' 


அலகுகளும்‌ பரிமாணங்களும 825 
குறிப்பு 2. இதே போல்‌ திரிகோண கணித விகிதங்களும்‌, இரு 
நீளங்களின்‌ விகித மாதலால்‌, பரிமாணங்களைப்‌ பெற முடியாது, 
மேற்‌ கூறப்பட்ட தொடர்புகள்‌, பரப்பு, திசைவேகம்‌, முடுக்கம்‌ 
போன்ற. பெளதிக ராசிகளின்‌ அலகுகள்‌ நீளம்‌, நிறை, நேரம்‌ 
ஆகியவற்றின்‌ அடிப்படை. அலகுகளை எவ்வாறு சார்ந்திருக்கின்‌ றன 
என்பதையே குறிக்கின்றன. 
1.3, பரிமாணங்கள்‌: பொதுவாக ஒரு பெளதிக ராசியை அடிப்‌ 
படை அலகுகளைப்‌ பயன்படுத்தி எழுதலாம்‌, 
a Y 
உதாரணமாக, ஒரு பெளதிக ராசியானால்‌ [2] - 1 ப்‌ T 
என எழுதலாம்‌. 
இங்கு ௮,, என்பன மிகைக்குறியுடையனவாகவோ, குறைக்‌ 
குறியுடையனவாகவோ, பின்னமாகவோ இருக்கலாம்‌, 
(௮-து' குறிப்பிட்ட பெளதிக ராசியின்‌ பரிமாணங்கள்‌ நீளத்தில்‌ 
௨, நிறையில்‌ இ, நேரத்தில்‌ ட என, பொருள்படும்‌, I 
இப்படிக்கூறும்‌ போது நாம்‌ கருதுவது யாதெனில்‌ அந்த இராசி 
௨33 
அளக்கப்பட்ட அலகு 1, 111 என்பதோடு மாறுமென்பதே. . 
2, பரிமாணங்களின்‌ பயன்கள்‌ 


மூ சூத்திரங்களைச்‌ சரிபார்த்தல்‌ (40 check the accuracy of a 
£orஙமla) பல சூத்திரங்களையும்‌, முடிபுகளையும்‌ அங்குள்ள ராசிகளின்‌ - 
பரிமாணங்களைக்‌ கொண்டு சோதிக்கலாம்‌, 
கு ஒரு சமன்பாட்டில்‌ ஒரு பக்கத்திலுள்ள ஒவ்வொரு உறுப்பின்‌ 
தளம்‌, நேரம்‌, நிறை என்னும்‌ இவற்றின்‌ பரிமாணங்களின்‌ மொத்தம்‌ 
முறையே அச்‌ சமன்பாட்டின்‌. மற்றைப்‌ பக்கப்திலுள்ள ஓத்த - 
மொத்தத்திற்குச்‌ சமனாதல்‌ வேண்டும்‌, உதாரணமாக, இரண்டு 
காசுத்‌ தொகை சமனாயின்‌, தொகைகளை ரூபாயில்‌ அல்லது பைசர்‌ 
விற்‌ கூறினாலும்‌ அவற்றின்‌ அளவுகள்‌ சமனாகும்‌. 

இனி, ஒரு சமன்பாடு 38 அடி எ 10 வினாடிகள்‌ என்னும்‌ 
முடிபைத்‌ தருகின்ற தெனக்‌ கொள்க, இது பிழை என்பது தெளிவு, 

உதாரணமாக, ர? ௮ ரம 42/5 என்ற சமன்பாடு பிழை 
யெனக்‌ காணலாம்‌, 

உறுப்புகளின்‌ பரிமாணங்களை மட்டும்‌ எழுதுவோம்‌, 


அவை ள்‌ 


826. இயக்க விசையியல்‌ 


L2 ய Le" 
ல்ல த்து பது ப 


ஆகவே சமன்பாட்டில்‌ இடையில்‌ உள்ள உறுப்பின்‌ பரிமா 
னங்கள்‌ முதல்‌, கடைசி உறுப்புகளின்‌ பரிமாணங்களிலிரு த்து வேறு 
படுவதால்‌, இச்சமன்பாடு பிழையுள்ள தாகும்‌. 
குறிப்பு - இம்முறையில்‌ சமன்பாட்டில்‌ இடம்‌ பெறும்‌ மாறிலிகளை ச்‌ 
சரிபார்க்க முடியாது. 
($$) பரிமானங்களைப்‌ பயன்படுத்தி ராசிகளைத்‌ தொடர்புபடுத்தும்‌ 
. சமன்பாடுகளின்‌ அமைப்பை பெறுதல்‌ (௮etermine the nature of a 
formula) 
உதாரணம்‌ : பரிமாணங்களின்‌ முறையில்‌ £ என்ற ஆரத்தை யுடைய 
வட்டத்தில்‌ 2 என்ற சீரான வேகத்துடன்‌ இயங்கும்‌ துகளின்‌ முடுக்‌ 
கத்தின்‌ மதிப்புர?/£ எனநி துவல்‌ 
இந்தக்‌ கணக்கில்‌ சம்பந்தப்பட்ட ராசிகள்‌ ஆரை 1, வேகம்‌ 7 
என்பனவாகும்‌. 
apf 
ஆகவே துகளின்‌ முடுக்கம்‌ 1 * ன்பதற்கு விகிதசமமாக இருப்ப 


தாகக்‌ கொள்வோம்‌. 
5 


LB L.,8 
ததன்‌ பின்னம்‌ (ம VL 2 L 


கரத வட்டம்‌ 
த்‌, 2 இத்‌, அட தது (1) 
ஆனால்‌, முடுக்கத்தின்‌ பரிமாணம்‌ அ எ 11-? (2) 


ச ட்‌ 
ஆகும்‌. 
(1)ம்‌, (2)-ம்‌ ஒன்றாக வேண்டும்‌ 
௪௪ ௨-ம்‌; [454 2 
- முடுக்கம்‌ pip 
மல்‌ 
(ரர) பரிமாணங்களைப்‌ பயன்படுத்தி ஒரு பெளதீக ராசியின்‌ இரு 


அளவீட்டு. முறைகளுக்கிடையேயுள்ள ' க்கக்‌ காணல்‌ (10 
வரச்‌ one set of uniis into another) ஷே 


அலகுகளும்‌ பரிமாணங்களும்‌ 527 
(ச) உதாரணமாக 
ஒரு குநிரைத்‌ திறனில்‌ உள்ள வாட்டுகளைக்‌ கணக்கிடுவோம்‌ 
முதலில்‌ நடைமுறை அலகுகளைச்‌ சார்பிலா அலகுகளாக 
மாற்றிக்‌ கொள்வோம்‌, ்‌ 
உட்க பட்ட ட தன்‌ ட ம ப்ட்‌ பப்டி 
ஒரு வாட்‌ 107 எர்க்குகள்‌/[வி - 


_ 550,988 அடி--பவுண்டல்கள்‌ [வி 


1071 செ மீ-டைன்கள்‌/வி . 


1 அடி-பவுண்டல்‌ (வி - *[ செ. மீ-டைன்கள்‌வி] எனக்கொள்‌ 
வோம்‌ 


திறனின்‌ பரிமாணங்கள்‌ ட்‌ ~9)L க ML? 


pa 
ல்‌ (1 | பவுண்டு) (1 அடி (1 அடி)? கஞ்‌ (1 கிராம்‌) ( கிராம்‌) (1 செ.மீ) 
்‌ (வினாடி)? (வினாடி )8 | 


ட டட பவுண்டு (1 
பனு ்‌. (1கிராம்‌. " ( 1செ.மீ 


= 4995 (30-8) 
# ஒரு குதிரைத்‌ திறன்‌ _ 8580 32 


தன்‌ ஒரு வாட்‌ தப்‌ 3 
_ 580082 
க 10" 
= 741-5 


“2 ஒரு குதியைத்‌ திறன்‌ 741.5 வாட்டுகள்‌ 


ம) ஒரு விழும்‌ பொருளின்‌ முடுக்கத்தை, முடுக்கத்தின்‌ அல 
காகவும்‌, ஒரு நிமிடத்தில்‌ ஒரு விழும்‌ பொருளிற்‌ பிறப்பிக்கப்பட்ட 
வேகத்தை வேக அலகாகவும்‌ கொண்டால்‌, நீள, நேர அலகுகளைக்‌ 
காண்க, 


நீள, நேர, நிறை அலகுகளை ஒரு முறையில்‌ 1, 1, ரீ என்பன 
வற்றாலும்‌, இரண்டா முறையில்‌ 1, 1 78 என்ககொகற்றுதபி 
குறிப்போம்‌, 


ர; £' என்பன ஓத்த ந்்க்கிர்யில்‌்‌ ப்‌ Vv என்பன "ஒத்த ்‌ 
திசை வேகங்களையும்‌ குறிக்க... ii 


59289 இயக்க விசையியல்‌ 


கணக்கின்படி, 1 [7] 92 [ர 
பரிமானங்களைப்‌ பிரதியிட்டால்‌, 
1 [17 ITT? = 92 [7 [T]" A 


“ அடி - வினாடி அலகுகளில்‌ ஒரு நிமிடத்தில்‌ i 
வேகம்‌ 60X82 


ஆகவே 1 [Y] = 60%82[V] 


பரிமாணங்களைப்‌ பிரதியிட நமக்கு கிடைப்பது 


1[1][1:]11 = 60xXS82ILIITT"? . 14) 
சமன்பாடு (ன்‌ வர்க்கத்தை (1) ஆல்‌ வகுக்க, தாம்‌ பெறுவது 
மரக எழு [யு 2 607, 92அடி, 


எனின்‌ (£9லிருந்து 
ர நத ப _ 1x60 82 
த 80% 52 ல்‌ 


mT 60x82 
[1] 60 [1] - 60 வினாடிகள்‌ 2 ஒரு நிமிடம்‌ 
| பயிற்சி 11, 
1. கீழ்க்காணும்‌ பெளதிக ராசிகளின்‌ பரிமாணங்களைக்‌ காண்க, 
0) அடர்த்தி [ML~*] 
(11) உந்தம்‌ வலில, iM LT-1] 
(iii) தாக்களவு IM LT-1] 
க்ஷ பத்து 
(0. திறன்‌... ன்‌ [241,518] 
(0 கோண வேகம்‌ [rH 
(ஸர) கோண முடுக்கம்‌ 11-4]. 
(ரந)  திலையத்‌ திருப்பு திறன்‌ IML] 
(9) கோண உந்தம்‌ [MLT~1] 


௫0 திருப்ுவீசை[ம0] ல்‌ 


அலகுகளும்‌ பரிமாணங்களும்‌ 529 
24 கீழ்க்‌ காணும்‌ சமன்பாடுகளில்‌ எவை சரியானவை எனக்‌ 
காணவும்‌. ; ம்‌ 

(1) 4-0 

(i) 5= ஏர ர்‌ ai? 

ப) uf 

(iv) (வேலை) = MPy+-8 vf. 


8... 1 பவுண்டு - 458 கிராம்‌, 1 அடி - 80.5 செமீ, 'ஐ அ 82 
அடி வினாடி எனக்‌ கொண்டு க 


(1) 1 பவுண்டல்‌. எவ்வளவு க அவருக்குள்‌ சமம்‌ எனக்‌ 


காண்க, [18816 9] 
(i) 1 அடி-பவுண்டல்‌ எவ்வளவு எர்க்குகளுக்குச்சமம்‌ எனக்‌, 
காண்க, [421408] 
(111) 1 அடி-பவுண்டு எவ்வளவு பை னன எனக்‌ 
காண்க, [1884x 104] 


4, நீள நேர அலகுகள்‌ ஓரடி, ஒரு வினாடி என்பனவற்றிலிருந்து, 
முறையே 100 அடி, 50 வினாடி என்பன்வற்றிறகு மாற்றப்பட்டால்‌, 
என்ன்‌. விகிதத்தில்‌ வேக, முடுக்க அலகுகள்‌ மாற்றப்படுகின்றன. 
எனக்‌ காண்க, 


[புதிய வேக அலகு முந்திய வேக அலகின்‌ இரு மடங்கு ; புதிய 
முடுக்கம்‌ முந்திய முடுக்கத்தின்‌ டி பங்கு] 


5, . பூவியீர்ப்பால்‌ விளையும்‌ முடுக்கத்தின்‌ எ்றும்ரனேல்‌ ம்‌ 
மூறையில்‌ 82.2 எனக்‌ கொண்டு கெஜ நிமிட முறையில்‌ அதனள. 
வைக்‌ காண்க, [88640] 


6. நிறை அலகு 112. பவு, ஆகவும்‌, *நீளவலகு ஒரு. -மலாகவும்‌ 
நேர வலகு ஒரு நிமிடமாகவுமிருந்தால்‌, விசையலகைக்‌ காண்க. 
[184.5 பவுண்டல்கள்‌] 


7, ஒரு பொருளின்‌ இயக்க ஆற்றல்‌ அடி-பவுணடு-வினாடி முறை 
யிற்‌ கூறப்பட்டால்‌ 1000 ஆகும்‌. 1 அடி 50.5 செ.மீ என்றும்‌, 
1 பவுண்டு ௮490 கிராம்‌ என்றும்‌ அண்ணளவாகக்‌ கொண்டு அவ்‌ 
வியக்க ஆற்றலின்‌ பெறுமான த்தை மீடர்‌-கிராம்‌- நிமிட முறையிற்‌ 
காண்க, [150,700,800] 


8... வேகவலகு வினாடிக்கு: 12 அடி ஆகவும்‌, டுக்க அலகு 24. 
அடி வினாடி” ஆகவும்‌, விசை அலகு 20 பவுணடல்களாகவுமிருந்‌ 


680 இயக்க விசையில்‌ 


தால்‌, நீளம்‌, நிறை, நேரம்‌ என்பனவற்றினுடைய அலகுகள்‌ 
என்ன? 

அன்றியும்‌ இவற்றிற்கேற்ப உள்ள வேலை அலகு யாது? 

[8 அடி; $ பவுண்டு; $ வினாடி ; 120 அடி-பவுண்டல்கள்‌] 
9, விசை அலகு ஒரு பவுண்டு எடைக்குச்சமமாகக்‌ கொள்ளும்‌ 
போதும்‌ சமன்பாடு £ றீ என்பது உண்மையாக வேண்டுமானால்‌, I 
நிறை அலகு என்னவாயிருத்தல்‌ வேண்டும்‌. 

[2 பவுண்டுகள்‌] 

10, ஒரு தனி ஊசலியின்‌ அலைவு நேரத்தைத்‌ தரும்‌ சமன்பாட்டின்‌ 
அமைப்பைக்‌ காண்க, 


11, ஒரு நிலையான அச்சைப்பற்றிச்‌ சுழலக்‌ கூடிய திண்பொருளின்‌ 
இயக்க ஆற்றல்‌ . அதன்‌ நிலைமத்திருப்புத்திறன்‌, கோணவேகம்‌ 
ஆகியவற்றைச்‌ சார்ந்துள்ளது. பரிமாணங்களைப்‌ பயன்படுத்தி 
அவற்றிற்கிடையேயுள்ள தொடர்பைக்‌ காண்க. 


12, ௦ என்ற புள்ளியிலிருந்து 4 தொலைவில்‌ ஒரு “துகள்‌ ஓய்வி 
லிருந்து புறப்படுகிறது. அது 0 விலிருந்து % தொலைவில்‌ இருக்கும்‌ 
போது 0 வை நோக்கி /£%£க்குச்‌ சமமான முடுக்கத்திற்கு உட்பட்டு 
இயங்குகிறது. பரிமாணங்களைக்‌ கருதி துகள்‌ வைச்‌ சேர எடுக்கும்‌ 


1/2 
தேரம்‌ 8-1 /£ க்கு விகித சமமாக உள்ளது எனக்‌ காட்டுக, 


18. தொலைவில்‌ உள்ள இரு நிறைகள்‌. ஒன்றை யொன்று 
A. mm’ 
di 
மாணங்களைக்‌ காண்க. [நட] ரர 


க்குச்‌ சமமான விசையால்‌ ஈர்க்கின்றன. ன்‌. பரி 


14, ர்‌ என்பது ஒரு இழுவிசை, ,/ என்பன நிறைகள்‌, [4 
என்பது ஒரு எண்‌, ஐ என்பது புவியீர்ப்பினால்‌ . ஏற்படும்‌ முடுக்கம்‌ 
எனக்‌ கொண்டு [ 4 ப்ப ப, ஐ என்னும்‌ 

தகு தலா 6 சூத்திரமானது பரி 


மாணம்ச்‌ பற்றி சரியா என சோதித்துப்‌ பார்‌. 


12. தடை ஊடே நேர்கோட்டியக்கம்‌. 
Rectilinear motion ina Resisting medium. 


1. ஒரு பொருள்‌ காற்று அல்லது நீரின்‌ மூலமாக இயங்கும்‌ போது 
அது தன்‌ இயக்கத்திற்கு ஒரு தடையை அனுபவிக்கின்றது என்றும்‌, 
இத்‌ தடை விசை பொருளின்‌ இயக்கத்திசைக்கு எதிர்த்திசையில்‌ 
செயல்படுகிறதென்றும்‌ நாம்‌ அறிவோம்‌. இத்‌ தடை விசை 
பொருளின்‌ வெவ்வேறு வேகங்களில்‌ வெவ்வேறு அளவுடையதாய்‌ 
இருக்கின்றது, 

தடை விசையின்‌ அளவைக்காண அநேக விதிகள்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ளன. ஆனால்‌, அவையாவும்‌ அநுபவ முறையிலேயே 
காணப்பட்டவை 


. என்பது தடை ஊடுபொருளின்‌ (1651910த 60180) அடர்த்தி 
எண்ணாகவும்‌, ) என்பது பொருளின்‌ திசைவேகமாகவும்‌ இருப்பின்‌, 
தடையின்‌ அளவை %.7(1) எனக்‌ கொள்ளலாம்‌, இங்கு ந 
என்பது பொருளின்‌ உருவத்தைச்சார்ந்த ஒரு மாறிலியாகும்‌, 


வினாடிக்கு 80 அடிக்கு உட்பட்ட வேகங்களுக்குத்‌ தடையானது 
திசைவேகத்திற்கு நேர்‌ விகித சமமாக . இருப்பதாகக்‌. காணப்‌ 
படுகிறது (Stoke‘s law). திசை வேகம்‌ வினாடிக்கு 80 அடிக்கு 
மேலாகவும்‌ 800 அடிக்குக்‌ கீழாகவும்‌ இருப்பின்‌, தடையானது 
ஏறத்தாழ திசைவேகத்தின்‌ வர்க்கத்தின்‌ நேர்விகிதத்தில்‌ மாறு 
கிறது: (நியூட்டனின்‌ விதி). திசை வேகத்தின்‌ அளவு வினாடிக்கு 
800 அடி முதல்‌ 1850 அடி வரையில்‌ உள்ள ஏதேனும்‌ ஒரு 
மதிப்பை அடையும்‌ போது, தடையானது திசைவேகத்தின்‌ முப்படி 
அல்லது இன்னும்‌ உயர்ந்த அடுக்கின்‌ நேர்‌ விகிதத்தில்‌ மாறுகிறது, 


திசைவேகம்‌ வினாடிக்கு 1850 அடிக்கு மேலாக இருக்கும்‌ 
போது, தடையானது மீண்டும்‌ திசைவேகத்தின்‌ வர்க்க விதியைப்‌ 
பின்பற்றுவது போலக்‌ காணப்படுகிறது. 


குறிப்பு: தடையின்‌ விதியாதாகினும்‌, தடையானது ஒரு காப்பு 
நிலைவிசை இல்லை (௩௦௩ conservative 1௦106) ஆதலின்‌, தடை ஊடே 
பொருள்களின்‌ இயக்கத்தைப்‌ பற்றிய கணக்குகளில்‌ “ஆற்றல்‌ 
காப்புத்‌ தத்துவத்தை( the principle 01 conservation ௦4 Epergy) பயன்‌ 
படுத்தலாகாது, 


9892 இயக்க விசையியல்‌ 


2. தடை ஊடே நடக்கும்‌ இயக்கத்தின்‌ வகைக்கெழுச்‌ சமன்பாடு 


ஒரு துகள்‌ ஒரு நேர்கோட்டில்‌ மாறுமுடுக்கத்துடன்‌ (variable 
acceleration) இயங்குவதாகக்‌ கொள்வோம்‌. 
தொடக்கத்திலிருந்து ர வினாடிகளில்‌, அந்‌ நேர்கோட்டில்‌ உள்ள 
0 என்னும்‌ ஒரு நிலையான ஆதியிலிருந்து அத்துகளின்‌ தூரம்‌ ந 
எனில்‌, 
க ம்‌ dx ்‌ 
அதன்‌ திசைவேகம்‌ ர ௪ ரர ஆகும்‌. 
அந்த நொடியில்‌ அதன்‌ முடுக்கம்‌ ரீ எனில்‌, 
dx. மீ 
“ஜானா 


்‌ ரஸம்‌. ஷ்‌ ஸ்‌ 
மேலும்‌ ரக ம ந ஐ. "ஐ | 
மேலே தரப்பட்ட, முடுக்கத்தைக்‌ குறிக்கும்‌ பொதுக்‌ கோவை 
களில்‌ ஒன்றை 
dv... தி... ட இதன்‌ எவ ப்‌ 
(அதாவது) ரீ அல்லது ஜு அல்லது 1 22 என்பதைத்துகளின்‌ 
மீது செயல்படும்‌ வினவு திசைவேகத்திற்குச்‌ சமன்படுத்த 
வேண்டும்‌... | i 
இவ்வாறாகப்‌ பெறும்‌ வகைக்‌ செழுச்‌ சமன்பாடே துகளின்‌ 
இயக்கச்‌. சமன்பாடாகும்‌, பகு 
இச்‌ சமன்பாட்டைத்‌ தீர்வுகாண்பது சாதாரணமாக அவ்வள்வு 
எளிதல்ல. இதன்‌ காரணமாகவே நாம்‌ தடையானது வேகத்திற்கோ 
அல்லது வேகத்தின்‌ வர்க்கத்திற்கோ விகிதசமமாகவுள்ள எளிய 
வகைகளையே கருதுவோம்‌, இவ்‌ வகைகளில்‌ கிடைக்கும்‌ வகைக்‌ 
கெழுச்‌ சமன்பாடுகளை எளிதில்‌ தீர்வு காணலாம்‌, 


3. தடை ஊடே இயக்கத்தில்‌ எல்லை அல்லது இறுதித்‌ திசை வேகம்‌ 
. (Terminal or limiting velocity in a Resisting medium) 


ஓரு துகள்‌ ஓய்விலிருந்து புவியீர்ப்பின்கீழ்‌ விழும்போது அதற்கு 
ஏற்படும்‌ தடை அதன்‌ திசை வேகத்தின்‌ ஈ ஆவது அடுக்கிற்கு நேர்‌ 
விகிதத்தில்‌ மாறுகிறது எனக்கொள்வோம்‌, | 
எனின்‌, அதன்‌ இயக்கச்‌ சமன்பாடு 
ல்ல ky என்பதாகும்‌. 


ஜி. 


தடை ஊடேநேர்கோட்டியக்கம்‌ 588 
இயக்கத்தின்‌ தொடக்கத்தில்‌, ர ௪ 0 ஆகும்‌, 
ஆகவே, அப்பொழுது முடுக்கம்‌ ஐ ஆகும்‌. 
7 அதிகரிக்கவே, ௩k!" குறையத்‌ தொடங்கும்‌, 
முடிவில்‌, 1£ஓ[& ஆகும்போது, அது 
I/n 
Ve (௪ )ஆகும்போச, முடுக்கம்‌ பூச்சியமாகும்‌, 


ஆகவே, இந்த வேகம்‌ அடைந்தவுடன்‌, இயக்கம்‌ சீரான 
இயக்கமாகும்‌. 

எனவே, இந்த திசைவேகமே அடையக்கூடிய மீப்பெருதிசை 
வேகமாகும்‌, 

இதை எல்லைத்‌ திசைவேகம்‌ (ந௱iting veloctiy) அல்லது இறுதி 
திசைவேகம்‌ (Terminal or Limiting velocity in a Resisting Medium) 
எனக்‌ குறிப்போம்‌ 

இந்த எல்லைத்‌ திசை வேகத்தை 1 என்ற எழுத்தால்‌ குறிப்பது 
வழக்கம்‌ 


1/n 


எனவே 1, ௨ (2) 
k 


4 தடையானது வேகத்திற்கு விகித சமமாக இருத்தல்‌, (Resistance 
proportional to the speed) ஒரு துகள்‌ புவியீர்ப்பின்‌ கீழ்‌ தானாக விழு 
கிறது: அதன்‌ இயக்கத்திற்கு ஏற்படும்‌ தடை அதன்‌ திசை வேகத்‌ 
துடன்‌ நேர்‌ விகிதத்தில்‌ மாறுகிறது. அதன்‌ இயக்கத்தைக்‌ காணல்‌ 

, தொடக்கப்புள்ளி 0 ஐ ஆதியாகக்‌ கொண்டு தூரத்தை நிலைக்‌ 
குத்தாக நேர்கீழாக அளப்போம்‌, 


திகளின்‌ நிறை என்றும்‌, அது ர்‌ நேரத்தில்‌ ஆதியிலிருந்து % 
தூரத்தில்‌ இருப்பதாகவும்‌ கொள்வோம்‌ இந்நிலையை 1. எனக்‌ 
குறிப்போம்‌, துகள்‌ £ யில்‌ இருக்கும்போது, 


அதன்‌ திசைவேகம்‌ - ன்‌ = x 


. P யில்‌ துகளின்‌ மீது செயல்படும்‌ தடைவிசை mkx ஆகும்‌ 
இது மேல்நோக்கிச்‌ செயல்படும்‌, இயக்கச்‌ சமன்பாடு டி 


கச ர்‌ ” 
MX = mM ஈ௬k௲ என்பதாகும்‌ 


884 இயக்க விசையியல்‌ 


௦ mkx 


8 


mg 


அதாவது) 37 - ஐ- 82 
x db , 


ஈர்‌; 2* ஈ 7 ஆதலால்‌, இயக்கச்‌ சமன்பாட்டை 


dv ப, 
ந அ தரகர்‌ என எழுதலாம்‌, (1) 
அதாவது 4 kv == (2) 


(2) ஆனது ஒருபடி வகையீட்டுச்‌ சமன்பாடாகும்‌, இதன்‌ தீர்வு 


ர்க ந = Jkt ம்‌ 
ட்கள்‌, 26 4-0 


அரத kt I kt 


அ த்க்‌ 
= ke +0 


த்டைஊடே. நேர்கோட்டியக்கம்‌ த்தீத்‌ 


தொடக்கத்தில்‌, 2 ௪ 0 ஆகு ம்போது, அ 0 


£ kt ன ட ர. ்‌ க 
டு (8) 


குறிப்பு 1:- சமன்பாடு (2) ஐ மாறிலிகளைப்‌ பிரித்தும்‌ தீர்வு 
காணலரம்‌.(ஸy the method of variables separable) 


kt 
குறிப்பு 1;- 1 எனில்‌, 820, ஆகவே (8) லிருந்து உ ஐ 
ஆனால்‌ 2/6 என்பது இறுதி வேகமாகும்‌. 


ஆகவே, இறுதி வேகத்தை ஒரு பக்கப்‌ நேரத்தில்‌ துகள்‌ 
அடையமுடியாது] 


da 
இனி, V = ச்‌ ஆதலால்‌ நாம்‌ பெறுவது 


1 னு இ 
ம்‌ ன்‌ * 1-8. ) 


இதைத்‌ தொகைக்காண நமக்குக்‌ கிடைப்பது, 
— kt 
20 “15 (ட Jt +D 
த த்‌ எக 
த்த த 
k 


தொடக்கத்தில்‌ £ ௪ 0 ஆகும்போது, % ௪ 0 ஆகும்‌ 


உட 0 +D 
உ -ஜ்‌. 


586 இயக்க விசையியல்‌ 


1 
x= ன்‌ அண்‌. க்‌ ர (4) 
எந்த நொடியிலும்‌ துகளின்‌ திசை வேகத்தைப்‌ பலன்‌ (8)-ம்‌, 
ஆ்தியிலிரு ந்து துகளின்‌ தூரத்தைப்‌ பலன்‌ (4-ம்‌) தருகின்றன. 


பலன்‌ (8), (4) ஆகியவற்றிலிருந்து / ஐ நீக்கி )-க்கும்‌, %-க்கும்‌ 
உள்ள தொடர்பைக்‌ காணலாம்‌, 


ப கற்பு ~kt kv 
.... (இ)லிருந்து 1. டச்‌ அ 


. ந்‌ [ய 
்‌ ண்‌ ஆட ன] 


இதை (4) ல்‌ பிசகியிட, நாம்‌ பெறுவது 


கடட சக 6 1 
ச [ர ஷீ 4 gk - | 


ற பட்‌ 

g—ky k 5௦4 6௦% ‘ ப ப | (9). 
[தவிர்க்க “மணை ல்‌ கயம்‌ க்கம்‌ : தண்டும்‌ கள்ல 

தொடர்பை நேரடியாகவும்‌ பெறலாம்‌ 

X எர ந, கலால்‌, 

(1) ல்‌ உள்ள இயக்கச்‌ சமன்பாட்டை 


» த இஃ ஈர என எழுதலாம்‌, 


இந்த வகைக்‌ கெழுச்சமன்பாட்டைத்‌ தீர்வுகாணப்‌ பலன்‌ (8)ஐ 
பெறலாம்‌] 


தடை. ஊடே, நேர்கோட்டியக்கம்‌ 597 


ட ஜட சந்த்‌ 11 நஜ ன அட. 
குறிப்பு ணை! அத்தான்‌ அ இர பு கட கட்க வகு 


பலன்கள்‌ (8); (4) ஆகியவற்றைக்‌ கீழ்க்‌ காணும்‌ முறையில்‌ 
எழுதலாம்‌ ல்‌ 


இ இ பதத ப த (a 
தட டக கொக்க ன நக] 


பு 
டட அம்‌ அதட்ட ~~ 
ன்‌! (EE, பப ட ம; 
்‌ பொ 1 |:+ k (1 1! + ஓ ந அன அன அன தி 
gt? இ ப 
(௮-து) வ்ந்து வ 51 சன அட்ட ட உ உச (7) 


இதேபோல்‌, மடக்கைத்தொடரை (logarithmic series) ப்‌ பயன்‌ 
படுத்தி, பலன்‌ (8) ஐ விரித்து எழுதலாம்‌. 


உ அட ளப்‌ 
X= [982 ky E 

ரண க நக 4 

ந Ki log 2 ஞு 


[ப ky 1288 கம்‌! ] 


தட்ப நங்கள்‌ அய்‌ களன்‌ 9 
11] த 223 5p TF தி 
(௮-த) ௮ உ 4 ke, த 2 
22 523 ம்‌ டடத [] (8) 


பலன்கள்‌ (6), (7), (8) ஆகியவற்றில்‌ % - 0 எனப்‌ பிரதியிட 


. “2 
மாம பெறுவது V == gf, x= $912, நன ஜட 


இவை, துகள்‌ வெற்றிடத்தில்‌ (78000) விழும்போது பெறும்‌, 


(நாம்‌ நன்கு அறிந்த) பலன்களையே குறிக்கின்றன. 


588 இயக்க விசையம்‌. 
5. ஒரு துகள்‌ ட என்னும்‌ திசைவேகத்துடன்‌ நிலைக்குத்தாக மேல்‌ , 
நோக்கி எறியப்படுகிறது. அதன்‌ இயக்கத்திற்கு ஏற்படும்‌ தடை 


அதன்‌ திசைவேகத்துடன்‌ நேர்விகிதத்தில்‌ மாறுகிறது. அதன்‌ 
இயக்கத்தைக்‌ காணல்‌ 


தொடக்கப்புள்ளி 0 ஐ ஆதியாகக்‌ கொண்டு தூரத்தை 
விலிருந்து நிலைக்குத்தாக நேர்‌ மேலாக அளப்போம்‌, 


துகள்‌ / நேரத்தில்‌ என்ற புள்ளியில்‌ இருப்பின்‌ 0௨% எனக்‌ 
கொள்வோம்‌. 


துகளின்‌ நிறை 1 எனில்‌, அதன்‌ மீது செயல்படும்‌ விசைகள்‌ 


மி) அதன்‌ எடை த (11) தடை விசை ஈந்த, இவை இரண்டும்‌ 
கீழ்‌ நோக்கிச்‌ செயல்படுவதால்‌, இயக்கச்‌ சமன்பாடு 


mx =—mg—mkx என்பதாகும்‌, 
se ஆ ந கரை g—kx (1) 


வ dv 
X= VX = “ம. த்து 


ட - ஐ-£ ஏஎன எழுதலாம்‌, 
(அ- து) ர்‌ 11 = —g I 


ed ஆனது ஒரு ர்‌ அணக்றிப்றம்‌ சமன்பாடாகும்‌, 
சச J kt =[-: ல்‌ 8 


(அஃது) ர! = _ ட்‌ த. [2 
னா ததக! 
v= Ce: k 
தொடக்கத்தில்‌, 1=0 ஆகும்‌ போது, 9-4 ஆகும்‌. 
ழ்‌ ன்‌ 
னம 


க்‌ = = -(+ Ee ல்‌ - ஆ. (9). 


தடை ஊடே நேர்கோட்டியக்கம்‌ 58ம்‌ 
(8)லிருத்து எந்த நேரம்‌ ரயிலும்‌ ர ன்‌ மதிப்பைப்‌ பெறலாம்‌. 
(அதிகரிக்கும்‌ போது; ஏ குறைகிறது, 


9௮0 ஆகும்‌ போது, துகள்‌ தன்‌ அதிக உயரத்தைப்‌ பெறுகிறது. 
இதற்குரியநேரம்‌ 11, எனில்‌, 


0 = (1 4- உ) -- 


(அஃது) 6. Kk (ரஜி 

kt; ku+g ku 
ய = = 1 

(அ-துி) த + = 


ட (4) 


(அ-துர்‌; ho (14 
| ஆகவே, துகள்‌ (4)ல்‌ தரப்பட்ட ர்‌, நேரம்‌ வரையில்‌ மேலே 
.. சென்று, அதன்‌ பிறகு கீழே விழத்‌ தொடங்குகிறது. இந்த கீழ்‌ 
ட நோக்கிய இயக்கத்தைப்‌ பிரிவு 4ல்‌ பார்த்தோம்‌. 
dx 

இனி ஏ “இர்‌ ஆதலால்‌, 
(8 )ஜப்‌ பின்‌ வருமாறு எழுதலாம்‌ 

dx g \— kt ஐ 

ம்‌ (சர) ப ப 
இதற்குத்‌ கொகைக்‌ காண, நாம்‌ பெறுவது ' 

சி நத பட எறி 92௮4-1 
<= | | (1): ல்‌ 
— ki 


- (4) (-)- 2௮ 


தொடக்கத்தில்‌ 0 ஆகும்போது, ௩௮. 0 ஆகும்‌, 


க டத (வ்‌) [5 ச). 
டன ௦-(-*)5 தத்‌ 


Bid இயக்க வ்புல்‌ 


kt 


ர - (+8) ( கடத்‌ ல த 


x= -( (பஹு (9 வ்‌ ள்‌ (2) 


்‌ துகள்‌ சென்ற அதிக உயரத்தைக்கணக்கிட, 


[3 ்‌ 1 3 ்‌ 
(கி)ல்ர்‌ ௬ ர்‌ E log (1 + ட ௭௪ பிரதியிட வேண்டும்‌. 


ப துகள்‌ சென்ற அதிக உயரம்‌ 
= fr கடு 
ம்‌. (2+ ) (ட ஷ்‌ )- sb (1-28 
ம்‌ சதுர்‌. 3 த k ந்த்‌. 
து “அனிய ட நப. (ப.ஆ (8). 


இனி க்கும்‌ £க்கும்‌ உள்ள தொடர்பைக்‌ காண (1) ஐப்‌ பின்‌ 
வருமாறு எழுதலாம்‌. 


1 ட —g—kv 
(அ-து) ப = dx 
(அ-து) ட்ட = kd 
(அ-து) 1— ன்‌ ) dy =—k dx 


தொகைக்‌ காண, நாம்‌ பெறுவது 


ர மத (6414) =-- xtc ண்‌ ப 
தொடக்கத்தில்‌ x= 0 ஆகும்‌ போது, ரய ஆகும்‌, 


கரி மடி ௮௦. ரை பாப! 


தடை ஊடே நெர்கோட்டியம்‌ 941 


(2, (லிருந்து ே ஐ நீக்க, நாம்‌ பெறுவது, 


மனத வவட இத்த சதக 
மதனன்‌ " log grky = kx 

ன்‌ டமும்‌ த [பதவி 147 ட 
(அஃது) ௬ “ஐ ஆக 128 படா (7) 


0 ஆகும்‌ போது, துகள்‌ செல்லும்‌ உயரத்தின்‌ மிக உயர்ந்த 
மதிப்பு கிட்டுகிறது. : 
ஃ_ துகள்‌ செல்லும்‌ உயரத்தின்‌ மிக உயர்ந்த மதிப்பு 
ல்‌ வதில்‌ ku 
அது தன்‌ 2 
6. ஒரு துகள்‌ புவியீர்ப்பின்‌ கீழ்‌ தானாக விழுகிறது. அதன்‌ 
இயக்கத்திற்கு ஏற்படும்‌ தடை அதன்‌ திசை வேகத்தின்‌ வர்கத்துடன்‌ 
நேர்விகிதத்தில்‌ மாறுகிறது. அதன்‌ இயக்கத்தைக்‌ காணல்‌; 
நேரம்‌ ரயில்‌ ஓய்விலிருந்து துகள்‌ விழுந்த தூரம்‌ * ஆகவும்‌ 
அப்பொழுது அதன்‌ திசை வேகம்‌ ஏ ஆகவும்‌ இருக்கட்டும்‌. 
எனின்‌, இயக்கச்‌ சமன்பாடு 
ஆ கா g—kv ஆகும்‌, (1) 
இறுதி திசை வேகம்‌], ஆனால்‌, அதை % ௭0 எனப்‌ பிரதியிட்டு 
பெறலாம்‌. 
்‌ oe 4 k == [15 


ஆத கடர எட சபக்‌ ப % 
உ. (லிருந்து; 2-8 (1 அல) 
ப பட்டப்‌ 
(அ-து) ப்ள தன ர. 
டந்த? 8 
ee LN 


தொகைக்‌ காண; நாம்‌ பெறுவது 
3904-2) = prt 


கன்ம அறத்‌ எரு சிற்பப்‌ றால்‌ 20 3 


தற படல்‌ உண்‌ க 


342 இயக்க விசைஇயல்‌ 


ட்‌ L* 2gx[L® 
(௮அ-து) 1,343 த த 
ச yi = பதக தததி (2) 


இதிலிருந்து 3-௨ ஆகும்போது ஆம. 

ஆகவே, துகள்முடிவிலி தூரம்‌ விழுந்த பின்னே, இறுதி திசை 
வேகம்‌ 1, ஐ அடைய முடியுமெனப்‌ பெறப்படுகிறது. 

இனி, சமன்பாடு (1) ஐப்‌ பின்வருமாறும்‌ எழுதலாம்‌, 


தா த்‌ 
at i ( i) 


dy g 
௪s Le pd ண. புத dat 
 தொகைகாண, நாம்‌ பெறுவ 
L பக க 
தொடக்கத்தில்‌, ரீ எ ௦ ஆகும்போது, ஏ எ ௦ ஆகும்‌ 
உட Cc 0 a 
. 1-9 1/0 
ஓஒ ச்‌ 7] [கை க்‌ 2 
(அ-து) ஏக ட்‌ 
்‌ 1 
து v= L tanh (ம்‌) | 01 


_ (அ ஆகும்போதே, 7௮71, என மீண்டும்‌. கவனிக்கின்றோம்‌. 
னி, (2), (4). ஆகிய தொடர்புகளிலிருந்து, ஏ-ஜ நீக்க, நாம்‌ 
பெறுவது 


— 2gx/L? 
1—e = tanh’(gt/L) 
—2gx[L* 
(அ-து) e டை ன கறத ஜ111,) 
டட = goo 5 தத ப்‌ (4) 


. 7. ஒரு துகள்‌ உ என்னும்‌ திசை வேகத்துடன்‌ தம்தர 
மேல்‌ நோக்கி எறியப்படுகிறது. அதன்‌ இயக்கத்திற்கு ஏற்படும்‌. 
தடை அதன்‌ திசை வேகத்தின்‌ வர்க்கத்தின்‌ பர்‌ அதப்‌ மாறு 
கிறது. அதன்‌ இயக்கத்தைக்‌ காணல்‌; க 

நேரம்‌ ரயில்‌ துகள்‌ ப ்்‌ தாரம்‌ x மேல்‌ ம்க்‌ அலக்‌ 
படின்‌, இர்‌ சிட்டி 


தடை ஊடே நேர்கோட்டியம்‌ 848 


க்‌ ya 
ஷன வத ky? = அத (1 412) ஆகும்‌, | (1) 
x ப 
்‌ d 
(அ-து) உன 12407) 
ரஸ்‌ 8 
ஸி நன்மை ஐ வெட ர? dx 


தொகைகாண, நாம்‌ பெறுவது 
+ log(L2 4+-v?) அஆ வண டராம 


தொடக்கத்தில்‌, * - ௦, ஏ 4 ஆகும்‌, 


ட 2 log (1,847) = 

து ன; LA+v? _ 8x 

ஈத ந த Liq 18 
9272 Lu? 
ல ல்‌ 

டி 15] னம்‌ 5 1 33 


த பரம்‌ (2. 


இதிலிருந்து 3:-க்கும்‌ க்கும்‌ உள்ள தொடர்பு பெறப்படுகிறது, 
ற ௨.௦ ஆகும்போது, துகள்‌ தான்‌ செல்லக்கூடிய மிக உயர்ந்த 
உயரத்தை. அடைகிறது. 
“துகள்‌ செல்லும்‌ உயரத்தின்‌ மிக உயர்ந்த மதிப்பு 
3. 137 
சட... 8 
2g if Ae 1 
இனி, சமன்பாடு (1/ஐ அன்வருமாறும எழுதலாம்‌. 
்‌ தி 8153 
5 த்து ட (13499) 


dy g 
(௮-௧) பரம த்தல்‌ க ய்‌ 
தொகைக்‌ காண, நாம்‌ பெறுவது 
1 கன்‌ அ 2 
ஐ ச உய்‌ 4.0 


L tan ங்‌ 
தொடக்கத்தில்‌, ர. 0, 1௮ 1 


1 அ. “நத 
இ த 11, 1 வவ ணு 


்‌ த்தன ர 
ந, tan ௩2. உத 
ர்‌ == [anh T த்‌ 
(கிருத்து அழும்‌ /-க்கும்‌ உள்ள தொடர்பு கிடைக்கிற, 
பயிற்சி 12 


(0 ஒரு துகளின்‌ நர்‌ வேகம்‌? எனில்‌, அதன்‌ இஞ்‌ 
தடை 80” ஆகும்‌. அத்துகள்‌ ஏதேனும்‌ ஒரு புள்ள 


844 இயக்க விசைஇயல்‌ 


நோக்கிச்‌ செல்லும்போது அதன்‌ திசைவேகம்‌ V ஆகவும்‌ 
புள்ளி வழி ்றோக்கி சல்லும்போது அதன்‌ வன்‌ ம்‌ 
ஆகவும்‌ இருப்பின்‌, i ர்‌ 
1 | 1 த்க்‌ 
qi Vo ஸா எனக்‌ காண்பி. 

(2) துகளின்‌ வேகம்‌ ஏ ஆகும்போது அதற்கு ஏற்படும்‌ . தடை 
த்ர ஆகும்‌, தடை ஊடே ஒரலகு நிறையுள்ள துகள்‌ ஒன்று 
V என்னும்‌ திசை - வேகத்துடன்‌ மேல்நோக்கி எறியப்படுகிறது, 
துகள்‌ எறிபுள்ளிக்குத்‌ திரும்பும்போது அதன்‌ வேகம்‌ ப எனின்‌, 
ப ட்‌ எனக்‌ காட்டுக, ன இ 
(௮) ர நிறையுள்ள துகள்‌ புவியீர்ப்பின்‌ கீழ்‌ நிஸக்குத்தாக 
எறியப்படுகிறது. காற்றின்‌ தடை திசைவேகத்தைப்போல்‌ mk 
மடங்காகவும்‌, துகளின்‌ இறுதி திசைவேகம்‌ Y ஆகவும்‌, . அதன்‌ 
தொடக்கத்‌ திசை வேகம்‌ ஏ ஆகவும்‌ இருப்பின்‌, துகள்‌ செல்லக்‌ 
கூடிய மிகுந்த உயரம்‌ 
| ஆ [021 4%) | எனக்‌ காண்பி. 
() திசை வேகத்துடன்‌ நேர்‌ விகிதத்தில்‌ மாறும்‌ தடை. ஊடே, 
இரு பொருள்கள்‌ ஏக காலத்தில்‌ புறப்பட்டு இயங்குகின்றன. ஒன்று - 
ஓய்விலிருந்து கீழே விழுகிறது. மற்றொன்று இறுதி திசை வேகத்‌ 
திற்குச்‌ சமமான வேகத்துடன்‌ மேல்‌ நோக்கி எ றியப்படுகிறது. 
இரண்டாம்‌ துகள்‌ தன்‌ இயக்கத்தில்‌ மிக உயர்ந்த புள்ளியை 
அடையும்போது, முதல்‌ துகளின்‌ திசைவேகத்தைக்‌ காண்க, 

பத்க்‌ ப [இ 
(8) ஒரு அலகு நிறையுள்ள துகள்‌ பூமியின்‌ மேற்‌. பரப்புக்கு. 
ந உயரத்திலிருந்து ஓய்விலிருந்து விழுகிறது. * 

(1) புவியிர்ப்பின்‌ மாறுதலும்‌, காற்றின்‌ . தடையும்‌. புறக்‌ 
கணிக்கப்பட்டால்‌, துகள்‌ பூமியின்‌ மேற்பரப்பை 
அடையும்போது அதன்‌ திசைவேகம்‌ 29h ஆகு மென 
நிறுவுக, அல்‌ I 

(ந) புவியிர்ப்பின்‌ மாறுதல்‌. புற்க்கணிக்கப்பட்டு. காற்றின்‌ 
தடை. 13 ஆனால்‌, துகள்‌ பூமியின்‌. மேற்பரப்பை 


அடையும்போது அதன்‌ திசை வேகம்‌, 7 (23) 
1 ண்‌ 2 ர்‌ 


ஆகுமென நிறுவுக, 
(பந) காற்றின்‌ தடை . புறக்கணிக்கப்பட்டு, புவியிர்ப்பின்‌ 
மாறுதல்‌... கணக்கில்‌ . எடுத்துக்கொள்ளப்பட்டால்‌, துகள்‌ 
பூமியின்‌ மேற்பரப்பை அடையும்போது அதன்‌ திசை 

பகி வேகம்‌ 4/ 2](1-1 6/௪) ஆகுமென” நிறுவுக, - 
. (பூமியின்‌ஆரை]. ... ல்‌ 


ண்‌ 


கலைச்சொல்லகராதி 


Acceleration 
ஸு Angular 
45 Normal 
ந்‌ Radial 
ன்‌ Tangential 
க Transverse 
Apse 
Body 
,» Rigid 
55 Elastic 
. Centre 


Centre of curvature 
Centre of oscillation 
Centre of suspension 
. Collision 
Couple 
- Displacement . 
Dynamics 
- Energy 
A Kinetic 
க Potential 
Epoch 
Equilibrium 
Force 
, Central 
க Centrifugal 
சு Centripetal 
ப்‌ Impulsive 
Frequency 
Friction 
Gravity 
Hodograph 
Impulse 
tnertia 
Moment of Inertia. 
Kinematics 


| ॥ 


முடுக்கம்‌ 
கோண முடுக்கம்‌ 
லம்பமுடுக்கம்‌ 


ஆரை முடுக்கம்‌ 


தொடுவரை முடுக்கம்‌ 
குறுக்கு முடுக்கம்‌ 
கவியம்‌ 

பொருள்‌ 
கட்டிறுக்கப்பொருள்‌ 
மீள்‌ சக்திப்பொருள்‌ 
மையம்‌ 

வளைவு மையம்‌ 
அலைவு மையம்‌ 
தொங்கு மையம்‌ 
மோதுகை 

சுழலிணை 
இடப்பெயர்ச்சி 
இயக்க விசையியல்‌ 
ஆற்றல்‌ 

இயக்க ஆற்றல்‌ 

நிலை ஆற்றல்‌ 
தொடக்க கட்டம்‌ 
சமநிலை 

விசை 

மையவிசை 
மையவிட்டோடும்‌ விசை 
மைய நாட்டவிசை, 
மைய நோக்கும்‌ விசை 
கணத்தாக்கு விசை ' 
மீள்‌ வெண்‌ 

உராய்வு, 

புவியீர்ப்பு 
ஒழுக்குப்படம்‌ - 
காக்களவை 
சடத்துவம்‌ 
நிலைமத்திருப்புத்திறன்‌- 
இயக்கவியல்‌ 


Kinetics 
‘Mass 
Momentum 

க Angular 
‘Motion 
‘Relative motion 
Simple Harmonic motion 
 Parabola 
‘Enveloping Parabola 
‘Particle 
Phase 
Pendulum 
| தத Simple 

ர Compound 
»» Conical 
‘Simple Equivalent. 
Peroidic Time 
Power 
; த Horse 
‘Projectile 
Radius 
‘Radius of Gyration 
‘Range 
Rest 
Retardation 
‘Scalar 
‘Speed 
‘Statics 
. Tension 
Trajectory 
Units 
i, Absoute 
Gravitational 
Vector 
 WVeloicty 
s Angular 


4 Relative . 
Relative Angular 
Weight 
Work 


ட்டு 


இத்து தா எ ALAA கக்க இடு த ம்க்‌ 


விசையியல்‌ 


நிறை 


உந்தம்‌ 

சுழல்‌ உந்தம்‌; கோண உந்தம்‌ 
இயக்கம்‌ 
சாரியக்கம்‌ 


சாமானிய சீரிசை இயக்கம்‌ 


பரவளைவு 

கவசப்‌ பரவளைவு 

துகள்‌ 

கலை 

ஊசலி 

தனி ஊசலி 

கூட்டு ஊசலி 

கூம்பூசலி 

இணைமாற்று இலகு ஊசலி 
அலைவு நேரம்‌. I 
திறன்‌ 
குதிரைத்திறன்‌, பரிவலுவு 
எறியங்கள்‌, எறிபொருள்கள்‌ 
ஆரம்‌ 

சுழற்சி ஆரம்‌ 

வீச்சு 

ஒய்வு 

எதிர்‌ முடுக்கம்‌ 

திசையிலி 

வேகம்‌ 

நிலையியல்‌ 

இழுவிசை 

வீசுபாதை 

அலகுகள்‌ 


்‌ குனியலகுகள்‌ 


ஈர்ப்பலகுகள்‌ 

,திசையி 

திசைவேகம்‌ 

.கோணவேகம்‌ ; சுழல்‌ திசை.. 
வேகம்‌ 

சார்‌ திசைவேகம்‌ 

சார்பு கோணவேகம்‌ 

எடை 

வேலை . 


ராமு ௮றம௮ஐ ‘ie 
மபா “ஜம “01 
propre’ ஐ 

66 


ர ॥முமற “ம ட 


ME TE UD “ஐ 


9.௮. (0௦ gH “நம “நர ‘greed File *.5 “uD 


wong “ஜூ “௫ 
மர்ம “க ஜீரா 


யாகு ஒயர 00 5 


LCL 


cc 


ராம ‘> 68ஐர.ம ஓம 
46 


ரா பமா “ம 


(M009 ஈரோடு) ool 09D + 


்ல்க்ற்ன்‌ தில்ல LC சா 
_ 19௪ 
ணன்‌ டக! எல்லி 


க்‌ om Py asi “நரக 
ராமி Oman mhyeororeosg AMETE *27* 
பர்‌ மரக நெ மஹல்‌ “ரர 
௯௯ 11 ன்ட்‌ IJ 
ப்பட்‌ MGM oN “DIE 
- Wuqiro பட்‌ மரற ஒம்ம மாம : 5 
க I [ஆர cc ஐ 
ப்‌ engl 18 ine மாடு “Zz 
wollte pie vo Dun பராம “9 
myers QAI. ஐ 
@acqoirs sped fuer Dung . “pe. 
miei Dury Teepe “gx. 
Pelle HS Ding இரும॥௮ஐ 8௬ 
11 ன்‌ v-I+ 
Tie மாமு. “ரச 
ஏற்பக்‌ மம மறு. 


ii 


பம்‌ ௫ 
eg Swi யம 
மைஏரிட £1 

229.009 TTD “1 “இ 


12pm) இ 
29022 Die AIG “10D 
ராமராக * [8 

/2111மாமத இத 
Wed ‘Je 


ர 0 “மர 
66 


மபா ஜி “தம *நா 
myo pTre ஐ. dA) 
பபால “ம ஐ 

ஆர 


ier ஓ ஓ 

oP 1d SwdTii® “மம 

I oni» “மூ 
IPT IHN ‘wo 
29110 ர.7011 1௮0.1 “11. 


ஞ்‌ NTE சர்மமு ௮10 hoiro 
oe 1 (3 


1-8 யாழு gL Ion 


று wih பூல பூம - gopfiueg 
TET TUE ONO DT AT TSTMS OL 
jor mr $s 202௫ wy 
ரஉஐமழம [0ழ-ரா 
(14 


1 
1 Pele Lue மு யாடு ழா 


181 
ர ராப மிட பாடி கப்பி: வையி 
Ml 


11 
T—uaoire படிய மப டயட 2 


PLOT Jif பம0பராரமு 109 pod’ 10 goi® * ye 
sos Il 66 
I—Wuooire Hue sued பழு 00d ணாத 
௪ 1 s cc 
ம்னு 1-- மஜ. nine டாம Burg 
Il [1 


[14 


[மாமு எது 


“றர 


"88 


15 


‘18. 
“08+ 
“62 
“85 
ரத்த 
“95 
“BZ : 
தக: 
ரது 
கக்‌ 
£08: 


OF 


‘91 

“தர ம 
“97. 
81. 


(ழக 1119] ainda 


111 


00 
00 
00 
0S 


08 
Si 
36 
08 
02 


Se 
00 


Si 
02 


08 


[2724 
00 
92 
00 
08 


NOI 


oe 


(211719 08. ॥ரி(ு ‘BY ‘1291 
0 ஐலை yoo “un 
ஜரா poole 1 1இ' 

oc PPS “ம 


09.1[1பஐ ஐ LIE * 8.ஐ “10919 
rTP தூர 
1 


26 


ஒன ஐ 


309௮. ப/மழ0 2 ‘posh 
உரலை [டெரி ஜீ “ர 


ராபா “ஐஐ ‘ML 
ull ம ம 


கர “றா 
wregணgroர “ஐ 

ட்‌ 
oD AI “10D 
uA I(E “QL ஐஐ 
Ti “ட 


ம்‌ 


௭௦௯ 


(70௦௭ ராடு) மம cod 4 


I~ (9087-2827) 


7. மலாாட NY 


& \ 


17 ட “8S 
1] ரக 1] 
T= மிபமுரமு Bdivgng “Ic 
ரதி சழ2 
அடும்‌ BGG எர ரடை ராபா. ‘pS 
(oe ரரரர en 6: 5 
(00:87--868 “ந1*ஐ.] 1--மீ॥ரூராம mpg “gp 
111 ல்‌ கரச 
11 ல்‌ தறன 
1--மிமமுர்ம Wry “gp* 
i qo ire 
ge ட கில்‌ ம “py 
Wuoolro. fugu Dung பாழி (டு “gr 
pio > mgaenpeப ore படி யமாக “2 
I மயா 
Happ ள்‌ rim TE முகம்‌ 5E6T ‘Tr 
49௦௦௯ mgr 
அ ர்ன்கள்‌ /ஐபூரல (91 TQ peu pF 
* மாநாஓ ஜு ஊனி பப்ம்்‌ கிப்ழபைமமு 5௨ 
1 அ 86 
11 korn ராயுடு “இ 
1] ம்‌ 98 


iv 


ல்‌ 
ழு 
மூ ஐ 


wd 


ல்‌ 
ந] 
மெ 0. 0 6. ௫ ONN NNO 


ட [மறு புலர ப] 


ற றக “பா ‘aged Locke “iE 


es UI) ole “HE ‘wor peep ‘0 
வ 109௮ 16.௫௫ ரம ‘ros 
°°“ KBroY பூர] “17 nT Ig -நு௦ஐ.1௦ “7719 
பரம ற *௫0ஐ.ம “mio *புருகீமு(ட 09S “௫. 


க்க ஒத -ஒஐ 
க தும soma 5௫ 
ஸ்ட ராமப “முழு ஐ: 
ப்‌ wi ஏம ழா 
ஒம்‌ 
உழு 309௫. nd mgs “02.19 “89 100A 
ட 99m icon “ke 
ய jog Ame -9 
ஷு Mash “wp ‘இ 
[௧3 
பஸ்‌ மயிரு “௩0.19 149 
சச்‌ ip WE ஓ» 


“a (2.37. ஐ 0. ப.(௫7 *08ஐ * 1099 


11 


11 
11 


1--மீயமாு ஜு 109-411 ர க்தித்த்ள்‌ ம 


7-- மிப. opioescomg fle முலு 


[42 


11 


7-2 ரப mmo. 


ce 


“6 


[43 


114 


15) த்ரி 
[—Wucoiro மைது 
[2 


ce 


111 

1 

I—Wucoliro லு யாகு 
Mu ட 

11 


[24 


ட ஆரி 


T— Waco iro த) 


AI— Wiis 164 100g m(g 


78 


(PATS டி)-- நிர 


யூ %00 0 ம ஷூட்‌ MOO 


மூழூடிய்‌ 


ம 


wf 
க்‌ க ஈச 
. ௬. 1 


WOT - I “ume? 1200. “po 
றை டவ்‌ ப 


“pT we ‘pL -1ம(0- ஜீ 
ப்ரபுமுமு ௮2 “ப்ர. - 


Am.1029 மல “தம 


மம்மு எ 
உதக வளன்‌! ப 

[3 
Aro 01ST ஜிம்‌ 
£92 11 மழு 02ம மாமு “மர 
பிராராமுழு௮(ஐ “டர 


உ 


AMY oP “RO see 


wegen hI “பற 
பட்ட கதைப்‌ 9 


gD so +L 
(ropes (009 பரா “ur 

Tied மழு முல்‌ ஏ 

ர. ஏ.டமு யம ‘I 
பரத “அ “ம 
ரதி உகு ய ம 


(1008 152190) ௦9 சரிடி 
I g ங்க ‘18 
1--இ௮10ம Tadeo: த NETS "06 
ராஜ யப ப யாடு ஈத -5ஓ 
11 மத. 88 
[-ரஉரழ. ந்‌. 
நாமல்‌ ஏதம 28 


II 98 
img pe Twin “29 
1 #9 


[ஒழி இமா . ஐ” 
wohl முராரி wedge ஐ 
எழ 16 ஜூரம்‌ [2 
harem med. 59௦௭ 
Wiis wp SoD. 9. 
பலரா. மாரி . “27% 


சோழ ப 
Il க “த 
ந முர மமம்‌ pomp “Df 
III டட 
I ட்ட 5 து 


ர மிர mie (De நட்த ப்த்த்தா “தம்‌ 


Yi 


௦௯ 


ராலம்‌)00௮ ‘19 “De TRL 
ஏய “பீ பாசம்‌ 
62 
இயர்‌ nag லாடு ௪ 
(ore yn புத ‘9.19 
க்‌ 


22.21 ]ஐ வரி i} ௪ 
oo ira gf rows “ஏ ம 
cc 


[IRIE ESTA RIND ட 


Sg “1 ஐ 


ரான “4 0 “இ. மலா 1 Ha my “மா 
19 morning my “ரர 


391001, 1,20ஐ ரம AD ராம “பாற 
மூ. ரப ॥ம்‌ - ஐ “12919 


Unde ஐ 
109 ஜி 0/ர0[ச: ‘i 


111 
11 


பனு 1-ரடம்ழ 16 


mpd oz. . “ஐ01௬ 

Magis iN -101* 
7190-௪ Myf. ₹907 
மரநம.19-க ஒஜீரி௰ழா “801 
தம. ஓ  *த0ர 
11 oy ‘201 
1— Omg dump ge . “07 
noon பாமக “உ “707 

11 Ey “001. 


அழுத ஒம2207ஓ £66 


மாமு 0-௧ 
று 6 


“ 148 


lone த ப்ச்‌ “08. 

புஜாரா பனள நாமல இத lle ஓர £86 
1- ரழி சழக 

ரால9ஐ/ம7-௪ ௮ஐாம.॥2 மப 816! நக 
இக்‌ மர  “ஒG* 

I= Gohl இ ஈத £36 


கட்த qm சமி 


VJ 


JS 


ஒட்டு 0 


௫ ௫ம்‌ 6 


329 1209[] நி” “880 


eT ‘qo 


ome “க 
499 100040 DF LTP Y “ஒர 


Yue Mohr °° 
Falls “img -॥ஐற 


ஓர *ழ 
66 
aid wows ‘Lan 
தடா £௫ மூ 
win oro Ad ro “ரஜ 
ஒஏ௦ “பற “ஒறு 
மழு யூ மோ 
Ui “1 
Spr AL 1 


(3008 [PWI31I0) wig ரல 4 
ட ஜுமா ரமலற ஒம்‌ DO “ரர 
மாறாக 


on ஐஞரிராம புடி முனு .. “ரரர 


- ஜு உடு மாமா. “07 
qompo yom “GII* 
மாரு ~1 29 
ஒவர்‌ ஒழ. சிறு தொரு க த 
qm ப்பட்ட 

ஒலக ராம்‌ 8 மாயி “ரர 
| omge ie 

1 ரஜ பக மாமு “97 

11 ய்‌ ‘STI 

ல nose எழு. “PIT 

peo io ஒரிரூஹாா HMPA  *ஏரர 
ராம Pee “FIT. 
ராம ஒலி மாற “ரரரசு 

ரா. மலாயா [மறு ன. *றரரச 

ராமி ரம 88௫ “807 


ராத 


Si 


SG 


0S 


«ui 
— 


00 
0S 
00 
Sd 
08 
00 
08 
00 
00 
08 
84 
08 
08 


ண 


00 
00 
08 . 
08 


$i 
0.5 


ஐூ.ஸ் ஸூ ஷ்ஷ்ஷ்‌ ஷன டி ன மூவடி டீ மல 


டு மு 


opi “deg ‘JRO 
அரக ஐ பம ர 
ராஜை பூ009.107 * 0019 
[emi பத 
PT row ம 
Mien “பை 

[33 


யக திராத 


பனராரா ரலி “tok ₹॥/ஐ(5 

பூராம்‌ “மறு 

229110901௫ மன -Uo19* po 
ண ப்பை 
onda Ned ool +d 

மிய ॥ா.ர09ஐ ஐ.009660ம௯[௫௫ ர) “(6.9 
10204] *ஒஓம மயம்‌ 
1211147071 “409.19 “079 

நழட “1.௫ முப 
FFD“ 


(44 


ழ்‌ “மறு “ஒழு 4 


3091029111 ரயி “ரு 9 4 


III 1 
11 மே 
]-- empngoh பல yours ஐரா.॥4ஐழ 
சாபா பரா Meg wor 
omg [1ராராம9(௪ poh 
ராமி க ஓல ௫ரதுழாம 
்‌ Il (14 
ர. மர௱௫ழழு'முபஐ 
11 [1 
[mg wg. 
Meise 
மாது ஒக 
oornpngoh ராமர me{o 
I= omgeadhrgoh 
ஒழு 62 
மூ. ஐ ஜீயுச-- லாய 1.00 100௫5 
உழு ஒழ 
௮0 10 


me ரி. 


qompngoh 20 ஜ-1.ம௦ல unig 
ஸ்‌ 
1 பாழ்‌ 


ர 
6௪7 


“7 
‘IVI 
07 
697 
9611 
"4874 
“981 
"81 
“சரக 
“681 
“68% 
“727௪ 


08715 


"6874 
‘SGT*¥ 
"ZLGT¥ 
“9GT* 
‘GCI¥ 


. ரர்‌ 


“6cI* 


moh 


ix 


-0S 
-90 
மி0 
08 
08 
Si 
00 


00 
00 


26 
00 
Se 


08 
00 
00 
82 


gl 


ல 


மார “qo 

miemyrnp ‘இ. €6 
முல இ ஜடா 
(2002100௫07 “779 
தபு] “ந ep ‘yeh “மனி ‘rg 
negro நாயா 
கியரை -fo “gio மார] 


மதி ஓ 
ePYDO “LIE ‘ged 00/௪ பரா “HO 


209௮18 gorse “2 
ci 
192 495 ராலையாமை (009177 “ஒறு ன்‌ 


ழம்‌ ழூ po 
2090011115 ஐ IG “1k :ஐற 
idee) “பற 
22991 ஜிரிரம ஐ 


௩௧௩ 


௬௫௫. 


(9௦08 [PUTSHO) ௩.10 cod... 


மரற தரி மாம பரபுமலற.ராமம “09T* 
huDe “507௪ 
ராப. mhofiuro—qirous  “ஒழரசு 
மலாயா 1227௪ 

மூலமும்‌ "99]* 

umghig தரசு 

gdreg jorge. நஜ7௯ 
ரம 

மப மூரி. -ஐஜ7* 

5 மாமல (இ மம 

சோல்‌ 91 

NPE 

ர1பூரஐ.00 187 PISO. “ICJ* 
eyo Poor. “007௩ 
neyo hr (21௫ “GpI* 
Sy eI 

n~oooing WwfgTமe sud *9¥I 
ரா க்‌ “தர 


]-- 106 207) comgnyo.uoht: “நர. 
மைம்‌ --முநாழு1211 “ரக 
ப wma பூம 


xii 


[அ 


09m yoo ip “rg ‘UB 


02௮ 1ஐ௮ “ie பாகமா] 


ம்‌ ப்ள ஆ “நமி பு ஐபி 
௦ * 


(௮௮ 


409 100902] ஐ “5 “97 


ரா॥.ராஅ(ு “1.7௫ ‘wlio rin “ஐ 
6 


100881, *நா 
66 


நாம அமுக “1 


£199 1099 10092 2 (oe * 41 


மில “ஒறு . 
“< - 


oP “UR. 4 


(qo bogie —wehngn ngs 89 Ie) 


meee எ.॥- ப.இ 


(லா) ரய க்‌ *ஐ02* 
ல்‌ ed) வனா 

(2 லா) டங்களை வரும்‌ “LOG 
ரம php —gorpiys® -₹908* 

111 அறத்து ்‌. “தீ08* 

I ம்‌ “7021 

ரர ரம ப்ரா — ்‌ 

ompoeg ie முப 209 ரா VA 

ராமப மிர. சத்தம்‌ பப்‌ “2021 

H 10G* 

ரர ரம்‌ ரா மவ ச) 0067 

11 சிட்‌, ம்‌ "661* 
[யா nha றல இமா Game “C2GI¥ 
ராமா hod —qmgenireg ... :2674 
1 நஸ்‌ பல்‌ பி க்க 

ர oun ghadp—qmpoigdis  "S6T* 


மு ('டட022:8) ஈழ 1 ரா. 


(501988) DS nN 


00 
gi 
SG 
84 
00 
00 


08 
82 
08 


4. 


80 
00 
08 
02 


00, 


பம 
00 


00 
gi 


08 


மூ வ மேம்‌ ஓ 


பத 0] 


மெம்‌ 19 மே மூ ௩ 8 ஸு லே 


[33 

[14 

13 
229 11.00.0020 ஐ 
1291-1029 15(5- 106 “019 
Maem *மு.மயா 


ரால்‌) ம -10.ட 
[அ 
1091029[1] Lud my வரு ௫ 
மூடி ட “ம 
nm) “4 *ழர 
209] பர ட ஐ 
ததன்‌ 
rope “ம. 
ர ஐஙமார.॥.இ - br 
ராடி ராடு) 100.19 Te 


மலம) “4 
Rujome “Lo qs 


 qifdமeumத “ராம றம “ழா உறு 


(008 [801800) gad ரஸ, 


nn TG P— sg wn in 


ன்‌ (ரால217] ர-ஐ) ன்‌ "9728: 
பனு (ராஜை சீப்‌ ர- 1) Pn- mpg nye ‘*Igg2* 
ன்‌ (eee ராஐ). I ‘966+: 

ஜர்‌ ஏ-த) ராஜிலழுாநாஜாமஐ அழல “25௪ 
ommgreத nl “நல்‌: 
QUIS - mpg ene “ஜஜரக: 
adn 
ரர நாதா ழு ஒமுமரியா ௨0 2224 
“JI 62 “762 
Torn பார்பி  முநாகிமற dongle “022. 
ர யா பம மி முந்‌ மற ர்க்‌. ர்க்‌ “512: 
es I "இரச 
பூள 1 97 மப ஏர்றமழ மராம்‌ ழமக 218௪: 
oe Arne piggy பூம . “0725. 
Tinh p-qompng roy உ. ப நரஜஉ.. 
‘gn -முாதாஜாமஐ பூக UNM “ரஜ ௭. 
மகவை நிதிய கழ்‌ ராபூமல ஒம்‌ “212. 
(2100) மாறாத. 
ரமா ஏற்ற முர மர. [Ig 
க்‌ பரா பாராம ரல WN MSE “OIG: 


£606*- 


xiv 


0g 


பொடி டூ. 


94 


௬௪௨. 


imnanDe “wi 


ராரா(0௦ரா.ீறா 2 “LR “நா *ராரா புலரா 
பிராராசாமழ “ஐஐ ஜாமை 1/8 
6 
isd “பஜ 81222. நம॥லஐஐ *ஜி 
ume ‘ச 


roe gic “Je 


Joorm yoo Hp Pro 62 


wire g&ui(g “கற 
aisle “ue 


we udomille “po ** 


MeL *ரா.மி ‘19 


roe gion ‘1 
[3] 


ரூ.௮10 “ஐற ‘woe S TIDY *4 


னன்‌ மார மறம்‌ *ரக* 
(sousieis) மநாப ish 


வு gun pha மாகா 
peg gir — 


**:... ரலி! மு௫ய-ர- மரம omy dro 
த 801 
ராமா எரா 
ரில யர ௦1௫ mS Le LPO 
ee TT ராமி. 
Te பூல [மரம Gado 7.4009 bord? 
gang p— mpeg 


UnT0gIS —N® yee . 


gin ஈர ரகம மழ 
னது gin nh ர ௫ மல 11௮. மம. 


“ணமா பாராம -- ர இிபூரமத 001௦ [200.1 
Il ‘c 


வக | பவ பப்ப! தும்ம weg 


176* 
076* 


“6686*.. 


98661 


*705* 


ரப்‌ 


060 
1661 
"6651 
8681. 


“9௪. 
08+. 
யு 


(901)27211870) 0S js 


ட [பம மபறை “2 ப 1 
me 209௮ 1மமஐஐ.1ஜ£2.220.111 ‘PY 
~~ miospR ul 1 


௨௯ ராம்ப்‌ “மம. 
66 


- 09,1004 “பு “4 


oe (ராஜ “மரா “TY 
பனு ..... முதறுழராம.0௫ £2949 
ர்க லல நம 
ய்‌ gpm “129159 
௧௪ gio. தப்பாப்‌ 


209 மஜா ind jeooro ஐ.224ம ஐ. சரத 
66 


லு (1.௮2 ப்ர தமத 
ர பமா “ஒலு “02.2 ஒல 


௧௧௬ 9௮20) ம 


(008 [PuISHO) wid லஸ்டி 


ப மரநாரராம10. 1-௪ மமம்‌ “ggG* 
ரஸ்‌ க mgmt dh rire *292* 
ட ராமா ாாாமு்த- - mtr nse 
ராமோ பராம. 19-ம ‘yorop ious “gEG* 
(knejog) சாரிறுமமுயச 
வ ல்‌ | ரபா  *895* 
"1 "7981 
தத்து பு பயமா: 
மராம்‌ 1-௧ மரழாழுஜரில *898* 
Fe man nha mpi தர 
aan ghd மாமு “IGG* 
ககக ANTI மம 0012௫  -0084 
pe nT — wage - “Gre* 
15 மார்பா 
(97 (ஐ IF We. “96% 
manned ரர ம.ம.மடு.மமஇ௫ல்‌ “௭ 
ல்‌ 11 பப "921 
ட margin -7- மா pT ORI) ரர: 
எஸ்‌. மாரா 17 ட்‌ “நந்தன்‌ 
க gunghodg—I—wwdg rmsd *grக* 


(A80]00Z) wm raise 


பந்‌ 


xvi 


00 
08 
00 
Se 
56 
00 


0S 
08 


வி 


wiles gpI “ஊற 

மலி ௯ 

omg ணம ‘Je மஜ ஒய்‌? 
ig உல 

12 pI TPO “க “ஓல 
 நாமலாழாம “89 


quid “மா 
gid “WL 


த (நாம) மம்மி * 


ராமி nnd பரா Ngo 
ராமா Ghodp— qm ing orS irons 
ரமா Dh 
(ரம ரிழா) Og 
I ராமா Ghd 
—mpinpw@pe கணையறழாடு 
man Gh 
— முறநாரிரா ‘yA YN “ர்தாஜரில 
INTE — Omg. ‘wm 
அரா “மதுர *மரதாஷஜரி மல 


NTT — corpo 10 
- gn phn p— PP sooyoom iroue 


“990௪ 


- *இ95*: 


‘roe. 


*690*- 


80 


‘00c* 


“69s 


